


பதிப்புரை 


நளவெண்பா எனப்‌ பெயரிய இந்நூல்‌ முதீதமிழ்ப்‌ 
புலமை வாய்ந்த நல்லிசைப்‌ புலமை வல்லுநர்‌ புகழேநீ 
“இப்‌ புலவரால்‌ ஆக்கப்பட்டுத்‌ தமிழ்மொழிக்கு அணி 
யாக இலகுவது. 


இந்நூல்‌ சொற்யொருள்‌ அணியும்‌ ஆழமும்‌ மிக்‌ 
கது; கற்கக்‌ கற்கக்‌ கழியேரின்யம்‌ தருவது; எண்வகைச்‌ 
சுவையும்‌, காப்பியச்‌ சிறப்பும்‌ கவினுறத்‌ இகழ்வது. 


இத்தகைய சிறப்புமிக்க இந்நூலுக்குப்‌ பன்னெடுங்‌ 
காலமாகப்‌ பலப்பல. உரைகள்‌ வெளிப்யோந்துள்ளன. 
ஆயினும்‌, அவைகள்‌ மறுபதிப்பு வாராது நாட்டில்‌ 
அருகலாயின. 


எனவே, இக்குறையாட்டை நன்குணர்ந்து இந்‌ 
நூற்குப்‌ புத்தம்‌ புதிய முறையில்‌ சொல்லுரை, கருதி 
துரை இலக்கணக்குறிப்பு, மேற்கோள்‌ முதலிய யாவும்‌ 
“கெழுமிய விளக்கவுரையை எம்‌ கழகப்‌ புலவர்‌, செல்‌ 
அூர்க்கிறார்‌, திரு. செ. ரெ. இராமசாமி பிள்ளை யவர்களைக்‌ 
கொண்டு. எழுதுவித்து, அழகிய முறையில்‌ பதித்து 
“வெளியிட்டுள்ளோம்‌. 


வண்புகழ்‌ மூவர்‌ தண்பொழில்‌ வரைப்பகமாகிய 
.நம்‌ தமிழக மக்கள்‌ யாவரும்‌, வாங்கிக்‌ கற்றும்‌ கற்பித்‌ 
தும்‌ இலக்கியச்‌ சுவைஞர்களாக இலகுவதுடன்‌, எம்மை 
அம்‌ இதுபோன்ற இத்தமிழ்ப்‌ பெரும்பணியில்‌ மேன்‌ 
மேலும்‌ ஊக்குவிய்பார்களென நம்புகின்றோம்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


அணிந்தூரை 
இயற்கை இன்பம்‌ : 


காலை ஞாயிறும்‌ மாலை மதியமும்‌, காலை வெள்ளொளியும்‌ 
மாலைச்‌ செவ்வொளியும்‌, வானின்‌ முத்துப்போன்ற விண்மீன்‌ 
கட்டமும்‌, கடலின்‌ கருநிறமும்‌, மாலையின்‌ மாண்பெருந்‌ கோற்ற 
மூம்‌, காட்டின்‌ செறிவும்‌, மலர்களின்‌ கூட்டமும்‌ கட்புலன்கட்‌ 
குப்‌ பெருவிருந்தாவன; வண்டின்‌ முரற்சியும்‌. கடலின்‌ இரைசி 
அசலும்‌, வானம்பாடியின்‌ மகிழ்வுறு பாடலும்‌, புட்கூட்டங்களின்‌ 
பேசொலியும்‌, தவளைகளின்‌ தத்துறுபாடலும்‌, மழை பெய்‌ 
மாணொலியும்‌ செவிப்புலன்கட்கு இசையின்பம்‌ செய்வன; வீசு 
தென்றலும்‌. வீங்கள வேனிலும்‌, நிலவின்தண்ணொளியும்‌, நீரின்‌ 
குளிர்வும்‌, ஞாயிற்றின்‌ வெப்பமும்‌ உடலுக்கு ஊற்றின்பம்‌ தரு 
வன; வெண்மை செம்மை பொன்மை கருமை பசுமை முதலிய 
வன்னிற மலர்களின்‌ நன்மணமும்‌, மரஞ்‌ செடி கொடிகளின்‌ 
நறுவிய பல்வகை மணங்களும்‌ மூக்குப்‌ புலனுக்கு முற்றா இன்பம்‌ 
வயப்பன; நறுவிய மா பலா வாழைத்‌ தீங்கனிகள்‌, நரந்தம்‌ 
கிச்சிலி முதலிவைகளின்‌ கனிகள்‌, நாப்புலனுக்கு நல்விருந்தாவன 
இவைகளை இயற்கை படைத்துத்‌ தந்து கண்ணின்பமும்‌, காதின்ப 
மும்‌ ஊற்றின்பமும்‌, முகர்வின்பமும்‌, சுவையின்பமும்‌ நாம்‌ 
ஒருங்கே பெற்று நல்வாழ்வு வாழத்‌ துணைபுரிகின்றது. 


இயற்கை தந்த செல்வங்களை யெல்லாம்‌, நாம்‌ ஒரு சேரக்‌ 
கண்டு களித்தற்கு நம்‌ கண்‌ முதலிய உறுப்புக்கள்‌ துணைபுரி 
இன்றன. இவ்‌ வியற்கைப்‌ பொருள்களன்றோ நாம்‌ உயிர்வாழ 
உணவும்‌, நீரும்‌, காற்றும்‌ முதலியன தந்து பேருதவியாக அமைந்‌ 
துள்ளன கைம்மாறு கருதாது ஆற்றும்‌ கடப்பாடுடைய 
இயற்கைப்‌ பொருள்களின்‌ நன்றிக்கு யாம்‌ யாது கைம்மா ரற்ற 
வல்லேம்‌! 


காலைக்‌ கதிரவன்‌ தோன்றிப்‌ பகல்‌ செய்து நாம்‌ தொமின்‌ 
முறையாற்றத்‌ துணைபுரிகின்றான்‌; மாலையில்‌ திங்கட்‌ செல்வன்‌ 
தோன்றி இருள்‌ கடிந்து. தன்‌ தண்ணிளங்‌ கதிரால்‌ அயர்வகற்றி 
இன்பம்‌ செய்து நம்மைத்‌ துயிற்றுகின்றான்‌:: வேனில்‌ வருகின்றது; 
செலவு பெறுகின்றது; குளிர்‌ யோதருகின்றது: செல்கின்றது; 
இவ்வாறு பருவங்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தோன்றி மறை 
கின்றன. ஆ! இவ்வியத்தகு தோற்ற மறைவுகள்‌, மாந்தர்க 
வாகிய நமக்கும்‌ ஏனைய உயிர்வகைகட்கும்‌ எவ்வளவு துணையாக 
_ நலனாக-— இலகுகின்றன ! அறிந்து உணர்மின்‌ ! 


௮ கள வெண்பா 


வேனிற்‌ காலமாகவே இருப்பின்‌, நம்‌ உடல்‌ வெப்பமாக 
நம்மைப்‌ பெருஞ்‌ சூட்டுக்குள்ளாக்கி வருத்துதலும்‌, அன்றிக்‌ 
குளிர்காலமாகவே இருப்பின்‌ வாடைக்காற்றும்‌ குளிர்பனியும்‌ நம்‌ 
உடலைநடுக்கிக்‌ கைகால்கள்‌ வலிப்பச்‌ செய்தலும்‌ காண்டுமன்றோ ? 
எனவே, இந்நிலை. *நிலையெற்று நிற்காவண்ணம்‌, உலகுயிர்களைக்‌ 
காத்தற்‌ பொருட்டு எல்லாம்வல்ல இயற்கையாகிய இழைவன்‌ 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ ஒரே நிலையில்‌ நிறுத்தாது மாற்றஞ்‌ 
செய்துவருவானாயினான்‌. இதனை மணிமொழிப்‌ பெருமான்‌, 
“அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ 
அளப்பருந்‌ தன்மை வளப்யெருங்‌ காட்சி 
ஒன்றனுக்‌ கொன்று நின்றெழில்‌ பகரின்‌ 
நூற்றொரு கோடியின்‌ மேற்படி விரிந்தன 
க்‌்‌ கொட்கப்‌ பெயர்க்கும்‌ குழகன்‌” 
என்று உண்மை நிலையை உணர்த்தியருள்வா ராயினார்‌. 


8. 


இவ்‌ வியத்தகு காட்சிகளை நாம்‌ நாள்தோறும்‌ காண்கில்‌ 
றோம்‌; கேட்கின்றோம்‌; முகர்கின்றோம்‌; சுவைக்கின்றோம்‌; உற்றறி' 
கின்றோம்‌; ஆனால்‌, அவ்வுணர்வுகள்‌ நிகழ்ந்தவுடன்‌, அவ்வப்‌: 
போதே நிலைக்கொள்ளாது மறைவுறுகின்‌ றன. 


நாம்‌ ஓர்‌ இசையரங்கிற்குச்சென்று ஏழிசை இன்பப்‌ பாடல்‌ 
களைச்‌ செவி கருவியாகக்‌ கேட்போமானால்‌, கேட்ட அவ்வின்பம்‌: 
அற்றைப்‌ பொழுதிலேயே அவ்வரங்கை விட்டு வெளிவந்தவுடன்‌ 
மறைகின்றது. மலையிடஞ்‌ சென்று அதிலிருந்து. இழுமென்‌ 
ஒலியுடன்‌ கீழிறங்கி வரும்‌ அருவிக்‌ காட்சிகளையும்‌, அதிலுள்ள 
தெங்கு சந்தனம்‌ அகில்‌ மா பலா வாழை முதலிய மரங்களையும்‌: 
செடி கொடி முதலியவற்றையும்‌ கண்டு களித்து வருவோமாயின்‌, 
நாம்‌ திரும்பி இல்லஞ்‌ சேர்ந்தவுடன்‌ அவை நம்‌ மனதீதில்‌ நிலைக்‌ 
கொள்ளாது மறைகின்றன. இவ்வாறு கேட்பன காண்பன 
யாவும்‌ நிலைபெருது மறைதல்‌, என்றும்‌ எல்லோரிடமும்‌ நிகழும்‌ 
இயற்கைத்‌ தன்மையாகும்‌. 


இலக்கிய மாண்பு: 


. இக்காட்சிகளை - உலக நிகழ்ச்சிகளை - என்றும்‌ மறையாது - 
மறவாது - நிலைபெறுத்துவனவே இலக்கிய வான்பெருஞ்‌ செல்‌: 
வங்கள்‌. இவைகளை நம்‌ தமிழ்ப்‌ யெருமக்கள்‌ பண்டுதொட்டே 
நன்கு கூர்த்தறிந்து அவ்வறிவின்‌ மதுகையால்‌ அவைகளைப்‌ பாக்க 
ளென்னும்‌ பெரும்‌ பேழையுள்‌ திரட்டிப்‌ பொதிந்து வைத்துச்‌ 
செல்வாராயினர்‌. அவைகளே இன்று உலகில்‌ வரலாற்று நூல்‌ 


அணிக்‌ துரை ௯ 


களாக - இயற்கை நிகழ்ச்சிகளைக்‌ காட்டுந்‌ திரைகளாக - ஓவியங்‌ 
களாக - காவியங்களாக - கடலெனப்‌ பரந்து கடப்பனவாகும்‌. 


இவ்‌ விலக்கியச்‌ செல்வங்கள்‌ இன்றேல்‌ நம்‌ பண்டைக்காலத்‌ 
தமிழ்நாட்டின்‌ காட்சிகளைக்‌ காண்டல்‌ ஒல்லுமோ ! அறிஞர்களை - 
அரசர்களை - வள்ளல்களை - ஏனையோர்‌ வரலாற்றுண்மைகளை - 
இயற்கைகளை - கடலை - மலையை - விலங்கை - பறவையை : காதலை- 
அறத்தை - வீரத்தை - ஆக்கத்தை - கற்பனைகளை - பிறவேறு நன்‌ 
னிலைகளை - அறிதல்‌ கூடுமோ ! இவ்விலக்கியங்களன்றோ அவைகளை 
நமக்கு நன்கு விளக்கிக்காட்டும்‌ கண்ணாடிகளாக ஒளிர்கின்றன ! 
இவைகளன்றோ நாட்டை நாட்ாக்குவன ; மக்களை மாண்புடைய 
ராக வளர்ப்பன. இதனானன்றோே இவைகளை அஆக்கித்தந்த 
புலவர்கள்‌, புகழ்‌, என்றும்‌ நின்று நிலவுவதாயிற்று. இதனானே 
முனிவர்‌ பெருமான்‌ குமரகுருபர அடிகளார்‌, 


“கலைமகள்‌ வாழ்க்கை முகத்த தெனினும்‌ 

மலரவன்‌ வண்தமிறழோர்க்‌ கொவ்வான்‌-— மலரவன்‌ செய்‌ 
வெற்றுடம்பு மாய்வனயோல்‌ மாயா புகழ்கொண்டு 
மற்றிவர்‌ செய்யும்‌ உடம்பு” 


என்றருள்வாராயினார்‌. . இவ்வாறான அரும்பெறற்‌ பொருள்களைத்‌ 
தந்தவர்‌, புலவர்‌ பெருமானாகிய நம்‌ புகழேந்தியார்‌. 


இந்நூற்‌ பெருமை : 


இவர்‌ ஆக்கிதீதந்த நற்பெருங்‌ காப்பியமே *நளவெண்பா” 
எனப்‌ பெயரிய இந்நூல்‌. இது வடநாட்டு வேந்தனான. நள மண்‌ 
னன்‌ வரலாற்றைச்‌ சுருங்கிய முறையில்‌ சித்திரித்துக்‌ கட்டுரைப்‌ 
பது. இஃது ஒரு மன்னன்‌ வாழ்க்கை நிகழ்ச்சிகளைக்‌ கூறுவதா 
யினும்‌, இதன்கண்‌ பொதிந்து கிடக்கும்‌ அறம்‌ மறம்‌ மானம்‌ நன்றி 
யறிதல்‌ அன்பு அருள்‌ ஆக்கம்‌ ஊக்கம்‌ காதல்‌ கற்பு முதலிய 
மக்கட்கு வேண்டும்‌ அறப்பண்பாடுகளும்‌, கற்பனை, வருணணை 
முதலியவைகளும்‌, கற்பார்க்கு வற்றாத வான்பெரும்‌ அறிவுச்‌ 
செல்வத்தை வாரிவாரி வழங்கி நன்னிலையில்‌ நிறுத்தி, மகிழ்வுடீண்‌ 
வாழத்‌ துணைபுரிவனவாகும்‌. 


நம்‌ தமிழ்ப்பெரும்புலவர்கள்‌, எதையும்‌ பயனின்றி வெற்றார 
வாரம௱கச்‌ செய்பவ ரல்லார்‌. அவர்‌ உள்ளுவ வெல்லாம்‌ உயர்‌ 
வுள்ளலையே கடப்பாடாகக்‌ கொண்டவர்‌; காய்தல்‌ . உவத்த. 
லின்றித்‌ தம்‌ கருத்தைப்‌ பொதிந்துவைத்து உண்மையுரைக்கும்‌ 
ஒண்மையர்‌ ஆவர்‌. வண்டமிழ்வாணராகிய்‌ புகழேந்தியார்‌, நம்‌: 
மினம்‌, நாடு, கலைவாழ, இந்நூலகத்து அமைத்து வைத்திருக்கும்‌ 
* 


௮0 நளவெண்பா 


அரும்யொருள்கள்‌, கற்பாறைதி தம்மிடத்தே ஈர்த்து, என்யையும்‌ 
உருக்கி இன்பம்‌ பெருக்கும்‌ நீர்மையன; கலை மாண்ட கேள்வி 
வல்லார்‌ கவியானதால்‌, வான்துறைகள்‌. பல வாய்ந்து திகழ்வன; 
எண்வகைச்‌ சுவைகள்‌ இசைந்து இன்பம்‌ பயப்பன; வற்றாவளம்‌; 
இன்ப ஊற்று; சுரந்துசுரந்து துன்பம்‌ நீக்கும்‌ துவ்வா மருந்து; 
அமிழ்து; அறியாமை வேடை யகற்றும்‌ அரிய மழை; இம்மழை 
அறிவுப்பயிரை வளர்ப்பன; *நவில்‌ தொறும்‌ நூல்‌ நயம்‌ போலும்‌" 
என்னும்‌ பொய்யா மொழியை என்றும்‌ பொய்யா மொழியாக்கும்‌ 
பொற்புடையன. இவைகளில்‌ பயில்வோர்‌, வேறொருவர்‌ வாய்க்‌ 
கேட்ப நாூலுளவோ?”' என்னுமாறு சிறப்புமிக்கன. அவைகள்‌ 
ஒவ்வொன்றையும்‌ இதீதகைத்து; இந்நீர்மையது: சிறந்தது; பண்‌ 
பிற்று; வண்மைத்து எனக்‌ கட்டுரைப்பதாயின்‌, இடம்‌ போதா; 
ஏடும்‌ விரியும்‌; ஆதலான்‌, இந்நூலைக்‌ கற்கப்‌ புகுவார்க்கு அவ்வவ்‌ 
விடங்களைத்‌ தேர்ந்து தெளிதற்கு வாய்ப்பாக ஒரு சிலவற்றை 
கண்டுக்‌ காட்டிச்சென்று ஆற்றுப்படுத்துவாம்‌. வேடை-வெப்பம்‌. 

இந்நூல்‌. பாக்களுள்‌ முதன்மை வாய்ந்ததான வெண்பாவால்‌ 
ஆக்கப்பெற்றது. அஃது இயற்கையாகப்‌ பேசுவதுபோல்‌ எழும்‌ 
செப்பலோசையுடையது; சங்ககாலப்‌ புலவர்கள்‌ மிகுதியாகக்‌ 
கையாண்ட நீர்மையது; திட்ப நுட்பம்‌ மிக்கது; அறநூல்‌ 
யுதுக்கய திருவள்ளுவரும்‌ சிற்றளவானதான குறள்வெண்பா 
என்னும்‌ இப்பாவகையினாலே அறமுறைகளை அமைதீது அடக்கிக்‌ 
கூறினார்‌. இத்தகைய வெண்பாவினுள்‌, தம்‌ நுண்மாண்‌ நுழைபுல 
நலனால்‌ நேரிசை வெண்பாக்களால்‌ இந்நூலை யாத்துத்‌ 
தந்துதவினர்‌ 


(1) உவமத்‌ திறம்‌ : 

*வினைபயன்‌ மெய்‌௨ரு என்ற நான்கே 

வகையெற வந்த உவமத்‌ தோற்றம்‌” 
'எனதீ தொல்காப்பியர்‌ கட்டுரைத்த வினை. பயன்‌, மெய்‌, உருவம்‌ 
என்னும்‌ நால்வகை உவமத்தையும்‌ அழகுறச்‌ சித்திரித்துக்‌ கற்‌ 
யார்‌ நெஞ்சக்‌ கரைந்துருகுமாறு திட்ப நுட்பஞ்‌ செறிய அமைத்‌ 
துக்‌ காட்டியிருக்கும்‌ ஒட்பம்‌. யேரின்பந்‌ தருவதாய்‌ அமைந்துன்‌ 
வளமை காண்மின்‌. இவற்றுள்‌ வினை உவமமாவது தொழில்பற்றிய 
செயல்‌ பற்றிய நிலையைக்‌ கூறும்‌ உவமமாகும்‌. அது: 

தமயந்தி நளன்பாற்‌ யெருஙி காதல்‌ கொள்கின்றாள்‌. அத 

னால்‌ அவள்‌ கண்களுக்கு நளன்‌ உருவம்‌, உருவெளி (யொய்யுறா)தீ 
தோற்றமாக வெளிவருகின்றது. அதை உண்மையுருவ மெனக்‌ 
கொண்டு கலக்கமடைகன்றாள்‌. அதனால்‌ அவள்‌ கண்ணிற்‌ ௧௬ 
மணி போன்று. ஒரு நாளும்‌ பிரியாது, உயிர்போன்று பழய 


௮ணிக்துரை சக 


தாணையும்‌ இழந்து நடுக்கஙி கொள்கின்றாள்‌; அவள்‌, உண்டல்‌ 
உறங்கல்களையும்‌ மறந்தாள்‌; சொல்‌ நலங்‌ கனிந்த காமச்சுவையை 

ஓர்‌ உருவமாக்க இன்னலந்‌ தெரியவல்லார்‌ எழுதிய ஓவியம்யோல்‌ 

தன்னையும்‌ துறந்து மறந்து நிற்கின்றாள்‌. இத்தகையாள்‌ தளர்‌ 

வுற்ற நிலைக்கு - வாடிய தன்மைக்கு, ஓர்‌ ஒப்புக்‌ கண்டுரைக்‌ 
கின்றார்‌ ஆசிரியர்‌. இளந்தளிர்‌ மென்மையது; அது ஞாயிற்றின்‌ 

ஒளிகண்டாலே வாடும்‌ தன்மையது; அக்கதிர்கள்‌ தன்‌ மேற்படின்‌, 

தனர்ந்து சாம்பி வாடி வதங்கும்‌ இயல்பினது; இதீதகை மெல்லிய 

தளிரை நெருப்பிலிடின்‌ எத்தன்மைத்தாம்‌ ? தன்‌ உருச்‌ சிதைந்து 

அதன்‌ மாணிறமும்‌ குன்றிக்‌ கருகுமன்றோ ? அதுபோல்‌ தமயந்தி, 

உடாது உண்ணாது தளர்ந்து தன்‌ இயற்கையழகு குன்றி தின்ற 

நிலைக்கு வினையுவமமாகக்‌ கொண்டு, 


“நெடுங்கண்‌ வெள்ளம்போய்‌ வேகின்ற மென்தளிர்போல்‌ 
கில்‌ உள்ளரிக்கச்‌ சோர்ந்தாள்‌ உயிர்‌” .... (சுயம்‌: ௯௬௫) 


என்று, இத்திரித்துக்காட்டிய உவமம்‌, நெஞ்சை அள்ளும்‌ நீர்மைய 
தாக மிளிர்தலை உணர்க. 


பின்னும்‌ மற்றோரிட்த்தில்‌ தமயந்தி ஒரு சோலையிடத்தே 
நளனுடன்‌ ஊடல்‌ கொள்கின்றாள்‌. அப்போது, “சோலை. இது 
தன்மையதோ ?' என நளனிடம்‌ வினவ எழுந்த போது அவளது 
சிறுனத்தால்‌ விரைந்து நன்கு விளக்கிச்‌ சொல்ல நாவெழவில்லை; 
அதைத்‌ தடுமாறித்‌ தடுமாறித்‌ தன்‌ மழலைச்சொற்களால்‌ சொல்‌ 
இன்றாள்‌; அச்‌ சொல்‌ நன்கு வெளிப்பட்டுத்‌ தோன்‌ றிற்றில்லை; 
சொல்வது தெரிகின்றதே தவிர, சொல்வது இன்னதென நன்கு 
யுலனாகவில்லை. இதற்குப்‌ புகழேந்தியார்‌ அமைத்துக்‌ காட்டும்‌ 
வினையுவமம்‌ வியப்பும்‌ மகிழ்வும்‌ ஊட்டும்‌ மேன்மையது. 

அழகும்‌ மென்மையும்‌ இளமையும்‌ மிக்க மங்கைப்‌ பருவம்‌ 
அடைந்த கன்னிப்பெண்கள்‌, தம்‌ அன்னையர்‌ காவலில்‌ அமைந்து 
அடங்கிக்‌ இடப்பர்‌; ஆனால்‌ பருவத்துக்கேற்ற காதலுணர்வு 
தோன்றாமல்‌ . இராது. அவர்கள்‌ பூப்பெய்திக்‌ கன்னிமாடத்‌ 
.துறையவராவர்‌. அவர்தம்‌ மனதிதெழுந்த காதல்‌ வேட்கையை 
அடக்கவும்‌ இயலவில்லை; வெளிக்‌ கொணரவும்‌ முடியவில்லை; 
அவர்‌ மனத்தே தோன்றியும்‌ தோன்றாத நிலையில்‌ - அடக்கியும்‌ 
அடக்கவொண்ணாத நிலையில்‌ நின்று - தத்தளிப்பை அவர்கட்குத்‌ 
தருவது இயற்கை. இந்‌ நிலையைத்‌ தமயந்தி கூறப்யோந்த சொழ்‌ 
கட்கு வினையுவமமாகப்‌ பொருத்தி, 


'கன்னியாதம்‌ வேட்கையே யோலும்‌ களிமழலை 
தன்மணிவாய்‌ உள்ளே தடுமாற” (கலிதொம்பர்‌: ௨௧) 


௧௨ நளவெண்பா 


என, வெளித்தோன்றாது குறிப்பால்‌ உணர்தற்கேற்ற தன்மை 
யைத்‌ தொழிலுவமமாகக்‌ குறித்த திறப்பாடு, போற்றி மகிழ்தற்‌ 
குரித்து; இதனால்‌ மக்கள்‌ உள்ளப்‌ பாங்கினையும்‌ அறியும்‌ ஒண்மை 
யாளராகவும்‌ இலகுதலை நன்குணரலாம்‌. 

பின்னரும்‌, நளமன்னன பாற்‌ கலிமகன்‌ சார்ந்து அவனைத்‌. 
துன்புறுதீத இருக்கும்‌ நிலைக்கு, அவன்‌ சார்ந்த காட்சியை இறை 
வனது திருமந்திர மொழியை ஓதி, அவன்றன்‌ அருள்‌ பெறாத: 
மாக்களிடத்துத்‌ இவினைத்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ சேர, அவைகளால்‌: 
அவர்‌ துன்புறுவதுபோல, நளன்பால்‌ சேர்ந்தான்‌ என்று கூறுவது: 
மகிழற்பாலதாக அமைந்துள்ளமை காண்மின்‌ : 


“நாராய ணாய நமவென்‌ றவனடியில்‌ 
சேராரை வெந்துயரம்‌ சேர்ந்தாற்யோல்‌ 
அஃ ரர்‌ ந்தான்‌ கலி (கலிதொடர்‌: ௩௩). 


என்பதில்‌ மக்களாய்ப்‌ பிறந்தோர்‌ யாவரும்‌ இறைவனை வணங்குதல்‌: 
வேண்டுமெனவும்‌, அவ்வாறு வணங்குவோரிடத்துத்‌ தீவினை 
யணுகாது எனவும்‌, அவர்‌ நலத்தோடு என்றும்‌ வாழ்வரெனவும்‌ 
குறிப்பால்‌ உணர, அரிய கருத்தையும்‌ உள்ளடக்கிக்‌ கூறி, மக்கள்‌: 
மக்கட்‌ பண்போடு வாழும்‌ வழியையும்‌ காட்டுகின்றார்‌. இதில்‌: 
தீவினை சேர்தலாயெ வினையுவமம்‌ குறித்த அறிவின்‌ நுட்பம்‌ 
இன்புறற்பாலது. 

இதன்‌ பின்னரும்‌ கலிமகன்‌ நளமன்னனை விட்டு நீங்கிச்‌ 
சென்ற நிலையை விளக்கப்‌ போந்தகாலை, ஓர்‌ அரிய உவமத்தை. 
அதற்குக்‌ காட்டித்‌ தம்‌ நன்றியறிவையும்‌ புலப்படுத்துகின்றார்‌: 

சந்திரன்‌ சுவர்க்கி யென்னும்‌ அரசன்‌, அறிவும்‌ திறனும்‌ மிக்க. 
ஆண்டகை; இவன்‌ கற்றார்பால்‌ வற்றா அன்புடையான்‌; நம்‌ 
புகழேந்தியாரை ஆதரித்துப்‌ போற்றிய புகழாளன்‌; இவனால்‌ இந்‌: 
நூல்‌ தமிழுலகில்‌ தோன்றிற்றென்றால்‌ அவன்‌ புகழுக்கு அளவு 
வரையுண்டே ? இத்தகைய புகழ்மிக்கானின்‌ சிறப்பும்‌ ஆற்றலும்‌: 
மொழியருமை யறியும்‌ மதுகையும்‌, கலைப்‌ பண்பாட்டு நீர்மையும்‌: 
தன்‌ நன்றியறியும்‌ கட்ப்பாடுந்‌ தோன்ற, 
ள்ல சந்திரன்‌ சுவர்க்க_-கொண்டாடும்‌ 
பரவலன்பால்‌ நின்ற யசியோல நீங்கிற்றே 
காவலன்பால்‌ நின்ற கலி” (கலிநீங்கு: ௬௮): 
என, நளமன்னனைப்‌ பற்றியிருந்த கலி நீங்கிய தன்மைக்குச்‌ சந்தி 
ரன்‌ சுவர்க்கயொல்‌ கொண்டாடிப்‌ போற்றப்‌ பெறுகின்ற புலவர்‌ 
.களின்‌ பசிப்பிணி முதலிய துன்படிகள்‌ நீங்குவதுயோல  நீங்கிற்‌: 


அணிக்‌ துரை ௬௧, 


றென்று தொழிலுவமங்‌ காட்டிக்‌ குறித்த அரும்பெறல்‌ அறிவுதி 
திறல்‌ போற்றும்‌ பொற்புடையதாக இருத்தலை ஓர்க. 


பிழுண்டும்‌ இவ்‌ வினை பயன்மெய்‌ உரு முதலியவராம்‌ உவமங்களை 
யெல்லாம்‌ ஆங்காங்கே இடத்துக்கேற்ப அமைத்துப்‌ யொருந்தக்‌ 
காட்டியிருக்கும்‌ திறங்கள்‌ அறிந்து அறிந்து இன்புறற்பாலன. 
கற்பார்‌ அவைகளை ஊன்றிக்‌ கற்றின்புறுக. ன கட்‌ 


(14) அருஞ்சொல்‌ ஆட்சி 


தாம்‌ ஒரு பொருளைக்‌ குறிக்குங்கால்‌ அவ்வவற்றின்‌ செவ்விய 
தன்மைதோன்றப்‌ பண்பியைப்‌ பண்பாகவே உரைதிது இறும்பூதுற 
அமைத்துத்‌ தருவது இவர்தம்‌ இயற்கை. இவர்‌ தமக்கென அமைந்த 
இச்சொற்‌ சித்திரங்கள்‌, கற்பார்க்குப்‌ புது விருந்தாக அமைந்து 
இன்பம்‌ தருவதாகும்‌. “எல்லார்க்கும்‌ ஒவ்வொன்றெளிது,' என்று 
கூறற்கேற்ற பெற்றிமை மிக்கனவாம்‌. இவர்க்கு இச்‌ சொல்லாட்சி 
கள்‌. இவர்‌ தேடிக்‌ கொணராது தாமே வந்து பணிபுரிகின்றன. 
இஃது அருங்‌ கவிஞர்பால்‌ தனித்து அமைந்த செப்பமாகும்‌. 
அவைகளுட்‌ சில: 


காவிரியாறு வற்றா வளமுடையது: அது, தள்ளா விளையுளை 
ஆக்குவது; செல்வத்தைப்‌ பெருக்கும்‌ திருவினை யுடையது; அதன்‌ 
நீர்‌ அமிழ்தினை ஒப்பது. இதனைச்‌ சுயம்வரத்‌ திருமணங்காணவந்த 
அரசர்களைத்‌ தோழி ஒருத்தி, தமயந்திக்கு, “இவன்‌ . இவ்வூர்‌ 
வேந்தன்‌; இவன்‌, இந்நாட்டு மன்னன்‌,' என்று சுட்டிக்காட்டு 
கின்றயோது, சோழமன்னனை அவளுக்குச்‌ சுட்டிக்காட்டி அறிவிக்‌ 
குஙிகால்‌, இக்காவிரி பாயும்‌ நாட்டு மன்னனெனக்‌ கூறுகின்றாள்‌. 
அது: 


“பொன்னி அமுதப்‌ புதுக்‌ கொழுந்து,” (சுயம்வர: ௧௧௪) 
என்பது: “காவிரியாற்றின்‌ புதிய நீரின்‌ பெருக்கு,” என்பதே இதன்‌ 
திரண்ட பொருளாகும்‌. அதன்‌ நீரை, “அமுதம்‌”, என்றும்‌ அதன்‌ 
பெருக்க உயாரர்ச்சியைக்‌ “கொழுந்து” என்றும்‌ கூறி, நறுஞ்சுவை 
நயந்தோன்‌ ற அருஞ்சொற்கள்‌ பெய்‌ துரைத்த ஆசிரியரின்‌ அறிவின்‌ 
சிறப்பை என்னென்பேம்‌! என்னென்பேம்‌! 


மற்றோரிடத்துத்‌ தமயந்தியின்‌ பேரழகைக்‌ குறிக்கின்றார்‌. 
உலகில்‌ மகளிர்களிற்‌ பெரும்பாலோர்‌ தம்மை உயிரோவியமாகப்‌ 
புனைந்துகொள்ளும்‌ நீர்மையராவர்‌; அவர்‌ தம்மை ஆடைகளாலும்‌ 
அணிகளாலும்‌ மணப்பொருள்களாலும்‌ கொண்டு கூட்டி இயற்கை 
யழகொடு செயற்கையழகும்‌ பொதுள அணிகொள்வர்‌; இயற்கை 
ஒரு பங்கும்‌, செயற்கை பல பங்கும்‌ கொண்டு, பூவினும்‌ சாந்தினும்‌ 


௫௪ ஈளூனண்பா 


புலால்‌ மறைத்து யாக்கும்‌ பொதுநிலையினர்‌. தமயந்தியோ அத்‌ 
தகையாளல்லள்‌ ; இயற்கையழகே குடி கொண்டவள்‌ ; அழகுரு. 
வெல்லாம்‌ அவளிடம்‌ அடைக்கலமாக அடை ந்தன; இவளுக்கு அணி 
அடைகள்‌ அழகு செய்யா ; இவளின்‌ உட்லுறுப்புக்களை அவைகள்‌ 
சாரின்‌, அவ்‌ வணிமுதலியவைகளே அழகு பெறுவனவாம்‌, என, 
அரிய சொற்சித்திரத்தை அமைத்து, இன்புறக்‌ காட்டுகின்றார்‌. 
௮: 


* பூணுக்‌ கழகளிக்கும்‌ பொற்றொடி? (சுயம்வர: கடக), 
என்பதாம்‌. பிறாண்டும்‌ இவர்‌, அவள்‌ தன்‌ சிறப்பை, 


்‌ * வேலை பெழுஅமுதம்‌ வீமன்‌ திருமடந்தை” (சுயம்வர: ௧௫௭) 
எனப்‌ பாராட்டுவர்‌. கடலிற்‌ பிறந்த அமிழ்து நாவுக்குமட்டும்‌ 
சுவை தருவது; அது, அஃறிணைப்‌ பொருளான கடலிடைத்‌ 
தோன்றியது; அறிவற்றது. இவ்‌ வமுது, நாவுக்குமட்டும்‌ அன்று, 
கண்‌ காது முதலிய ஏனைய நாற்புலன்கட்கும்‌ சுவை விருந்தாக 
அமைவது; ஆறறறிவு படைத்த உயர்‌ தணையாகிய மக்கட்குலத்தே 
தோன்றியது; அறிவுமிக்கது என்பன முதலாம்‌ நயங்கள்‌ யாவும்‌ 
ஒருங்கே தோன்ற மேற்குறித்த சொல்லோவியத்தால்‌ தீட்டிக்‌ 
காட்டினார்‌. 

... இன்னும்‌ தமயந்தியின்‌ கண்‌ முதலிய உறுப்புக்களையெல்லாம்‌ 
கற்பார்‌ நெஞ்சம்‌ களி நெடுங்கடலிற்‌ குளிப்பக்‌ காட்டும்‌ அறிவுத்‌ 
திறன்‌ ஏனைய புலவர்கட்கு அமையாத வொன்றும்‌. 


“இன்னுயிர்க்கு நேரே இளமுறுவல்‌? (சுயம்வர: ௧௬௫) 
என, அவள்தன்‌ பற்களின்‌ சிறப்பையும்‌, 
* குழைமேலும்‌ கோமான்‌ உயிர்மேலும்‌ கூந்தல்‌ 
மழைமேலும்‌ வாளோடி மீள” (சுயம்வர: ௪௮௮) 
என, அவள்தன்‌ காது கூந்தல்‌ கண்கள்‌ முதலியவற்றின்‌ இயற்கை 
யழகையும்‌ கற்பவர்‌ நெஞ்சக்‌ கண்கள்‌ கண்டு களிக்குமாறு உருவப்‌ 


படமாக ஆக்கியுதவிய நம்‌ புலவர்‌ பெருமகனார்‌ ஒட்பம்‌, மலையினும்‌ 
மாண உயர்ச்சிமிக்கதாக ஒளிர்தலை ஓர்க. 


உலகில்‌ எல்லா இன்பத்தினுஞ்‌ சிறந்தது மக்களின்பம்‌. ஏனைய 
இன்பங்களெல்லாம்‌ தோன்றித்தோன்றி மறைய, இவ்வின்பம்‌ 
ஒன்றுமட்டும்‌ நிலைப்பதாயிற்று. இக்‌ கருத்தானே எல்லாம்‌ வல்ல 
இறையுருவை இளங்‌ குழந்தையாக--மழலை ததும்பு மாண்‌ குழவி 
யாக--முருகனாகக்கொண்டு வழிபடுவஈராயினர்‌, எம்‌ தமிழ்ப்‌ 
யெருமக்கள்‌. இக்குழைந்தையின்‌ சிறப்பை, 


அணிக்துரை ்‌ ௧௫. 


டமக்கள்‌ மெய்‌ தண்டல்‌ உடற்கின்பம்‌ மற்றவர்‌ 
சொற்கேட்டல்‌ இன்பம்‌ செவிக்கு” 


* தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌” 


எனப்‌ பலவாறு போற்றியுரைப்பரீ்‌, நம்‌ திருவள்ளுவப்‌ பெரு 
மகனார்‌. . 


்‌ செறுநரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்சிச்‌ சிறுவர்‌” 
எனவும்‌, 


* மயக்குறு மக்களை இல்லோர்க்குப்‌ 
பயக்குறை இல்லைத்‌ தாம்வாமும்‌ நாளே” 


எனவும்‌ மூழ்ந்துரைப்பர்‌. செல்லூர்‌ கோசிகன்‌ கண்ணனாரும்‌, 
பாண்டியன்‌ அறிவுடை நம்பியும்‌. 


நளனும்‌ தமயந்தியும்‌ உரையாடியகாலை இத்தகைய புதல்வர்‌ 
களின்‌ காட்சியைத்‌ தாய்மைத்‌ தன்மையெற்ற தமயந்தியின்‌ 
வாயிலாக, 


"குற்றமில்‌ காட்சிக்‌ குதலைவாய்‌ மைந்தர்‌” (கலிதொடர்‌: ௬௬) 
. என்றனர்‌. 


குழந்தைகளைக்‌ காண்டலே ஒரு கண்காட்சியென்றும்‌, அதினும்‌ 
குற்றமில்‌ காட்சியென்றுங்‌ கூறி, அவர்தம்‌ காட்சிக்குச்‌ சுவை 
தருவது, அவரின்‌ மழலை மாரு இளங்‌ குதலைச்‌ கொல்‌. அச்சொல்லும்‌ 
எழுத்தும்‌ பெரு இளஞ்‌ சொல்லாதல்‌ வேண்டும்‌. அவ்வாறு பேச 
அமைவது தளர்நடைப்‌ பருவத்துக்கு முந்திய பருவமே யாகும்‌. 
எனவே, அவ்‌ வெல்லாப்‌ யொருண்மைகளும்‌ இலக *குதலைவாய்‌,” 
என்றும்‌ “மைந்தர்‌,” என்றும்‌ போற்றியுரைத்த அறிவின்‌ வரம்பு, 
ஆற்ற இனிமைமிக்கதாக அமைந்திருதீதலை ஓர்க. 


நளமன்னன்‌ சிறப்பைக்‌ கூறுங்கால்‌ ஆடவர்களுட்‌ சிறந்த வீர 
னாகவும்‌, அறவோனாகவும்‌ இனிதெடுத்து மொழிவர்‌. முதற்கண்‌; 
அவனை நால்வகைப்‌ படையுங்கொண்ட நானிலவேந்தனாக அமைக்‌ 
இன்றார்‌. வேந்தர்கட்குச்‌ சிறப்புக்‌ கூறப்போந்த செந்நாப்யோதா 
ரும்‌, தம்‌ அறநூலில்‌, 


* படைகுடி கூழமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு” . . 


௧௬ ்‌ களவெண்பா 


என்றார்‌. இதில்‌ முதற்கண்‌ படையையே படைத்துக்‌ காட்டியது 
அதன்‌ இன்றியமையாமை நோக்கி. என்னை? நாட்டில்‌ -நண்‌ 
முறையை நிறுத்துதற்குத்‌ தணையாக அமைவன, அன்பும்‌ அச்சமு 
மாம்‌. உலகில்‌ மக்கள்‌ எவரும்‌ பணியாற்றுவது, அன்பு அல்லது 
அச்சத்தாலன்‌ றி வேறொன்றான்‌ ஆகா. . ஒரு தொழிலாளி ஒரு பணி 
நிலையத்தில்‌ நன்கு பணியாற்றுகின்றா னென்றால்‌ தன்குடி உயர்தல்‌ 
வேண்டும்‌. அதனால்‌ தன்‌ மனைவி மக்கள்‌ தான்‌ நன்குவாழ்தல்‌ 
வேண்டுமென்ற அன்பு உந்துதல்‌ ஒருபாலும்‌, யாம்‌ இத்தொழிலைச்‌ 
செம்மையெறஆற்றாவிட்டால்‌ இந்நிலைய முதல்வர்‌ நம்மைக்‌ கடிவர்‌, 
வேலையினின்றும்‌ நீக்குவ ரென்ற அச்சம்‌ ஒருயாலும்‌ அலைத்‌ தலா 
லேயே என்பதை நாம்‌ அறிகன்றோமன்றோ ? இதனானே 
நாவுக்கரசரும்‌ தம்‌ நெஞ்சுக்கு இறைவனை வழிபடுமாறு 
அறிவுறுத்துங்கால்‌, 


* அஞ்சியாகிலும்‌ அன்புபட்‌ டாகிலும்‌ 
நெஞ்சம்‌ வாழிநினை நின்றி ஊரை நீ” 


என்று; நாம்‌ இறைவனை நினைக்காவிடின்‌ பல்வகைத்‌ துன்பங்கள்‌ 
வந்து வருத்துமே, பிறவிப்பிணி முதலியன விடாவே, என, 
அவைகட்கு அஞ்சியாவது, அன்றி மக்களாய்ப்‌ பிறந்த நாம்‌, 
இறைவனுக்கு அன்பு பூண்டொழுகுவது கட்மையாயிற்றே, எம்‌ 
இறைவனைத்‌ தினைத்தனைப்‌ யொழுதும்‌ மறந்திருத்தல்‌ சாலா 
தன்றே, அவன்றன்‌ திருவடி பிடித்து ஒழுகுதல்‌ என்‌ கடப்பா 
டெனக்கருதி அன்பு கொண்டாவது அவனை. வணங்குதல்‌ வேண்டு 
மென்று, அடிகள்‌ அருளுவது ஈண்டு நோக்குதற்‌ குரித்து. 


இவ்வாறே ந௩டீடில்‌ அச்சுறுத்தியோ, அன்பை நிலையெறுத்‌ 
தயோ அரசு நிலைபெறுவது இயற்கை. அச்சத்தை ஊட்டுவன 
யுடைகளே. அதனால்‌, அரசர்கட்குப்‌ படைகள்‌ முதலுறுப்பாக 
அமைந்தன. அச்சமின்றி அல்லது அன்பின்றி ஆற்றும்‌ எப்பணி 
யும்‌ உருவாகா. அச்சமென்பது வாளா திடுக்கிடுவதன்று. தம்‌ 
தகைமைக்கு ஒவ்வாத உலகியலோடு ஒத்துவாராத ஓழுக்கத்துக்கு 
மாறுபட்ட நிலைகட்கு மனநடுக்கங்கொண்டு, அவற்றைச்‌ சாரா 
திருத்தலேயாம்‌. இதனையே வள்ளுவப்யெருமான்‌, 


“அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவது 
அஞ்சல்‌ அறிவார்‌ தொழில்‌” ம்‌ 
என்றருள்வாராயினர்‌. 
எனவே, இமையைக்‌ கடிந்து நல்லாற்றில்‌ உலகை நி 
௫. ரி ௧. து 
த.ற்குப்‌ படைப்பெருக்கம்‌ வேண்டும்‌. அப்படைகளும்‌ ங்கா 


அணிந்‌ துரை “ஏ 


வந்து எதிர்த்தாலும்‌ அஞ்சி ஓடாது கூடி எதிர்தீதுப்போராடும்‌ 
வன்மை பெற்றதாதல்வேண்டும்‌. படைவீரர்‌ தம்‌ நெஞ்சத்திட்‌ 
பம்‌, கண்ணில்‌ ஒருவன்‌ வேல்கொண்டு குதீதினும்‌ கண்ணைச்‌ 
சிமிழ்த்தாது விழித்தகண்‌ விழித்தபடியிருக்கும்‌ நெஞ்சுரம்‌ 
பெற்றவராக மிளிர்தல்வேண்டும்‌. இவைகளைப்‌ பெற்றவனையே 
“வீரன்‌” எனக்‌ கூறி மகிழ்வர்‌, நம்‌ வள்ளுவர்‌ பெருந்தகை. 

இவ்‌ வீரதீதன்மைகள்நிறைந்த படைவலிமை பெற்றவனென 
தளவேந்தனைப்‌ படைத்துக்‌ காட்டுகின்றார்‌, நம்‌ புகழேந்தியார்‌. 
அவற்றுள்‌ முதற்கண்‌, ச 

“ஓடாத தானை நளனென்‌ றுளனொருவன்‌' (சுயம்வர: ௧௮) 
என்றும்‌, அப்பால்‌ அவன்றன்‌ செங்கோல்‌ மாட்சியை, 


“சத மதிக்குடைக்கழ்ச்‌ செம்மை அறங்கடப்பத்‌, 


தாதவிழ்பூந்‌ தாரான்‌ தனிக்காத்தான்‌' (சுயம்வர: ௧௯) 
என்றும்‌, அவன்றன்‌ அறத்தின்‌ மாறா அளியினை, 

*செம்மனத்தான்‌ தண்ணளியான்‌ ' (சுயம்வர: ௫௪௯௬) 

‘அறங்கிட ந்த நெஞ்சும்‌ அருளொழுகு கண்ணும்‌ 

மறங்டெந்த திண்தோள்‌ வலியும்‌” (சுயம்வர : ௪௪) 


என்றும்‌ எடுத்துக்காட்டி, மக்களுட்‌ சிறந்த மாண்புடையவனாக 
நளமன்னனை நமக்குத்‌ தந்து, அவன்‌ வரலாற்றை விளக்கியுரைப்‌ 
யாராயினார்‌. 


(011) அறமுறைகள்‌ 
“அறமாவது விதித்தன செய்தலும்‌ விலக்யென ஓழிதலும்‌ 

ஆம்‌' என்பர்‌ ஆசிரியர்‌ பரிமேலழகியார்‌. எனவே நல்லன செய்‌ 
தலே அறமென்பது பெறப்படும்‌. இதனை நம்‌ புலவர்‌ மேதகை, 
நளமன்னன்‌ காதைத்தொடர்களுள்‌, ஆங்காங்கே இடை 
மிடையே பொதிந்து உவமமாகவும்‌ வேறுபல நிகழ்ச்சிகளின்‌ 
வாயிலாகவும்‌ உரைத்து மன்பதையுலகம்‌ அறிந்து கடைபிடிக்கத்‌ 
தெளிவுபடுத்துவர்‌. அவற்றுட்‌ சில : 

“காதல்‌, கவறாடல்‌, கள்ளுண்டல்‌, பெரய்ம்மொழிதல்‌, 

ஈதல்‌ மறுத்தல்‌” (கலிதொடர்‌ : ௧௧௯) 
என்பன. ் 
(௪) காதல்‌ : மிக்க காமம்‌. காதல்‌ மிகுதியால்‌ தன்‌ மனையாளை 
யன்றி வேறு பல மாதர்களையும்‌ விரும்புதல்‌. இதனால்‌ ஒருவன்‌ 


௧௮. நளவெண்பா 


தன்‌ ஒழுக்கங்‌ கெடுவதோடு, அவன்‌ உட்ல்நலங்கெட்டு விரைவில்‌. 
இவ்வுலக வாழ்வையும்‌ துறக்கும்‌ நிலை நேர்கின்றது. அதனால்‌. 
உலகில்‌ பழியும்‌ பகையும்‌ அச்சமும்‌. தமையும்‌ ஒருங்கே அடை. 
கின்றான்‌. எனவே, இது கூடாது என்று விலக்குகின்றார்‌. 


(௨) கவறு ஆடல்‌ : சூது விளையாடல்‌. இஃது ஒன்றினைப்‌ பெற: 
ஆசைகொண்டு அதனால்‌ தன்னுடைய பல பொருள்களையும்‌ 
இழக்க நேரிடுகின்றது. எனவே மாந்தர்கள்‌ தாம்‌ மக்களாகப்‌ 
பிறந்த மாண்பயன்‌ கருதி, நாடு மொழி கலை முதலியவற்றுக்குச்‌. 
செய்யும்‌ கடப்பாடுகளும்‌ கைவிடப்படுகின்றன; தன்‌ இல்லத்‌. 
துக்கு ஆற்றவேண்டிய கடமைகளும்‌ மறக்கப்பெறுகன்றன ; 
அதனால்‌, இச்சூதைக்‌ கைக்கொண்டோன்‌ வாழ்வில்‌ இஃதே 
எண்ணமாய்‌ அல்லும்‌ பகலும்‌ சூதாடி ஆடி அலமருவன்‌. எனவே, 
இதுவும்‌ ஒவ்வாது; கூடாது எனக்‌ கடிந்து கூறுகின்றார்‌. இதற்கு 
இந்தளமன்னன்‌ வரலாறே சான்று. 


(௨) கள்ளுண்டல்‌ : கட்குடித்துக்‌ களித்தல்‌. இதனை விரும்பி 
யூண்டவன்‌ அறிவை ஒருங்கே கெடுத்து, அவனை எந்த வழியினும்‌' 
நடக்கவிடாது; அதை உண்டு உண்டு மயங்கிக்‌ இடக்கவே 
செய்யும்‌ இது, வாழ்க்கையில்‌ ஒருவனுக்குக்‌ கொடியதேயாகும்‌. 
இதிற்‌ பழகினோர்‌ பின்னர்‌ இதனைக்‌ கைவிடுதல்‌ அரிதினும்‌ 
அரிதாம்‌. குடித்துக்‌ குடித்துத்‌ தன்‌ செல்வத்தையெல்லாம்‌ 
ஒருங்கே தொலைப்பதோடு, அறிஞர்களால்‌ ஈழ்மகன்‌ எனவும்‌. 
வெறுக்கப்படுகின்றான்‌. வள்ளுவர்‌ இக்கள்ளுண்போனைக்‌ குறித்‌ 
துக்‌ கூறும்போது, “ஒருவன்‌ கள்ளுண்டு களிப்பதைப்‌ பெற்ற. 
தாய்கூடப்‌ பொறுக்கமாட்டாளெனின்‌, இவன்‌ சான்றோரின்‌ 
அன்பை எவ்வாறு பெறுவான்‌ ?' என்று ஏளனமாக உரைக்‌ 
கின்றார்‌. ஆகவே, இதுவும்‌ ஏற்றதன்றென அசிரியர்‌ கூறினார்‌. 


(௪) பெொய்ம்மொழிதல்‌ : உண்மையல்லாதவற்றைக்‌ கூறுதல்‌. 
அஃதாவது, தான்‌ அறியாதவொன்றை அறிந்ததாகக்‌ கற்பனை 
செய்து கூறி, பிறர்க்குத்‌ தீமை பயக்குமாற்றைச்‌ செய்தல்‌. இது. 
மிகக்‌ கொடியது. இதனால்‌, ஒருவன்‌ பொய்சொல்லாத அறத்‌. 
தைக்‌ கடைப்பிடித்தொழுகுவானாயின்‌ அவன்‌ வேறு எந்த அற, 
மும்‌ செய்யவேண்டுவதில்லையென்றும்‌, அவனை உயர்‌ ந்த ஒருவனாக 
மதித்துப்‌ யோற்றுவரென்றும்‌, அவன்‌ உலகத்தார்‌ உள்ளத்திலெல்‌ 
லாம்‌ விளங்குவனென்றும்‌ அறநூல்கள்‌ யாவும்‌ முழங்குகின்‌ றன. 


ஆதலால்‌, பொய்‌ கூறுதலை மீக்குதல்வேண்டும்‌ என்று ஆசிரியர்‌ 
விலக்குவாராயினார்‌. 


(இ) ஈதல்‌ மறுத்தல்‌: ஒருவனுக்கு 
கொடுக்குங்கால்‌, அதைக்‌ கொடுக்காத 


மற்றொருவன்‌ ஒன்றைக்‌ 
வாறு தடுத்து நிறுத்‌ அதல்‌... 


அணிக்‌ துரை ௧௯ 


இது, ஒருவன்‌ மனத்தில்‌ தோன்றும்‌ அழுக்காற்றினால்‌ நிகழ்வது. 
அழுக்காறுடையான்‌ நெஞ்சம்‌, ஒருகாலும்‌ நல்லனவற்றை எண்‌ 
ணாது; அஃதுடையான்‌ நெஞ்சகம்‌ எஞ்ஞான்றும்‌ எறிந்துகொண்டே. 
யிருக்கும்‌. பிறருக்குத்‌ தீங்கு செய்வதிலேயே கண்ணுங்‌ கருத்து 
மாக இருந்து அவரைக்‌ கெடுக்கவே முயல்வான்‌. இவனால்‌ ஒரு. 
வறிஞனுக்குக்‌ கிடைக்கும்‌ பயன்‌ கெடுவதோடு, கொடுப்யோனுக்கு. 
வரும்‌ அறமும்‌ அழிக்கப்பெறுகின்றது. ஆதலால்‌ இது மக்கம்‌ 
பண்பொடு பட்டதன்று. எனவே, இதுவும்‌ கூடாதென விலக்கப்‌, 
பட்டது. 


(௬) பிற அறங்கள்‌ : பின்னரும்‌ அருள்‌, மானம்‌, தெய்வவழி' 
பாடு, செற்கோல்முறை முதலிய பல்வகை அறங்களும்‌ பெரி 
யோர்க்குப்‌ பிழை செய்யாமை முதலிய கட்ப்பாட்டோடு கூடிய 
அறங்களும்‌. ஆங்காங்கே ஆசிரியரால்‌ கட்டுறைக்கப்‌ பெற்‌ 
றுள்ளன. 


இந்நூற்‌ பயன்‌ : 


இன்னும்‌ இந்நூலை ஊன்றிப்‌ பயில்வார்க்கு, *நவில்தொறும்‌ 
நூல்நயம்‌ போலும்‌” என்னும்‌ வள்ளுவர்‌ வாய்மொழிக்கேற்பப்‌- 
பல நயங்கள்‌ தந்து இம்மையின்பம்‌ பயப்பகோடு, மறுமை 
இன்பமும்‌ பெற அறமுறையும்‌ நன்கு கூர்த்தறிந்து நட்த்தற்கு- 
வழிகாட்டியுமாகும்‌. எனவே, அவர்‌ தெள்ளுற்ற தமிழமுதின்‌ 
சுவையில்‌ திளைத்துச்‌ சீரிளமைத்திறஙி குன்றாது சிறப்புடன்‌ வாழ்வ: 
ரென்பது ஒருதலை. 


நன்றியுரை : 


இத்தகைய அரிய பெரிய இம்மாபெரும்‌ காப்பியத்துக்குச்‌ 
சிறந்த உரைகள்‌ பல, அவ்வக்காலப்‌ புலமைச்‌ சான்றோர்களால்‌ 
வரையப்பெற்று வெளிவந்துள்ளன. ஆயினும்‌  இச்சிறியேனை. 
இதற்கு உரையெழுதுமாறு கட்டளையிட்டு இப்பணிக்கு ஊக்கிய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கமக ஆட்சிப்‌ பொறுப்பாளர்‌, 
உயர்திரு, வ. சுப்பையா பிள்ளை யவர்கட்கு எனது. உளமுவந்த: நன்றி" 
யுடன்‌ வணக்கமும்‌ உரியவாகுக. இவ்வுரையெழுதத்‌ தோன்றாத்‌ 
துணையாயமர்ந்து என்‌ உள்ளத்தினின்றும்‌ உணர்த்தியருவிய 
எல்லாம்‌ வல்ல இறைவன்‌ திருவடிகளை மன மொழி மெய்களால்‌. . 
வணங்குகின்றேன்‌. 


சென்னை--॥. 1 செல்லூர்க்கிறான்‌, செ. ரெ. இராமசாமி, 


29—1 1-—1954. உரையாசிரியஸ்‌ஃ 


புகழேந்திப்புலவர்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 


குண்டமிழ்வேலித்‌ தமிழ்நாட்டகத்து நின்றுநிலைஇப்‌ புகழ்‌ 
பூத்த தொண்டை நாட்டின்கண்‌, பொன்விளைந்த களத்தூரில்‌ இந்‌ 
தூலாசிரியராயெ புகழேந்திப்‌ புலவர்‌ பிறந்தனரென்ப. இதனை 
*மாலார்‌ களந்தைப்‌ புகழேந்தியும்‌ தொண்டைமண்டலமே” “ஐயன்‌ 
-களந்தைப்‌ . புகழேந்தி வாண்டான்‌? “காரார்‌ களந்தைப்‌ புகழேந்தி 
என வருகின்ற தொண்டை மண்டில சதகச்‌ செய்யுளடிகள்‌, 
சான்றாக உணர்த்தல்‌ அறிக. இப்பொன்‌ விளைந்தகனத்கூர்‌, 
செங்கற்பட்டுக்கு அடுத்துள்ளது. 


ஆசிரியரின்‌ இயற்பெயர்‌ புலனாகவில்லை. “புகழேந்தி! என்‌ 
யது, இவர்‌ அறிவறிந்த பேரறிஞராய்ப்‌ புலமையில்‌, நிறைந்த 
புகழ்‌ பெற்ற காரணத்தால்‌ தமிழ்கூறு நல்லுலகு, இப்பெயர்‌ 
-சூம்டி இவரை அழைத்ததெனக்‌ கொள்ளலாம்‌. அறிஞரும்‌ 
'திலரும்‌ இவ்வாறே கருதுப. 


இவர்‌ துளுவ வேளாள மரபினரெனக்‌ கூறுவர்‌. இவர்‌ தாய்‌ 
_துந்தையரைப்‌ பற்றிய பெயரோ பிறவோ அறிதற்கில்லை. இவர்‌ 
இந்நூற்கண்‌ நாட்டு வருணனைகள்‌ கூறுங்கால்‌ ‘சடைச்செந்நெல்‌ 
யொன்விளைக்கும்‌ தன்னாடு' போன்ற தொடர்களால்‌ மருதநிலப்‌ 
“பண்புகளைக்‌ கிளந்தெடுத்துக்‌ கூறுதலானும்‌ இவர்‌ வேளாண்‌ மர 
பினராதலை வலியுறுத்தும்‌; “வேளாண்‌ மரந்தர்க்கு உழுதூணல்‌ 
லது, இல்லென மொழிப பிறவகை நிகழ்ச்சி': (தொல்‌. மரபியல்‌ 
௮௦) எனத்‌ தொல்காப்பியர்‌ உரைத்தலால்‌, உழவுத்தொழில்‌ 
- பழக்கமாக இம்மரபினர்க்கே அமைதல்‌ சிறப்பென்க. 


இவர்‌ வாழ்ந்த காலம்‌, கம்யர்‌ இருந்த காலமெனக்‌ கூறுவர்‌, 
இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌ காலமே அஃதாகும்‌ என ஆராய்ச்சி 
வல்லுநர்‌ ஆய்ந்துரைப்யர்‌; ஆனால்‌ வரையறை செய்தற்கு ஏற்ற 
அகச்சான்றுகள்‌ . இல்லை; இதைக்கொண்டால்‌ பன்னிரண்டாம்‌ 
நூற்ருண்டெனக்‌ கருதலாம்‌. எனவே, இற்றைக்கு எண்ணு 
ுண்டுகட்குமுன்‌ தோன்றி வாழ்ந்தவரெனக்‌ கோடலாம்‌, 


புகழேந்தியார்‌ சமயம்‌ வைணவமேயென்று அறுதியிட்டு 
அரைக்கலாம்‌. . இந்நூல்‌ மூன்று காண்ட்த்தினும்‌ திருமாலுக்கே 
முதற்கண்‌ “ஆதித்தனிக்‌ கோலமானான்‌' (பாயிரம்‌) எனவும்‌, 
முந்தை மறைநூல்‌ முடியெனலாம்‌' (கலிதொட்ர்‌ : ௧) எனவும்‌, 
மூலப்‌  புழமறைக்கு முன்னேயும்‌ காணலாம்‌" (கலிநீங்கு : க) 
எனவும்‌ வாழ்த்துக்கூறுதலானும்‌ ஏனைய இடங்களிலும்‌ இரு 
மாலையே விதந்துகூறுதலானும்‌ தெற்றென அறியக்கிடக்கின்றது. 


புசழேக்‌ இப்புலவர்‌ வரலாற்றுச்‌ சருக்கம்‌ ௨௯: 


கல்வி கேள்விகளிற்‌ சிறந்து பாண்டி மன்னன்‌ பேரவையை- 
அணிசெய்த பேர றிஞர்களுள்‌, இவர்‌ தலைமணியாகதிீ திகழ்ந்தா 
'ரென அறிஞர்‌ கூறுவர்‌. இவ்வாறு இவர்‌ பாரண்டிமன்னன்‌ 
பேரவையில்‌ தலைமை சான்ற புலமையாளராக விளங்கியிருக்குங்‌' 
கால்‌, குலோத்துங்கசோழன்‌ யேரவைப்‌. புலவராகிய ஒட்டக்‌ 
கூத்தர்‌, சோழமன்னனுக்குப்‌ பெண்கோடற்குப்‌ பாண்டியன்பால்‌ 
வந்து பெண்கேட்டகாலைப்‌ புகழேந்தியாருக்கும்‌ ஒட்டக்கூத்‌ 
தருக்கும்‌ வாக்குவாதம்‌ நிகழ, இருவரும்‌ தத்தம்‌ அறிவின்‌ ஆற்‌ 
றலைக்‌ காட்டினரென்றும்‌, அதனால்‌ ஒட்டக்கூத்தர்‌ புகழேந்தி 
யாரின்‌ ஆற்றலுக்கு ஆற்றாதுபோயினரென்றும்‌ பண்டுதொட்டு: 
வரலாறாக ஆன்றோர்‌ கூறுவர்‌. பின்னர்ப்‌ பாண்டியன்‌ புதல்வியைச்‌ 
சோழ மன்னனுக்கு மணம்புணர்த்தினர்‌; அதற்கு மகட்கொடை. 
(£தனம்‌) ஆகக்‌ கொடுதீத பொருள்களுஉன்‌, புகழேந்தியாரையும்‌ 
விடுத்தனன்‌ எனவும்‌, ஏற்கெனவே நிகழ்ந்த உரையாடலினால்‌ 
மனவயீரங்‌ கொண்ட ஒட்டக்கூத்தர்‌, இவரைச்‌ சிறைப்படுத்‌ 
தினர்‌ எனவும்‌, அதுகாலையே *அல்லியரசாணி மால்‌,” பஞ்ச பாண்டவர்‌: 
வளவாசம்‌,? போன்ற அம்மானை நூல்கள்‌ பாடினாரென்றும்‌ 
கூறுவர்‌. ஆனால்‌, அதை உண்மையென்று கோட்ற்குரிய அகச்‌: 
சான்று புறச்சான்றுகள்‌ யாதுமின்று. அறிஞருலகு உண்மை 
கண்டுணர்க. அதனால்‌ வருந்திய புகழேந்தியார்‌ தன்மையை. 
அரசி தெரிந்து சிறையினின்றும்‌ அரசனால்‌ விடுவிக்கச்‌ செய்தா ' 
இளெனவும்‌, அப்பால்‌.சந்திரன்‌ சுவர்க்க மன்னன்‌ ஆதரவினால்‌ தம்‌. 
வாழ்க்கையை இனிது நிகழ்த்தினரென்றும்‌, அம்மன்னன்‌ 
வேண்டுகோட்கிணங்கியே இந்நூலை ஆக்கி உதுவினாரென்றும்‌ 
கூறுப. அதற்கு அகச்சான்றாக இந்நரலகத்துச்‌ சந்திரன்‌ சுவர்க்க 
யின்‌ புகழ்‌ கூறப்யெறுதலால்‌ அறியலாம்‌. 


இந்‌ நளவெண்பா நூலுக்கு முதல்நூல்‌ வடமொழி மகா 
பாரதத்தில்‌ ஆரணிய பருவத்தின்கண்‌ வரும்‌ நோ பாக்கியாநம்‌” 
ஆகும்‌. எனவே, நந்தமிழகமாந்தர்‌ நளமன்னன்‌ வரலாற்றை. 
உணர்ந்து கோடற்கு அதன்‌ கிளைக்கதையாகக்கொண்டு முதற்‌. 
பாவாரகிய வெண்பாவினால்‌ ஆக்கித்தந்தனர்‌, இதனால்‌ மக்கள்‌ 
அறமும்‌ அன்பும்‌. பண்பும்‌ உடையராய்க்‌ காவியப்பண்பு கண்டு. 
இன்புறும்‌ நீரராய்‌ வாழ, வழிவகுத்துத்‌ தந்த வள்ளலுமாவர்‌. 
இவர்‌ புகழ்‌ என்றும்‌ நின்று நிலவ இந்நூலைப்போற்றிக்‌ கற்றலே- 
புலவர்‌ பெருமகனார்க்கு ஆற்றும்‌ கடப்பாடாகும்‌. புகழேந்தியார்‌ 
புகழ்‌ சிறப்பதாக. 


நளமன்னன்‌ வரலாற்றுச்‌ சருக்கம்‌ 


நிடதநாட்டு வேந்தனாகிய நளன்‌, குடிகளை நன்கு புரந்து 
கோல்முறை கோடாது ஆட்சிபுரிந்தனன்‌ ; அவன்‌ வேனிற்‌ 
காலத்தே ஒருநாள்‌ சோலைவளஙி காணச்‌ சென்றான்‌. ஆங்கோர்‌ 
அன்னப்புள்‌ தோன்றிற்று; அஃது அவணுள்ள தடாகமொன்றில்‌ 
வாழ்ந்து வந்தது. அதன்‌ அழகை வியந்து கைப்பற்றினான்‌. அஃது 
அரசனைக்‌ கண்டு “தன்னைக்‌ கொன்றுவிடுவானோ ?' என்று கருது - 
அஞ்சி, வாடியது; மன்னன்‌ அதன்‌ அழகை வியந்து களித்துக்‌ 
கைப்பிடியினின்று அதனை வெளிச்செல்ல விட்டனன்‌. அன்னம்‌ 
பறந்து சென்றது; ஏதே கருதி நளன்பால்‌ மீண்டு வந்தது. 
அது, “வேந்தே! உனக்கு ஒரு நலஞ்செய்யக்‌ கருதியுள்ளேன்‌; 
அது நின்‌ அழகுக்கேற்ற ஆரணங்கொருத்தியை நின்தோளுக்‌ 
இசைய மணம்‌ புணர்விப்பதே ஆகும்‌. அவ்வாரணங்கு, வீமன்‌ 
குலத்துக்கு ஒரு மெய்தீதீபம்‌; அழகு சுமந்திளைத்த ஆகத்தான்‌; 
அவள்‌ தமயந்தி யென்னும்‌ பெயரினாள்‌' எனச்‌ சாற்றியது. 
அன்னங்‌ கூறிய உரையால்‌ அவள்யாற்‌ காதல்கொண்டு அவ்வன்‌ 
னதீதைத்‌ தமயந்திபால்‌ தூதாக அனுப்பினான்‌. அது தமயந்தி 
பாற்‌ சென்று அவள்‌ உடன்பாடு பெற்றுவந்து கூறிற்று. பின்‌ 
சுயம்வரம்‌ நிகழ்ந்தது. இந்திரன்‌, வருணன்‌, இயமன்‌, அக்கினி 
முதலிய தேவர்களும்‌ தமயந்தியை மணத்தற்கு நளனுருக்‌ 
கொண்டு அச்‌ சுயம்வர மண்டபத்தில்‌ வீற்றிருந்தனர்‌; மண்‌ 
ணுலக வேந்தர்கள்‌ யாவரும்‌ கடலெனத்‌ திரண்டு வந்திருந்‌ 
தனர்‌. ஆயினும்‌ தமயந்தி நளமன்னனுக்கே மாலைசூட்டி மண 
வாளனாகக்‌ கொண்டு மகிழ்ந்தனள்‌. 


இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ திரும்பிச்‌ செல்லுங்கால்‌ வழி 
யில்‌ கலிமகன்‌ எதிர்ப்பட்டனன்‌; அவனிடம்‌ திருமண நிகழ்ச்‌ 
சியை உரைத்தனர்‌; அதுகேட்ட கலி சினங்‌ கொண்டான்‌. உடனே 
அவன்‌, “நளனைக்‌ க&ீழ்மைப்படுத்துகின்றேன்‌; தமயந்தியையும்‌ 
அவனைவிட்டுப்‌ பிரிக்கின்றேன்‌' என்று குளுரை செய்தான்‌. 
பின்னர்ச்‌ சில்லாண்டுகள்‌ கழிந்தன; கலி, காலம்‌ யார்த்திருந்‌ 
தான்‌; புட்கரன்‌ என்னும்‌ மன்னனை நளனொடு சூதாட ஏவினான்‌; 
நளன்‌ சூதாடித்‌ தன்‌ நாடு நகர்‌ முதலிய அரசச்‌ செல்வமெல்‌ 
லாம்‌ பணையமாக வைத்துத்‌ தோற்றான்‌. அப்பால்‌ தன்‌ மக்கள்‌ 
இருவரையும்‌ தன்‌ மனைவி பிறந்த குண்டினபுரத்துக்குத்‌ தன்‌ 
மாமன்‌ வீமனிடம்‌ சேர்ப்பிக்கச்செய்து, தான்‌ மனைவியோடு 
தாட்டினின்றும்‌ நீங்கித்‌ தீக்கானகம்‌ சென்று ஆங்கே உறைந்து 
வருவானானான்‌. ; 


நளமன்னன்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ ௨௨ 


ஒருநாள்‌ இரவில்‌ காடீககத்து நள்ளிரவில்‌ ஒரு பாழ்‌ மண்ட 
பத்தே நளனும்‌ தமயந்தியும்‌ உறங்கினர்‌; நளன்‌ விழித்தெழுந்‌ 
தான்‌; கலியின்‌ வலியால்‌ அக்காட்டில்‌ தன்னந்தனியாகத்‌ தமயநீ 
தியை விட்டுவிட்டு நீங்கினான்‌. உறக்கம்‌ நீங்கியெழுந்த தமயந்தி 
தனனைக்‌ காணாது வருந்திப்‌ புலம்பி வணிக னொருவன்‌ உதவியால்‌ 
சேதிநாடு சேர்ந்து, அங்குநின்றும்‌ விதர்ப்பநாடு சென்று தன்‌ 
தந்தை வீமனைக்கொண்டு தூதுவன்மூலம்‌ நளனை நாடவிட்டனள்‌. 
இவளின்‌ செய்தி இவ்வாறாக, பிரிந்துசென்ற நளன்‌, காட்டில்‌ தீ 
வாய்ப்பட்டு வருந்திய கார்க்கோட்கனென்னும்‌ பாம்பரசனை எடுத்‌ 
துப்‌ புறத்தே விட்டு, அவனால்‌ கடியுண்டு உருவம்‌ கறுத்தனன்‌. 
தன்‌ பழைய உருவம்‌ பெற நினைந்தால்‌ உடுத்துக்கொள்ளும்படி 
அக்கார்க்கோடகனால்‌ கொடுத்த ஆடைகள்‌ இரண்டைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அயோத்தி சென்று, அந்நகர்‌ மன்னன்‌ இருதுபன்னன்‌ 
பால்‌ மடைத்தொழிலும்‌, தேர்த்தொழிலும்‌ செய்யும்‌ பணிஞனாக 
வாகுவனென்னும்‌ பெயருடன்‌ அமர்ந்திருந்தான்‌. 


நளனைத்‌ தேட்விடுத்த தூதுவனுன அந்தணனொருவன்‌, 
இவன்‌ அங்கிருத்தலை உய்த்துணர்ந்துவந்து தமயந்திக்கு அறிவித்‌ 
தனன்‌. அவள்‌ 'தமயந்திக்கு இரண்டாவது சுயம்வரம்‌ நிகழப்‌ 
போவதாக இருதுபன்னனுக்குக்‌ கூறுக' என்று போக்குவிக்க, 
அவன்‌ வாகுவனென்னும்‌ பெயதமைந்த நளனால்‌ தேட 
கொண்டு வந்து குண்டினபுர நகரை யெய்தினன்‌. 


. இவ்விருவர்‌ வருகை கண்ட்‌. தமயந்தி, தேரோட்டிபால்‌ தன்‌ 
மக்களை அனுப்பி நிகழ்ந்ததைத்‌ தோழி மூலம்‌ அறிந்து, தன்‌ 
தந்தையுடன்‌ வாகுகனிட்‌ம்‌ சென்று உண்மையுருவைக்‌ காட்டும்‌ 
யடி . வேண்டினள்‌? வ௱குகன்‌ உருமாறி நளமன்னனாகத்‌ 
தோன்‌ றினான்‌. 


அப்பால்‌ நளவேந்தன்‌ தன்‌ மனைவி மக்களுடன்‌ புடைகள்‌ 
புடைசூழ நிட்தநாடு சென்று, தன்‌ மாவிந்தநகரம்‌ புக்குப்‌ புட்‌ 
கரனோடு மறு சூதாடி வென்று, தன்‌ நாடு நகர்‌ முதலிய செல்வங்‌ 
களை. யெல்லாம்‌ கைப்பற்றி, முடிசூடி, மன்னர்‌ மன்னனாகக்‌ 
கொடுங்‌ கோலஞ்சிக்‌ குடிபுரவுண்டு இனிது வாழ்ந்திருந்தனன்‌. 


நளவெண்பா 


மூலமும்‌ உரையும்‌ 
பாயிரம்‌ . 
கடவுள்‌ வாழ்த்து 
பிள்ளையார்‌ 
நேரிசை வெண்பா 
க. நேசரிதங்‌ கூர நிலவலயம்‌ தாங்குநளன்‌ 
மாசரிதங்‌ கூற வருந்தஅணையாம்‌- ஈசன்‌ 
கரியா னனத்தான்‌ கருதுபுகழ்‌ பூண்ட 
... கரியா னனத்தான்‌ கழல்‌.. ... 

(இதன்‌ பொருள்‌) ஈசன்‌ - சிவபெருமானும்‌, கரியான்‌ - 
திருமாலும்‌, அ(ன்‌)ன த்தான்‌ - நான்முகனும்‌, கருது - எண்ணி 
வணங்குகின்ற, புகழ்பூண்ட-புகழினை ஏற்ற, கரி ஆனனத்தான்‌ - 
யானைமுகக்‌ கடவுளின்‌, கழல்‌ - திருவடிகளானவை, நேசர்‌ - 
தன்பால்‌ அன்புடையார்‌, இதம்‌ கூர - நன்மை மிகுதிப்பட, சில 
வலயம்‌ - இம்மண்‌ ணுலகத்தை, தாங்கும்‌ நளன்‌ - பாதுகாக்கின்ற. 
நளவேந்தன து, மாசரிதம்‌ - பெருமைமிக்க வரலாற்றினை, கூற - 
போடுதற்கு) சொல்வதற்கு, அரும்துணை ஆம்‌ - சிறந்த துணையாக 
முன்னின்‌ றூள்புரியும்‌. (ஆதலால்‌ அவைகளை வணங்குவாம்‌ ):. 

(கருத்து) களன்‌ சரிதம்‌ கூறப்‌ பிள்ளையாரின்‌ இரு 
வடிகள்‌ துணையாகும்‌. 


22 நளவெண்பா 


(வீளக்க உரை) கேசராவார்‌ அரசனுக்கு மந்திரக்கிழமை 
பூண்ட அமைச்சரும்‌ படைத்தலைவர்‌ முதலியோரும்‌ குடிமக்களு 
மாவர்‌. அரசன்‌ அவர்கட்கு நலஞ்செய்து பாதுகாக்கவேண்டும்‌ 
கடப்பாடுடையனாகலான்‌, “இதங்கூர” என்றார்‌. 


கிலவலயம்‌ - பூமியாகிய வட்டம்‌: இஃது இருபெயரொட்டுப்‌ 
பண்புத்தொகை; இடவாகு பெயராய்‌ காட்டில்‌ வாழும்‌ மக்களை 
உணர்த்திற்று; “ஊரடங்கிற்று” என்பது போல. மா - பெருமை: 
பலபொருள்‌ குறித்த உரிச்சொல்‌. சரிதம்‌-வரலாறு. “ஆம்‌” 
என்பதிலுள்ள மகரம்‌ குறைந்து *ஆ' என நின்றது, கடைக்குறை 
விகாரம்‌. ஈசன்‌ - எல்லாச்‌ செல்வமும்‌ உடையான்‌; அஃது 
ஈண்டுச்‌ சிவபெருமானைக்‌ குறித்தது. கரியான்‌ - கருமை என்னும்‌ 
பண்படியாகப்‌ பிறந்த. பெயர்‌. கருகிறமுடையான்‌ என்பது 
பொருள்‌. கருகிறமுடைய இந்திரன்‌, மன்மதன்‌ மூதலியோரைக்‌ 
குறிக்குமாயினும்‌ சிறப்புப்பற்றித்‌ திருமாலைக்‌ குறித்தது: காரண 
இடுகுறிப்பெயர்‌ . அனத்தான்‌ - அன்னப்பறவையை ஊர்‌ தியாகக்‌ 
கொண்டோன்‌. ஆனதால்‌. நான்முகனைச்‌ சுட்டிற்று. அனம்‌ - 
அன்னம்‌: இடைக்குறை விகாரம்‌. கருதுதல்‌ - எண்ணுதல்‌ - 
அஃதாவது தம்மினும்‌ உயர்வாக நினைத்தல்‌. புகழ்‌-கிறப்பித்துப்‌ 
பிறரால்‌ கூறப்படும்‌ உயர்சொல்‌; இறவாத புகழ்‌. இதனைப்‌ 
“பொருள்சேர்‌ புகழ்‌” என்பர்‌, வள்ளுவர்பெருமான்‌. கறி-யானை, 
ஆனனம்‌ - முகம்‌. கரி - கருமை கசிறமுடையது என்னும்‌ 
பொருட்டாய்‌ யானைக்கு ஆயிற்று; இகரம்‌ உரிமைப்பொருள்‌ 
உணர்த்தும்விகுதி; அல்லது கருமை-பெருமை யெனக்கொண்டு 
உருவிற்‌ பெரிதாகிய யானையை உணர்த்திற்று என்று கோடலு 
மாம்‌. “ஈசன்‌ கரியான்‌ அனத்தான்‌' எண்ணும்மைத்‌ தொகை, 
பூண்ட: இறந்தகாலப்‌ பெயரெச்சம்‌; கரியான்‌ என்னும்‌ பெயர்‌ 
கொண்டு முடிந்தது. கழல்‌-காலிலணியும்‌ வீரக்கழல்‌. அஃது 
ஈண்டுத்‌. தானியாகுபெயராய்த்‌ திருவடிகளைக்‌ குறித்தது. “ஈசன்‌, 
கரியான்‌, அனத்தான்‌, கரி ஆனனத்தான்‌” - சிவன்‌, திருமால்‌, 
நான்முகன்‌, யானை முகன்‌ ஆகிய நான்கு கடவுளர்தம்‌, கழல்கள்‌ 
இந்நூலை ஆக்குதற்கு அரிய துணையாகும்‌ என்று பொருள்‌ 
கொள்ளலுமாம்‌. கழல்துணையாகும்‌. ஆதலால்‌ அவைகளை 
வணங்குவோம்‌ என்பது குறிப்பெச்சம்‌. நேசரிதம்‌, மாசரிதம்‌ 
என்பன முதல்‌ மடக்குத்‌ தீரிபும்‌, கரியா எனத்தான்‌, கரி யாளனத்தான்‌ 
என்பன அடிமுதல்‌ மடக்கும்‌ ஆகிய சொல்லணிகள்‌. வருக் துணையா - 
துணையா வரும்‌ என மாற்றித்‌ துணையாக வரும்‌ என்று பொரு 
ளுரைத்தலுமாம்‌. 70 (க) 


மூலமும்‌ உரையும்‌ 3 
நம்மாழ்வார்‌. . 
௨. *நேசரிதங்‌ கூர நிலவலயம்‌ தாங்குகளன்‌ 
மாசரிதங்‌ கூற வருந்துணையாம்‌--பேசரிய ள்‌ 
மாமகிழ்மா றன்புகழாம்‌ வண்தமிழ்வே தம்விரித்த 
மாமகிழ்மா றன்தாள்‌ மலர்‌. ப 


... (இ-ள்‌.) பேச அரிய - புகழ்தற்கு அருமையான, மாமஒழ்‌ 
மால்‌ - திருமகள்‌ மகிழ்ச்சிகொள்ளுகின்ற திருமாலீன அ, புகழ்‌ 
ஆம்‌ - பெருமை பொருந்தியதான, வண்தமிழ்‌ வேதம்‌ விரித்த - 
வளப்பமுள்ள (திருவாய்‌ மொழியாகிய) தமிழ்‌ மறையைப்‌ பாடி 
யருளிய, மாமகிழ்மாறன்‌ - பெருமையுள்ள மகம மலர்மாலையை 
யணிந்த நம்மாழ்வாரின்‌, தாள்மலர்‌ - திருவடித்தாமரை மலர்கள்‌; 
நேசர்‌ இதம்கூர.....ஃ......... அருநீதுணையாரம்‌--. 


(௧ - து.) நம்மாழ்வார்‌. திருவடிகள்‌ நளன்‌ வரலாறு 
கறக துணையாகும்‌. 


ட (வி-ரை.) பேச அரிய மால்‌ - புகழ்தற்கு அருமையான திரு. 
மால்‌; திருமாலின்‌ புகழை ஏத்தி. உரைப்பது, திருவாய்மொழி. 
வடமொழியிலுள்ள மறைபோலத்‌ தமிழில்‌ சிறந்த பொருளை 
மக்களுக்குத்‌ திரட்டித்தந்து மேல்நெறிக்குய்த்தலின்‌, “வண்‌ தமிழ்‌ 
வேதம்‌” என்றார்‌. வண்மை: சிறப்பு, கொடை, வளப்பம்‌ முதலிய 
பொருள்களை உணர்த்தும்‌ பண்புப்‌ பெயர்‌; ஈண்டுத்‌ தமிழுக்கு 
அடையாக வந்து சிறப்பித்தது. நம்மாழ்வார்‌, இறைவன்‌ . இரு 
வடிப்பேற்றின்‌ உண்மையை உலக மக்கட்குத்‌ திருவாய்மொழித்‌ 
திரு நூலின்‌ வழியாக அருளிச்செய்தாராகலின்‌, அதன்‌ சிறப்புத்‌ 
தோன்ற, “வேதம்‌ விரித்த...... மாறன்‌' என்றார்‌. பிள்ளைப்பெரு 
மாள்‌ ஐயங்காரும்‌ தமது மாலையில்‌ ஈம்மாழ்வாரருளிய திருவாய்‌ 
மொழியைச்‌ சிறப்பித்து, 


மதத்த கக்க சங்க க கல ...ண்பாராய்‌ 


நாராய ணாஅடியேன்‌ நாடும்‌ தமிழ்வேத 
பாராய ணாசடகோ பா? 
என்று. பாராட்டுவாராயினார்‌. மாறன்‌ - கொடிய வினைகளுக்கு 
மாறுபட்டவன்‌, என்பது பொருள்‌. இவர்‌ இவ்வாறு மாறுபட்‌ 
பரப அண்ட ட ப்ப ப ப்ப பயப்பட பட பப்த ட படப்பு பரபர. 
(பாடம்‌) 1. “வளன்கூர்‌ வயல்குழும்‌ மாரிடத மன்னன்‌ 
களன்சீர்‌ ஈவிலுஈலம்‌ நல்கும்‌.” 


4 நளவெண்பா 


டிருந்ததனால்‌ “மாறன்‌” . எனப்பட்டார்‌. இவர்‌ பராங்குசன்‌, 
நாவீறுடைய பிரான்‌, வகுளப்பிரான்‌, குருகைப்பிரான்‌, சடகோபர்‌ என்னு ம்‌ 
வேறு பெயர்களாலும்‌ அமைக்கப்பெறுவர்‌, 


முதற்பாட்டில்‌ *மேசரிதம்‌' என்று தொடங்கும்‌ மூன்‌ அடி 
கள்‌ இரண்டுக்கும்‌ பொருள்‌ விரித்திருத்தலால்‌, ஈண்டு - அவ்வடி. 
கட்கு உரை வரையப்பெறவில்லை. 

தாள்‌ மலர்‌ - தாளாகிய : மலர்‌: இருபெயரொட்டு. மலர்‌, 
தாமரைப்பூவைக்‌ குறிக்கும்‌; *“பூவெனப்படுவது பொறிவாம்‌ 
பூவே” என்பது பெரியார்‌ திருமொழியாகலான்‌. (௨% 


திருமால்‌ 
௩. ஆதித்‌ தனிக்கோலம்‌ ஆனான்‌ அடியவற்காச்‌ 
சோதித்‌ திருத்தாணில்‌ தோன்றினான்‌ - வேதத்தின்‌ 
முன்நின்றான்‌ வேழம்‌ முதலே எனஅழைப்ப 
என்‌என்றான்‌ எங்கட்‌ கிறை. 


(இ-ள்‌.) ஆதி தனிகோலம்‌ ஆனான்‌ - முன்காலத்தில்‌ தன்‌ 
ஒப்பில்லாத வராக அவதாரம்‌ எடுத்தவனும்‌, அடியவன்‌ குஆ - 
தன்‌ அடியவனான பிரகலாதனுக்காக, சோதி திருத்தூணில்‌: 
தோன்றினான்‌-ஒளி பொருந்திய அழகிய தாூணிடத்து நரசிம்ம 
மூர்த்தியாக வெளிப்பட்டவனும்‌, வேதத்தின்‌ முன்‌ நின்றான்‌ -- 
வேதத்தில்‌ முதன்மையான பிரணவப்பொருளாக நிலைபெற்றிருர்‌. 

தானும்‌, வேழம்‌ முதலே என அழைப்ப - கசேந்திரன்‌ என்னும்‌ 

யான முதன்மையானவனே என்று ஓலமிட்டமைக்க, என்‌ 
என்றான்‌ - என்னவென்று அதன்முன்‌ தோன்றிவந்து துயர்‌. 
தீர்த்தவனுமாகிய திருமால்‌, எங்கட்கு இறை-எமக்கு இறைவன்‌: 
ஆவான்‌, (அவனை: வாழ்த்துவோம்‌: வணங்குவோம்‌.) 


(௧ - து.) திருமால்‌ எம்மைக்‌ காக்கும்‌ கடவளாவார்‌.. 
அவரை வணங்குவோம்‌. 


(வி - ரை.) கோலம்‌ - வராகம்‌: வடசொல்‌; 3 
யென்பது பொருள்‌. ஆதித்‌ தனிக்கோலம்‌ என்றதனால்‌ ஆதி: 
வராக உருவெடுத்த திருமால்‌ அவதாரத்தைக்‌ குறித்தது, ஊழிக்‌ 
காலத்தில்‌ இவ்வுலகம்‌ அழியாவண்ணம்‌ வராக (பன்றி உரு) அவா 
தாரமெடுத்துத்‌. தன்‌ கொம்பினால்‌ பூமியைத்‌ தாங்கினாரென்ப அ. 
புராணக்‌ கதை. அடியவன்‌: பிரகலாதன்‌. 


அவனுக்காகத்‌ இரு. 
1. நால்வர்‌ நான்மணிமாலை: ௬௦. 2 





மூலமும்‌ உரையும்‌ 5 


மால்‌ நரசிங்க அவதாரங்‌ கொண்டு தூணிலிருந்து வெளித்தோன்‌ 
மிப்‌ பிரகலாதன்‌ தந்‌ைத இரணியனை அழித்தானென்பதும்‌ 
கதை. வேழம்‌-யானை. கசேந்திரனென்னும்‌ யானையை முதலை 
நீரிலிருந்து  பிடித்திமுக்க; அஃது அஞ்சி - “ஆதிமூலமே என 
அழைக்க, அதைக்‌ காக்க முன்வந்து கின்றான்‌ என்பதும்‌ அக்‌ 
கதை. இவ்வளவு அரும்‌. பெருஞ்‌ செயலை மேற்கொண்ட பெரு 
மானே, எமக்கு . நலம்செய்ய மூன்னின்றருள்வான்‌ என்னும்‌ 
குறிப்பினால்‌, .. எங்கட்கு இறை” என்றார்‌. வேதவிழுப்பொரு 
னாய்‌, வேதத்தில்‌ முதன்மையாகக்‌ குறிக்கக்கூடியவனாய்‌ உள்ள 
வன்‌ என்பது மறைகளின்‌ முடிபு. ஆதலால்‌ “வேதத்தின்‌ முன்‌ 
நின்றான்‌” என்றார்‌. 

ஆனான்‌, தோன்றினான்‌, நின்றான்‌, என்றான்‌ என்பன. இறந்த 
கால வினையாலணையும்‌ பெயர்கள்‌; இவை, எழுவாயாய்‌ வந்து 
இறையென்னும்‌ பெயர்ப்பயனிலை கொண்டு முடிந்தன. அன்றி 
ஒரு பெயர்க்குப்‌ பல பயனிலையாக வந்ததென லுமாம்‌. 


இந்நூலாசிரியர்‌ ஆன்றோர்கொண்ட முறைப்படி முதலில்‌ 
பிள்ளையாருக்கு, இந்நூற்குத்‌ தடையுண்டாகாமற்‌ காக்குமாறு 
வணக்கங்கூறிப்‌ பின்னர்க்‌ காத்தற்கடவுள்‌ திருமாலாதலால்‌ 
அவரை வழிபட்டு வாழ்த்துமுன்‌ “தொண்டர்தம்‌ பெருமை 
சொல்லவும்‌ எளிதோ ?' என்பவாகலின்‌ நம்மாழ்வார்‌ வணக்கமும்‌ 
கூறினார்‌. ப (௩) 
சிவபெருமான்‌ 
௪. * கலாப மயிவிருந்த பாகத்தார்‌ கங்கை 
... உலாவு சடைமேல்‌ உறையும்‌- நிலாவை 
வழியவார்த்‌ தாலன்ன மாரநீற்றார்‌ நாகம்‌ 
கழியவார்த்‌ தார்௩மக்கோர்‌ காப்பு. . 
(இ-ள்‌.) கலாபம்‌ மயில்‌ இருந்த பாகத்தார்‌ - தோகை 
யுடைய மயிலையொத்த சாயலுள்ள உமையம்மை அமர்ந்திருக்‌ 
இன்ற இடப்பாகத்தையுடையாரும்‌, கங்கை உலாவு சடைமேல்‌ - 
கங்கைநீர்‌ பாய்கன்‌ ற சடைமுடி மீது, உறையும்‌ நிலாவை - இருக்‌ 
இன்ற நிலவின்‌ ஒளிக்கதிரை, வழிய வார்த்தால்‌ அன்ன மாநீற்றார்‌- 
பரந்து தம்‌ உடல்‌ எங்கும்‌ வழியுமாறு தெளித்தாற்போன்ற 
இருவெண்ணீறணிந்தவரும்‌, காகம்‌ கழிய ஆர்த்தார்‌ நமக்கு ஓர்‌ 
காப்பு - சாகப்பாம்புகளை மிகுதியாக அணிந்தவருமாகிய சிவ 
பெருமான்‌ நமக்கு ஒப்பில்லாத காவற்கடவுளாவர்‌. க 


(பாடம்‌) 1. மயிலுகந்த. 


6 நளவெண்பா 


(௧ - து.) சிவபெருமான்‌ நம்மைப்‌ பாதுகாக்கும்‌: 
கடவுளராவர்‌ ; வணங்குவோம்‌. 


(வி- ரை.) கலாபம்‌ - மயில்தோகை. மயில்போன்ற சாய 
வுடைய உமையம்மையை மயிலென்றார்‌ : இஃது, உவமைத்‌ 
தொகை நிலைக்களத்துப்பிறந்த அன்மொழித்தொகை. நிலவு - 
அதன்‌ ஒளியைக்‌ குறித்தலால்‌ முதலாகு பெயர்‌. பாகத்தார்‌, 
நீற்றர்‌, ஆர்த்தார்‌ : வினையாலணையும்‌ பெயர்கள்‌; ஈண்டுச்‌ 
சிவபெருமான்‌. 


இறைவன்‌ பெண்ணொரு கூறுடையனாக இருந்து உலகத்‌ 
தைக்‌ காத்தும்‌ படைத்தும்‌ கரந்தும்‌ விளையாடுகின்றானென்பது.. 
சைவசமயப்‌ புராணமரபு. 


* ;நீலமேனி வாலிழை பாகத்து, ஒருவன்‌ ? 


எனவும்‌, ““பெண்‌உரு ஒருதிறன்‌ அகன்று? எனவும்‌ சங்க நால்‌” 
களினும்‌, “பெண்ணாகிய பெருமான்‌,” எனத்‌ திருஞான சம்பந்‌ 
தரும்‌ பிற ஆன்றோர்களும்‌ கூறுதல்‌ காண்க. 


. உலகத்தைக்‌ கூர்ந்து நோக்கினால்‌ உயிருடைப்‌ பொருள்கள்‌' 
யாவும்‌ ஆண்‌ பெண்‌ என இருவகைப்‌ பகுப்பாகவே இலங்கு. 
கின்றன. ஏனைய உயிரில்லாத பொருள்களைத்‌ தொழிற்படுத்த 
முற்பட்டால்‌, இரண்டு பொருள்கள்‌ கூடினால்தான்‌ செய்ய இயல்‌: 
கின்றது. ஒரு பொருளை வைக்கும்‌ செப்பை யெடுத்துக்‌ 
கொள்வோமானால்‌ அது மேல்‌ மூடியுடன்‌ இணைந்துள்ளது. பெட்‌ 
டிக்கு அடிப்பாகம்‌ மேல்பாகம்‌, பூட்டுக்குப்பூட்டு திறவுகோல்‌: 
ஆகிய இரண்டு பொருள்‌ வேண்டும்‌. இவைகளைப்போன்றே உல: 
கத்தோற்ற ஓடுக்கத்தைச்‌ செய்யும்‌ முழுமுதல்வனுக்கு ஆணுரு 
பெண்ணுருவாகிய 'ஈருருவம்‌ வேண்டுமென்று கருதினர்‌ ; அவ்‌ 
விறை அவ்வியற்கையனாக இருத்தலால்‌, பெண்ணொரு கூறுடைய 
னாகக்‌ கொண்டு அம்மையப்பனாக- வழிபட்டனர்‌. அதனால்‌: 
“கலாப மயிலிருந்த பாகத்தார்‌' என்றார்‌. 


இ.தில்‌ இறைவன்‌ நாகத்தை யணிந்தசென்ப து, வேண்டுதல்‌: 
வேண்டாமை இல்லாத “அவன்‌ பேரருளின்‌ அடையாளமாகக்‌: 
குறித்ததாம்‌. 

காப்பு - காவல்‌ : தொழிற்பெயர்‌; கரவ லுடைய இறைவனைக்‌ 
குறித்தலால்‌, தொழிலாகு பெயர்‌. (அ) 
OE EE EE EEE அவக அத்தகவல்‌ ட பல்‌ அட்டம்‌ அவின்‌ ட பலபட | இழித்தித 

1. ஐங்குறுநூறு? ௧. 2. புறம்‌: ௧. 

38. திருஞானசம்‌ ; தேவாரம்‌, பதி, ௧௦: த. 


மூலமும்‌ உரையும்‌ 7 


முருகவேள்‌ 
௫. * நீல நெடுங்கோண்மூ நேற்றி நிழல்நாறிக்‌ 
காலை இருள்சீக்கும்‌ காய்கதிர்போல்‌--சோலை 
மணித்தோகை மேல்தோன்றி மாக்கடல்சூர்‌ வென்றேன்‌ 
அணிச்சே வடியேம்‌ அரண்‌. 


(இ-ள்‌.) நீல நெடும்‌ -கொண்கூஃ-நீலநிறம்‌ பொருந்திய 
நீண்டமேகத்தின்‌, நெற்றி நிழல்‌ காறி - உச்சியின்கண்‌ ஒளியை 
வீ, காலை இருள்‌ சீக்கும்‌ காய்கதிர்போல்‌ - விடியற்காலைப்‌ 
பொழுதில்‌ இருளை ஒட்டுகின்ற ஒளியெறிக்கின்‌ ற சூரியன்‌ போல, 
சோலை மணித்தோகை மேல்‌ தோன்றி - பொழிலின்கண்‌ வாழ்‌ 
கின்ற அழகிய மயிலின்மேல்‌ இருந்து காட்சியளித்து, மாகடல்‌ 
சூர்வென்றோன்‌ - கடலிடத்து... மாமரமாக தின்ற... சூரனை. 
வென்றவனாகய. முருகவேளின்‌, அணி சேவடி எம்‌ அரண்‌ - 
அழகிய சிவந்த திருவடிகள்‌ எமக்குப்‌ பாதுகாப்பாக இருக்கும்‌. 
(ஆகவே, அவ்வடிகளை வணங்குவாம்‌.) 


(௧ - து.).  முருகவேளின்‌ திருவடிகள்‌ எமக்குப்‌ 
பாதுகாப்பாகும்‌ ; ௮.தனை வணங்குவோம்‌. 
(வி-ரை.) கொண்மூ - மேகம்‌; நீர்கொண்டுள்ளது என்பது 
பொருள்‌. முருகவேள்‌ மயிலின்‌ கண்‌ எழுந்தருளி வரும்‌ காட்சி, 
சூல்கொண்ட மேகத்தின்‌ நடுவில்‌ தோன்றிக்‌ காலைப்‌ பொழுதில்‌ 
இருளை ஒட்டும்‌ இளஞாயிறுபோல்‌. தோன்றுகின்ற தென்பாராய்க்‌ 
“காய்கதிர்போல்‌” என்றார்‌. . இக்‌ கருத்தை யொப்பவே, 

₹: உலகம்‌ உவப்ப வலனேர்பு திரிதரு 

பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண்‌ டாஅங்கு 
ஓவற இமைக்கும்‌ சேண்விளங்‌ கவிரொளி?்‌ 
என, நக்கீரரும்‌, 

-உததி இடை கடவுமர கதவருண குலதுரக” 
என அருணகிரிநாதரும்‌ அருளுமாற்றால்‌ தெளிக. ப 

தோன்றி - தோன்றுவோன்‌ என்று பெயராகக்‌ கொள்ளினும்‌ 
அமையும்‌. அன்றித்‌ தோன்றியென வினையெச்சமாகக்‌ கொண்‌ 





1. இப்‌ பாடல்‌ இல பதிப்புகளில்‌ காணப்‌ பெறவில்லை. : 
2. திருமுருகாற்றுப்‌ படை: ௧- ௩ 9. திருவகுப்பு : ௯ 


தி நளவெண்பா 


டாலும்‌ பொருள்‌ மாறாகாது. மணி- அழகு? அல்லது கருமை 
யென்று கூறலுமாம்‌. தோகை - மயிலின்‌ வால்‌ இறகுகள்‌ ; 
அதனையுடைய மயிலுக்கு ஆதலால்‌ ஆகுபெயர்‌. சூர்‌-சூரபன்மன்‌; 
சூரபன்மன்‌ கடலிடை மாமரமாக நின்றபோது அதனை வெட்டிச்‌ 
சாய்த்து, அவன்‌ கொற்றத்தை யழித்து வெற்றிகொண்டார்‌ 
என்பது கந்தபுராண வரலாறு. சே அடி சேவடி. செம்மையை 
யுடைய திருவடிகள்‌. அரண்‌ - பாதுகாப்பு. இதுகாறும்‌ கடவுள்‌ 
வணக்கம்‌ கூறி முடித்தார்‌. இனி, அவையடக்கங்‌ கூறுகின்றார்‌. 
இவர்‌ எல்லாக்‌ கடவுளர்கட்கும்‌ வணக்கங்‌ கூறுதலால்‌ சமநோக்‌ 
குடையர்‌, சமய வேறுபாடற்றவர்‌ என்பது புலனாகின்றது: (௫) 


அவையடக்கம்‌ 
௬.  வேந்தறுகண்‌ வேழத்தை வேரிக்‌ கமலத்தின்‌ 
- தந்துவினால்‌ கட்டச்‌ சமைவதோக்கும்‌--பைந்தொடையில்‌ 
தேன்பாடூம்‌ தார்களன்தன்‌ தெய்வத்‌ திருக்கதையை 
யான்பாடல்‌ உற்ற இது. 


(இ- ன்‌.) பைர்‌ தொடையில்‌ தேன்பாடும்‌ தார்‌ ஈளன்தன்‌ 
தெய்வ இிருக்கதையை - பசிய மலர்களின்‌ வரிசையில்‌ வண்டுகள்‌ 
பாட்டுப்‌ பாடுகின்ற மாலையை அணிந்த நளமன்னனின்‌ தெய்வத்‌ 
தன்மையுள்ள வரலாற்றை, யான்‌ பாடல்‌ உற்ற இது- நான்‌ 
பாடத்‌ தொடங்கிய இச்‌ செயல்‌, வெம்‌ தறுகண்‌ வேழத்தை 
வேரி கமலத்தின்‌ தந்துவினால்‌ கட்ட சமைவது ஒக்கும்‌ - சினத்‌ 
தால்‌ அஞ்சாத நெஞ்சுடைய கடரயானையை மணமுள்ள தாமரை 
நூலினாற்‌ கட்டுதற்கு முயல்வது போன்றுள்ளதாம்‌. 


(௧ - து.) நளமன்னன்‌ வரலாற்றை யான பாட 


லுற்றது யானையைத்‌ தாமரை நூலினால்‌ கட்டுதல்‌ 
போன்றது. 


(வி-ரை.) தறுகண்‌ - அஞ்சாமை; யானைக்கு அடை. மிக 
வலிமையுடைய யானை, அது கட்டுக்கடங்காதது. இத்தன்மைத்‌ 
தாய யானையைத்‌ தாமரை நூலினால்‌ கட்டி அடக்குவதாயின்‌, 
அஃது எவ்வாறு அடங்காதோ அது போன்று நளமன்னன்‌ 
பெருமைமிக்க வரலாற்றைக்‌ கூற்‌ எண்ணிப்‌ பாடலுற்றேன்‌, 
இஃது எனது அவா... என்‌ சொல்லில்‌ பாடலில்‌ அடங்காது. 
ஆனால்‌ . க a பெரியார்‌ ஏற்றருள்வாராக 
என்னும்‌ ப்புக்கொண் யா்‌ இவ்வா ்‌, 

த ர்டட்‌ லட்‌ இ று கூறினார்‌. இது 


மலமும்‌ உரையும்‌ 9 


ட கமலம்‌ - தாமரை; அதன்‌ நூலைக்‌ குறித்ததால்‌ மூதலாகு 
பெயர்‌. தொடை - தொடுக்கப்படுவது ; தேன்‌ - வண்டு ; தேனை 
உண்ணுதல்பற்றி வந்த பெயர்‌ ; ஆதலால்‌ ஆகுபெயர்‌. 
நளன்‌ வரலாற்றில்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்களும்‌, கலி 
புருடனும்‌, கார்க்கோடனும்‌ தொடர்பு கொண்டிருப்பதால்‌, 
“தெய்வத்திருக்கதை என்றார்‌. அன்றியும்‌ ஈளவேந்தன்‌, மறங்‌ 
கடிந்து அறத்தாற்றில்‌ நின்று உலகத்தைக்‌ காத்த முடியுடைப்‌ 
பேரரசனாகலான்‌, 
*: முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 
இறையென்று வைக்கப்‌ படும்‌?” 
என்று தமிழ்மறையும்‌, 
2 திருவுடை மன்னரைக்‌ காணின்‌ 
இருமாலைக்‌ கண்டேனே என்னும்‌” 
என்று ஆழ்வாரும்‌ குறித்தலான்‌, தெய்வத்தன்மையுடைய கதை: 
யென்று கொள்ளலுமாம்‌. 


எத்துணை ஆற்றல்‌ படைத்தவராயினும்‌ பணிவு வேண்டு 
மாதலால்‌ ஈங்கே அறிவுடைச்‌ சான்றோர்க்கு அடக்கம்‌ கூறினார்‌. 
ன்னை ₹ 

*“எல்லரர்க்கும்‌ நன்றாம்‌ பணிதல்‌' என்பது திருவள்ளுவர்‌ 
செம்மொழி. ௬ 


நூலாசிரியர்‌ பெயர்‌ 


“எ. பாரார்‌ நிடத பதிநளன்சீர்‌ வெண்பாவால்‌ 
பேரார்‌ புகழேந்தி பேசினான்‌-—தாரார்‌ 
செழியனையும்‌ சேன்னியையும்‌ சேரத்‌ திறைகோள்‌ 
மோழியின்‌ சுவையே முதிர்ந்து. 

(இ-ன்‌.) தார்‌ ஆர்‌ செழியனையும்‌ சென்னியையும்‌-மாலையை 
யணிந்த பாண்டியனையும்‌ சோழனையும்‌, சேர திறைகொள்‌ - 
ஒருங்கே தமக்கே அடக்கமாக்கிக்கொள்ளும்‌, மொழியின்‌ சுவையே 

1. திருக்‌? ௩௮௮. 2. திருவாய்மொழி, க ௪: ௮ 

8. திருக்‌: ௧௨. 


10 நளவெண்பா 


முதிர்ந்து - (தமது) சொற்களின்‌ இனிமை மிகுந்திருக்குமா று, 
வெண்பாவால்‌ - நேரிசை வெண்பாக்களினால்‌, பாரார்‌ நிட்தபதி 
நளன்சீர்‌ - பூவுலகிற்‌ சிறந்த நிடதநாட்டு மன்னனாகிய நளனின்‌ 
சிறப்பு மிக்க வரலாற்றை, பேர்‌ ஆர்‌ புகழேந்தி பேசினான்‌-(கல்வி 
கேள்விகளினால்‌) சீர்த்தி வாய்ந்த புகழேந்திப்‌ புலவர்‌ பாடினார்‌. 


(௧ - து.) புகழேந்திப்‌ புலவர்‌ நளமனனன வரலாற்றை 
நேரிசை வெண்பாக்களாற்‌ பாடினார்‌. 


(வி- ரை.) “பாரார்‌ நிடதம்‌' என்றதனால்‌ மற்ற எந்நாடும்‌ 
இச்‌ நாட்டுக்கு ஓப்பாகா வண்ணம்‌ விளைவும்‌ செல்வமும்‌ சிறப்பு 
மிக்க நாடென்பது பெற்றாம்‌. “*நற்றவஞ்‌ செய்வார்க்‌ கிடந்‌ தவஞ்‌. 
செய்வார்க்கு மஃ திடம்‌, நற்பொருள்‌ செய்வார்க்கும்‌ அஃதிடம்‌"" 
என்றார்‌, ஏமாங்கக காட்டைச்‌ சிறப்பித்துக்‌ கூற வந்த திருத்‌ 
தக்க தேவரும்‌. வள்ளுவரும்‌ “*நாடென்ப நாடா வளத்தன 
நாடல்ல, நாட வளந்தரும்‌ நாடு” என்றார்‌. இங்குக்‌ கூறப்பட்‌ 
டவைகட்கு ஏற்ப, எல்லா நலங்களும்‌ தரும்‌ தன்மைத்தாய்ப்‌ பிற 
கரட்டை எதற்கும்‌ நாடிச்‌ செல்லா நாடாக மிளிர்தலான்‌ இவ்‌: 
வாறு சிறப்பித்துக்‌ கூறினார்‌. 


“நிடதம்‌' என்னும்‌ மலையின்‌ பெயர்‌ அதனையுடைய நாட்டை 
உணர்த்தி நின்றது. நிடதமலை மேருமலைக்குத்‌ தெற்கேயுள்ள 
தான நிடதம்‌ ஏமகூடம்‌ மந்தாரம்‌ என்னும்‌ மலைகள்‌ மூன்றனுள்‌” 
ஒன்றாகக்‌ கூறுவர்‌, ஆன்றோர்‌. ஆர்‌: முக்கால வினைத்தொகை... 
புகழேந்தி - புகழை ஏந்தியவர்‌ என்று பொருள்படும்‌. இது 
காரணப்‌ பெயராக இருக்கின்றது. இவரின்‌ இயற்பெயர்‌ 
மறைந்து இப்‌ பெயரே பெருவழக்காய்‌ வழங்குவதாயிற்று. 
இவ்வாறு முற்காலப்‌ . புலவர்கள்‌ பெயர்கள்‌ அவர்கள்‌ பாடிய: 
பாடல்களினாலும்‌, ஊர்ப்‌ பெயர்களினாலும்‌ வழங்குதல்‌ காண 
லாம்‌ “கல்பொருசிறு நுரையார்‌,” “தேய்புரிப்‌ பழங்கயிற்றிலுர்‌.” “தொடித்‌ 
தலை விழுத்தண்டிஐர்‌' இவை அவர்கள்‌ பாடிய பாடல்களின்‌ சொற்‌: 
றொடரினால்‌ வந்த பெயர்கள்‌. “அரிசில்கிழார்‌', கோவூர்கிழார்‌,” 
ஊரினால்‌ வந்த பெயர்கள்‌. தற்காலப்‌ புலவர்களினும்‌ பண்டிதமணி 
என்பதும்‌, பாரதியார்‌, பாரதிதாசன்‌, கவிமணி, நாட்டார்‌ என்பவை 
களும்‌ அவ்வவர்‌ தம்‌ இயற்பெயரைக்‌ குறிக்காமல்‌ இறப்புப்‌: 
பெயராக வழங்குதல்‌ போலக்‌ கொள்க. 

செழியன்‌ - பாண்டியன்‌. புகழ்‌, பொருள்களில்‌ மிக்கோன்‌ 
என்பது பொருள்‌. சென்னி - சோழன்‌. இறைகொள்ளுதல்‌ - 
தம்‌ வயப்படுத்தல்‌, ்‌ 


1. வக சிந்‌: ௭௭. 2. திருக்‌: ௭௩௮. 


மூலமும்‌ உரையும்‌ ல்‌. 


*£ சதுரன்‌ எழில்சோண சைலன்‌ துதிப்பன்‌ 
மதுரமொழி அன்பர்‌ மனமாம்‌ - குதிரைதிறை 
கொண்டவனென்‌ நேத்தும்‌ குரைகழற்கால்‌ யானை திறை- 
கொண்டவனை என்மனத்தே கொண்டு.” ்‌ 


என்பதில்‌, *திறை' இப்பொருள்‌ தருதலை ஓர்‌ க. 


மொழி - தமிழ்மொழி. அதன்‌ சுவை ஈர்த்து ஈர்த்து 
என்பையும்‌ உருக்கும்‌ தன்மையது. இயற்கையோடிசைந்த இன்‌: 
மொழி தமிழாகலான்‌ அது செழியனையும்‌ சென்னியையும்‌, 
தனக்குத்‌ திறையாகக்‌ கொண்டது. ்‌ 


*தெள்ளுற்ற தமிழமுதின்‌ சுவைகண்டார்‌ இங்கமரர்‌ சிறப்புக்‌ 
கண்டார்‌' என்பது ஆன்றோர்‌ வழக்காதலால்‌ அவர்கள்‌ இம்‌ 
மொழிப்‌ பண்பில்‌. ஈடுபட்டுத்‌ தம்‌ நெஞ்சைத்‌ திறையாகக்‌ 
கொடுத்தனர்‌.  புகழேந்தியார்‌ பாண்டி காட்டினும்‌ சோழ நாட்‌ 
டினும்‌ வாழ்ந்தவராகலான்‌, இவ்விருபெரு வேந்தர்களை மட்டும்‌- 
குறிப்பிட்டார்‌. 


இப்பாடல்‌, புகழேந்தியார்‌ தம்மையே பிறர்போல்‌ நரந்திக்‌ 
கூறியதாகக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. ஒரு இலர்‌, இச்‌ செய்யுள்‌, 
ஒட்டக்கூத்தர்‌ பாடியதென்றும்‌, கம்பர்‌ பாடியதென்றும்‌ கூறுவர்‌ .. 
- அக்கூற்றுக்கு யாதோர்‌ அகச்சான்றும்‌ புறச்சான்றும்‌ இல்லை... 
இவ்வாறே தேவாரப்‌ ஆசிரியர்களான திருஞான சம்பந்தரும்‌ 
சுந்தரரும்‌ ஓவ்வொரு தேவார பதிகத்திறுதியிலும்‌ தம்மையே 
பிறர்போல்‌ வைத்துக்‌ கூறுதல்‌ காண்க. 


சுவை முதிர்தல்‌, எண்வகை மெய்ப்பாட்டுணர்ச்சிகளான, 
நகை அழுகை இளிவரல்‌ மருட்கை அச்சம்‌ பெருமிதம்‌ உவகை வெகுளிகள்‌. 
இதனைக்‌ கற்றார்‌ உடலில்‌, இவ்வுணர்ச்சிகள்‌ தோன்றுமாறு 
உணர்ச்சி மிக்கதாக அமைத்தல்‌. 


அன்னத்தைத்‌ தமயந்திபால்‌ தூதாக அனுப்பிய நளன்‌, அ" 
சென்றவுடன்‌ அதன்‌ வருகையை எதிர்பார்த்திருந்தான்‌ ; வழி 
மேல்‌ விழி வைத்து ஏமாந்திருந்தான்‌; அப்போது அவன்‌ மான. 
நிலை ஒரு நிலை கொள்ளா து, “இந்நேரம்‌ தமயக்திபால்‌ சென்றிருக்‌ 
குமா ? இந்நேரம்‌ அவளைக்‌ கண்டிருக்குமா / இந்நேரம்‌ ஈம்‌: 
செய்‌ இயைக்‌ கூறியிருக்குமா ? இந்நேரம்‌ திரும்புதல்‌ கூடுமா?” 
என்றென்றெல்லாம்‌ கூறிக்‌ கூறி, அவன்‌ வருந்திய அவலகிலை 
ச பத்த 2 இங்க உல தனா ல இ 0 படட பவ ட அல க்‌ ட 


1. சோணசைல மாலைக்காப்பு. 





க. ஈயம்வர. காண்டம்‌ 
நூல்‌ 

த தோற்றுவாய்‌ 
தருமராசன்‌ வனத்தில்‌ வாழ்தல்‌ 


௮. பாண்டவரின்‌ முன்தோன்றல்‌ பார்முழுதும்‌ தோற்றொருநாள்‌. 
ஆண்டகையே தூதுவனாய்ச்‌ சேன்றவனி--வேண்ட 
மறுத்தான்‌ இருந்தானை மண்ணோடூம்போய்‌ மாளப்‌ 
போறுத்தான்‌ இருந்தான்‌ புலர்ந்து, 

(இ-ள்‌) பாண்டவரின்‌ முன்தோன்‌ றல்‌ - பாண்டு மன்னன்‌ 
மக்கள்‌ ஐவரில்‌ மூத்தவனான தருமன்‌, பார்முழுதும்‌ தோற்று - 
(சூதாடித்‌ துரியோதனனுக்கு) தன்நாடு யாவற்றையும்‌ இழந்தது 
னால்‌, ஆண்தகையே தூதுவனாய்‌ சென்று அவனி வேண்ட - ஆண்‌: 
களிற்‌. சிறந்தவனாகிய (கண்ணபிரானே ) தூதனாகத்‌ (துரியோ 
தனன்‌ முன்னிலையில்‌) போய்‌ நாட்டைத்‌ தருமாறு அவனைக்‌- 
கேட்க, மறுத்தான்‌ இரும்‌ தானையொடும்‌ மண்ணொடும்‌ போய்‌ 
மாள - அதனைக்‌ கொடுக்க மறுத்தவனான துரியோதனன்‌ மிக்க 
படைவீரர்களோடும்‌ நாட்டினோடும்‌ தன்‌ உரிமையற்று மாண்‌ 
டொழியும்படி, பொறுத்தான்‌ ஒருநாள்‌ புலர்ந்து இருந்தான்‌ - 
பொறுமையுடன்‌ இருந்தவனான தருமன்‌, ஒருநாள்‌ வனத்தில்‌ 
துன்பத்தால்‌ வாடி இருந்து வந்தான்‌. 

(க.ஃது.) தருமராசன்‌. வருத்தத்துடன்‌ . வனத்தில்‌ 
வாழ்ந்து வருவானானான்‌. 

(வி-ரை.) பாண்டவர்‌ - பாண்டுவின்‌ மக்கள்‌. மூன்தோன்‌ 
றல்‌ - முன்னே பிறந்தவன்‌ ; தமையன்‌. மறுத்தான்‌, பொறுத்‌ : 
தான்‌ என்பன, இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்கள்‌. மாள - 
இறக்க: காரணப்‌ பொருட்டாய்‌ வந்த எதிர்காலச்‌ செயவெ 
னெச்சம்‌. (க) 

மன்னர்‌ பலர்‌ வனத்தில்‌ தருமனைக்‌ காணல்‌ 

௯. நாட்டின்கண்‌ வாழ்வைத்‌ துறந்துபோய்‌ நான்மறையோர்‌ 
'ஈட்டங்கள்‌ சூழ இருந்தானைக்‌-— காட்டில்‌ 
பெருந்தகையைக்‌ கண்டார்கள்‌ பேரெழில்தோள்‌ வேந்தர்‌ . i 

வருந்தகையர்‌ எல்லாரும்‌ வந்து. அங்க 1 


14 நளவெண்பா | சுயம்வர 


(இ-ள்‌.) நாட்டின்கண்‌ வாழ்வை துறந்து போய்‌ - தன்‌ 
நாட்டில்‌ இன்பத்தோடு வாழ்ந்து வந்த சிறந்த வாழ்க்கையை 
-விட்டுவிட்டுப்போய்‌, நால்மறையோர்‌ ஈட்டங்கள்‌ சூழ காட்டில்‌ 
இருந்தானை - நால்வகை வேதத்தின்‌ விழுமிய பொருளைக்‌ 
அற்றுணர்ந்த முனிவர்கூட்டங்கள்‌ சூழ்ந்திருக்க வன த்திலுறைந்த 
வனான, பெரும்‌ தகையை-பெரிய சிறப்பு வாய்ந்த தருமராசனை, 
பேர்‌ எழில்‌ தோள்‌ வேந்தர்‌ வரும்‌ தகையர்‌ எல்லாரும்‌-பேரழகு 
வாய்ந்த தோள்களையுடைய அரசர்களுள்‌ வருதற்கு ஏற்ற தகுதி 
யுடையார்‌ எல்லோரும்‌, வந்து கண்டார்கள்‌ - அங்கு வந்து 
-கண்டார்கள்‌. ன்‌ 


க-து.) வருவதற்கெசைந்த மன்னர்கள்‌ யாவரும்‌ 
காட்டில்‌ தருமனை வந்து பார்த்தார்கள்‌. 


. (வி-ரை.) ஈட்டம்‌ - கூட்டம்‌. இருந்தானை -'இருந்தவனான 
தருமனை: இது இறந்தகால யாலணையும்பெயர்‌, ஐ-தலைவன்‌ 
எனப்‌. பொருள்‌ கொள்ளலுமாம்‌.. “வரும்‌ தகையர்‌ வேந்தர்‌ 
எல்லோரும்‌ வந்து பெருந்தகையைக்‌ காட்டிற்‌ கண்டார்கள்‌”. 
எனக்‌ கூட்டி வினைமுடிபு செய்க. பெருந்தகை: பெரிதாகிய 
தகுதியுடையவன்‌ எனப்‌ பண்புத்தொகை . நிலைக்களத்துப்‌ 
பிறந்த அன்மொழித்‌ தொகை. (௨ 

2 
காட்டில்‌ தருமராசனை வேதவியாசர்‌ வந்து காணல்‌ . 


-௧௦. கோற்றவேல்‌ தானைக்‌ குருநாடன்‌ பாலணைந்தான்‌ 
எற்றுநீர்‌ ஞாலத்‌ திருள்நீங்க_— முற்றும்‌ 
வழிமுறையே வந்த மறையெல்லாம்‌ தந்தான்‌ 
மோழிமுறையே கோத்த முனி. 


(இ-ள்‌.) எற்றுநீர்‌ ஞாலத்து இருள்‌ நீங்க - மோதுகின்ற 
அலைகளையுடைய கடல்சூழ்ந்த இவ்வுலகின்‌ (அறியாமையாகிய) 
இருள்‌ நீங்கும்‌ பொருட்டாக, வழிமுறை முற்றும்‌ வந்த-ஆசரிரியர்‌ 
மாணாக்கரின்‌ வழிவழியாகக்‌ கேள்விமுறை கற்றல்‌ முறையாக 
முழுஅும்வந்த, மறை எல்லாம்‌ தந்தான்‌ - நால்வகை மறைகளையும்‌ 
தன்‌ மாணவர்க்குக்‌ கற்பித்தவனும்‌, மொழிமுறையே கோத்த 
முனீ-அம்மறைப்பொருளைப்‌ புராண முறையில்‌ ஓழுங்குபடுத்திய 
வனுமான வேதவியாச முனிவன்‌, கொற்றவேல்‌ தானை குரு 
நாடன்‌. பால்‌ அணைந்தான்‌ - வெற்றிவேலேந்திய படைகளை 
யுடைய குருநாட்டுக்குரியவனான தருமராசனிடத்திற்கு வந்தான்‌. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 15 


க-து.) வேதவியா ௪ முனிவர்‌ காட்டிலிருக்கும்‌ தரும 
 சாசனிடத்திறகு வந்தார்‌. - 


(வி-ரை.) கொற்றம்‌ - 'கொல்‌' என்னும்‌ பகுதியும்‌ “அம்‌” 
மென்னும்‌ விகுதியும்‌ பெற்றுவந்த தொழிற்பெயர்‌; றகரம்‌ 
எழுத்‌ துப்பேறாக வந்து றகரமாக லகரங்கள்‌ திரிந்தன... வெற்றம்‌' 
என்னும்‌ சொல்லும்‌, “வெல்‌” என்னும்‌ பகுதியடியாக வந்தது 
போற்கொள்க. தானைக்கு அடையாக வந்தது, தானையின்‌ வீரப்‌ 
பண்பை வேலின்மேல்‌ ஏற்றிக்‌ கூறினார்‌. இவ்வாறே, 


“காலனும்‌ காலம்‌. பார்க்கும்‌ பாரா து 
வேலீண்டு தானை விழுமியோர்‌? 
எனவும்‌, 
2: இருந்து வேல்‌ குமணன்‌” 


எனவும்‌ பிற ஆன்றோர்‌ கூறுதலும்‌ காண்க. குருக௱டு - குரு 
'வென்பவனால்‌ ஆளப்பட்ட காடு. அதனால்‌ குருகுலத்தார்‌ என்று 
தருமன்‌ முதலியோரை வழங்குவர்‌. “வழிமுறையே வந்த மறை 
யெல்லாம்‌ தந்தான்‌? என்பது, சிவபுராணம்‌, விட்டுணு புராணம்‌, 
பிரமபுராணம்‌ என்று முறைப்படுத்திச்‌ சாத்துவிகம்‌, இராசதம்‌, 
தாமதம்‌ என்னும்‌ குணமுடையவைகளாகச்‌ செய்தாரென்பதனால்‌ 
இவ்வாறு கூறினாரென்க. அதனால்‌ இவர்க்கு வியாசரென்னும்‌ 
பெயருடன்‌ *வேதம்‌' என்னும்‌ அடைகொடுத்து வேதவியாசரென 
வழங்கலாயினர்‌. ; (௩..) 


“ தருமராசன்‌ வேதவியாசரை வரவேற்றல்‌ 

௧௧. .மறைமுதல்வ நீயிங்கே வந்தருளப்‌ பேற்றேன்‌ 

பிறவிப்‌ பெருந்துயரம்‌ எல்லாம்‌-அறவே' 

பிழைத்தேன்யான்‌ என்றானப்‌ பேராழி யானை 

அழைத்தேவல்‌ கொண்ட அரசு. 

இ-ள்‌.) அப்‌ பேர்‌ ஆழியானை - அந்தப்‌ பெருமையுள்ள 
சக்கரப்படையுடைய கண்ணபிரானை, அழைத்து ஏவல்கொண்ட 
அரசு - வரவழைத்துத்‌ தூதுபோக்கியும்‌ பிறசெயல்களுக்‌ கெல்‌ 
லாமும்‌ ஏவிய தருமராசன்‌ (வியாசமுனிவரை கோக்கி), மறை 
முதல்வ' நீ இங்கே வந்து அருள பெற்றேன்‌ - மறைகளுக்கு 
முதன்மையானவரே நீர்‌ என்னிடத்து எழுந்தருளும்‌ பேறு 
பெற்றேன்‌; (ஆதலால்‌), பிறவி பெரும்‌ துயரம்‌ எல்லாம்‌ அறவே 
EE EET NSE SA வகை SE rrr TTT TTT ES ETT ET ETE TT 


1,2 புறம்‌; ௫௧. ௧௬௨௩ 


76 நளவெண்பா [ சுயம்வர 


பிழைத்தேன்‌ யான்‌ என்றான்‌ - என்‌ பிறவி நோயாக பெரும்‌ 
தன்பங்களெல்லாம்‌ அறவேறநீங்கப்போகும்படி உய்ந்தேன்‌ என்று 


க-து.) தருமராசன்‌ வியாசரைப்‌ பார்‌ தீது அடிகள்‌ 
ஈண்டு எழுந்தருளிய தால்‌ பெரும்பேறுற்று உய்ந்தேன்‌ 
எனறான.. 


(வி- ரை.) மறை முதல்வன்‌ என்பது இறைவனைக்‌ குறிக்கு 
மாயினும்‌ ஈண்டு வேதத்தை முறைப்படுத்திய சிறப்பினால்‌ வியாச 
ரைச்‌ சுட்டிற்று. வியாசரைக்‌ கண்டதும்‌ தருமனுக்கு உள்ளன்பு 
மீதூரப்‌ பெரியார்‌ துணையால்‌ எத்துன்பமும்‌ நீங்கும்‌ என்னும்‌ 
கருத்தினனாகப்‌ “பிறவிப்‌ பெருந்துயரம்‌............... பிழைத்தேன்‌” 
என்றான்‌. பிறவித்துன்பத்தைக்‌ குறித்துப்‌ பேசாத ஏடுகளே 
தடையா. இதைப்‌ பட்டினத்தடிகள்‌ இறைவனிடத்து முறையீடு 
செய்யுங்கால்‌, 

“மாதா உடல்‌ சலித்தாள்‌ வல்வினையேன்‌ கால்சலித்தேன்‌ 
வேதாவும்‌ கைசலித்து விட்டானே-—நாதா 
இருப்பையூர்‌ வாழ்சிவனே இன்னுமோர்‌ அன்னை . 
கருப்பையூர்‌ வாராமற்‌ கா” 

என, வேண்டுவா ராயினார்‌. 

பேர்‌ ஆழியான்‌ என்பதற்குப்‌ பெரிய பாற்கடலின்‌ அறி துயில்‌ 
கொள்ளும்‌ இறைவனென்று பொருள்‌ கொள்ளலுமாம்‌, கண்‌ 
ணன்‌ திருமால்‌ அவதாரமாகக்‌ கோடலான்‌. ஏவல்‌ கொள்ளுதல்‌ - 
தன்‌ குறிக்கோளுக்கு ஏற்றபடி வேலை வாங்குதல்‌. பாண்டவர்க்‌ 
காகக்‌ கண்ணபிரானானவர்‌ அழைத்தபோது வந்த . பல்வகை 
உதவிகளை, நட்புமுறையிலும்‌ உறவு முறையிலும்‌ செய்தனராக 
லான்‌ “ஏவல்‌ கொண்ட” என்றார்‌. அரசு - வேந்தன்‌ : எழுவா 
யாக வந்தது. 3 (௪3 

தருமன்‌ மனத்துயரின்‌ காரணத்தை வியாசர்‌ வினவல்‌ 
௧௨. மெய்த்திருவக்‌ துற்றாலும்‌ வேந்துயர்வந்‌ துற்றாலும்‌ 
ஒத்திருக்கும்‌ உள்ளத்‌ தூவோனே--சித்தம்‌ 
வருந்தியவா என்னேன்றான்‌ மாமறையால்‌ உள்ளம்‌ 
திருந்தியவா மேய்த்தவத்தோன்‌ தேர்ந்து. 
1. பட்டினத்‌ : இருப்டையூர்‌, ௧. 5 





காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ TE 


(இ-ல்‌.) மாமறையால்‌ உள்ளம்‌ திருந்தி - பெருமை 
பொருந்திய வேதத்தினால்‌ மனச்செம்மைபெற்று,  அவரம்‌: 
மெய்‌ தவத்தோன்‌ தேர்க்து - (யாவராலும்‌) விரும்பு, தலையுடைய 
உண்மைத்‌ தவவலிமை பெற்ற வியாசமுனிவர்‌ ஆராய்ந்து, மெய்‌ 
இரு வந்து உற்றாலும்‌ வெம்துயர்‌ வந்து உற்றாலும்‌ - (தருமனை: 
நோக்கி) நிலைபெற்றசெல்வங்கள்‌ வந்துசேரினும்‌ கொடுமையா கிய 
வறுமைத்‌ துன்பம்‌ முதலியன வந்து சேரினும்‌, ஓத்து. இருக்கும்‌- 
உள்ளத்து உரவோனே - விருப்பு வெறுப்பின்றி ஒரு கிலைபெற்று 
மனப்பண்புடைய அறிஞனே !, சித்தம்‌ வருந்தியவாஎன்‌ என்றான்‌. 
நீ மனக்‌ கலக்கமுற்றிருப்பதற்குரிய காரணம்‌ என்னவென்று 
கேட்டான்‌. 

க-து.) வியாசர்‌, தருமனைப்‌ பார்த்து, “நீ மனம்‌: 
வரும்‌ இயிருட்ப,தற்குக்‌ காரணமென்ன ? என்று கோட்டார்‌. 

(வி- ரை.) மெய்த்திரு - உண்மையான செல்வம்‌ : கல்விப்‌" 
பொருள்‌, செல்வப்பொருள்களைக்‌ குறிக்கும்‌. அனால்‌, வெந்துயர்‌ 
என்று பின்வருவதால்‌ ஈண்டுப்‌ பொருட்செல்வத்தையே குறித்து 
கின்றது. கல்விபொருள்‌ அழிதலும்‌ சிதைதலும்‌ இல்லா விழும்‌: 
பொருள்‌, செல்வம்‌ செல்வதும்‌ வருவதுமாகிய நிலைபேறில்லாததுஃ 
ஆதலால்‌. செல்வம்‌ பெறினும்‌ வறுமைவரினும்‌ கலங்காத திண்மை: 
யுள்ளம்‌ பெற்றவன்‌ என்பாராய்‌ “உள்ளத்து உரவோன்‌” என்றார்‌. 
துயர்‌ - எல்லரத்‌ துன்பத்தையும்‌ ஒருங்கே. தரவல்லது வறுமை: 
யாதலின்‌, இதற்கு வறுமையென்று பொருள்‌ கூறப்பெற்றது.. 
என்னை £ 

1: இன்மையின்‌ இன்னாதது யாதெனின்‌ இன்மையின்‌ 

இன்மையே இன்னா தது” 
என்பது திருவள்ளுவர்‌ திருமொழி யாகலான்‌ என்க, 

ஆறு -ஆ எனக்‌ கடை குறைந்து நின்றது. மெய்த்தவம்‌ - 
உண்மையான தவம்‌. அது தமக்கென வாழாப்‌ பிறர்க்குரியாள 
சாக இருக்கும்‌ - மெய்ம்மைநெறி. வேதவியாசர்‌ பிறர்க்கென 
வாழ்ந்துஉலகத்துக்கு வேண்டும்‌. நலஞ்செய்ய வேதத்தை முறைப்‌ 
படுத்தினாராகலான்‌ இவ்வாறு, “மெய்த்‌ தவத்தோன்‌' என்றார்‌. (3 

தருமன்‌ தான்‌ மனம்‌ வருந்தியதற்குக்‌ காரணம்‌ உரைத்தல்‌ 
௧௩. அம்பொற்‌ கயிலைக்கே ஆகத்‌ தரவணிவார்‌ 
தம்போற்‌ படைக்குத்‌ தமியனா--எம்பியைமுன்‌ :.. . ;; 
போக்கினேன்‌ என்றுரைத்தான்‌ பூதலத்தும்‌ மீதலத்தும்‌ 
'வாக்கினேர்‌ இல்லாத மன்‌. | em 
ந இருக்‌ 2: ௧0௮௪. 
2 


AS நளவெண்பா [சுயம்வர 


(இ-ள்‌) பூதலத்தும்‌ மீதலத்தும்‌ வாக்கில்‌ நேர்‌ இல்லாத 
மன்‌ - மண்ணுலகினும்‌ விண்ணுலகினும்‌ வாய்மையே உரைப்‌ 
“பதில்‌ தனக்கு யாரும்‌ ஒப்பில்லாத தருமராசன்‌, அம்‌ பொன்‌ 
-அயிலைக்கே - அழகிய வெள்ளிமலையில்‌ எழுந்தருளி யிருக்கின்ற, 
அகத்து அரவு அணிவார்‌ தம்‌ பொன்படைக்கு - மார்பில்‌ பாம்பை 
அணியாகப்‌ பூண்ட சிவபெருமானின்‌ பொன்னொளியுள்ள 

பாசுபதாத்திரப்‌ படையைப்‌ பெற்றுக்‌ கொண்டு வருமாறு, 
_துமியன்‌ ஆ - தன்னந்தனியனாக, எம்பியை: முன்‌ போக்கினேன்‌ 
என்று உரைத்தான்‌ - என்‌ தம்பியாகிய (அருச்சுனனை நெடுநாட்‌ 
களுக்கு) முன்பாகவே செல்ல விடுத்தேன்‌ என்றான்‌. 


க-து.) பாசுபதாத்திரப்‌ படை பெறுகுற்கு அருச்‌ 
அனனைக கைலைமலையில்‌ எழுந்தருளியுள்ள சிவபெருமான்‌ 
யால்‌ அனுப்பி நெடுநாட்கள்‌ ஆயின' என்று தருமன்‌ 
கூறினான்‌. ... ள்‌ 
(வி-ரை.) பொன்‌ கயிலை' என்பது ஈண்டு வெண்‌. பொன்‌ 
னாகிய வெள்ளியைக்‌ குறித்தது ; ஒன்றொழி பொதுச்‌ சொல்‌. 
பொன்படை - அழகிய படை என்றலுமாம்‌. “ஆக? என்பதன்‌ 
ஊற்றுக்‌ “ககர உயிர்மெய்‌” கெட்டு “ஆ” என வந்தது விகாரம்‌. 
மன்‌ - நிலைபேறுடையவன்‌ என்பது பொருள்‌. (௬) 
“அருச்சுனன்‌ மிக்க தோள்வலியுடையான்‌' என்று 
2 வியாசர்‌ கூறல்‌ 
“௧௪. காண்டா வனம்தீக்‌ கடவுளுணக்‌ கைக்கணையால்‌ 
நீண்ட முகில்தடுத்து நின்றாற்கு-மீண்டமார்‌ 
தாளிரண்டூம்‌ நோவத்‌ தனித்தனியே ஓடியநாள்‌ 
்‌ தோளிரண்டும்‌ அன்றோ துணை. 

.... (இ-ள்‌.) காண்டா வனம்‌ இ கடவுள்‌ உ(ண்)ண - காண்டா 
"வண த்தைத்‌ இக்கடவுள்‌ (அக்கினி பகவான்‌) எரித்துக்‌ கொளுத்து 
மாறு, கைகணையால்‌ நீண்ட முகில்‌ தடுத்து நின்றாற்கு - தன்‌ 
கையம்புகளினால்‌. விரிந்து மூடிய மேகங்களை (மழைபெய்ய 
வொண்ணாமல்‌) தடுத்து வெற்றியுற்று வந்த அருச்சுனனுக்கு, 
அமரர்‌ மீண்டு தாள்‌ இரண்டும்‌ நோவ தனி தனியே ஓடிய நாள்‌ 
தேவர்‌ புறமுதுகுகாட்டி தம்தம்‌ கால்கள்‌ இரண்டும்‌” நோவும்‌ 
வண்ணம்‌ தனித்தனியாகப்‌  பிரிவுபட்டு ஒட்டமெடுத்தபோ து, 
தோள்‌ இரண்டும்‌ அன்றோ துணை.- அவனுக்குத்‌ தன்‌ தோள்கள்‌ 
இரண்டுமன்றோ.உதவியாக.. இருந்தன ? (ஆதலால்‌ அத்தகையா 
னைக்‌ குறித்து நீ வருந்த வேண்டா). டப. 0 அத 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 19 


(க - து.) “காண்டவவன தகனளுசெய்த காலத்தில்‌ 
அருசீசுன ற்கு,தீ தன்‌ தோள்கள்‌ இரண்டும்‌ தாம்‌ உதவியாக 
இருந்தன' என்றார்‌ வியாசர்‌. 

(வி-ரை.) காண்டவவனம்‌ - கண்டவனென்னும்‌ அரக்கன்‌ 
இருந்த வனமாகலால்‌ இப்‌ பெயர்‌ பெற்றது. இதை அக்கினி 
பகவான்‌ உண்ண நினைத்தான்‌, அருச்சுனன்‌ உதவியாக இருந்து 
எரிக்கச்செய்தான்‌ என்பது பாரதம்‌. விரிவு பாரதத்தில்‌ காண்க. 
“அமரர்‌......... ஓடிய நாள்‌” தறுகண்மை கொண்ட வீரனாதலால்‌ 
கான்‌ ஒருவனே நின்று போர்செய்து வென்றான்‌ என்று 
அருச்சுனன்‌ பெருமிதத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டிற்று : இசையெச்சம்‌. 

தருமன்‌ தன்‌ வனவாற்க்கைக்‌ காரணத்தை வினவல்‌ 
கடு. பேரரசும்‌ எங்கள்‌ பேருந்திருவும்‌ கைவிட்டுச்‌ : 
சேர்வரிய வேங்கானம்‌ சேர்தற்குக்‌--காரணம்தான்‌ 
யாதோவப்‌ பரவென்றான்‌ என்றும்தன்‌ வெண்குடைக்கீழ்த்‌ 
தீதோவப்‌ பார்காத்த சேய்‌. 

.. (இ-ள்‌.) என்றும்‌ தன்‌ வெண்குடை &ீழ்‌ தீது ஓவ பரர்‌ 
காத்த சேய்‌ - எக்காலத்தும்‌ தன்‌ வெண்கொற்றக்‌ குடைக்கீழ்‌ 
(குடிமக்கட்கு)த்‌ துன்பம்‌ நீங்கி இன்பமுற ஆட்சிபுரிந்த தரும 
ராசனானவன்‌, அப்பா - என்‌ ஐயனே ! எங்கள்‌ பேர்‌ அரசும்‌ 
பெரும்‌ திருவும்‌ கைவிட்டு - எங்களது பெரிய அரசுரிமையையும்‌, 
அளவற்ற செல்வத்தையும்‌ இழந்து, சேர்வு அரிய வெம்‌ கானம்‌ 
சேர்தற்கு - (மக்கள்‌ எவரும்‌ வந்து) அடைதற்கு அரியதான 
கொடிய காட்டில்‌ நாங்கள்‌ வந்து வாழ்வதற்கு, காரணம்‌ யாது 
என்றான்‌ - காரணம்‌ என்ன வென்று கேட்டான்‌. 

(க-து. தருமன்‌, தன்னைச்‌ சார்ந்கோருடன்‌ 
காட்டில்‌ வந்து வாழ்வதற்குக்‌ காரணம்‌ என்னவென்று 
வியாசரை வினவினான்‌. ்‌ 

(வி-ரை) பெருமை--அரசு-பேரரசு. என முதனீண்டது 
பண்புப்பெயராகலான்‌, *“ஆதிநீடல்‌” என்ற நன்னூல்‌ விதிப்படி 
வந்தது. அப்பா ! என்றது; வியாசர்‌ தருமனுக்குப்‌ பிதாமகனார்‌ 
என்னும்‌ முறைபற்றி அழைத்தான்‌ என்க. சேய்‌ - செம்மையை 
யுடையான்‌. இளமையும்‌: அழகும்‌ பண்பும்‌ மிக்காரைச்‌ “சேய்‌” 
என்பது ஆன்றோர்‌ மரபு. இறைவனையும்‌ இப்‌: பெயரால்‌ 
வழுத்‌.துவர்‌. “எய்யா நல்லிசைச்‌ செவ்வேற்‌ சேஎய்‌” என்றார்‌ 
நக்ரேரும்‌. (a) 

1. நன்னூல்‌ : ௧௩௪. 2. திருமுருகு: ௬௧. 


2 


20 நஜ வெண்பா | சுயம்வர 


அப வியாசர்‌, ததாடுதல்‌ அரசர்க்கு இயல்பே எனல்‌ . 


௧௯ "கேடில்‌ விழுச்செல்வம்‌ கேடெய்து சூதாடல்‌ ' 
எடவிழ்தார்‌ மன்னர்க்‌ கியல்பேகாண்‌- வாடிக்‌ 

...,. கலங்கலைநீ என்றுரைத்தான்‌ காமருவு நாடற்‌ . 

ஜிவங்கலைநால்‌ மார்பன்‌ எடுத்து. 


_(இ- ள்ல .காமருவு காடற்கு - சோலைகள்‌ நிறைந்த... குரு 
நாட்டுப்‌ வேந்தனான தருமனுக்கு, இலங்கு அலைநூல்‌ மார்பன்‌ - 
வெண்மைகிறம்‌ . பொருந்திய அசைகின்ற பூணூல்‌ அணிந்த. திரு 
மார்பினரான வியாசர்‌, கேடுஇல்‌ விழுச்செல்வம்‌ கேடுஎய்‌ து சூது 
ஆடல்‌ - என்றும்‌ * அழிவற்ற பெருஞ்‌ செல்வமும்‌ அழிந்து 
போகுமாறு சூதாடுதல்‌, ஏடு அவிழ்தார்‌ மன்னர்க்கு இயல்பேஃ 
இ.தஜ்விரிந்த. மலர்மாலையணிந்தஅரசர்கட்கு இயற்கையேயாகும்‌ ; 
வாடி கலங்கலை நீ-நீ அதற்காக வருந்தி உடல்‌ மெலிவடையாதே 
என்று, எடுத்து உரைத்தான்‌ - காரணங்காட்டிக்‌ : ற்‌; 


க-து.) :சூதாடுதல்‌ அரசர்கள்‌ இயல்பே. ஆதலால்‌ 
நீ்‌ அதற்கு வருந்தாகே' என்று. வியாசர்‌ கருமனுக்குக்‌ 
க்‌ கல்‌ மொழி கூறினார்‌. ப்‌ 
- (வீ- ரை.) 1கேடுஇல்‌ விழுச்செல்வம்‌'கொடுக்கக்கொடுக்கக்‌ 
குறையாப்‌ பெருஞ்‌ செல்வம்‌. அச்‌ செல்வம்‌ பிற எதனாலும்‌ 
அழியா து. சூதால்‌ அழியும்‌ என்பாராய்‌ “கேடெய்து சூதாடல்‌ 
என்றார்‌. காண்‌ : அசைநிலை : அல்லது “நீ அறிந்துகொள்‌” 
என்று கூறலுமாம்‌. ட்‌ (௯) 7 
்‌ கருமன்‌, “என்னைப்போல்‌ காட்டில்‌ வாழ்ந்தோருண்டோ ?: 
என்று வினவல்‌ 
௧௭. ப மாயக்‌ கவறாடிக்‌ காவலர்தாம்‌ 
ம்க்‌ போந்து வனம்ஈண்ணி-- விண்ணிழந்த 
... மின்போலும்‌ நூல்மார்ப மேதினியில்‌. வேறுண்டோ... 
க “என்போல்‌. உழந்தார்‌ இடர்‌. 1 ல வு 


- (இ. ள்‌.) விண்‌: இழந்த. மின்போலும்‌ நூல்‌. மார்ப - மேகத்தி 
னின்றும்‌. வெளிக்தோன்றிய மின்னலைப்‌ போன்ற பூணூலணிந்த 
மார்புடையானே, கண்‌ இழந்து மாயம்‌ கவறு ஆடி - (திவா 


ம... இருத்த ௪:00 இல்‌.இச்‌ சொல்தொடர்‌ வருத லறிக. . 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையுல 57 


கண்கெட்டு வஞ்சச்‌ சூதாடி, மண்‌ இழந்து போச்து ஆனம்‌ 
நண்ணீ- தம்‌ நாட்டினைத்‌ தொலைத்துப்போய்க்‌ காட்டினையடைகீது, 
என்போல்‌: இடச்‌ உறந்தார்‌ - என்னைப்போல்‌ துன்பப்பட்டவர்‌, 
மேதினியில்‌ காவலர்‌ வேறு உண்டோ - உலகத்தில்‌ என்னைகன்‌ லி 
வேறு அரசர்‌ யாரேனும்‌ உண்டோ £ கம்‌ 
க-து.) “ என்னைப்போல்‌ அறிவிழந்து சூகா 
நாட்டை மிழந்து கரட்டை யடைந்த அரசர்‌ வேறு 
யாரேனும்‌ உண்டா ?' என்னு கருமராசன்‌ வியாசரைக 
கேட்டான்‌. ்‌ 


(வி- ரை.) கண்‌ கண்போன்று நல்லன தியனவற்லை 
விளக்கி நலம்தருதலால்‌ உவமவாகு பெயராய்‌: அறிவைக்‌ 
குறித்தது. “ மாயக்‌ கவறு? என்றதனால்‌ * அறிவை மயக்கும்‌ 
சூது' என்பது தெளிவாயிற்று. இழிந்து, ஆடி, . போந்து, கண்ணி 
மூதலியன இறந்தகால வினையெச்ச அடுக்குகள்‌ ஒன்றன்பின்‌ 
ஓன்றாக வந்தன. அவை உழக்தார்‌ என்னும்‌ பெயர்‌ வினைகொண்டு 
முடிந்தன. உண்டோ. என்பதில்‌ ஓகாரம்‌ வினாப்பொருளில்‌ 
வந்தது. (௧௦) 

வியாசர்‌, தருமனுக்கு நளமன்னன்‌ வரலாறுரைத்தல்‌ 
௧௮. சேமவேல்‌ மன்னனுக்குச்‌. செப்புவான்‌ செந்தனிக்கோல்‌ 
நாமவேல்‌ காளை நளனேன்பான்‌—யாமத்‌ 
தொலியாழி வையம்‌ ஒருங்கிழப்பப்‌ பண்ட 
கலியான்‌ விளைந்த கதை. 


இ-ள்‌.) தனி செங்கோல்‌. நாமவேல்‌. காளை கன்‌ 
என்பான்‌ - தனக்கு ஒப்பற்ற செங்கோலையும்‌ அச்சந்தரும்‌ வேற்‌ 
ப்டையையும்‌ கொண்ட ஏறுபோன்றவனாகிய நளவேந்தனானவன்‌, 
யாமத்து - நள்ளிரவிலும்‌, ஒலி ஆழி வையம்‌ - ஒலிக்கின்ற கடல்‌ 
சூழ்ந்த. இம்‌ மண்ணுலகமெல்லாம்‌, ஒருங்கு. இழப்ப - ஒருமிக்க 
இழக்குமாறு, பண்டு கலியான்‌ விளைந்த கதை - முன்காலத்தில்‌ 
சனிபகவானால்‌ நிகழ்ந்த வரலாற்றை, சேமவேல்‌ மன்னனுக்கு 
செப்புவான்‌ - குடிமக்களுக்கு நகலஞ்‌ செய்கின்ற வேலேந்திய 
மன்னனாகிய தருமனுக்கு (வேதவியாச முனிவர்‌) கூறத்‌ தொடங்‌ 
இனார்‌. A 
(க - து.) வியாசர்‌ கருமராசனுக்கு களமன்னன்‌ 
வரலாறு கூறத்தொடங்கினார்‌. பதத அல்‌ அர்‌ 


22 நளவெண்பா [சுயம்வர 


(வி-ரை.) சேமம்‌ - காவல்‌. “வேல்‌ மன்னன்‌? வேற்‌ 
படையை ஏந்திய அரசன்‌. செந்தனிக்கோல்‌ தனிச்‌ செங்கோல்‌ 
என மாற்றியுரைக்கப்பட்ட து. அன்றி : இடைப்பிற வரலுமாம்‌. 
கானை நளன்‌ - காளை போன்ற நளன்‌, உவமைத்தொகை, நாடு 
ஒருங்கிழப்ப : இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகை. அழி - ஆழ்‌ 
மாண .அ என்பது பொருள்‌ : கடல்‌. (௧௧) 

நளாமன்னன்‌ வரலாறு 
நிடத நாட்டுச்‌ சிறப்பு 
௧௯. காமர்‌ கயல்புரளக்‌ காவி முகைநேெகிழத்‌ 
தாமரையின்‌ செந்தேன்‌ தளையவிழப்‌--பூமடந்தை 
தன்னாட்டம்‌ போலும்‌ தகைமைத்தே சாகாஞ்சூழ்‌ 
நன்னாட்டின்‌ முன்னாட்டும்‌ நாடு. 

(இ-ள்‌.) சாகரம்‌ சூழ்‌ நல்‌ நாட்டின்‌ முன்‌ நாட்டும்‌ நாடு - 
கடல்‌ சூழ்ந்த நல்ல நாடுகளில்‌ முூதன்மையானதெனக்‌ குறிப்பிட்‌ 
டுரைக்கும்‌ கிடதநாடான து, காமர்‌ கயல்புரள-அழகியகெண்டை 
மீன்கள்‌ பிறழ்ந்து வருதலா லும்‌, காவிமுகை நெழெ-கருங்குவளை 
களின்‌ அரும்புகள்‌ விரிதலாலும்‌, தாமரையின்‌ செம்தேன்‌ தளை 
அவிழ - செவ்வியான தேனையுடைய தாமரை அரும்புகள்‌ மலர்த 
லாலும்‌, பூமடர்தைதன்‌ நாட்டம்‌ போலும்‌ தகைமைத்து - ரதி 
மகளின்‌ கண்களை யொத்த சிறப்பு வாய்ந்தது. 

(௧ - து.) நிடதராடு திருமகளின்‌ கண்களைப்போன்‌ ற 
சிறப்பினையுடைய து. 

(வி- ரை.) கயல்மீன்களின்‌ பிறழ்ச்சியும்‌, கருங்குவளை தாமரை 
களின்‌ கட்டவிழ்ந்த மலர்களின்‌ காட்சியும்‌ திருமகளின்‌ கண்ணி 
அள்ள வெண்ணிறம்‌ கருநிறம்‌ செந்கிறம்போல்‌ கண்டார்‌ வியக்கு, ' 
மாறு தோன்றுகின்றன. இவைகள்‌, அந்நாட்டில்‌ யாங்கணும்‌ 
இருத்தலால்‌, அந்நாடு நிலவளனும்‌ நீர்வளனும்‌ . மிக்கதாயிற்று. 
அங்கே மழைபெய்து மாதிரங்‌ கொழுப்ப விளைவுமல்‌கி, அந்நாட்‌ 
டில்‌ பசியும்‌ பிணியும்‌ நீங்கி, வசியும்வளனும்‌ சுரந்து நிற்கின்றது. 

பூமடந்தை என்பதற்கு நிலமகள்‌ என்று பொருள்‌ கொள்ள 
அமாம்‌. அயோத்தி நகரைப்‌ புகழ வந்த கம்பநாடர்‌, 

“நிலமகள்‌ முகமோ திலகமோ கண்ணோ 
நிறைநெடு மங்கல நாணோ' 


என்று நிலமகளின்‌ முகமாகவும்‌ கண்ணாகவும்‌ கூறுவது காண்க... 
1. கம்ப ராமா. நகர: ௨. 





காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 2 


நாட்டம்‌ - கண்‌ : நாடுதலையுடையது என்பது பொருள்‌. 

சாகரம்‌ - கடல்‌; சகரர்களால்‌ தோண்டப்பட்டதென்ப தூ. 
புராணக்‌ கதை. “சகரர்‌ தொட்டலால்‌ சாகரம்‌ எனும்‌ பெயர்‌ ' 
தழைப்ப, மகரவாரிதி சிறந்தது” என்பது கம்பர்‌ காட்டும்‌ 
உண்மை. (s௨}: 


மாவிந்த நகரச்‌ சிறப்பு 
௨௦. கோதை மடவார்தம்‌ கொங்கை மிசைத்திமிர்ந்த 
சீதக்‌ களபச்‌ சேழுஞ்சேற்றால்‌—வீதிவாய்‌ ப்‌ 
மானக்‌ கரிவழுக்கும்‌ மாவிந்தம்‌ “என்றுளதோர்‌ 
ஞானக்‌ கலைவாழ்‌ நகர்‌. 


(இ-ள்‌.) கோதை மடவார்தம்‌ கொங்கைமிசை திமிர்ந்தஃ- 
பூமாலையணிந்த இளம்பெண்களின்‌ மார்பிடத்தில்‌ பூசப்பெற்ற, 
£த களப செழும்‌ சேற்றால்‌-குளிர்மையுள்ள கலவைச்‌ சாந்தாகிய 
வளமுள்ள குழம்பினால்‌, வீதிவாய்‌ மானக்கரி வழுக்கும்‌ - தெருக்‌ 
களில்‌ பெரிய யானை கள்‌ (கால்‌) சறுக்குகன்ற, மாவிந்தம்‌ என்று 
உளது - மாவிந்தம்‌ என்னும்‌ பெயருடையதாக உள்ளது, ஞான 
கலைவாழ்‌ ஓர்‌ நகர்‌ - உண்மையறிவுக்கலை செழித்திருக்கின்ற ஓரு. 
நகரம்‌. 


(௧-து.) கிடத நாட்டில்‌ ஞான.நூல்‌ வல்லார்‌ மிக: 
கிருகனெற மாவிக்‌ கம்‌ என்னும்‌ ஒரு ககரம்‌ உள்ளது என்பா 
தாம்‌. 

(வி- இர.) கோதைமடவார்‌ என்றமையால்‌ இளமை நல்‌ 
மிக்கபெண்கள்‌ என்பது பெறப்பட்டது. அவர்கள்‌ நாள்தோறும்‌: 
நீராடும்போது அவர்கள்‌ பூசியிருந்த கலவைச்‌ சாந்துகளே எங்கும்‌: 
சேறாக நிறைந்து அச்சேற்றில்‌ உருவினும்‌ வலியினும்‌ பெரிதான” 
யானைகள்கூடக்‌ கால்‌ வழுக்குமென்றமையால்‌, அந்நாட்டுச்செல்வ 
வளனும்‌ மகளிர்‌ ஒப்பனை செய்துகொள்ளும்‌ திறனும்‌ கூறியவா 
றாயிற்று. ஒரு நாடு செல்வத்திற்‌ சிறந்ததென்பதற்கு எடுத்துக்‌ 
காட்டாக அந்நாட்டு மக்களைத்‌ தோற்றத்தாலும்‌ ஆடை அணி 
முதலிய புனை பொருள்களாலும்‌ அறியலாம்‌. அதிலும்‌ பெண்‌ 
களே அவைகளைப்‌ புனைந்து கோலம்‌ கொள்வராதலால்‌, அதனை 
மடவார்மேல்‌ வைத்துக்‌ கூறினார்‌. அந்நகர்‌ செல்வ வளத்தோடு 
உண்மைக்‌ கல்வியும்‌ பெற்ற நகர்‌ என்பாராய்‌ “ஞானக்கலை வாழ்‌: 
நகர்‌” என்றார்‌. ஞானம்‌-மெய்யறிவு. . அங்கே போலிக்கலை இல்லைஃ 
உண்மைக்‌ கலையில்‌ வல்லுநரே உள்ளனர்‌ என்பதை நகரின்‌ மேல்‌- 





1. கம்ப. அகலிகை: ௫௩. (பாடம்‌) 2. என்பது. 


4 களா வெண்பா சுயம்வர 


வைத்துக்‌ கூறினார்‌. எனவே அங்குச்‌ செல்வமும்‌ கல்வியும்‌ சிறந்‌ 
_திருப்பதால்‌: செல்வச்‌ சிறப்பினால்‌ வருந்தி வந்தவர்க்தேலும்‌ 
விருந்து புறந்தருதலும்‌ அருந்தவரைப்பேணுதலுமாகிய அறமும்‌, 
கல்விச்‌ றெப்பினால்‌ ஆடலும்‌ பாடலும்‌ அரும்பொருள்‌ ஆய்த லும்‌ 
கற்றலும்‌ கேட்டலும்‌ சிறந்து களிப்புமிக்கவர்களாக இன்பவாம்‌. 
வும்‌ பெற்று வாழும்‌ சிறப்பும்‌ குறித்தார்‌ ஆயிற்று. எனவே அதீ 
அகரின்‌ கல்வி செல்வப்‌ பெருமிதங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டி ராடு 
அந்நகர்‌ மாடங்களின்‌ பெருமை 
௨௧. நின்றுபுயல்‌ வானம்‌ போழிந்த நேடூந்தாரை 
என்றும்‌ அகில்கமழும்‌ என்பரால்‌-—தேன்றல்‌ 
அலர்த்தும்‌ கோடிமாடத்‌ தாயிழையார்‌ ஐம்பால்‌ . 
புலர்த்தும்‌ புகைவான்‌ புகுந்து. 


(இ - ள்‌.) தென்றல்‌ அலர்த்தும்‌ கொடிமாடத்து - நன்கு 
அற்று விரித்து அசைக்கின்ற கொடிகள்‌ கட்டியுள்ள மாளிகை 
களில்‌, ஆய்‌ இழமையார்‌ ஐம்பால்‌ புலர்த்தும்‌ புகை வான்‌ புகுந்து - 
(தமக்கேற்ற அணிகளை) ஆராய்ந்தெடுத்து அணிந்துள்ள. பெண்‌ 
கள்‌ கம்‌ கூந்தலுக்கு ஈரம்‌ புலாத்தும்‌ நறும்புகை வானிடமெல்‌ 
லாம்‌ சென்று நிறைந்திருப்பதால்‌, வானம்‌ நின்று புயல்‌ பொழிந்த 
நெடுந்தாரை - வானத்தில்‌ பரவி நின்று மேகங்கள்‌ பெய்த மீண்ட 
மழைத்தாரைகள்‌ யாவும்‌, என்றும்‌ அதில்‌ கமழும்‌ என்பர்‌ - எக்‌ 
காலத்தும்‌ அகிலின்‌ நறுமணம்‌ கமழ்ந்து கொண்டே. இருக்கு 
-மமென்பார்கள்‌. 


க-து.) அக்ககர்‌ மேல்மாடங்களினின்‌ ஜெழும்‌ புகை 
யினால்‌ மழைநீா கதாரையும்‌ அகில்மணங்கமமும்‌ என்பதாம்‌. 


i (வி-ரை.). “கின்று புயல்‌ வானம்‌” வானம்‌ நின்று புயலெனக்‌ 
ககொண்டுகூட்டிப்‌ பொருள்‌ உரைக்கப்பட்டது. நெடும்‌ தாரை: 
யவண்புத்தொகை.. மண்ணிடம்‌ அந்நகரில்‌. கலவைச்‌... சேற்றால்‌ 
நிரம்பிய து. விண்ணிடம்‌ ,அகிற்புகையால்‌ நிரம்பியது. மேலும்‌ 
-இழும்‌ மணங்கமழ்ந்து கொண்டேயிருக்கும்‌ பெற்றிய து மாவிந்த 


ஈகரம்‌ என்று அதன்‌ செல்வ மேன்மை இங்கும்‌. வீரீத்துரைத்த 
வாறும்‌... (௧௪) 


தம 
1 


அந்நகர்‌ மக்களின்‌ சிறப்பு வல்‌ 
௨௨, வெஞ்சிலை கோடுூவன: மேன்குழலே சோருவன... 
01. அஞ்சிலம்பே வாய்விட்‌ டரற்றுவன--கஞ்சம்‌.- 


மல்க. க்‌ கலங்குவன மாளிகைமேல்‌ காரிகையார்‌ கண்ணே . 
.அிலங்குவன. மேய்ந்நெறியை விட்டு. 


காண்டம்‌] மூல்மூம்‌ உசையும்‌ ச்ச்‌ 


6தி- எ.) கோடுவன - கோணியிருப்பன; வெக்கிலையே 
(அந்நகரில்‌ எவரும்‌ இல்லையாகையால்‌) கொலைத்தொழி அடைய 
விற்களே, சோருவன - தளர்ந்திருப்பன, மென்குழனே -.(அகீ 
நகரில்‌ வேறு எவரும்‌ இல்லையாகலான்‌) மெல்லிய (பெண்களின்‌? 
கூந்தலே, வாய்விட்டு அரற்றுவன - வாய்திறந்து கததுவன, 
அம்‌ இலம்பே - (அந்நகரில்‌ வேறு எவருமில்லையாகலான்‌ பெண்‌: 
களின்‌ காவிலணிக்துள்ள) அழகிய தண்டைகளே,; கலங்குவன - 
கலக்கமடைவன, கஞ்சம்‌ - (அந்நகரில்‌ வேறு .எவருமில்லையாக 
லான்‌) தண்ணீரே, மெய்நெறியை விட்டு விலங்குவன - உண்மை 
வழியைவிட்டு விலகப்போவன; காரிகையார்‌ கண்ணே - (அம்‌ 
நகரில்‌ வேறு எவருமில்லையாகலான்‌.) பெண்களின்‌ கண்களே 
யாகும்‌. ம ்‌ 
-.. (௧:- து. _அந்ககரில்‌ குற்றமுள்ளோரும்‌ ..ஊச்வோ 
கும்‌ புலம்புவோரும்‌ கலங்குவோரும்‌ ஈல்லகெறியைவிட்கி. 
விலக நடப்போரும்‌ ஒருவருமிலர்‌ என்ப தாம்‌. 


(ளி- ரை.) வெம்ிலை - கொடிய வில்‌; கோடுதல்‌ - வளைதல்‌. 
அந்நாட்டில்‌ ஒருதலைச்சார்பாய்‌ நடுவின்றி நன்பொருள்‌ அவாக்‌ 
கொள்வாரில்லை என்றவாறாம்‌. சோர்தல்‌ - தளர்ச்சியுறல்‌: 
தன்னிலை குலைதல்‌ உள்ளார்‌ யாருமேயில்லை எனக்‌ குறித்தவாறாம்‌. 
எனவே மாவிந்தநகரில்‌ குறையில்லாதவரே உள்ளனர்‌ என்‌ 
பதைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தினார்‌. ்‌ 
கம்பர்‌ தாம்‌ அக்கியருளிய இராமாயணப்‌ பெருங்காச்பியத்‌' 
தில்‌ அயோத்திநகரைக்‌ குறிக்கும்போது, 5 

*“ஏல்லாரும்‌ எல்லாப்‌ பெருஞ்செல்வமும்‌ எய்த லாலே 

இல்லாரும்‌ இல்லை உடையார்களும்‌ இல்லை மாதோ?" 
என்றார்‌. அக்கருத்தைத்‌ தழுவியே இவரும்‌ இவ்வாறு கூறினு 
ரென்க. & கேடி) 

ப அந்நகர்‌ மக்களுள்‌ கல்லாரும்‌ இல்லாரும்‌ இன்றெனல்‌ 

௨௩. தெரிவன நால்‌ என்றும்‌ தேரியா தனவும்‌ ்‌ 

வரிவளையார்‌ தங்கள்‌ 'மருங்கே-— ஒருபொழுதும்‌ 

...... இல்லா தனவும்‌ இரவே இகழ்ந்தெவரும்‌ 


ப்‌. கல்லா. தனவும்‌ கரவு. . 





1. கம்பராமா, நகர: ௭௪. 


இட நளவெண்பா [ சுயம்வர. 


இன்‌.) என்றும்‌ தெரிவன - (அந்நகரமாந்தர்‌) என்றைக்‌ 
கும்‌ ஆராய்ந்தறிவன, நூல்‌ - (அறிவைப்‌ புகட்டும்‌ நல்ல) தால்‌ 
களேயாகும்‌, தெரியாதனவும்‌ வரிவளையார்‌ தங்கள்‌ மருங்கே - 
(அவர்கட்குத்‌) தெரியாதவை பல்வகை வரிகள்‌ அமைந்த வளைய 
லணிந்த பெண்களின்‌ இடைகளேயாகும்‌, ஒருபொழுதும்‌ 
இல்லாதனவும்‌ இரவே - எக்காலத்தும்‌ இல்லாதவைகள்‌ பிச்சை 
யெடுக்கும்‌ தொழில்களே யாகும்‌, எவரும்‌ இகழ்ந்து கல்லா தன்‌ 
வும்‌ கரவு - எப்படிப்பட்டவரும்‌ இகழ்ச்சிசெய்து கற்றுக்கொள்‌ 
ளாதவைகளும்‌ வஞ்சிக்கும்‌ தொழில்களேயாகும்‌. 

(க - து.) அக்ககரமாக்‌ தர்கள்‌ நல்ல கல்வியறிவுள்‌ 
ளோர்‌; இரப்பதும்‌, வஞ்சிப்பதும்‌ இன்னவென்றே ஆறி 
யா தவர்கள்‌ என்ப தாம்‌. ்‌ 

(வி-ரை.) *தெரிவன நூல்‌” என்றார்‌, அந்நகரமக்கள்‌ 
யாவரும்‌ கல்வி கேள்விகளிற்‌ கிறந்தவரென்று குறித்தற்கு. அநீ 
நகரில்‌ இரப்போரும்‌ வஞ்சித்துப்‌ பொருள்‌ கவருவோரும்‌ இல்லை 
என்றார்‌. எல்லா மக்களும்‌ அன்பும்‌ அறனும்‌ கடைப்பிடித்‌ 
தொழுகும்‌ நலமிக்கார்‌ என்றவாறாம்‌. தெரிவன? வினையாலணை 
யும்‌ பெயா, இரவு - இரத்தல்‌, யாசகம்‌ வாங்குதல்‌. இது மக்கட்‌ 
பிறப்பின்‌ மாண்பினைக்‌ கெடுக்கும்‌ திமையதாதலால்‌, அந்நகரில்‌ 
இரத்தல்‌ முதலிய இழிந்த நிலை இல்லை யென்பாராய்‌, “இல்லா 
தனவும்‌ இரவே” என்றார்‌. இதனைத்‌ திருவள்ளுவரும்‌ தம்‌ அறப்‌ 
பெரு நாவில்‌, “ஒருவனை இரந்தே வாழும்படி படைப்போன்‌ 
படைத்திருப்பானானல்‌, அப்படைப்புக்கடவுள்‌ இறந்து தொலைக' 
என்று கடிந்து பேசுகின்றார்‌. அப்பொன்னுரை: 

இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக உலகியற்றி யான்‌” 

என்பதாகும்‌. (௧௬) 
ல்‌ அந்நகர்‌ முரணை நகரை ஒத்ததெளல்‌ 
௨௪. மாமனுநூல்‌ வாழ வருசந்‌ திரன்சுவர்க்கி 

தாமரையாள்‌ வைகும்‌ தடந்தோளான்‌-—காமருபூக்‌ 

தாரான்‌ முரணைஈகர்‌ தானேன்று சாற்றலாம்‌ i 

பாராளும்‌ வேந்தன்‌ பதி. 

€இ-ன்‌.) பார்‌ ஆளும்‌ வேந்தன்‌ பதி - நிடதநாட்டு மன்ன 
னாகிய களனுடைய மாவிந்த ஈகரை, தாமரையாள்‌ வைகும்‌ தடம்‌ 

3: திருக்‌, ௧0௬௨. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 27 


தோனான்‌ - திருமகள்‌ வீற்றிருக்கின்ற உயர்ந்த தோள்களை 
யுடையானும்‌, காமருபூர்‌ தாரான்‌ - அழகிய பூமாலையை அணிந்‌ 
தவனும்‌, மாமனுநூல்‌ வாழ வரு சந்திரன்‌ சுவர்க்க - சிறந்த 
மனுநீதி நூல்‌ (உலகில்‌) மேம்பட வந்து பிறந்தவனுமாகிய 
சந்திரன்‌ சுவர்க்க .என்பவன து, முரணை நகர்தான்‌ என்று 
சாற்றல்‌ ஆம்‌ - முரணையம்பதி போன்றதென்றே இந்நகரை 
உயர்த்திச்‌ சொல்லலாம்‌. 


(௧ - து.) மாவிற்த நகரத்தைச்‌ சந்திரன்‌ சுவர்க்க 
யின்‌ முரணை நகரென்றே சொல்லலாம்‌, என்பகாம்‌. 


(வி-ரை.) இது, நூலாசிரியர்‌ கூறுவது; வியாசர்‌ கூறுவ 
தன்று. இவரை ஆதரித்துப்‌ புரரந்துவந்த சந்திரன்‌ சுவர்க்க 
யென்னும்‌ அரசன்‌ தமக்கு ஆற்றிய நன்றியை உணர்த்துவதற்கு: 
இதுபோன்று பற்பல இடங்களில்‌ அவனை இர்‌ நூற்கண்‌ புகழ்ந்து 
அவன்றன்‌ பொன்றாப்‌ புகழை. உலகனுக்கு எடுத்துக்காட்டி நிலை 
கிறுத்துவர்‌. சந்திரன்‌ சுவர்க்க யென்னும்‌ இவன்‌, சோழகாட்டுச்‌ 
சிற்றரசன்‌. இவன்றன்‌ வேண்டுகோட்டுசைந்தே இம்‌ நூலைப்‌ 
பாடி அரங்கேற்றினார்‌. இவன்‌ நீதி தவறாது குடிமக்கள்பால்‌ 
அன்பு காட்டி நாட்டை ஆண்டான்‌ என்பதை “மாமனு நூல்‌ வாழ 
வரு சந்திரன்‌ சுவர்க்க? என்னும்‌ தொடரினால்‌ காட்டுகின்றார்‌. 
இவன்‌ இவர்‌ போன்ற பல புலவர்களை ஆதரித்து வேண்டுவன 
நல்கிப்‌ புரந்து வந்த அருளாளன்‌ என்பதைக்‌ கலிநீங்கு காண்‌ 
டத்து, நளனைப்‌ பற்றியிருந்த கலி அறவே நீங்கிச்‌ சென்றுவிட 
டதைக்‌ குறித்து உவமையாக, 


“வண்டார்‌ வளவயல்சூழ்‌ மள்ளூவநாட்‌ டெங்கோமான்‌ 
தண்டார்‌ புனைசந்‌ திரன்சுவர்க்‌ கொண்டாடும்‌ 
பாவலன்பால்‌ நின்ற பசிபோல நீங்கிற்றே 
காவலன்பால்‌ நின்ற கலி.” (௪௮) 


“சந்திரன்‌ சுவர்க்க வேந்தனாற்‌ கொண்டாடப்படுகன்ற பாவ 
லன்பால்‌ நின்ற பசிப்பிணி அறவே இல்லாமல்‌ போவதுபோல்‌, 
நளவேந்தன்பால்‌ நின்ற கலி நீங்கனான்‌' என்று எவ்வளவு சிறப்‌ 
பாகத்‌ தம்‌ ஈன்றி மறவாத நலத்தையும்‌, தம்மைப்‌ புரந்த அரசன்‌ 
புகழையும்‌ நிறுவிக்‌ காட்டுகின்றார்‌. 
இவ்வாறே கம்பநாடரும்‌ தம்மைப்‌ புரந்து வந்த சடையப்ப 
வள்ளலைத்‌ தாம்‌ ஆக்கியருளிய இராமாயணப்‌ பெருங்காப்பியத்‌ 
தில்‌ இடம்‌ நோக்கி ஆங்காங்கே அமைத்து அவர்தம்‌ நன்றியைத்‌ 
கெரிவித்திருப்பதும்‌ இதனோடொப்பக்‌ காண்க. ்‌ 


28 நளவெண்பா [சுனம்வர 


- 34மண்ணவர்‌ வறுமை நோய்க்கு மருக்தன 
சடையன்‌ வெண்ணெய்‌ 
" அண்ணல்தன்‌ சொல்லே யன்ன 

்‌ படைக்கலம்‌ அருளி னனே' 

என்பது அதில்‌ ஒன்றாம்‌. 
தாமரையாள்‌ - திருமகள்‌. 2“தாளுளாள்‌ காமரையி னுள்‌” 

என்பதினும்‌ தாமரையாள்‌ இப்பொருட்டாதலை அறிக. காமரு- 
அழகு. காமர்‌: உகரச்‌ சாரியை பெற்று வந்தது. 


“காமரு மடந்தையர்‌ கடைதொறும்‌ கடைதொழும்‌' 


எனக்‌ குமரகுருபரர்‌ திருவாரூர்‌ நான்மணி மாலையில்‌ அருளியதும்‌ 
காண்க. 


முரணை நகரை மாவிந்த நகருக்கு உவமை கூறினார்‌. தாம்‌ 
அறிந்த முரணை நகர்‌ செல்வச்‌ சிறப்பாலும்‌ கல்விச்‌ சிறப்பாலும்‌ 
வெற்றி வீரம்‌ மானம்‌ கொடை முதலியன பல்கி யாவரும்‌ வந்து 
தங்குதற்கு ஏற்ற தன்மை நிரம்பியதாக இருத்தல்போல, இக்‌ 
நகரும்‌ இருக்கிறதென்று விளக்குவாராய்‌ “முரணை நகர்தான்‌” 
என்று சாற்றலாம்‌' என்றார்‌. இவ்வாறே கம்பரும்‌ இராமன்‌ 
கோசல நாட்டைவிட்டு முடிதுறந்து கானேகும்போத அந்நாடு 
எத்தகைத்து என்று கூறுங்கால்‌, ்‌. 
ச *“கரவிரி நரடன்ன கழனிநாடு ஒரீஇ?! 
என்று தாம்‌ வாழ்ந்திருந்த சோழ நாட்டைக்‌ கோசல நாட்டுக்கு 
உவமை கூறியது காண்க. (௧௭) 


அந்நகரை ஆண்டோன்‌ நளமன்னன்‌ எனல்‌ 
௨௫. ஓடாத தானை நளனேன்‌ றுளனோருவன்‌ 
பீடாரும்‌ செல்வப்‌ பேடை வண்டோ-டோ 
..... முருகுடைய மாதர்‌ முலைநனைக்கும்‌ தண்தார்‌ 
. அருகுடையான்‌ வேண்குடையான்‌ ஆங்கு. த்‌ 
-6இ-.எ்‌.) ஆங்கு (இத்தகைச்‌ இறப்பு வாய்ந்த) அக்ககறில்‌ 
பீடு ஆரும்‌ செல்வபெடை வண்டேோடுஊடடா- பெருமை பொரும்‌ 
திய காதல்‌ மிக்க பெண்‌ வண்டு ஆண்‌ வண்டோடு பிணக்க முற்று . 
தனால்‌, முருகு உடைய-(மலரிலிருந்த) தேன்‌ உடைபட்டு வழிந்‌ 
- ௩. கம்ப ராமா, பால, வேள்வி: க. 2. திருக்குறள்‌: ௬கள 
3. திருவாரூர்‌ நான்‌. ௨௫, : சீ. கம்ப ராமா. குகப்‌; ௧ 


காண்டம்‌ | குலமும்‌ உரையும்‌ 29 


தாட, அருகு மாதர்‌ மூலை நனைக்கும்‌ தண்‌. தார்‌ உடையான்‌ - 
பக்கத்திலுள்ள பெண்களின்‌ மார்பிடமெல்லாம்‌ நணைக்கின்‌ ற. 
குளிர்ச்சி மிக்க மாலையை மார்பில்‌ உடையவனும்‌, வெண்குடை 
யான்‌.- வெண்கொற்றக்‌ குடையையுடையவனும்‌ ஆகிய, ஓடாத 
தானை நளன்‌ என்று ஒருவன்‌ உளன்‌ - (பகைவர்‌ படைக்கு அஞ்சிப்‌: 
புறமுதுகிட்டு) ஓடாத, சேனைகளையுடைய னென்று சிறப்பித்‌ 
அக்‌ கூறப்படுகின்ற அரசன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 3 os 
டர்‌ (௧ ம்‌ து.) அக்தகரில்‌ படைவலிமை மிக்க களன்‌ என்‌ 
னும்‌ அரசன்‌ ஒருவன்‌ இருக்கான்‌ என்பதாம்‌. ல 
(வீ-- ரை... “பீடாரும்‌ செல்வம்‌ என்றது உண்மைக்‌ காதலை, 
உயர்க்த பொருள்களைச்‌ “செல்வம்‌” என்று பாராட்டுவது நம்‌: 
தமிழ்ச்‌ சான்றோர்‌ மரபு. வள்ளுவர்‌, HE 
2 “அருட்‌ செல்வம்‌ செல்வத்துட்‌ செல்வம்‌” 
என்றும்‌, க 
” *கேடில்விழுச்‌ செல்வம்‌ கல்வி” ்‌ 
என்றும்‌," கு 
£ *செல்வத்துட்‌ செல்வம்‌ செவிச்‌ செல்வம்‌ 
என்றும்‌, 
ட்‌ - * “பொருளென்னும்‌ செல்வச்‌ செவிலி” ்‌ 
என்றும்‌, அருள்‌, கல்வி, கேள்வி, பொருள்‌ முதலீயவற்றை: 
யெல்லாம்‌ செல்வம்‌ என்றார்‌. அவர்தம்‌ வழி வந்தவரான இவர்‌, 
காதலைச்‌ “செல்வம்‌” என்றார்‌. இச்‌ செல்வம்‌ உலகியலை ஒழுங்கு ற 
நடத்திச்‌ செல்லும்‌ சிறப்புடையது ; ஆண்‌ பெண்‌ இருபாலரின்‌ 
உள்ளத்தை ஒருமைப்‌ படுத்தி உயர்வுதரும்‌:பண்புடையது. இத்‌. 
துகைக்‌ காதலை உயர்த்துவது, நிலைத்திருக்கச்‌ செய்வது ஊடல்‌; 
ஊடல்‌ இன்றேல்‌ காதல்‌, கனியும்‌ கருக்காயும்போல்‌ செவ்வி 
கெடுதலால்‌ அதனை உயர்த்துப்‌ பேசப்பெறும்‌. பெடை-பெண்‌ 
வண்டு ; வண்டு - ஆண்‌ வண்டு. ப (a) 
நளன்‌, அறநெறியோடு அரசுபுரிந்தான்‌ எனல்‌ ்‌ 
௨௬. சீத மதிக்குடைக்கீழ்ச்‌ சேம்மை அறம்கிடப்பத்‌ 
௨ ததவிழ்பூந்‌ தாரான்‌ தனிக்காத்தான்‌--மாதர்‌ ... .. 
... அருகூட்டும்‌ பைங்கிளியும்‌ ஆடல்‌.பருந்தும்‌ 5 
 ஐருகூட்டில்‌ வாழ உலகு. றா 
1,8, 4, திருக்‌ :: ௨௫௧, ௪00, ௪௧௧, ௭௫௪. - 5. 


30 நளவெண்பா | சுயம்வா 


(இ-ன்‌.) தாது அவிழ்பூ தாரான்‌ - மகரந்தப்பொடி சிந்து 
இன்ற மலர்மாலையை அணிந்த நளமன்னன்‌, மாதர்‌ அருகு 
ஊட்டும்‌ பைங்கிளியும்‌ - பெண்கள்‌ தம்‌ அருகில்‌ (வைத்துக்‌ 
கொண்டு பாலும்‌ பழமும்‌) ஊட்டி வளர்க்கின்ற பச்சைஙிறக்‌ 
இனியும்‌, ஆடல்‌ பருந்தும்‌-போராடுகின்ற பருந்தும்‌, ஒரு கூட்டில்‌ 
வாழ-ஒரே கூட்டிற்குள்‌ (பகைமை நீங்கி) வாழும்படி, சீதம்‌ மதி 
குடை&ழ்‌ - குளிர்ந்த தண்கிலவுபோன்ற வெண்கொற்றக்குடை 
நிழலிடத்து, செம்மை அறம்‌ டைப்ப - சிறந்த அறங்கள்‌ நிலைத்து 
நிற்க, உலகு தனி காத்தான்‌-தான்‌ ஆளுகின்ற நாட்டைத்‌ தனக்கு 
ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ இல்லாமல்‌ ஆண்டுவந்தான்‌. 

(௧ - து.) நளன்‌, கிளியும்‌ பருந்தும்‌ பகையின்‌ றி ஒரே 
கூட்டில்‌ வாழுமாறு அம்முறை அவருமல்‌ அரசாட்சி 
'செய்தான்‌. ்‌ 

(வி-ரை.) சீதமதி- குளிர்ந்த திங்கள்‌. குடைக்கீழ்‌ - இதி 
லுள்ள கீழ்‌ என்னுஞ்சொல்‌ அதன்‌ நிழலை உணர்த்திற்று. கிளியும்‌ 
பருந்தும்‌ ஒரு கூட்டில்‌ வாழ்தலாவது, அவை ஒன்றுக்கொன்று 
பகைமையுடையன ; இம்மன்னன்‌ ஆட்சிமுறையீனால்‌ ஜயறி 
வுயிரினமான இவைகளே, பகையின்றி வாழ்வதாயின்‌, ஆறறிவு 
படைத்த மக்களானவர்‌ மனமொத்து வாழ்தல்‌ சொல்லவேண்டா 
என்னும்‌ குறிப்புத்‌ தோன்றக்‌ கூறியதை நோக்குக. இவ்வாறே 
இளங்கோவடிகளும்‌ பாண்டிய மன்னர்‌ தம்‌ செங்கோ ற்சிறப்பைக்‌ 
கூறப்‌ போந்தகாலை, 

க “அரவும்‌ சூரும்‌ இரைதேர்‌ முதலையும்‌ 
உருமுஞ்‌ சார்ந்தவர்க்‌ குறுகண்‌ செய்யா 

செங்கோல்‌ தென்னவர்‌ காக்கும்‌ நாடு” 
என அருளியதும்‌, கம்பகாடர்‌ தசரதமன்னன்‌ நெறிதவறா ஆட்ட 
.யைச்‌ சிறப்பிக்குங்கால்‌, ்‌ 

2 பவள்ளமும்‌ பறவையும்‌ விலங்கும்‌ வேசையர்‌ 
உள்ளமும்‌ ஒருவழி ஓட நின்றவன்‌ 
தள்ளரும்‌ பெரும்புகழ்த்‌ தசரதன்‌” 
என்று அருளியதும்‌ இதனோடு ஓத்த கருத்தாதலை அறிக. தனிக்‌ 
காத்தல்‌ - தன்னாவார்‌ பிறரன்றித்‌ தானே...காத்தல்‌ என்பதாம்‌. 
பசுமை கிளி - பைங்கிளி என வந்தது, பண்புப்பெயரா கலான்‌ 
என்க. (௧௯) 





1. சிலப்‌. ௧௩:௭-௯, 2. கம்பராமா. பால, அரசிய,ம்‌:௬. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 21 
நளன்‌: பூங்காவனத்துக்குச்‌ சென்றான்‌ எனல்‌ 


௨௭. வாங்குவளைக்‌ கையார்‌ வதன மதிபூத்த 
பூங்குவளைக்‌ காட்டிடையே போயினான்‌-தேங்குவளைத்‌ 
தேனாடி வண்டி சிறகுலர்த்தும்‌ நீர்நாடன்‌ 
பூநாடிச்‌ சோலை புக. 


(இ-ள்‌.) தேம்‌ குவளை தேன்‌ ஆடி வண்டு சிறகு உலர்த்‌ துக்‌ 
நீர்‌ நாடன்‌ - இனிமையுள்ள குவளைமலரின்‌ தேனில்‌ குனித்து 
முழுகி எழுந்‌ துவண்டுகள்‌ தம்‌ சிறகுகளை உலர்த்துகின்ற நீர்வனம்‌ 
பொருந்திய நிடதநாட்டு மன்னனான நளன்‌, பூகாடி சோலை புக- 
யூக்கள்‌ கொய்துவர விரும்பிச்‌ சோலைக்குட்‌ செல்லுங்கால்‌, 
வாங்கு வளை கையார்‌ வதனமதி பூத்த - வளைவான வளையலை 
யணிந்த மகளிரின்‌ முகமாகிய நிலவினிடத்து மலர்ந்துள்ள, 
குவளை பூ காடு இடையே போயினான்‌ - (கண்களென்னும்‌) நீல 
மலர்க்கூட்டத்தின்‌ நடுவிலே சென்றான்‌. ்‌ 


(௧ - து.) களன்‌, பெண்களின்‌ கண்கள்‌ கண்‌ அம 
கையே விரும்பிப்‌ பார்குனுக்கொண்டிருக்கப்‌ பூங்காவனம்‌ 
நோக்கிச சென்றான்‌ என்ப தாம்‌. 3 


(வி- ரை.) வாங்குவளை - விலைகொடுத்து வாங்குகின்‌ ஐ வனை 
எனவும்‌, காதலால்‌ உடலுறுப்புகள்‌ மெலிய அதனால்‌ கழன்று 
விழுகின்ற வளை எனவும்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. காதல்‌ மிகுதியால்‌ 
வளைகள்‌ கழன்று விழுமென்பதைத்‌ திருவள்ளுவர்‌ “உறுப்பு 
கலன்‌ அழிதல்‌” என்னும்‌ அதிகாரத்தில்‌, 


்‌ புணைநீங்கப்‌ பைந்தொடி சோரும்‌ துணைநீங்கித்‌ 
தொல்கவின்‌ வாடிய தோள்‌? 


சான. அருளுதலுங்‌ காண்க. நளன்‌ அழகில்‌ சடுபட்டு இமை 
கொட்டாமல்‌ விழித்தகண்‌ விழித்தபடியே நிற்கும்‌ இளநங்கையர்‌ 
தம்‌ கண்களை “வதன மதி பூத்த பூங்குவளைக்‌ காடு” என்றார்‌. 
கருங்குவளை நீரினன்றி நிலவிடத்துப்‌ பூத்தன வென்று வியப்‌ 
பணி தோன்றவுரைத்தார்‌, குவளைமலர்த்தேனை வண்டுகள்‌ 
உண்டு மயங்கி மேலெழுந்து சிறகுலர்த்தும்‌ என்றதனால்‌ ஙிட்த 
நாட்டு நீர்வளனும்‌ கிலவளனும்‌, இவ்வளங்களால்‌ நாட்டுச்செல்வ 
வளனும்‌. குறித்தன ரென்க. வண்டுகள்‌ “ தேனுண்டு முழுகும்‌: 
என்பதைச்‌ சேக்கிழார்‌ தடுத்தாட்கொண்ட புராணத்தில்‌, 





1. இருக்‌: ௧௨௩௪௩ 


த்தி நளவேண்பா .-: [ சுனம்வர 


ம்‌ ....குண்டகழ்க்‌ கமல வண்டலர்‌ கைதைத்‌ 
துன்று நீறுபுனை மேனியவாகித்‌ 

...... தூய நீறுபுனை தொண்டர்கள்‌ என்ன ' 
என்று அருளியதும்‌ இக்‌ கருத்துடன்‌ ஏற்ற பெற்றி அமைக்திருத்‌ 
தல்‌ காண்க. குவளை - உவம ஆகுபெயராய்க்‌ கண்களைக்‌ குறித்‌ 
தது. பார்வை நளன்மேற்பட்டு விலகாமல்‌ இருப்பதைக்‌ காடு 
என்று வியப்புப்பெறக்‌ குறித்தார்‌. போயினான்‌ - சென்றான்‌ 
இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்‌. இது, நாடனென்னும்‌ 
எழுவாய்க்குப்‌ பயனிலையாய்‌ வந்தது. (௨௦) 


கம்‌ நளன்‌ சென்ற காலம்‌ இளவேனில்‌ எனல்‌ 
உ. ன்றி மதவேடன்‌ வில்லேடூப்ப வீதியேலாம்‌ 
' ஒதன்றல்‌ மதுரீர்‌ தெளித்துவர--ரின்ற 
-தளவேனல்‌ மீதலரும்‌ தாழ்வரைகச்ழ்‌ நாடற்‌ 
கிளவேனில்‌ வந்த தேதிர்‌. 


_(இ-ன்‌.) நின்ற களவு ஏனல்‌. மீது அலரும்‌ - (முல்லை நிலத்‌, 
தில்‌) வளர்ந்த முல்லைக்கொடிபற்றிப்படர்ந்து (குறிஞ்சிரிலத்தில்‌, 
வளர்ந்துள்ள இனைத்தட்டையின்மீது மலர்கள்‌ பூக்கின்ற) 
தாழ்வரை சூழ்‌ நாடற்கு எதிர்‌ - மலைச்சாரல்‌ சூழ்ந்த நிடதநாட்டு 
மன்னனாகிய. .களனுக்கு எதிரில்‌, வென்றிமத3வேள்‌ தன்‌. வில்‌, 
எடுப்ப - மன்மதனானவன்‌ வெற்றி மிக்க தன்‌ (கருப்பு) வில்லைத்‌ 
தாங்கி..வரவும்‌, தென்றல்‌ வீதி எலாம்‌ மதுகீர்‌ கதெளித்துவர -. 
தென்றற்‌ காற்றானது தெருக்கள்தோறும்‌ மலர்‌ த்தேனாகிய நீரைச்‌ 
சிதறிக்கொண்டு வரவும்‌, இளவேனில்‌ வந்தது - இளவேனிற்‌ 
பருவம்‌ வந்துற்றது. 


5 
எள்‌ 


(௧ - து.) மன்மதன்‌, தன்‌ வில்லெடு ததும்‌, தென்றல்‌ 
நீர்தெளித்தும்வர, இளவேனிற்‌ பருவமான து நளமன்னனை- 
எதிகொண்டு வந்தது என்பதாம்‌. ல 
்‌.....(வி-ரை.) வென்றி - வெற்றி; இங்கே மெலிந்து நின்றது. 
இளவேனிற்‌ காலத்தில்‌ மரஞ்செடி கொடிகள்‌, தளிர்த்து அரும்பு 
கொண்டு மலர்வது இயற்கை. ௮ம்‌ மலர்களிலுள்ள தேன்களைச்‌. 
சிறுசிறு துளிகளாகச்‌. சிதறித்‌ தென்றல்‌ எங்கும்‌ பரப்புவதும்‌, 
அக்காலத்துப்‌ பருவம்‌ வரய்ந்த ஆடவர்க்கும்‌ மகளிர்க்கும்‌ காதல்‌ 
கைம்மிகுமாதவின்‌, .அக்‌..காதற்‌. கடவுள்‌ மன்மதன்‌ காலத்துக்‌. 


பத பெரியபுரா. தடுத்தாட்‌: ௬௬௨ பம... தத்ததன 





௩.3. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 38 


கேற்ற தன்மையில்‌” ஐணர்ச்சியை 'ஊட்டுவான்‌ -. என்பைதக்‌: 
கொண்டு: 1மதவேடன்‌ - வில்லெடுப்ப வீதியெல்லாம்‌: தென்றல்‌ 
மதுநீர்‌ தெளித் துவர்‌ - என்றார்‌: மதவேடன்‌ ' முன்ம்தனாகிய்‌- 
வேடன்‌ என்றலுமாம்‌, வில்லெடுப்போன்‌. வேடன்‌ ஆதலால்‌... 
தீளவு - முல்லைச்செடி. ' அதுகாட்டில்‌ வளர்வது) தினை - திணை 
யென்னும்‌ ஒருவகைப்‌ புல்‌, மக்கட்கும்‌ மற்ற உயிர்‌ -வகைகட்கும்‌ 
உணவாகக்கொள்ளப்படுவ து... அது, மலைச்சாரலில்‌... உண்டாவது 
முல்லைக்கொடி. அதன்மேற்‌ படர்வதென்பது, முல்லைஙிலக்‌ கரும்‌ 
பொருள்‌ .குறிஞ்சிஙநிலக்‌ கருப்பொருளோடு கலப்பதால்‌ ஒன்றாகச்‌ 
சேருவதாயிற்று. : இதனை... ஆன்றோர்‌... இணைமயக்கம்‌. என்பர்‌... 
இதனைத்‌ .. திருவிளையாடற்‌ .யுரராண ஆசிரியரும்‌ தாம்‌ ஆக்கிய 
திருவிளையாடற்புராண . காட்டுப்படலத்தில்‌. ஒரு நிலப்பொருன்‌: 
மற்றொரு . நிலத்தில்‌ வந்து... ஒன்றாகக்‌ கலப்பதை மிக அழகுற. 
அமைத்துள்ளார்‌. அதில்‌ ஓன்று: i கட்‌ 
அறு சூழ்கழிப்‌ வுலால்பொரு தசைந்துகூன்‌ கைதை - 
சோறு கால்வன ஆம்பல்வாய்‌ திறப்பன தணிந்து ப்‌ 
கூறு வார்‌ எனக்‌ ருவளைகண்‌ காட்டிடக் கூடித்‌. 
: தூறு.வார்‌எனச்‌ சிரித்தலர்‌ தூற்றுவ முல்லை.” 

இதில்‌, நெய்தல்‌ மருதம்‌ குறிஞ்சி முல்லை என்னும்‌ கானிலஸ்‌: 
களின்‌ . கருப்பொருள்கள்‌... .கலந்திருத்தலை அறிக. விரிப்பின்‌” 
பெருகுமாதலால்‌ விடுத்தாம்‌. எதிர்வருதல்‌ - நளமன்ன னுக்கு. 
முன்பு தென்றல்‌ தேன்துளிகளைத்‌ தூற்றிப்‌ போதல்‌. (உக 

"நளன்‌ பூங்காவை அடைந்தான்‌ எனல்‌ 

௨௯. தேரின்‌ துகளைத்‌ திருந்திழையார்‌ பூங்குழலின்‌ 

வேரிப்‌ புனல்நனைப்ப வேயடைக்தான்‌--கார்வண்டு 

தொக்கிருந்தா லித்துழலுந்‌ தூங்கிருள்வெய்‌ யோற்கொதுங்கிப்‌ ... 

புக்கிருந்தால்‌ அன்ன பொழில்‌. 1... ட்‌ 


-.. 6இஃன்‌.. தூங்கு. இருள்‌. வெய்யோற்கு ஒதுங்‌கி- மிக்க 
இருளானது சூரியன்‌ ஒளிக்கதிர்களின்‌ முன்‌ விலகி, . புக்கு 
இருந்தால்‌ அன்ன - ஒளித்துக்கொண்டிருந்தாற்‌ போன்ற, கார்‌ 
வண்டு: தொக்கு இருந்து ஆலித்து உழலும்‌ பொழில்‌ - கருகிறு 
வண்டுகள்‌ ஒன்றுகூடிக்‌. களித்துச்‌ சுற்றித்திரிகன்ற சோலையை, 
தேரின்‌ துகளை திருந்து இழையார்‌ பூ குழலின்‌ - தன்னுடைய 
தோர்‌.உருளைகளி,ம்‌ படிந்த புழுதிமண்களைத்‌ திருத்தமான அணிகள்‌: 
1. இருவிளை, நாட்டுப்‌: ௪௧. . ்‌ 
௩-8 


அதீ கள வெண்பா . 1சுயம்வர 


அணிந்த மகளிரின்‌ பூச்சூடிய கூந்தலினின்று ஒழுகி வழிகின்ற, 
வேரி புனல்‌. ஈனைப்ப்‌ அடைந்தான்‌ - பூந்தேனென்னும்‌. நீர்‌ 
கனைத்துக்‌ கரைக்கும்படி (களன்‌) போய்ச்‌ சேர்ந்தான்‌. ட பக 


(௧௨ து.) பெண்கள்‌ கூந்தவில்‌. முடித்த பூக்தேன்‌ 
தன்‌ தேர்க்காலின்‌.  புழுதிகளைக்‌ கரைக்க களமன்னன்‌ 
சென்று பூங்காவை அடைந்தான்‌: படப்‌ 

(வி- ரை.) தேரின்‌ துகள்‌ - தேரிடத்திலுள்ள புழுதி. தேர்‌ - 
ஆகுபெயராய்‌ அதன்‌ உருளைகளை உணர்த்திற்று. வேரி - தேன்‌. 
தூங்கு இருள்‌ : விலகாத இருளென்று கூறலுமாம்‌. சோலை 
மரங்களின்‌ நெருக்கத்தினால்‌, வெளிச்சமின்றி இருட்டி இருப்ப 
தானது அங்கே, ஞாயிற்று ஒளிக்கதிர்கள்‌ தம்மை வெருட்டும்‌ 
என்னும்‌ அச்சத்தால்‌ தனியிடம்‌ பார்த்து, ' அக்‌ கதிர்கள்‌ 
நுழையாத இடத்தில்‌ இருள்‌ .ஒளிந்துகொண்டிருந்தது. போன்‌ 
_மிருப்பதாகக்‌ குறித்தார்‌. ல்‌ 

பூரிதியஞ்‌ செல்வன்‌ விரிகதிர்த்‌. தானைக்கு 
இருள்வளைப்‌ புண்ட .மருள்படு. பூம்பொழில்‌” 
என்றும்‌, 2 
2வெயினுழைபு அறியாக்‌ குயினுழை பொதும்பர்‌” 
என்றும்‌ கூறினார்‌, மணிமேகலை ஆசிரியரும்‌: : (௨௨) 
நளள்முன்‌ அன்னம்‌ வெளிப்பட்டதெனல்‌ 
௩௦. நீள்நிறத்தால்‌ சோலை நிறம்பேயர நீடியதன்‌ 
தாள்நிறத்தால்‌ பொய்கைத்‌ தலம்சிவப்ப-- மாண்நிறத்தான்‌ 
முன்னப்புள்‌ தோன்றும்‌ முளரித்‌ தலைவைகும்‌ 
அன்னப்புள்‌ தோன்றிற்றே ஆங்கு. . ள்ல 
௨” (இடன்‌) அங்கு! அச்‌ சோலையிடத்தே, ' மாண்கிறத்தான்‌ 
மூன்‌ - மிக்க அழகுபடைத்த நளன்‌: ' முன்பாக, அப்பு உள்‌ 
தோன்றும்‌ - நீரில்‌ மூளைத்தெழுகின்ற, முளரி “தலைவைகும்‌ - 
தாமரைமலரில்‌': தங்கி வாழ்கின்ற, - அன்னப்புள்‌ - அன்னப்‌ 
பறவை ஒன்று (தன்‌), நீள்‌. நிறத்தால்‌ சோலை நிறம்‌ பெயர - தன்‌ 
. உடலின்‌ வெண்ணிறத்தினால்‌ சோலையின்‌ நிறம்‌" வெண்ணிறங்‌ 
படட பக இ கலபில்‌ வைக ்ள்வ்கக ள்ள பல்‌ காகம்‌ க்வி ணனைன்‌ அன்றை 
ம 2. மணிமேகலை. ஐ: ௫.22 ௫. ல்‌ வல ்‌ ட்‌ 32 ப ம்‌. 11 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 36 


தன்‌ கால்களின்‌ செந்நிற மிகுதியினால்‌ அங்குள்ள தடாகத்தின்‌ 
நீருள்ள இடமெல்லாம்‌ செந்கிறமாகக்‌ காட்டவும்‌, தோன்றிற்று ஃ 
அங்குத்‌ தெரிக்க து. I 


(க-து)  அச்சோலையிடத்தே அங்குள்ள . தாமரை 
மலரில்‌ வாழும்‌ அன்னப்‌ பறவை ஈளனுககு முன்‌ கோன்‌ 
றிற்று என்பதாம்‌. 

(வி- ரை.) நீள்‌ நிறம்‌: வினைத்தொகை. தாள்‌ நிறம்‌! ஆறாம்‌ 
வேற்றுமைத்தொகை. அன்னத்தின்‌ உடலின்‌ வெண்ணிற ஒளி 
யும்‌, கால்களின்‌ செந்கிற ஒளியும்‌ சோலையை வெண்ணிற மாக 
வும்‌, நீர்கிலையைச்‌ செந்நிறமாகவும்‌ மாற்றிற்று. அதன்‌ வெண்ணிற 
மும்‌ காலின்‌ செந்கிறமும்‌ விளங்குதல்‌ காண்க. அஃதாவது அன்‌ 
னத்தின்‌ சிறப்புக்‌ கூறியவாறு. முளரி - முட்களையுடையதென்னும்‌ 
பொருளாய்த்‌ தாமரைமலரைக்‌ குறித்தது: ஆகுபெயர்‌.கிறத்தான்‌- 
மார்பையுடையான்‌ என்று கூறலுமாம்‌. அப்பு - நீர்‌: தொட்டால்‌ 
ஓட்டுதலையுடையதென்பது பொருள்‌. “உள்‌” : ஏழாம்‌ வேற்றுமை 
இடப்பொருளுருபு, பிறிதின்கழமைப்‌ பொருளில்‌ வந்தது. (௨௩) 

நளன்‌, அன்னத்தைப்‌ பிடிக்கச்‌ சேடி ஒருத்தியை ஏவுதல்‌ 
௩௧. பேதை மடவன்னம்‌ தன்னைப்‌ பிழையாமல்‌ 
மேதிக்‌ குலமேறி மேன்கரும்பைக்‌--கோதிக்‌ 
கடித்துத்தான்‌ முத்துமிழும்‌ கங்கைநீர்‌ நாடன்‌ 

பிடி த்துத்தா என்றான்‌ பெயர்ந்து. 

(இ-ள்‌.) மேதி குலம்‌ ஏறி- எருமை மந்தை (கொல்லை 
களில்‌). சென்று, மென்‌ . கரும்பை கோதி கடித்து - மெல்லிய 
கரும்புகளைக்‌ கடித்துக்‌ குதப்பி, முத்து உமிழும்‌ - (அவைகளுக்குள்‌ 
இருக்கின்ற) முத்துக்களைக்‌ கக்குகின்ற, கங்கை நீர்‌ நாடன்‌ - 
கங்கை. நீர்‌ வளமிக்க நிடத காட்டு மன்னனாகிய ஈளன்‌, பேதை 
பெயர்ந்து - (சேடி ஒருத்தியைப்‌ பார்த்து) ஏ, பேதாய்‌! நீ போய்‌, 
மட அன்னம்‌. தன்னை. பிமையாமல்‌ பிடித்துத்‌ தா என்றான்‌ -இவ்‌ 
விள அன்னத்தைத்‌ தப்பிப்போக விடாமல்‌ பிடித்துக்‌ கொண்டு 
வந்து கொடு என்றான்‌. ல்‌ 
5 ca (௧- து.) களன்‌, தன்‌ பக்கத்திலிருந்த சேடி ஒருத்‌ 
(தியை நோக்கி, இந்த இள அன்ன ததை த அப்பாமற்‌ பிடித்‌ 


துக்கொண்டு வந்துகொடு' எனறான்‌. கட்ட 
(வி.- ரை.) பேதை: 'அண்மைவிளி யாகலான்‌ இயல்பாயிற்று. 


36 ஈள்‌ வெண்பா '"' [சுயம்வச்‌ 


*“அண்மையின்‌ இயல்பும்‌ ஈறழிவும்‌ சேய்மையின்‌? ௦ 
என்னும்‌ நன்னூல்‌ விதி காண்க. மேதிக்குலம்‌ - எருமை மாட்டுக்‌ 
கூட்டம்‌. நீர்வளத்தால்‌ கரும்புகள்‌ வளர்ந்து செழித்துள்ளன; 
அவைகளை எருமைகள்‌ “மென்று தின்னும்போ து : அவைகளின்‌ 
கணுக்களிலிருந்து முத்துக்கள்‌ உதிர்கின்றன. எனவே, கரும்பு 
மிகச்‌ செழிப்புடன்‌ வளர்ந்துள்ள நிலையைக்‌ . காட்டுகின்றது. 
முத்துக்கள்‌ இருபது இடங்களிற்‌ பிறப்பதாக இந்‌ நரலாசிரியர்‌ 
அருளிய “இரத்தினச்‌ சுருக்கம்‌! என்னும்‌. நூலால்‌. அறியக்டெச்‌ 
இன்றது. ஆதலால்‌, “முத்துமிமும்‌? என்றார்‌. அரசன்‌. செங்‌ 
கோல்‌ முறையினால்‌ காடு செழிப்ப மழை பெய்து விளைவு மல்கும்‌ 
திருநாடு  என்பாராய்க்‌ “கங்கை நீர்‌ நாடன்‌? என்றார்‌. அரசன்‌ 
செங்கோன்‌ முறையினால்‌ மழையெய்யுமென்பதை, ழு 
*மழைவளங்‌ கரப்பின்‌ வான்பே ரச்சம்‌ ட்‌ 

பிழையுயிர்‌ எய்திற்‌ பெரும்பே ரச்சம்‌ 
குடிபுர வுண்டும்‌ கொடுங்கோல்‌ அஞ்சி 
மன்பதை காக்கும்‌ நன்குடிப்‌-பிறத்தல்‌ 
துன்பம்‌, அல்லது தொழுதகவு இல்‌” 
எனச்‌ இலப்பதிகாரத்தில்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ கூற்றாக 
இளங்கோவடிகள்‌ அருளுமா ற்றுல்‌ அறியப்பெறும்‌. (௨௫) 
சேடிகள்‌ அன்னத்தைப்‌ பிடித்துவந்து அரசன்முன்‌ 
வைத்தார்‌ எனல்‌ 
௩௨. நாடிமட அன்னத்தை நல்ல மயிற்குழாம்‌ 
- ஓடி வளைக்கின்ற' தோப்பவே--நீடியநல்‌ 
பைங்கூந்தல்‌ வல்லியர்கள்‌ பற்றிக்‌ கோடுபோந்து 
தங்கோவின்‌ முன்வைத்தார்‌ தாழ்ந்து. ப 
(இ-ள்‌) நீடிய நல்‌ பைங்கூந்தல்‌ வல்லியர்கள்‌ - நீண்டு 
'நன்றாய்ச்‌ செழித்து வளர்ந்த கூந்தலையுடைய பூங்கொடியொத்த 
சேடியர்கள்‌, நாடி - (அவ்வன்னத்தைப்‌ பிடிக்க) விருப்பமூற்று, 
மடஅன்னத்தை நல்ல மயில்குழாம்‌ ஓடி வளைக்கின்றது ஒப்ப 
அந்த இள அன்னத்தை அழகான மயிலின்‌ கூட்டங்கள்‌ ஒன்று 
பட்டு ஓடிச்‌ சென்று வளைப்பதுபோல்‌ வளைந்து, பற்றிக்கொடு 
போந்து - பிடித்துக்கொண்டு வந்து, தம்‌ கோவின்மூன்‌ தாழ்ந்து 
வைத்தார்‌ - தம்‌ வேந்தனாகிய நளனுக்கு முன்பாக வணங்கி கின்று 
வைத்தார்கள்‌. 
“2, "நன்னூல்‌: ௩௧௩. 2, 'லெப்பதி, வீடு; ௧00-2, 


காண்டம்‌ ] மூலமும்‌, உரையும்‌ 37 


குலத) மயிலிஸ்‌. மங்ட்டங்கஸ்‌ ஒன்‌ அடி ஜேகப்‌ 
பதுபோல்‌ அன்ன ததை வணைந்‌த' பிடி,க்‌.துத்‌ அம்‌ வேந்தன்‌ 


மூன்‌ வணங்கி நின்று வை ததார்கள்‌ என்பதாம்‌. 

(வி ஃரை.)! பறவையைப்‌ பிடிப்பார்‌ மற்றொரு ப றுவையைக்‌ 
கொண்டே “பிடிப்பார்‌ ஆகலான்‌, மயிற்‌. பறவையின்‌ சாயல்‌ 
படைத்த மெல்லியலார்‌, அன்னப்‌ பறவையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வந்தனர்‌ என்னும்‌ ஈயந்தோன்றுதல்‌ காண்க, அம்‌ 


மங்கையர்‌ அன்னத்தைப்‌ பிடிக்குங்கால்‌ கூந்தல்‌ அவிழ்ந்த 
தொங்கி அசைய ஆடைகள்‌ குலைய இடை நுடங்க ஓடிப்‌ பிடித்‌ 
தார்களாதலின்‌, பைங்கூந்தல்‌ வல்லியர்கள்‌' என்று குறித்தார்‌. 
அரசர்‌ முன்னிலையிற்‌ பணிசெய்வோர்‌ அஞ்சி ஒடுங்கிப்‌ பணிபுரிய 
வேண்டுமாதலால்‌ “தாழ்ந்து வைத்தா'ரென்றார்‌. வல்லிக்கொடி 
போன்ற பெண்களை வல்லி என்றது, ஆகுபெயர்‌. புகுந்து - 
போட்து என மரூஉ மொழியாயிற்று. கொண்டு என்பது கொடு 
என இடைக்‌ குறைந்து நின்றது. அரசன்‌, ஒருத்திக்கு அன்‌ 
னத்தைப்‌ பிடித்துக்‌ கொணரும்படி கட்டளையிட்டான்‌. ஆயினும்‌ 
அவன்றன்‌ அருளைப்‌ பெறும்‌ பொருட்டுச்‌ சேடிப்பெண்கள்‌ பலர்‌ 
சென்று அன்னத்தைப்‌ பிடித்தனர்‌ என்க... .. ப (௨௫ 
அரசளைக்‌ கண்டு அன்னம்‌ அஞ்சி வருந்துதல்‌ 
௩௩. அன்னம்‌ தனைப்பிடித்தங்‌ காயிழையார்‌ கொண்டுபோய்‌ 
மன்னன்‌ திருமுன்னர்‌ வைத்தலுமே---அன்னம்‌ 
மலங்கிற்றே தன்னுடைய வான்கிளையைத்‌ தேடிக்‌ 
_கலங்கிற்றே மன்னவனைக்‌ கண்டு. தட்‌ 
t (இ - ள்‌.) ஆய்‌ இழையார்‌ - ஆராய்ந்தெடுத்த வளையலணிந்த 
'சேடிப்பெண்கள்‌, அன்னம்‌ த(ன்‌)னைப்‌' பிடித்து அங்கு கொண்டு 
போய்‌ - அன்னத்தை அங்கே ' பிடித்துக்கொண்டு சென்று, 
மன்னன்‌ இருமுன்னர்‌ வைத்தலும்‌ - அரசனுடைய முன்னிலையில்‌ 
வைத்தவுடனே, அன்னம்‌.- , தன்‌ உடைய வான்களையைத்தேடி 
மலங்கிற்று - தன்னுடைய' “ சுற்றமாகிய' மற்ற: அன்னங்களைக்‌ 
காணாமல்‌ தேடி வருத்தமுற்று, மன்னவனைக்‌ கண்டு. கலங்கிற்று- 
அரசனைப்‌ பார்த்து மனக்கலக்கம்‌ கொண்டது. டல அண்ட்‌ 
ட (கத) அன்னம்‌. பறவையைச்‌ சேடிகள்‌ பிடித்துக்‌ 
கொண்டுபோய்‌ அரசாமுன்‌ வைக தலும்‌ அத தன்‌ களை 
யைகு - மகுடி. வருக்கு அரசனைக்கண்டு- அனா? மயங்கிற்று 
என்பதாம்‌. வர்க்‌ ந ள்ல பட்டத 


38 நளவெண்பா [சுயம்வர 


(வி- ரை.) இருமுன்னர்‌ என்பது அரசன்‌ செல்வச்‌ சிறப்‌ 
பாலும்‌, வெற்றிமேம்பாட்டினாலும்‌ கொடை அளி செங்கோல்‌ 
குடிஓம்பல்‌ முதலிய அறநெறி முறையிற்‌ சிறந்திருத்தலா லும்‌ 
அவன்‌ முன்னிலையைச்‌ சிறப்பித்துக்‌ கூறியவாறாம்‌. திரு என்னும்‌ 
சொற்குத்‌ தஇருச்சிற்றம்பலக்‌ கோவையாருக்கு . உரைகண்ட : 
பேராசிரியர்‌, **கண்டோரால்‌ விரும்பப்படும்‌ தன்மை நோக்கம்‌? 
என்று கூறியதும்‌ காண்க. 


.. மலங்குதல்‌-வருந்துதல்‌. கலங்குதல்‌-மனவுணர்வு குறைதல்‌. 
றன்னவன்‌ வேட்டமாடுதலானும்‌ போர்‌ முதலியன புரிந்து 
வீரத்திற்‌ றந்திருத்தலானும்‌, மறங்கடிக்து அறத்தைப்‌ பாது 
காக்கக்‌ கொலையிற்‌ கொடியாரை ஒறுத்தலானும்‌ தன்னை என்‌ 
செய்வானோ என்று அன்னம்‌ எண்ணி வருந்தியதாதலான்‌ 
ஈமன்னவனைக்கண்டு கலங்கிற்று” என்றார்‌. “மலங்கிற்று” என்பதை 
முற்றெச்சமாகக்‌ கொண்டு பொருள்‌. கூறப்பெற்றது; வினை 
முற்றாகக்‌ கொள்ளினுமாம்‌. (௨௬) 


நளன்‌ அன்னத்தை அஞ்சாதே என்று கூறல்‌ 
௩௫௪. அஞ்சல்‌ மடஅனமே உன்றன்‌ அணிநடையும்‌ 
வஞ்சி அனையார்‌ மணிந௩டையும்‌— விஞ்சியது 
காணப்‌ பிடித்ததுகாண்‌ என்றான்‌ களிவண்டூ 
மாணப்‌ பிடித்ததார்‌ மன்‌. 


(இஃ ன்‌.) களி வண்டு மாண பிடித்த தார்மன்‌ - தேனுண்டு 
களிகொள்ளும்‌ வண்டினங்கள்‌ மிகுதியாக மொய்த்துள்ள மலர்‌ 
மாலை யணிந்த நளமன்னன்‌, மடஅ(ன்‌)னமே-, அஞ்சல்‌ - அஞ்‌ 
சாதே, . உன்‌ தன்‌ அணிஈடையும்‌ - உனது அழகிய நடையும்‌, 
(வஞ்சி. அனையார்‌ மணி நடையும்‌ - வஞ்சிக்கொடி போன்ற மங்கை 
யரின்‌ சிறந்த ஈடையும்‌, விஞ்சியது. காண. பிடித்தது காண்‌ 
என்றான்‌ - (இவைகளுள்‌). எந்௩டை. இறந்தது. என்று: கண்டு 
தெளியும்‌ பொருட்டே உன்னைப்‌ பிடித்துக்கொண்டு வந்ததன்றி 
- வேறில்லை நீ தெரிந்துகொள்‌ என்றுரைத்தான்‌. 


(௧ - து.) ஈளமன்னன்‌, “அன்னமே ! நீ அஞ்சாத) 
உன்னைப்பிடித் தது, உன்‌ கடை இறக்ததா ? மங்கையர்‌ 
“சடை சிறந்ததா ? என்று அஅ.றிவதற்கே, காண்பாயர்‌க' 
என்றான்‌. | ப ௫ல்‌ எல்ல 





1. திருக்கோவையார்‌, ௧. பாட்டு உரை. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 9௪ 


(வி - ஜர்‌.) அஞ்சல்‌ - அஞ்சாதே என்னும்‌. பொருள்‌ தரும்‌: 
அல்லீற்று வியங்கோள்‌. . இஃது உடன்பாட்டினும்‌ எதிர்மறை 
யினும்‌ வரும்‌; 5 1 ல்‌ 

*:பயனில்சொல்‌ பாராட்டு வானை மகன்‌எனம்‌. : 
மக்கட்‌ பதடி எனல்‌ i 
என வரும்‌ திருக்குறளில்‌, அவ்விரண்டும்‌ முறையே எதிர்மறை 
உடன்பாடாக வந்தன காண்க. . ல 
மட -அனம்‌..இளமைச்‌ செவ்வியும்‌ அழகும்‌ மிக்க அன்னம்‌: 
என, அதன்‌ உயர்ந்த அழகில்‌ கவர்ச்சிதருதலைக்‌ கூறியவாறாம்‌ஃ 
அணி, மணி என்பன, அழகு என்னும்‌ பொருள்தந்து நின்றன. 
“களிவண்டு ' மாணப்‌  பிடித்ததார்‌.. மன்‌” என்பது அரசன்‌ 
_தண்ணளியுடையான்‌ என்பதைக்‌ குறிப்பாகக்‌ காட்டிய குறிப்புச்‌ 
சொல்‌. (௨௭ 
அன்னம்‌ அச்சம்‌. நீங்கல்‌ 
௩௫. செய்ய கமலத்‌ திருவை.நிகரான்‌ 
தையல்‌ பிடித்த தனியன்னம்‌--வேய்ய 
;  அடுமாற்றம்‌ இல்லா அரசன்சோல்‌ கேட்டுத்‌ 
தடுமாற்றம்‌ தீர்ந்ததே தான்‌. RE 
(இ-ன்‌.) செய்ய கமல திருவை நிகர்‌ ஆன - செந்தாமரை 
மலரில்‌ வீற்றிருக்கின்ற திருமகளைப்‌ .போன்றவளான, : தையல்‌: 
பீடித்த தனி அன்னம்‌ - சேடிப்பெண்‌ . பிடித்துக்கொண்டு வந்த 
ஒப்பற்ற அழகுடைய அன்னப்பறவை, வெய்ய அடு மாற்றம்‌ 
இல்லா-கொடுமையான கொல்லுதல்‌ தன்மையில்லா மாறுபா்‌ 
டற்ற, அரசன்‌: சொல்கேட்டு-ஈளமன்னனின்‌ (இனிய) சொற்‌ 
களைக்கேட்டு, தடுமாற்றம்‌ தீர்ந்தது - மனக்கலக்கம்‌ : தீர்ந்தது. 
(க - து.) .௮ன்னம்‌, நளனுடைய இனிய சொற்களை &- 
கேட்டு அச்சம்‌ நீங்கியிருக்கது என்ப காம்‌. 


(வி- ரை)! செய்ய - செம்மையென்னும்‌.' பண்படியாகப்‌- 
பிறந்த பெயரெச்சம்‌. '' கமலத்‌ இரு - தாமரைமலரில்‌ வாழ்கின்‌ ஐ- 
'இருமகள்‌. அழகும்‌ இளமையும்‌ மிக்க பெண்டிர்க்குத்‌ இருமகளை- 
உவமங்கூறுதல்‌ தமிழ்ச்சான்றோர்‌ மரபு. . ஆதலால்‌, '*இருலை- 
நிகரான தையல்‌” என்றார்‌. அப்பை பப அபிவ 3 


1. திருக்‌: ௧௬௬. 


ட நளவெண்பா 0" [சுயம்வர 


2 இருவினும்‌: நல்லாள்‌ மனைக்கிழத்தி யேனும்‌” 

- கான்று குமரகுருபர அடிகளார்‌:நீதிநெறி விளக்கத்தில்‌ கூறுவதுங்‌ 
காண்க. அடுமாற்றம்‌ - அடுதற்கான மாறுபாடு : கொல்லத்‌ 
தக்க பகைமை. இல்லா ; இல்லாத என்னும்‌ ஈறுகெட்ட எதிர்‌ 
மறைப்‌ பெயரெச்சம்‌. தடுமாற்றம்‌: தொழிற்பெயர்‌ ; ஒரே 
சொல்‌. ஏயும்‌ தானும்‌ அசைச்‌ சொற்கள்‌. :. (௨௮) 


அன்னம்‌, நளனுக்குத்‌ தமயந்தியைப்‌ பற்றிக்‌ கூறல்‌ 
௩௬: திசைமூகந்த வேண்கவிகைத்‌ தேர்வேந்தே உன்றன்‌ 
..... இசைமுகந்த தோளுக்‌ கிசைவாள்‌--வசையில்‌ 
"தமையந்தி என்றோதும்‌'தையலாள்‌ மேன்தோள்‌ 
_.அமையந்தி என்றோர்‌ அணங்கு. 


(இ-ள்‌) திசை முகந்த வெண்‌ கவிகை தேர்‌ வேந்தே- 
காட்டுத்‌ திக்குகளிலும்‌ ' பரவிய வெண்கொற்றக்‌ குடையை ' 
அடைய தேரினையுடைய மன்னனே !, உன்தன்‌. இசைமுகந்த 
தோளுக்கு - உன்னுடைய புகழ்‌ மிக்க தோள்களுக்கு, மென்‌ 
தோள்‌ அமை அந்தி என்று ஓர்‌ அணங்கு - மெல்லிய தோள்க 
அராகிய மூங்கில்‌ அழகி என்னும்‌ ஒப்பற்ற தெய்வமகளாகிய, வசை 
.இல்‌ தமையந்தி என்று ஓதும்‌ தையலாள்‌ .- குற்றமற்ற தமயந்தி 
அன்று பெயர்‌ கூறப்படுகின்ற ஒருத்தி, இசைவாள்‌. பொருத்த 
முடையவளாவாள்‌. : டி 


“(க - து.) . அன்னம்‌ நளனைப்‌ பா்ரித்னு்‌ “வேந்தே ! 
உன்‌ இசைமுகந்‌,த தோளுக்கு ஆங்கல்போன்ற கோளாடைய 
அமயந்தியே ஏற்றவளாவாள்‌” என்றது... ம்‌ 


(வின)  களமன்னன்‌;,: இசை முகந்த  தோளற்கன்‌, 
மயம்‌ தி மூங்கில்‌ போன்ற தோள்‌ அழகினாள்‌ ; இருவருக்குமே 
மணம்‌ பொருத்தமாகும்‌ என்றபடி. திருமணத்துக்கு நாட்‌ 
குறிக்கும்‌ முன்‌, ஆட்பொருத்தம்‌ பார்தீதல்வேண்டும்‌ ஆகையால்‌, 
தோட்‌ பொருத்தம்‌ கூறினார்‌. AE உட குக உழு. இ 
பதிகை ... முகத்தல்‌ இக்குகளைத்‌: .. தன்னிடத்தடக்குதல்‌; ஈள 


கன்னன்‌. தன்‌  ஆட்சிமுழையினால்‌ : எங்கும்‌ புகழ்‌: மணக்க இருந்து 
ஆண்டான்‌. என்பது குறிப்பு." கவிகை --சுவித் தலையுடைய 
தென்னும்‌ , பொருட்டாம்‌ ஈண்டுக்‌ குடையைக்‌ குறித்த து; ஙிலை, 
அுதையல்‌, படை என்பனபோல., ஆஸ்‌ பு டது வக்க ம வ 


ம. நீதிநெறி: ௮0. I ல்‌ 5 அள ல்க 





காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 42 


குமையந்தி2 : ஐகாரம்‌:  இடைய்யோவி 5: எதுகை நோக்கி 
வந்தது. அணங்கு? அணங்குபோல்வாளாகிய தமயந்தி என 
விரித்துப்‌ பொருள்கொள்ளக்கிடத்தலால்‌ உவமவாகு பெயர்‌. 
' அந்தி - அந்தத்தை. (அழகை). உடையாள்‌. அந்தம்‌ - அழகு ; 
அதனையுடையாள்‌ அந்தி யெனப்பட்டாள்‌. (௨௯) 


“தழயந்தி, யார்‌ மகள்‌ ?' என்று தழ 
அன்னத்தை வினவல்‌ 
௩௭. அன்னம்‌. மொழிந்த மொழிபுகா முன்புக்குக்‌ பபப. 
- கன்னிமனக்கோயில்‌ கைக்கொள்ளச்‌-சோன்னமயில்‌ 
ஆர்மடந்தை. என்றான்‌ அனங்கன்‌ கிலைவளைப்பப்‌ 
ரங்கனை த கோமான்‌ பதைத்து. 


(இஃ ள்‌.) அன்னம்‌ மொழிந்த மொழி. புகாமுன்‌ - அன்னப்‌ 
பறவை எடுத்துக்கூறிய அச்சொல்‌ தன்‌ செவியில்‌ நன்கு நுழை 
யும்‌ முன்பே, மனக்கோயில்‌- கன்னி. புக்கு கைக்கொள்ள - தன்‌ 
மனமாகிய கோவிலுக்குள்‌ தமயந்தி சென்று (அதைத்‌) தனக்‌ 
குரிமையாக்கிக்‌ கொண்டதனால்‌, அனங்கன்‌ : சலைவளைப்ப - 
மன்மதன்‌ தன்‌ கரும்பு வில்லை வளைத்து அம்பு தொடுத்தெய்ய, 
பார்மடந்தை கோமான்‌ பதைத்து - நிலமகளுக்குத்‌ தலைவனான 
நளன்‌ துடிதுடித்து (காதலால்‌ மயக்குற்று), சொன்னமயில்‌ ஆர்‌ 
மடந்தை என்றான்‌ - நீ கூறிய மயிலனையாள்‌ யார்‌. பெற்ற 
களன்‌ று வினு 


க து) அன்னனா சொன்னசொல்‌ தன்‌ கா.இல்‌ படு 
மூன்‌ ட்ட யார்‌ மகள்‌ 2 என்று நளன்‌ அல சவ தக 
கேட்டான்‌ எனைய அம்‌. (ற 


ஸ்‌. (வி ரை.) புகா £ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பொய்தெக்கல்‌ 
அனங்கன்‌ - உடல ற்றோன்‌ 2 2... மன்மதன்‌. ' இலைவளைப்ப - ஈண்டுக்‌ 
காரியப்பொருட்டாய்‌ வந்த  செயவெனெச்சமா தலால்‌, *வில்லை 
வளைத்து அம்பு தொடுத்தெய்ய”. என்று பொருள்‌ கூறப்பட்டது. 
மயில்போன்ற... சாயலுடையாளை, ௦ மயிலென்றது . ஆகுபெயர்‌; 

கன்னி - கட்டழகுடையவள்‌. . பார்மடக்தை கோமான்‌ - “நில 
தகளுக்கு : முதல்வனாவன்‌. இக்கன்னிக்காகப்‌ பதைத்து கின்றான்‌ 
என்னும்‌ நயம்‌ தோன்‌ றஙின்‌ து. | ஆர்‌: யார்‌ என்பதன்‌ மரூஉ, ; 
யானை - ஆனை; யாறு-ஆறு; யாடு - ஆடு. அன்பான போலக்‌ 
கொள்க. “0 (௩0) 


42 .களவெண்பா .. [சுயம்வ௩ 


அன்னம்‌, தமயந்தி வீமராசன்‌ மகள்‌. எனல்‌ ' 

௩௮. எழவடுதோள்‌ மன்னா இலங்கிழையேர்‌ காண்டக்‌ த 
கோழுநுதிமிற்‌ சாய்ந்த குவளை உழு௩ர்‌ ந 
மடைமிதிப்பத்‌ தேன்பாயும்‌ மாடொலீரீர்‌ நாடன்‌ 
கோடைவிதர்ப்பன்‌ பெற்றதோர்‌ கொம்பு. 


(இ-ன்‌.) எழு அடு தோள்‌ மன்னா - தாணைவென்ற தோள்‌ 
களையுடைய வேந்தே, இலங்கு இழை - (கான்‌ சொன்ன அந்த) 
ஒளியெறிக்கின்ற அணிகளையணிக்த பெண்ணானவள்‌, உழு௩ர்‌ ஏர்‌ 
தாண்ட - உழவர்கள்‌. ஏரில்‌ பூட்டிய மாடுகளைத்‌ தூண்டி நடத்த, 
கொழு துதியில்‌ சாய்ந்த குவளை - (அப்போது) கொழுவின்‌ முனை 
யால்‌ 8றப்பட்டுச்‌ சாய்ந்து கீழ்வீழ்நீத குவளை மலர்களை, மடை 
மிதிப்ப தேன்‌ பாயும்‌ - நீர்வரும்‌ மடைகளில்‌ அவர்கள்‌ காலால்‌ 
மிதித்தலினால்‌ அதிலுள்ள தேன்வழிந்து பாய்ந்தோடுகின்ற, மாடு 
ஓலி நீர்‌(காடன்‌ - வயற்புறங்களில்‌ நீர்‌ ஓடுகின்‌ ற ஒலிகள்‌ மிக்க 
நீர்வளப்பம்‌ பொருந்‌ திய நாட்டையுடையவனாகிய, கொடை 
விதர்ப்பன்‌ பெற்றது ஓர்‌. கொம்பு - ஈகையிற்‌ சிறந்த விதர்ப்ப 


நாட்டு மன்னன்‌ பெற்றெடுத்து வளர்த்த ஒப்பற்ற டட 
போன்றவள்‌ ஆவாள்‌. 


(௧.- தூ.) . அன்னம்‌ நளனை நோக்கு “அரசனே ! நான்‌ 
கூறிய பெண்‌ விகர்ப்பநாட்டு மன்னன்‌ வீமன்‌ பெற்றெடசு 
கொம்புபோல்பவள்‌' என்றது. 


(வி- ரை.) “எழு” எழுதல்‌: உயர்தல்‌ என்னும்‌ ரர்கும்‌ 
டாய்‌ உயர்ந்துள்ள தூணைக்‌ குறித்தது? ஓங்கல்‌ என்பது, மலை 
யைக்‌ குறித்தல்போல. அடு - அடுதல்‌? முதனிலைத்‌ தொழிற்‌ 
பெயர்‌. தன்‌ உயர்ச்சியா லும்‌ வலிமையா லும்‌ தூணை அழித்தது 
என்பதாகும்‌. ஒத்த என்று பொருள்கூறல்‌, சிறப்பன்று. ஏர்‌ ஃ 
ஏரிம்பூட்டிய எருதுகள்‌: ஆகுபெயர்‌. குவளை : ஆகுபெயர்‌. 
கொடை  விதர்ப்பன்‌ - “வேண்டுவார்‌ வேண்டுவதே ஈயும்‌ பண்‌ 
பாளன்‌”- என; அரசன்‌ : கொடைத்தி றம்‌ கூறலால்‌, உனக்கும்‌ 
இம்மங்கையைக்‌ கொடுப்பான்‌ என்னும்‌ . தன்‌ உள்ளக்‌ கருத்தை 
அன்னம்‌ அரசனுக்குக்‌ குறிப்பால்‌ உணர்த்திற்று. பூங்கொம்புஃ 
மலருள்ள கொம்புபோல்வாள்‌.' அம்மையின்‌ திருவுருவைக்‌ கூறிப்‌ 
போந்த . பரஞ்சோ திமுனிவர்‌ திருவிளையாடற்‌. புராணத்துள்‌ 

““குமிழலர்க்த செந்தாமரைக்‌ கொடி” என்றதூஉங்‌ காண்க 
ட “ஓர்கொம்‌' அமு: ரெனக்‌ கொள்க, ' ee 


- திருவிளை, நகரப்‌ : ௧௭. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 48 


தமயந்தி பெண்ணரசு செய்கிகுள்‌ எனல்‌ 
௩௯. நாற்குணமும்‌ நாற்படையா ஐம்புலனும்‌ ஈல்லமைச்சா: 
ஆர்க்கும்‌ சிலம்பே அணிமுரசா--வேற்படையும்‌ 
வாளுமே கண்ணா வதன மதிக்குடைக்கீழ்‌ 
ஆளுமே பெண்மை அரசு. 

(இ-ன்‌.) நால்குணமும்‌ நால்படையா - (காணம்‌, மடம்‌, 
அச்சம்‌, பயிர்ப்பு என்னும்‌) நான்குவகைக்‌ குணங்களுமே (தேர்‌, 
யானை, குதிரை, காலாள்‌ என்னும்‌) நான்குவகைச்‌ சேனைகளா 
கவும்‌, ஐம்புலனும்‌ நல்‌ அமைச்சா - (மெய்‌, வாய்‌, கண்‌, மூக்கு. 
செவி என்னும்‌) ஐம்பொறிகளின்‌ வழிச்செல்கன்ற . அறிவே 
சிறந்த அமைச்சர்களாகவும்‌, ஆர்க்கும்‌ சிலம்பே அணிமுரசுஆ - 
ஓலிக்கின்ற (காலிலணிந்துள்ள) சிலம்பே அழகிய பேரிகையாக 
வும்‌, வேல்‌ படையும்‌ வாளுமே' கண்‌ ஆஃ வேற்படையும்‌ வாட்‌ 
படையும்‌ ஆகிய இரண்டுமே இரு-கண்களாகவும்‌, வதன மதி 
குடைகீழ்‌ - முகமாயெ நிலாவட்டக்‌ குடையின்‌ கீழாக, பெண்மை 
அரசு ஆளும்‌ - அவள்‌ பெண்‌ இயல்பாகிய அரசை ஆட்சி 
செய்கின்றாள்‌. 


(க - து.) கமயந்தி தன்னுடைய நாற்குணம்‌ முதலிய 
வைகளையே நரற்படை முதலியனவாகக்கொண்டு பெண்‌ 
ணரசாள்னெருள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை). காற்குணம்‌ : பெண்மக்கட்கு இன்றியமையாத 
நாணம்‌ மடம்‌ அச்சம்‌ பயிர்ப்பு என்னும்‌ நான்கு பண்புகள்‌. 
இவைகளுள்‌, நாணம்‌ என்பது இயற்கையாகப்‌ பெண்களுக்கு 
ஏற்பட்டுள்ள வெட்கம்‌. இதனை வள்ளுவர்‌ “5 தரு நுதல்‌ நல்லவர்‌ 
நாண்‌' என்பர்‌. 2 “உயிரினும்‌ சிறந்தன்று நாண்‌” என்றார்‌ தொல்‌ 
காப்பியர்‌. மடம்‌ என்பது, அறிந்தும்‌ அறியா துபோன்‌நிருக்கும்‌. 
தன்மை. இதனைக்‌ “*கொளுத்தக்‌ கொண்டு கொண்டது விடாமை”' 
என்பர்‌ ஈச்சினார்க்கனியர்‌. அச்சம்‌ என்பது, அஞ்சவேண்டுபவை! 
கட்கு அஞ்சி நடக்கும்‌ தன்மை. இதனை, “அஞ்சுவது அஞ்சல்‌: 
அறிவார்‌ தொழில்‌" என்பர்‌, வள்ளுவர்‌. இதனை, ““அன்புகாத 
ணத்தால்‌ தோன்றிய உட்கு” என்பர்‌. நச்‌, பயிர்ப்பு என்பது 
* “கண்டறியாதன கண்டுழி 'மனங்கொள்ளாத பயிர்ப்பு” (அரு 

1. திருக்‌ : ௧௦௧௧. 2. தொல்‌, பொருள்‌ : ௧௧௩. 

8. தொல்‌, பொருள்‌ : ௬௯. . நச்சினார்க்கனியர்‌ உரை. 

ச. இருக்‌: ௪௨௮. 5. 6. தொல்‌, பொருள்‌ : ௯௯, 


ஆத்‌ நளவெண்பா [சுயம்வர 
அருப்பு.) என்பர்‌, நச்‌. திருவிழா முதலிய கூய்டங்களில்‌ ஏனைய 
டவரால்‌ தன்‌. உடலைத்‌ தண்ட நேர்ந்தபோது உண்டாகும்‌ 
மனநடுக்கமே இது. இவைகளை நால்வகைப்‌ படைகளாகக்‌ 
கொண்டு. யெண்தன்மையை ஆள்வதாகக்‌ குறித்தார்‌. பிறவும்‌ 
அவ்வாறே. பெண்மை :-. பெண்தன்மை ; எவரையும்‌ தன்‌ 
கனிந்த குணத்தால்‌ வயப்படுத்தும்‌ இயல்பு. ப அணல்‌ 


.. படையாக அமைச்சராக என்பவைகளிலுள்ள்‌ இறுதிக்‌ 
*ககர உயிர்மெய்‌” குறைந்து கின்றது. (ம இர ௨) 


தமயந்தியின்‌ இடை மென்மை எனல்‌ --' 

௦. மோட்டிளங்‌ கோங்கை முடியச்‌ சுமந்தேற - 

மாட்டா திடையேன்று வாய்விட்ட--நாட்டேன்‌ 
 அலம்புவார்‌.கோதை அடியிணையில்‌ வீழ்ந்து 
-புலம்புமாம்‌ நாபுரங்கள்‌ பூண்டு. 5 ட்‌ 


(இ அன்று: இடை -. தமயந்தியின்‌ இடையானது, மோடு 
இளம்‌ கொங்கை - உயர்ந்துள்ள இளம்‌ கொங்கைகளை, முடிய . 
சுமந்து ஏறமாட்டாது என்று - அவள்‌ வா நாள்வரையும்‌ தாங்கி 
கிற்கும்‌ வலிமையுடையதாகாதென, நூபுரங்கள்‌ - (அவள்‌ தன்‌ 
கரவிலணிந்துள்ள) சிலம்புகள்‌, நாள்தேன்‌. அலம்புவார்கோதை- 
புதிய தேன்‌ மேலெழும்‌ (மலர்சூடிய) கூந்தலானின்‌, அடி 
இணையில்‌ வீழ்ந்து - இரண்டு அடிகளிலும்‌ தாழ்நக்துடெர்து, 
ப வித புலம்பும்‌ - (அக்கால்களுக்கு அணியாக) அமைந்து வாய்‌ 
இறந்து ஒலிக்கும்‌. டல 
ட. (கஃது) . தமயந்தியின்‌ அ சப்பு கொங்கைகளை த 
தாங்கா! கென்று சிலம்புகள்‌. புலம்புனெறனபோல்‌ 'ஒலிக்‌ 
(ஸ்‌...) மோடு - உயர்வு. முடிய-முற்றமுடிய. தனங்கள்‌ 
மேலும்‌ வளரும்வரை. சுமந்துதாங்க இயலா ததாய்த்‌ . தமயந்தி 
யின்‌ இடை உள்ளதென அதன்‌. நுண்மை கூறியவாறு... காலிற்‌ 
இடக்கு லும்‌ சிலம்பின்‌ ஒலியை இடையின்‌ பாரம்‌, தாக்க 
லா ற்று  மனமைகண்டு . புலம்புவதாகக்‌. கூறினார்‌. தற்குறிய்‌ 
இபற்றவணி. | 2 சக மெய்தி இலி 


கோவுலனும்‌ கண்ணகியும்‌ மதுரைமா -ஈகரடைந்தபோ து 
அநீநகர்க்‌ கொடிகள்‌ காற்றினால்‌ அசைந்த காட்சியைப்‌ பின்‌ 
கோவல்‌ ்கு' நேரும்‌ இமை. கண்டு, அந்நகர்‌ மங்கை தன்‌ கைக 


காண்டம்‌) - மூலமும்‌ உரையும்‌ கீச்‌ 


ளென்னும்‌' கொடிகளால்‌ “வாராதே! என்று. தடுய்பதுபோற்‌ 
காப்டிற்றென்று* இளங்கோவடிகள்‌' கூறுகின்றார்‌. அத்தொடமர்‌; 
“போருழந்‌ தெடுத்த ஆரெயில்‌ நெடுங்கொடி 0 

வாறல்‌என்‌ பனபோல்‌ மறித்துக்கை காட்ட... - 
என்பதாகும்‌. இவ்வாறே கம்பநாடரும்‌ இராம ரான்‌ பிதிலைமா 
நரர்க்குச்‌ சீதாதேவியின்‌ இருமணத்திற்குச்சென்றபோ.து, ' நகர்க்‌ 
கொடிகள்‌ . “வருக” “வருக என அழைப்பதுபோல்‌ . தோன்றுவ்‌ 
தாகக்‌ குறிப்பிட்டார்‌; அது : TES இட்டு, அத க 
த்க்‌ ப செழுமணிக்‌ கொடிகள்‌ என்னும்‌ . ' 

கைகளைநீட்டி அந்தக்‌ கழுநகர்‌ கமலச்‌ செங்கண்‌ 

ஐயனை ஒல்லை வாவென்‌ றழைப்ப்து போன்ற தம்மா” 
என்பதாம்‌. இவைகளிற்‌ கூறிய தற்குறிப்பேற்ற அணிபோற்‌: 
கொள்க; உக்கு (௧௩) 

தமயந்தியின்‌ இடை, என்றும்‌ நுடங்குமெனல்‌ 
௪௧. என்றும்‌ நுடங்கும்‌ இடையென்ப எழுல்கும்‌ 
நின்ற கவிகை நிழல்வேந்தே-—ஒன்றி 

அறுகால்‌ சிறுபறவை அஞ்சிறகால்‌' வீசும்‌ 
சிறுகாற்றுக்‌ காற்றாது தேய்ந்து. 


(இ-ள்‌) ஏழ்‌ உலகும்‌ கின்ற கவிகை நிழல்‌ வேந்தே-இம்‌ 
மண்ணுலகின்‌ ஏழு தீவுகளிலும்‌ நிலைபெற்றுள்ள குடை நிழலை 
யுடைய வேந்தே/, அறுகால்‌ சிறுபறவை - ஆறு கால்களையுடைய: 
சிறிய பறவைகளாகிய வண்டுகள்‌, ஒன்றி அம்‌ சிறகால்‌ வீசம்‌ - 
ஒன்றுகூடித்‌ தம்‌ அழகிய சிறகுகளினால்‌ உண்டாக்குகின்ற, சிறு 
காற்றுக்கு ஆற்றாது - மெல்லிய காற்றுக்கும்‌ பொருமல்‌, தேய்ந்து 
என்றும்‌ நுடங்கும்‌ என்ப - மெலிவுற்று. எப்போதும்‌ துவளும்‌ 
என்று கூறுவர்‌. 09) i 


(க-து தமந்‌இயின்‌ இடை, வண்டுகளின்‌. -ஹறையி 


லிருக்துவரும்‌ மெல்லிய காற்றையும்‌ பொறணுக்கலாற்றானு: 
அவளும்‌ என்பதாம்‌. ட்‌ ்‌ | 





1. வலெப்பதி. ௧௩ : ௧௮௯௨௬0; 
2. கம்பராமா, யிதிலைக்‌. .௪. 


தீதி நளவெண்பா [சுயம்வர 


. (வி-ரை.) தமயந்தியின்‌ இடை, அவள்‌ இருக்கும்பெழு 
தும்‌ கிற்கும்பொழுதும்‌ நடக்கும்பொழுதும்‌ துவளுமென்பாராய்‌, 
“என்றும்‌ நுடங்கும்‌இடை' என்றார்‌. வண்டின்‌ அழகிய சிறகனைது 
காற்றினால்‌ அவள்‌ இடை நுடங்குமென்றதனால்‌ அவ்விடையின்‌ 
சிறுமை இயல்பும்‌, அதனால்‌, பெண்கட்குரிய சிற்றிடை அமைந்‌ 
தவள்‌ தமயந்தி யென்பதையும்‌ உணர்‌ த்தியவா றறிக. . ன்‌ 
“  மீனாட்சியம்மையாரின்‌ வனப்பை  வகுக்கப்போந்த குமர 
குருபர அடிகளார்‌, அம்மையின்‌ சிறிய இடை, பணிப்பெண்கள்‌ 
.வீசுன்ற கவரியின்‌ காற்றினால்‌ நுடங்குமென்பாராய்‌, 

டப தளரும்‌ சிறு நுண்மருங்குல்‌.............. 
தெய்வமகளிர்‌ புடையிரட்டும்‌ - 
செங்கைக்‌ கவரி முகந்தெறியும்‌ 
கிறுகாற்‌ கொசிந்து குடிவாங்க” 


- சன ஈயம்பெறக்‌ கூறியதும்‌ இக்கருத்தோடொப்பதை அறிக. 
2“ நரலொத்த நேரிடை கொய்ம்மைஎண்‌ 
ணாது. நுண்‌ தேனசையால்‌ 
சாலத்த காதுகண்‌ டீர்வண்டு 
காள்கொண்டை சார்வதுவே” 

- எனத்‌ திருக்கோவையாரின்‌ வண்டோச்சி மருங்கணை தல்‌ . துறையி 
னும்‌ இடைநுண்மை கூறியதும்‌ நோக்கத்தக்கது. (௩௨௪) 
தமயந்தியின்‌ நெற்றியே மன்மதன்‌ அம்பு தீட்டுமிடம்‌ 

(௪௨. செந்தேன்‌ மொழியாள்‌ சேறிஅளக பந்தியின்கீழ்‌ 

இந்து முறியேன்‌ நியம்புவார்‌--வந்தேன்றும்‌ 

பூவாளி வேந்தன்‌ போருவேஞ்‌ சிலைசார்த்தி 

ஏவாளி தீட்டும்‌ இடம்‌. .. டு 
(இ-ள்‌ பூ வாளி வேந்தன்‌ - மலரம்புகளையுடைய மன்‌ 
_மதன்‌, என்றும்‌ வந்து - எக்காலத்தும்‌ வந்துற்ற, பொரு வெம்‌ 
“இலை: சார்த்தி - போர்செய்கின்ற கொடிய வில்லைப்‌ பொருந்த 
“வைத்து, ஏ ஆளி இட்டும்‌இடம்‌ - அம்பின்‌ வரிசைகளைத்‌ திட்டிப்‌ 
பதமாக்கிக்‌ கூர்மை செய்யுமிடம்‌, செம்தேன்‌ மொழியாள்‌ - நல்ல 
-தேன்போன்ற தீஞ்‌ சொற்களையுடைய தமயந்தியின்‌, செறி அளக 
_யந்தியின்கம்‌ - நெருங்கிய முன்னுள்ள கூந்தல்‌ வரிசையின்‌ பக்கலி 


= 


1. மீனாட்சி, பிள்ளைத்‌: ௬௧ 2. திருக்கோவையார்‌: ௪ 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ கீர 


லுள்ள, :இந்துமூறி- என்று . இயம்புவார்‌ - பிறைத்துண்டமா கிய 
நெற்றியெனக்‌ கூறுவர்‌, பா ப 
'  (௧- து). தமயந்தியின்‌. நெற்றியாகிய பிறைத்துண்‌ 
டம்‌, மன்மதன்‌ தன்‌ அம்புவரிசைகளை க்‌. தீட்டுகனெற இட 
னாகும்‌ “எனப, தாம்‌. ட 
(வி-ரை.) செந்தேன்‌ மொழியாள்‌, கேட்டார்க்கு இன்பன்‌ 
செய்யும்‌ இனிய மொழியாள்‌ எனத்‌ தமயந்தியின்‌ சொல்‌ சிறப்புக்‌ 
கூறியவாறு. அளகம்‌ - கூந்தல்‌ ; பந்தி- வரிசை. தமயந்தியின்‌ 
கண்கள்‌, அடிக்கடி பிறழ்ந்துகொண்டிருப்பதாலும்‌ நெற்றிப்‌ 
பக்கலிலேயே கண்கள்‌ உளவாகலினாலும்‌ அவைகளை மன்மதன்‌ 
இட்டுவதாகக்‌ குறித்தார்‌. திட்டுதல்‌ இவள்‌ கண்களின்‌ செவ்வி 
யைக்‌ காண்டொறும்‌ காண்டொறும்‌ ஆடவர்கள்‌ அகலாது 
கிற்றற்குரிய செவ்வியாக்குதல்‌. எனவே, தமயந்தியின்‌ கண்கள்‌, 
நெற்றிப்பக்கலில்‌ அமைந்துள்ள கூந்தல்வரிசை, நெற்றி இவை 
களின்‌ சிறப்புக்‌ கூறியவாறு. பந்தி, இந்து என்பன வடசொற்கள்‌. 
ஏ வாளி எனக்கொண்டு. அம்புகள்‌ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌: 
ஒருபொருட்‌ பன்மொழி. (௩௫) 


நளன்‌, அன்னத்தை நோக்கி “உனக்கும்‌ அவட்கும்‌ 
தொடர்பு என்‌?” என வினவல்‌ 

௫௩. அன்னமே நீ உரைத்த அன்னத்தை என்‌ஆவி 
- .. உன்னவே சோரும்‌ உனக்கவளோ--டேன்ன 

அடைவென்றான்‌ மற்றந்த அன்னத்தை முன்னே 

நடைவேன்றாள்‌ தன்பால்‌ நயந்து, or 

(இ-ள்‌.) அந்த அன்னத்தை - (இவ்வாறு கூறிய) அந்த 
அன்னப்பறவையை, முன்னே நடைவென்றாள்‌ தன்பால்‌ நயந்து - 
நடைச்‌சிறப்பினால்‌ மிக இளம்பருவத்திலேயே வெற்றிபெற்றவ 
ளாகிய . தமயந்தியின்மேல்‌ விருப்பம்‌ வைத்து, ' அன்னமே 
அன்னப்பறவையே/,. நீ உரைத்த அன்னத்தை - நீ கூறிய அன்‌ 
னத்தை ஒத்தவளை, உன்னவே என்‌ ஆவி சோரும்‌ - நினைக்கும்‌ 
போதே என்‌ உயிர்‌ வாட்டமுறுகன்றது, அவளோடு உனக்கு 
என்ன அடைவு என்றான்‌ - அவளுடன்‌ உனக்குத்‌ தொடர்பு 
என்ன வென்று (களன்‌) கேட்டான்‌. ட 





ஈர (௧ - து.) களன்‌, “அன்னமே! உனக்கும்‌ தமயக்‌ 
இக்கும்‌, என்ன சம்பந்தம்‌?” என்று அ௮னன தகை. நோக்கிக்‌ 
கட்டான என்பதாம்‌. ON: ற 


௨1%) 


48 ..களவெண்பா. [சுயம்வக 


-(வி.- ரை.) அன்னமே. ப விளி. ப. அன்னம்போன்ற , தம்யநீ 
ம “அன்னம்‌” என்றது உவமவாகு . பெயர்‌. அவள்‌ தன்‌ 
அழகைக்‌ கூறியதைக்கேட்ட நளனுக்கு அவள்பாற்‌ காதல்‌ 
கிளர்ந்தெழுந்தது? அதனால்‌, அவன்‌ நெஞ்சம்‌ அழிந்து நின்றான்‌. 
ஆதலான்‌, £ஆவி உன்னவே சோரும்‌” என்றான்‌. “அவளைப்‌ ப ற்றி 
நீ இவ்வளவு எடுத்துரைக்கும்‌ தன்மையிருப்பதால்‌ உனக்கு, 
அவள்பால்‌ என்ன தொடர்புண்டு? என வினவி, அவள்தன்‌ மற்ற 
நிலைகளையெல்லாம்‌.. நன்கு. அறிந்துகொள்ள விரும்பியவனாய்‌, . 
“என்ன அடைவு?” என்று கேட்டான்‌. . நடை வெல்லுதல்‌- 
அன்னத்தின்கடை தமயந்தி, டக்‌ முன்னர்‌ ஓப்பாகாமல்‌ . 
பீன்னிடல்‌. அச்‌ பக தக்‌ 


அன்னம்‌ தமயந்தியின்‌ நடையைக்‌ கற்க - 
அவள்பால்‌ வந்ததாகக்‌ கூறல்‌ : 


௪௫. - பூமனைவாய்‌ வாழ்கின்ற. புட்குலங்கள்‌ யாமவள்தன்‌ 
 உமாமனைவாய்‌ வாழும்‌ மயிற்குலங்கள்‌-காமன்‌. 
படைகற்பான்‌ வந்தடைந்தான்‌ பைந்தொடியாள்‌ பாத 
௩டை த்யான வந்‌ தடைந்தேம்‌ நாம்‌. 


(இ-ன்‌.) காமன்‌ -படைகற்பான்‌ வந்து அடைந்தான்‌ - 
மன்மதன்‌ (அவள்‌ தன்‌ கண்‌ அம்பைக்கொண்டு) அம்பெய்து 
பழகுந்தொழிலைக்‌ -கற்கும்யொருட்டு அங்குவந்து சேர்ந்தான்‌, 
நாம்‌ -.நாங்கள்‌, . பைந்தொடியாள்‌  பாதநடை கற்பான்‌ வந்து 
அடைந்தேம்‌ - (அவனைப்போன்றே) அப்பசும்பொன்‌ வளைய 
லணிந்தவளுடைய கால்கடையைக்‌ கற்றுக்கொள்ளும்‌ பொருட்‌ 
டாக (அங்கு) வந்து சேர்ந்தோம்‌, யாம்‌ பூ மனைவாய்‌ வாழ்கின்‌ ற: 
யுள்குலங்கள்‌ - யாங்கள்‌ மலாமாளிகைகளில்‌ வாழ்ந்து வருகின்ற 
பறவை இனங்கள்‌, அவள்‌ .தன்‌ மாமனைவாய்‌ வாழும்‌ மயில்‌ 
குலங்கள்‌ - (ஆனாலும்‌) அவனுடைய பெரிய மாளிகையில்‌. இருக்‌ 
இன்ற அவளின்‌ சேடிப்பெண்கள்‌ (என்னும்படி. னோடு, 
ஸி அஷ கனம்‌ 


(௧- து.) “தமயந்தியிடம்‌ . காமன்‌ படைத்தொதில்‌ 
கற்கவம்‌,தான்‌ ; நாங்களும்‌ அவள்பால்‌ நமை கற்க வந்தோம்‌” 
சன்று அன்னம்‌ நளனிடம்‌ கூறிற்று. 


(வி-ரைஃ) பூமனை - பூவாயெ மனை என வரஜலால்‌: இரு. 
பெயரொட்டுப்‌ பண்புத்தொகை. மனைவாய்‌ வாழும்‌ புட்குலங்கள்‌$ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ சீல. 


எழாம்‌ வேற்றுமை, ' பிறிதின்கழமையில்‌ ' வந்தது : பூவெனப்‌" 
பொதுப்படக்‌ கூறினாரேனும்‌ சிறப்புப்பற்றி இங்கே செந்தாமறை- 
மலரையே குறிப்பதாயிற்று. என்னை 2 த்‌ 

* (பவீற்றிருந்த புலமா மகளோடு” 
எனச்‌ சிந்தாமணியினும்‌, 

* “பூவெனப்‌ படுவது பொறிவாம்‌ பூவே” 
என நால்வர்‌ நான்மணிமாலையினும்‌, 

“ “பூவினுக்‌ கருங்கலம்‌ பொங்கு தாமரை" க 
எனத்‌ தேவாரத்தும்‌ மற்ற: நூல்களினும்‌ வருதல்கொண்டு்‌ 
தெளியலாம்‌. மன்மதன்‌ தமயந்தி மங்கைப்பருவமெய்திய கால 
முதல்‌ அவள்‌ கட்பார்வை கண்டார்‌ மன த்தை விரைந்துபற்றும்‌” 
தன்மையுடையதாயிருப்பதால்‌ தான்‌ விடும்‌ பாணமும்‌ ஆண்மை: - 
முகிழ்த்த ஆடவர்தம்‌' மார்பிற்‌ பாய்ந்து அவர்தம்‌ நெஞ்சைக்‌: 
கலக்கத்‌ தம்‌. வயமிழந்து நிற்கும்‌. தன்மையை எய்த விரும்பி? 
இவள்‌ கண்ணைப்‌ பார்த்துப்பார்த்து அதைப்போல்‌ தன்‌ அம்பைத்‌. 
தட்டி அராவ முற்பட்டான்‌ என மொழிவாராய்ப்‌ “படைகற்ப்ான்‌” 
வந்தடைந்தான்‌” என்றார்‌. கண்ணின்‌ இயல்பை, 

* “பூவொத்‌ தலமரும்‌ தகைய ஏவொத்‌ 

தெல்லாரும்‌ அறிய நோய்செய்‌ தனவே 

பரீஇ வித்திய ஏனல்‌ 

குரீஇ ஒப்புவாள்‌ பெருமழைக்‌ கண்ணே” 
எனக்‌ குறுந்தொகையினும்‌. வருதல்‌ காண்க. படை - படைத்‌: 
தன்மை : காரணவாகு பெயர்‌. மயில்போன்ற சாயலையுகையா 
பெண்களை -மயீற்குலங்கள்‌' என்றது ஆகுபெயர்‌. முன்னரும்‌: 
“நல்ல மயிற்குழாம்‌' என்றது உங்‌ காண்க. படை - படுத்தல்‌ 2:- 
கொல்லுதல்‌ தொழிலையுடையது: நடை, கொடை, விடை, மடை 
என்பன போன்ற ஐகார விகுதிபெற்ற தொழிற்பெயர்‌. அன்ன 
நடையைப்‌ பெண்கள்‌ நடைக்கு உவமங்கூறுதல்‌ மரபு. அவன்‌... 
நடையும்‌. அதன்‌ கடையை ஓத்ததே. ஆயினும்‌ தமயக்‌்இயின்‌- 
கடை அந்த நடையை விஞ்சிகிற்பதால்‌ அன்னம்‌ “நடைக ற்பாண்‌ 
வந்கடைந்தேம்‌ காம்‌” என்று அவள்‌ தன்‌ கூந்தல்‌ கண்‌ முதலிய 
உறுப்புக்களின்‌ அழகைச்‌ சொல்லியதோடமையர து, அண்‌ 
தன்‌ நடையழகைக்கூறித்‌ தான்‌ அங்குவந்து சேர்ந்ததற்குரியா 
காரணத்தையும்‌ அன்னம்‌ எடுத்துரைத்தவாறாம்‌. (கன) 
ரல டவ ESI Ec வக்கில்‌ பவனி ப்‌ கட? 


உர 


1. சவகசிந்‌. நாமகள்‌ : ௧. 2. நால்வர்‌ கான்‌. ௫௦ 


8. திருநாவுக்‌. தேவா : ௧௧-௨. 4: குறுந்தொகை, ௭௨... 
௩-4 


ஆடி 'நளவெண்பா. | சுயம்வர 8 
க்‌ ப நளன்‌, தமய்ந்தியால்‌ கரதல்‌ கொள்ளல்‌ 
௬௫. இற்றது நெஞ்சம்‌ எழுந்த திருங்காதல்‌ 
அற்றது மானம்‌ அழிந்ததுநாண்‌-—மற்றினிஉன்‌, . 
வாயுடைய தேன்னுடைய வாழ்வேன்றான்‌ வெங்காமத்‌.. 
தீயுடைய நேஞ்சுடையான்‌ தேர்ந்து... 


(இ-ள்‌) இற்றது நெஞ்சம்‌ - இவ்வாறு அன்னங்‌ கூறிய 
வைகளை யெல்லாம்‌ கேட்ட (னுக்கு) மனகிலை அழிந்தது, 
இரும்‌ காதல்‌ எழுந்தது.-*( தமயந்தியை கினைந்து நினைந்து) மிக்க 
காதல்‌ மேலோங்கியது, மானம்‌ அற்றது - பெருமை நீங்கிற்று, 
நாண்‌ அழிந்தது - வெட்கம்‌ :இல்லையாயிற்று, வெம்‌. காம. இ 
அடைய நெஞ்சு . உடையான்‌ - கொடிய : காமமென்னும்‌ . திப்‌. 
பற்றிய: மனமுடையனாயெ. அவன்‌, தேர்ந்து - சற்றே அறிவு 
தெளிந்து, மற்று இனி என்னுடைய வாழ்வு - பின்பு என்‌ உயிர்‌ ... 
வாழ்க்கை, உன்‌ உடைய வாய்‌. உடையது என்றான்‌ - உன்னுடைய 
_வாரயின்‌ சொற்களின்‌ இடமாக. இருக்கின்‌ றதென்று கூறினான்‌. . 


(க - து.) ஈளன, அன்னத்தை நோக்கி “என்‌ வாழ்வு 
உன்‌ வாய்ச்சொல்லில்‌ தான்‌ இருக்கறது” என்றான்‌. 


(வி- ரை.) நெஞ்சம்‌ இறுதல்‌ - மனம்‌ தன்நிலை தடுமாறல்‌. 
- இதனைப்‌ பிறசான்றோர்கள்‌ “கையறு நெஞ்சம்‌” ' என்பர்‌. 
. தண்ண௫௰யார்‌, தம்‌ கணவனைப்‌ பிரிந்துறைந்திருந்த காலத்தில்‌ 
-யர்தொரு-கோலமுங்‌ கொள்ளாராய்‌ அவலமுற்றிருந்த நிலையைக்‌ 
. கூறப்போந்த இளங்கோவடிகளார்‌, 0 
. 1 “கையறு நெஞ்சத்துக்‌ கண்ணகி: ல ன்‌ 
. என்று படம்‌ வரைந்த தும்‌ நோக்குக. இராவணன்பால்‌ சூர்ப்ப்‌ 
டண்சை வந்து, சதையின்‌ அழகுருவையெல்லாம்‌ கூறி அவற்குக்‌ 
காமத்தீ மூட்டியகாலத்தில்‌ அவன்‌ பிற்வற்றையெல்லாம்‌ மறந்து 
- சதையைமட்டும்‌ மறவாத நிலையன்‌ ஆயினான்‌ என்று கூறப்‌ 
“போந்த கம்பநாடர்‌,' 2 ட 
2 தரனையும்‌ மறந்தான்‌: தங்கை மூக்கைக்‌ கடிந்து நின்றான்‌... - 
 உரனையும்‌ மறந்தான்‌ உற்ற பழியையும்‌ மறந்தான்‌ வெற்றி 
“ அரனையும்‌ கொண்ட காமன்‌ அம்பினான்‌ முன்னைப்‌ பெற்ற 
வரனையும்‌. மறந்தான்‌ கேட்ட , மங்கையை மறந்திலாதூன்‌' 





1. சலப்‌ ௫: ௫௭. * 2. -சம்பராமா. மாரீசன்‌? ௮௩. 


உலர்‌ 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 54. 


என்று; காமத்தால்‌ அழிவுண்டு ...மனநிலை. இறிந்த. இலங்கை. 


வேந்தன்‌ தன்மையை விளக்யெதறிக.. காதல்‌ கைம்மிக்காரீக்கு .. 


மானம்‌ நாணம்‌ முதலிய : இயற்கைக்குணங்கள்‌ திரிவது இயற்கை . 
யாதலால்‌. *அற்றதுஃமானம்‌ அழிந்தது காண்‌: என்றார்‌. மறை 
்‌ பொருளான ஒன்றைக்‌ கூற முற்படுவார்க்குத்‌ தாம்‌, சொல்லப்‌... 


பன ப மி 


போம்‌ காரியத்தை விரைவில்‌ சொல்லவொண்ணாது தடுமாற்ற . 


முறுவர்‌. இஃது. உலக இயல்பு... அதுபோல்‌ களன்‌, “இணி, உன்‌ 
வாய்ச்சொற்களால்தான்‌. இருக்கிறது? நீ தமயந்தியிடம்‌. சென்று 
என்னிலையைக்‌ கூறி மணந்துகொள்ளுதற்‌ கேற்றவைகளைச்‌ 


செய்‌,' என்று சொல்ல முற்படுவோன்‌, சொல்லற்குத்‌ தடுமாற்ற. 


மூற்று “உன்‌ வாயுடையது” என்றான்‌. அன்றி உன்‌ வாயி 

னிடத்தே உள்ளது எனச்‌ சுருங்கச்சொல்லிக்‌ குறிப்பால்‌ உணர்த்‌ 

தினான்‌ எனலுமாம்‌. தேர்தல்‌ - மனம்‌ கெளிவா தல்‌. (௨௮) 

டு. அள்ளம்‌ தமயந்தியிடம்‌ செல்லுதல்‌ 

௫௬. வீமன்‌ திருமடந்தை மேன்முலையை உன்னுடைய 

' வாம்‌ நெடும்புயத்தே வைகுவிப்பேன்‌--சேம 

கேடங்குடையாய்‌ என்றுரைத்து நீங்கியதே அன்னம்‌ 
ஓடூங்கிடையாள்‌ தன்பால்‌ உயர்ந்து. 


(இ- ள்‌.) சேம நெடும்குடையாய்‌ - (உலகமக்கட்கு) நன்மை 


செய்கின்ற. விரிந்த (வெண்கொற்றக்‌) குடையையுடையவனே, 
வீமன்‌ திருமடந்தை மெல்‌ முலையை - வீமராசனின்‌ செல்வ 


மகளான தமயந்தியின்‌ இளமார்பினை, உன்‌ உடைய வாம நெடும்‌ . 


புயத்தே வைகுவிப்பேன்‌ - உன்னுடைய அழகிய உயர்ந்த தோள்‌ 
களைப்‌ பொருந்தச்‌ செய்விப்பேன்‌, என்று அன்னம்‌ உரைத்து 2 
என்று அன்னப்பறவை கூறி, ஒடுங்கு இடையாள்‌ தன்பால்‌ -: 
சிற்றிடையாளாகிய . தமயந்தியினிடத்து, உயர்ந்து நீங்கியது - 
பறந்து போயிற்று, டட ஆ - 


வேன்‌' என்று. ஈளனிடம்‌ கூறிவிட்டு, தமயந்‌இபால்‌ 
அன்னம்பறக்து சென்றது. ப று 


(விஃரைஃ) வீமன்‌. . திருமடந்தை, வீமராசனின்‌.. அழதிய 
மகள்‌ என்றலுமாம்‌. “தமயந்தியைப்‌ பிறர்‌ எவருக்கும்‌ மாலை 
சூம்டாமல்‌: உனக்கே ' மாலைகுட்டி மணம்புணரச்‌ . செய்வேன்‌” 
என்று அன்னம்‌ நளனுக்கு உறுதிமொழி உரைத்தது. “சேம: 
நெடுங்குடை' உல்கில்வா்மும்‌  “உயிர்கட்கெல்லாம்‌ : “அறநெறி 


(க - து.) “தமயக்திை உனக்கே மனைவியாக்கு- 


52° நளவெண்பா [சுயம்வர : 


தவறாமல்‌ காக்கும்‌ முறையுடையான்‌ என்பதைக்‌ குடைமேல்‌ - 
ஏற்றிக்‌ கூறினார்‌. “ஒடுங்கடையாள்‌” சிறிய இடையினை யுடை 
யாள்‌. நல்லிலக்கணம்‌ வாய்ந்த பெண்களுக்கு நெற்றியும்‌ அடியும்‌ 
இடையும்‌ சிறுத்திருப்பதே இயற்கையாகலான்‌, அவ்விலக்கணம்‌ 
யாவும்‌ முற்றும்‌ கிரம்பியவள்‌ என்பதை உணர்த்தியவாறாம்‌. 


*.அகதலல்குல்‌ தோள்கண்‌ ணெனமூ வழிப்பெருக .. 
நுதலடி நுசுப்பென மூவழிச்‌ இறுகி! 
என்றார்‌ கலித்தொகையினும்‌. (௩௯) 


அன்னம்‌ எப்போது திரும்பிவருமென . 
நளன்‌ எதிர்பார்த்திருத்தல்‌ 
௪௭. இவ்வளவிற்‌ சேல்லுங்கோல்‌ இவ்வளவிற்‌ காணுங்கொல்‌ 
இவ்வளவிற்‌. காதல்‌ இயம்புங்கோல்‌--இவ்வளவில்‌ . .. 
மீளுங்கோல்‌ என்றுரையா -விம்மினான்‌ மும்மதம்நின்‌ 
ருளுங்கொல்‌ யானை அரசு. 


(இ-ள்‌.) மும்மதம்‌ நின்று - மூன்றுவகை மதங்களும்‌ 
மிகுந்து; ஆளும்‌ கொல்‌ யானை அரசு - (அதனால்‌) அவைகளின்‌ 
வழிப்பட்டு நிற்கும்‌ கொலைத்தொழில்‌ உடைய யானயையுடைய 
நளவேந்தன்‌, இ அளவில்‌ செல்லுங்கொல்‌ - (அன்னமான த) 
இத்தனைநேரம்‌ (குண்டினபுரம்‌) சென்றிருக்குமோ, இ அளவில்‌ 
காணும்கொல்‌ - இத்தனை. நேரம்‌ (தமயந்தியைக்‌) கண்டிருக்‌ 
குமோ, இ அளவில்‌. காதல்‌ இயம்பும்கொல்‌ - இத்தனை நேரத்‌ 
துக்குள்‌, . (எனக்கு அவள்பாலுள்ள) மெய்யன்பை உரைத்‌ 
இருக்குமோ, இ அளவில்‌ மீளும்கொல்‌ - இத்தனைநேரம்‌ (அங்கி 
ருந்து) திரும்பி வந்துகொண்டிருக்குமோ, என்று உரையா 
விம்மினான்‌ - என்று சொல்லிச்‌ சொல்லிப்‌ பெருமூச்சுவிட்டு 
ஏங்கிக்கொண்டிருந்தான்‌. 

கே-து.) களமனனனானவன்‌, இத்தனைநேரம்‌ குண்‌ 
டினபுரகுதுக்கு அன்னம்‌ செனறிருக்குமோ என்பது முத 
லாகச்‌ சொல்லி வருந்‌ இக்கொண்டிருந்‌ தான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) *இவ்வளவிற்‌ செல்லுங்கொல்‌”. முதலியன, நன... 
மன்னன்‌ காதல்மிகு தியால்‌ தவித்து நிற்கும்‌ தன்மையை 

1. கலி. ௧0௮4 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 52 


உணர்த்துகின்றன. இது, கைக்கிளையின்பாற்படும்‌. “கைக்‌ 
இளையாவது ஒருமருங்குபற்றிய கேண்மை” என்பர்‌ நச்சினார்க்‌ 
இனியர்‌. அஃதாவது, காதல்கொண்ட ஆடவரோ பெண்டிரோ 
தாம்‌ காதலித்தாரை நினைந்து வருந்தும்‌ நிலைமை. இதனைக்‌ 
. கைக்களை என்பது ஒருதலைக்‌ காமம்‌” என்றார்‌ : அகப்பொருள்‌ 
- விளக்க ஆசிரியரான நம்பியார்‌. இதுமுதல்‌ ஒருதலைக்காமம்பற்றி, 
அஃதாவது நளன்‌. தமயந்தியிடத்துக்‌ கொண்ட காதல்‌ மிகு 
பற்றி ஐந்து பாடல்களால்‌ குறிப்பிடுகின்றார்‌. மும்மதம்‌ - கன்னம்‌ 
(காது) கபோலம்‌ (தலை : மத்தகம்‌) பீசம்‌ (ஆண்குறி) இவைக 
ளிடத்துத்தோன்றி ஒழுகும்‌ ஊற்றுநீர்‌; இஃது ஆண்யானை களுக்கு 
_ உண்டாவதியல்பு. இம்மதங்களினால்‌ யானை தன்‌ அறிவு திரிந்து 
செருக்குற்றுக்‌ கண்டவற்றை யெல்லாம்‌ அழிக்கு நீர்மையுடைய 
தாகலான்‌, “மும்மதநின்று ஆளும்‌ கொல்யானை' . என்றார்‌: 
இத்தகைய. ஆற்றல்மிக்க யானையையுடையான்‌, தன்‌ ஆற்றல்‌ 
அழிந்து காதல்‌ வயத்தனாய்க்‌ கலக்கமுற்றான்‌ என்பது குறிப்பு. 
அரசு: அரசுக்குரிய தன்மையுடையவனைக்‌ குறித்தலால்‌ பண்பு 
- ஆகுபெயர்‌. கொல்‌: ஐயமும்‌ அவலமும்‌ கொண்ட இடைச்சொல்‌. 
இதுநான்‌டெத்தும்‌ வந்து அரசன்‌ வருந்தும்‌ தன்மையை விளக்கி 
கின்றது. “குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை, அளிதோ 
தானே யாண்டுண்டு கொல்லோ” என்னும்‌ புறநானூற்றில்‌ கொல்‌ 
அவலப்‌ பொருள்தருதலை ஓர்க. (௪௦) 
நளன்‌ தமயந்தியை நினைந்து நினைந்து ஏங்குதல்‌ 
௮௫.௮. சேவல்‌ குயிற்பேடைக்குப்‌ பேசும்‌ சிறுகுரல்கேட்‌ 
டாவி உருகி அழிந்திட்டான்‌-— பூவின்‌ | 
இடைஅன்னம்‌ செங்கால்‌. இளஅன்னம்‌ சோன்ன 
நடைஅன்னம்‌ தன்பால்‌ நயந்து. 
(இ-ள்‌.) பூவின்‌ இடை அன்னம்‌ - தாமரை மலரில்‌ வாழ்‌ 
இன்றதும்‌, செங்கால்‌ இள அன்னம்‌ - சிவந்த கால்களும்‌ இளைமை 
யும்‌ உடையதுமான. அன்னப்பறவையால்‌, சொன்ன - சொல்லப்‌ 
பட்ட, நடை அன்னம்‌. தன்பால்‌ நயநீது - அன்னம்போன்ற 
நடையழகுள்ள தமயந்தியின்மீது காதல்கொண்டு, சேவல்‌ குயில்‌- 
ஆண்‌ குயிலானது, பெடைக்கு. பேசும்‌  சிறுகுரல்‌ கேட்டு - 
பெட்டைக்குயிலுடன்‌ பேசுகின்ற. இன்குரலைக்‌ காதாற்கேட்டு, 
அவி உருகி அழிந்திட்டான்‌ - உயிர்‌ தளர்வுற்று அறிவு வேறு 
பட்டான்‌. 

1. தொல்‌. அகத்திணை : ௧. 2. நம்பி அகப்‌ 2 ௨. 

3. புறம்‌: ௨௪௩. 


54 நளவெண்பா சுயம்வர 


(க-து. ஆண்குயில்‌ பெண்குயிலுடன்‌. இனிமை 
_யூறப்‌. பேசு தலை. ஈளண்‌... கேட்டு அ௮றிவுகிலை கலங்கினான்‌ 
்‌ என்பதாம்‌...” ் ம ஆத 
(வி-ரை.) குயில்‌ சேவல்‌, . சேவற்குயிலென. வந்தது : 
.சொன்னிலை மாறிய . இலக்கணப்போலி: வாயில்‌, நகர்ப்புறம்‌ 
- போலக்‌ கொள்க. காதலால்‌ குயிலின்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ கலந்து 
- பேசுகின்ற குரலைக்‌ கேட்டதும்‌ ஈளனுக்குக்‌ காதல்‌ வேட்கை மிக்‌ 
கெழுந்தது. காதலர்களுக்கு. - அதினும்‌ பிரிந்து தன்னந்‌ தனிய 
_ ராய்‌ வாழ்வார்க்கு மிக்க வேட்கையெழுவது இயற்கை. . அம்‌ 
_ முறையில்‌ கைக்கிளைக்‌ காமமீதூர்ந்த ஈளனுக்கு அவைகள்‌ பேசிய 
குரலைக்கேட்டு நெருப்பிலிடு வெண்ணெயென நெஞ்சுரறாகினான்‌. 
இவ்வாறே காதலியைப்‌ பிரிந்து கானத்துறைந்த ' அயோத்தி 
_யேநீதல்‌ இராமபிரான்‌ கானில்‌ தத்தம்‌ காதலா ற்‌ கலந்து திரிகின்ற 
ஆணும்‌ பெண்ணுமாகிய யானை, மான்‌; மயில்‌, குயில்‌ முதலியன 
வற்றைக்‌ காண்டோறும்‌ காண்டோறும்‌ காதல்மன த்தைக்‌ கவற்ற 
- வருந்தி நின்றானென்று சொல்லிப்போந்த கம்பர்‌ கருத்துக்களும்‌ 
இதனோடு. ஓப்பவைத்து மகிழற்பாலன. 7 
-ுழயிலும்‌. 'பெடையும்‌ உடன்திரிய மானும்‌ கலையும்‌ மருவிவரப்‌ 
பயிலும்‌ பிடியும்‌ கடகரியும்‌ வருவ திரிவ பார்க்கின்றான்‌ 
குயிலும்‌ கரும்பும்செழுந்தேனும்குழலும்யா மும்‌ கொழும்பாகும்‌ 
அமி லும்‌அமு தும்சுவைநீத்தமொழியைப்பிரிந்தால்‌அழியானோ.” 


அழிதல்‌ - மனநிலை- வேறுபடல்‌. பூவின்‌ . இடையன்னம்‌, 
இளவன்னம்‌, நடையன்னம்‌ : என்பன, : சொற்பின்‌ வருநிலையணி. 
அன்ன ங்‌ கூறக்கேட்ட தமயந்தியையும்‌ “நடை அன்னம்‌” என 
நயந்தோன்‌ றக்‌ கூறினார்‌, இயற்கைக்கவி ஆகலான்‌... (௪௧) 


படத்‌ 


ட நளன்‌, மயில்‌ ஆடுதலைக்கண்டு மனம்‌ மறுகுதல்‌ 
“௪௯. அன்னம்‌ உரைத்த குயிலுக்‌ கலசுவான்‌ 


ட ை . 


- 1: கண்பாற்றா துள்ளம்‌ கலங்கினான்‌ காமநோய்‌ 


& ர .. கோண்டார்க்கி தன்றோ குணம்‌. ப்‌ 


E57 


ட 


... (இ-ள்‌.) அன்னம்‌ உரைத்த குயிலுக்கு அலசுவான்‌”- 
அன்னம்‌-சொல்லிய. குயிற்‌ குரல்போன்ற கு. ரலுடைய தமயந்தி 


7. கம்பராமா, அயோமுகிப்‌ : ௨௯௭... : 912 


டகாண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 8௯௬ 


அச்ச 


யைப்‌ பெறத்‌ தளர்ந்து நிற்கும்‌ களன்‌, மென்‌! மயில்‌ தன்‌ தோகை: 
விரித்து ஆட-மெல்லிய. தன்மையுடைய தன்‌ தோகையை மயில்‌" 
விரித்தாடிக்கொண்டிருக்க, முன்‌ அதனைக்‌ கண்டு - தன்‌ எதிரில்‌: 
அதைப்பார்த்து, - ஆற்றாது - உள்ளம்‌ கல்ங்கினான்‌ - பொறுக்க- 
லாற்றாமல்‌ தன்‌. மனம்‌ கலக்கமுற்றான்‌, காமநோய்கொண்டார்க்கு-- 
காதல்‌. நோய்‌. மிக்கார்க்கு, குணம்‌ இது அன்றோ - இயற்கைத்‌ 
தன்மை இஃதல்லவா ? (களன்‌ வருந்துவது ' கூறுவேண்டா 
வன்றே ? என்றபடி.) பட ை ig 


(க - து.) அன்னன்‌. சொன்ன குயிலாகிய குமயந்துக்‌ 


- காகக்‌. கலக்கமுற்ணு. கிற்கும்‌. களன்‌, மயிலாடப்‌,. பார்தத 
பநெஞுசம்‌ கலக்கமுற்றான்‌. 


(வி -ரை.) குயில்‌ 2 ஆகுபெயராய்த்‌ துமயக்‌ தியைக்‌ குறித்தது- 


. அலசுதல்‌ - தளர்தல்‌ ; 1 :இறுங்கொடி. நுசுப்போடு இனைந்தடி 


வருந்தி என்றவிடத்தும்‌ “இணைந்து” என்பது இப்பொருள்‌ தருதலை' 
ஓர்‌ க, ஆண்மயில்‌ ஆடு தலைக்கண்ட பெண்மயில்‌ மகிழ்வது, இவற்‌- 


்‌ குத்‌ “தன்னைக்‌ கண்டு தமயந்தி களிதுளும்புங்காலம்‌ வருமோ £: 


என்ற எண்ணம்‌ மேலிடச்செய்தது. அதனால்‌ களன்‌ அலசினான்‌ ;- 
உள்ளங்‌ கலங்கினான்‌. பின்‌, ஆசிரியர்‌ கூற்றாகக்‌ “காமகோய்கொண் 


பார்க்கு இதன்றோ குணம்‌": காமத்தால்‌ உலகில்‌ யாவரும்‌ தம்‌ சீர்‌ 


கெட்டு அழிதலைக்‌ : கண்டும்‌ . கேட்டும்‌ நன்கறிந்த பேரறிஞர்‌ 
ஆகலான்‌, உலக மக்கள்‌ இவ்வா று வருந்துதல்‌ கூடாது. என்னும்‌ 
கருத்தை உட்கொண்டுரைத்தார்‌. 

கோவலன்‌ ஈகாவலனால்‌ வெட்டுண்டு .இறந்துப்ட்ட்‌ செய்தி 
யைக்‌ கூறிப்‌. பின்‌ உலக மக்கட்கு ஊழின்வலி பொல்லாது? ஆத: 
லால்‌ யாவரும்‌ “அறஞ்‌ செய்மின்‌ ; '. ஈன்னெறியில்‌  ஒழுகுயின்‌,”' 


ட என்று இளங்கோவடிகள்‌ அறிவுறுத்திய பாடலும்‌ இக்‌ கருத்‌- 
துக்கு ஒத்ததாகலான்‌,' அதனை இதன்‌&ழ்த்‌ தருகின்றோம்‌: ' 


* “நண்ணும்‌ இருவினையும்‌ ஈண்‌ ணுமின்கள்‌ ஈல்லறமே - 
கண்ணூ தன்கேள்வன்‌ காரணத்தால்‌-—மண்ணில்‌. 
வளையாத செங்கோல்‌ வளைந்ததே பண்டை 

"விளைவாக வந்த வினை! 00, A 


“என்பதும்‌ இக்‌ கருத்துக்கு ஒத்ததாக உள்ளதை அறிக. அது 
. போழ்‌ கொள்க, அன்றோ என்பதில்‌ ஓகாரம்‌, வினாப்பொருளில்‌ ' 
வந்தது. குணம்‌-தன்மை. இது! என்பது, மேற்கூறிய ளேன்‌ 


. தன்மையைக்‌ குறித்த அண்மைச்சுட்டு... 


1. சிலப்‌, ௧௦: ௩௮, 2. லெப்‌ ௧௯ இ றுதிவெண்பாம 


தட நளவெண்பா [சுயம்‌ வர 


நளன்‌ தமயந்தி இடையையொத்ததெனக்‌ 
கொடியைக்‌ கும்பிடல்‌ 


௫௦. வாரணியும்‌ கொங்கை மடவாள்‌ நுடங்கிடைக்குப்‌ 
. பேருவமை ஆகப்‌ பிறந்துடையீர்‌--வாரீர்‌ 
கொடியார்‌ எனச்செங்கை கூப்பினான்‌ நெஞ்சம்‌ 
துடியா நேடிதுமிராச்‌ சோர்ந்து. 


(இ-ள்‌.) நெஞ்சம்‌ துடியா - மனந்துடிப்புற்று, நெடிது 
அஉயிரா-பெருமூச்சுவிட்டு,கொடியார்‌-ஏபூங்கொடிகளே/ மடவாள்‌ 
_நுடங்கு இடைக்கு-தமயந்தியின்‌ துவள்கன்ற நுசுப்பிற்கு, பேர்‌ 
- உவமை ஆக-சிறந்த ஒப்புடைப்‌ பொருளாக, பிறந்து உடையீர்‌- 
தோன்றி (அதன்‌ பயனைப்‌) பெற்றுள்ளீர்‌, வாரீர்‌-(ஆதலால்‌ உம்‌ 
அழகு அவள்‌ இடைபோன்றதா எனப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌ (என்‌ 
னிடம்‌) வம்மின்‌, என சோர்ந்து - என்றுகூறி மெலிந்து, செம்‌ 
-கை கூப்பினான்‌ - (நளன்‌) தன்‌ சிவந்த கைகளைக்‌ குவித்து அவை 
களைத்‌ தொழுதான்‌. 


(க. து) நளன்‌, தமயந்தியின்‌. இடைபோல்‌ இருப்ப 
தால்‌ பூங்கொடிகளைக்‌ கண்டு கைகூப்பித்‌ தொழுதான்‌ 
அனபதாம்‌. 


(வி- ரை.) மடவாள்‌? மடமை யென்னும்‌ பண்படியாகப்‌ 
அிறந்த குறிப்பு வினைப்பெயர்‌. கொடியார்‌-கொடிகள்‌ : அண்மை 
்‌. விளியாதலான்‌ இயல்பாயிற்று. கொடிகளே! கொடுமைத்தன்மை 
அடையாரே! என்னும்‌ சிலேடை நயமும்‌ காண்க. வாரீர்‌ : முன்‌ 

அிலையேவற்‌ பன்மை. இர்‌, ஈர்‌, விகுதிகள்‌ முன்னிலைப்‌ பன்மைக்கு 
அரும்‌ விகுதியாகலான்‌, ஈண்டு “ஈசர்‌ விகுதிபெற்றுவந்தது. கொடி 
யார்‌, படர்க்கை எனக்கொண்டு இடவழுவமைதியாகக்‌ கொள்‌ 
அலுமாம்‌. 


காதலரோ, இயற்கைநட்புக்கொண்டாரோ, அவரையொத்த 
- பொருள்‌ களையோ, சார்ந்தனவற்றையோ உயர்வு. தாழ்வு கருதாது 
. வணங்குவராகலின்‌, ஈண்டும்‌ தமயந்தியின்‌ இடைபோ ற்‌ காணப்‌ 
பெறும்‌ கொடிகளைக்கண்டு வணங்கினான்‌ ; அன்றியும்‌ அவைகளை 
கன்கு கண்டு களிக்க “வாரீர்‌! எனத்‌ தன்பால்‌ அழைத்தான்‌. 
ரே கொடியைக்‌ கொள்ளின்‌, அன்பால்‌ ஒருமை, பன்மையாக 
ீமாறிற்றெனக்‌ கோடலுமாம்‌. 


- காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 57 


1 உவப்பினும்‌ உயர்வினும்‌ சிறப்பினும்‌ செறலினும்‌ 

இழிப்பினும்‌ பால்‌ இணை இழுக்கினும்‌ இயல்பே” 
என்பது, நன்னூல்‌ . விதியாகலான்‌ என்க. இவ்வாறே சீவக. 
- வேந்தன்பால்‌ தூதுவிட்ட . களியை யெதிர்நோக்‌க இருந்து 
்‌ வருந்திய குணமாலையார்‌ வருந்துங்காலை, 
ல்‌ 2“ செந்தார்ப்‌ பசுங்கிளியார்‌ சென்றார்க்கோ துலை தாக்‌ 

தந்தாரேல்‌ தந்தார்‌” 
எனக்‌, கிளிக்கு உயர்வுப்பன்மைகொடுத்துப்‌ பேசுவதாக ஆசிரியர்‌ 

திருத்தக்கதேவர்‌ அருளிய பாடலும்‌ காண்க. 
அப்பா நெடி அயிரா என்பன, செய்யா என்னும்‌ வாய்பாட்டு 


வினையெச்ச உருபுகள்‌, : சேர்ந்து என்னும்‌ வினைகொண்டு 
எச்சமாகிக்‌ கூப்பினான்‌ என்னும்‌ வினைப்பெயர்வினை கொண்டு 


முடிந்தது, | (௪௩) 


தமயந்தியின்‌ கொங்கை முதலியவற்றால்‌ தன்‌ காதம்‌ 
தணியுமென நளன்‌ எண்ணல்‌ 


௫௧. கோங்கைஇள நீரால்‌ குளிர்ந்தஇளஞ்‌ சோற்கரும்பால்‌ 
போங்குசுழி என்னும்‌ பூந்தடத்தில்‌--மங்கைகறும்‌ 
கோய்தாம வாசக்‌ குழல்நிழற்கீழ்‌ ஆறேனோ 
வேய்தாமக்‌ காம விடாய்‌. 


(இ - ள்‌.) மங்கை - தமயந்தியினுடைய, கொங்கை இள 
நீரால்‌-கொங்கைகளா கிய இளநீரினாலும்‌, குளிர்ந்த இளம்‌ சொல்‌ 

கரும்பால்‌ - குளிர்ச்சிபொருந்திய மெல்லிய சொற்களாகிய 
கருப்பஞ்சா ற்றினாலும்‌, பொங்குசுழி என்னும்‌ - (அழகு) மிக்க 
உந்திச்சுழி யென்னும்‌, பூதடத்தில்‌ - தாமரைப்‌ பொய்கையில்‌, 
நறும்‌ கொய்‌ தாமம்‌ - மணமிக்க அப்பொழுது கொய்து அணிந்த 
மலர்மாலையினையுடைய, வாச குழல்‌ நிழல்‌கழ்‌-மணமுள்ள கூந்த 
லின்‌ நிழலில்‌, வெய்து ஆம்‌ அ காம விடாய்‌ ஆறேனோ - கொடுமை 
யான அந்தக்‌ காமவெப்பத்தை ஆற்றிக்கொள்ளப்‌ பெறேனோ? 


(க-து) “தமயந்தியின்‌ கொங்கைகளாயெ இள நீர்‌ 
_ முதலியவைகளினால்‌ என்‌ காமவெப்ப தை க ஆற்றிக்கொள்ள 
- மாட்டேனா 2 என நளன்‌ வருந்தினான்‌ என்பதாம்‌. I 


1. நன்னூல்‌ : ௩௭௪, 2. சீவக௫ற்‌ : குணமாலையாரி. ௧௮௬. 


55 நளவெண்பா - [சுயம்வர 


“வி-ரை.) இளநீர்‌, கரும்புச்சாறு, நீர்த்தடாகம்‌, சோலை 
நிழல்‌ முதலியன ஞாயிற்றின்‌ வெப்பத்தால்‌  களைப்புற்றா க்கு 
வெப்பத்தைத்‌ தணிக்கும்‌ பொருள்கள்‌. இவைபோன்றே, காதல்‌ 
- வெப்பத்தால்‌ - கலங்கிய நளமன்னனுக்குத்‌ தமயந்தியின்‌ 
 கொங்கையாகய இளநீர்‌ முதலியன -காமவெப்பத்தை நீக்குமென 
எண்ணி ஆற்றாமையால்‌ வருந்திக்‌ கூறினான்‌. இளமைச்‌ செவ்வியும்‌ 
இரட்சியும்‌. உடைமைபற்றிக்‌. கொங்கை இளநீரெனவும்‌, இனிமை 
. பற்றிச்‌ சொல்‌ கரும்பெனவும்‌, குழிந்து ஆழமாக இருப்பது 
குறித்துக்‌ கொப்பூழைப்‌ பூந்தடமெனவும்‌, கூந்தல்‌ நெருக்கம்‌ 
பற்றி நிழல்‌ எனவும்‌ உருவகப்படுத்திக்‌ கூறப்பட்டன. காதல்‌ 
கொண்டார்க்கும்‌, போர்முனை முதலியவற்றில்‌ சென்று புன்கண்‌ 
உ ற்றார்க்கும்‌ மங்கையின்‌ மார்பே ஆற்றுவிக்கும்‌ என்பதனை, 
- - “.யரனைவெண்‌ கோடு அழுத்திய மார்பும்‌ 
நீள்வேல்‌ கிழித்த நெடும்புண்‌ ஆகமும்‌ 
எய்கணை கிழித்த பகட்டெழில்‌ அகலமும்‌ - 
வைவாள்‌ இழித்த மணிப்பூண்‌ மார்பமும்‌ 
மைம்மலர்‌ உண்கண்‌ மடந்தையர்‌ அடங்காக்‌ 
கொம்மை வரிமுலை வெம்மை வேது றஇ' 
என, இளங்கோவடிகள்‌ அருள்வதும்‌ காண்க. 
கரும்பு : முதலாகு பெயர்‌. சுழி - சுழித்தல்‌ : முதனிலைத்‌ 
தொழிற்பெயர்‌ : தொழிலாகுபெயர்‌.' வெய்‌.து': வெம்மை யென்‌ 
னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த ஒன்றன்பாற்‌ படர்க்கைப்‌ பெயர்‌. 
“ஆறேனோ” என்பதில்‌ ஓகாரம்‌ இரக்கப்பொருள்‌ : குறித்து 
தின்றது நளனின்‌ ஆரா. அயராக்‌ காதலைக்‌ குறித்தவாறு. (௪௪) 


்‌ தமயந்தியால்‌ அன்னம்‌ போய்ச்சேர ன்‌ 


“௫௨: மன்னன்‌ விடத்தவடிவில்‌ திகழ்கின்ற 
௨. அன்னம்போய்க்‌ கன்னி அருகணைய--நன்னுதலும்‌... 


- 5 தன்‌ஆடல்‌ விட்டுத்‌ தனியிடஞ்சேர்ந்‌' தாங்கதனை - 
.... என்நாடல்‌ சோல்‌என்றாள்‌ ஈங்கு. ்‌ 
(இ-ள்‌). மன்னன்‌ விடுத்த... வடிவில்‌ இகழ்கின்ற - நள 
மன்னனால்‌: தூதாக அனுப்பப்பட்ட அழகினால்‌ சிறந்துள்ள, 
ர திம ல ட ட ட பத 


ட்‌ 
ஆ 
. 


- காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ “59 


' சென்று தமயந்தியின்‌ “பக்கலில்‌ சேர்தலும்‌, ௩ல்‌ துதலும்‌-அழகிய 
நெற்றியையுடைய தமயந்தியும்‌, தன்‌ ஆடல்விட்டு- தன்னுடைய 
' பூக்கொய்தல்‌ முதலிய' பொழில்விளையாடல்களை . விட்டுவிட்டு, 
்‌ தனி இடம்‌ சேர்ந்து - யாருமில்லாத ஒரு தனித்த இடத்தில்‌ 
(அழைத்துப்‌) போய்‌, ஆங்கு அதனை - அவ்விடத்தே அவ்வன்னத்‌ 
இதைப்பார்த்து, ஈங்கு என்‌ நாடல்‌ சொல்‌ என்றாள்‌ - நீ இங்கே 
(என்னை) நாடிவந்தது என்ன 2 சொல்‌ என்றாள்‌. 


(௧ து.) , அன்ன கதைக்‌ கண்ட. தமயக்கு, அதைத்‌ 
. தனியிடத்தில்‌ அழைத்துச்‌ சென்று, “நீ இங்கே என்னை 
- விரும்பி வந்ததென்ன?” என்றாள்‌ என்பதாம்‌. ஆல்‌ 
(வி - ரை): விடுத்த:  தன்வினைப்‌ பெயரெச்சம்‌, அன்னம்‌: 
ட என்னும்‌ பெயர்கொண்டு முடிந்தது. கன்னி-கட்டழகுடையாள்‌, 
“தமயந்தி மங்கைப்பருவமுடையாளென்பதகைக்‌ குறித்தது. “தனி 
. இடம்‌- தனிமையாகுிய இடம்‌, பிறர்க்குத்‌ தெரியலாகாதென்ற 
ட கருத்தினால்‌ : விளையாடும்‌. இடத்தைவிட்டு: நீங்கத்‌. . தனித்த: 
இடத்தில்‌ அன்னத்தைக்‌ - கூட்டிச்சென்‌ றன ளென்க. (௪௫) 
தமயந்தியிடம்‌, “உனக்குக்‌ கணவன்‌ நளமன்னனே' என ்‌ 
க்‌ .... அன்னம்‌ உரைத்தல்‌ தடை 
௫௨... செம்மனத்தாள்‌ தண்ணளியான்‌ செங்கோலான்‌ மங்கையர்கள்‌ 
1 தற்மனத்தை வாங்றும்‌ தடந்தோளான்‌-மெய்ம்மை' 
நளன்‌என்பான்‌ மேளிலத்தும்‌ நானிலத்தும்‌ மிக்கான்‌ 
உளன்‌என்பான்‌ வேந்தன்‌ உனக்கு, 
(இ-ள்‌.) செம்மனத்தான்‌ தண்‌ அளியான்‌ செம்கோலான்‌ - 
நன்மனம்‌ உள்ளவனும்‌ அன்புகலந்த இரக்க மூடையவனும்‌ அற 
நெறி இறம்பா ஆட்சியுடையவனும்‌,. மங்கையர்கள்‌... தம்மன த்தை 
வாங்கும்‌ தடம்‌ தோளான்‌: இளம்‌ பெண்களின்‌ மனத்தைத்‌ தன்‌ 
பால்‌ இழுக்கின்ற நீண்டுயர்ந்த தோள்களையுடையவனும்‌ ஆகிய, 
மெய்ம்மை நளன்‌ என்பான்‌ - உண்மையுள்ள ௩நளனென்னும்‌ 
 பெயரையுடையான்‌, மேல்நிலத்தும்‌ நால்நிலத்தும்‌' மிக்கான்‌ - 
விண்‌ ணுலூனும்‌. மண்ணுலகினும்‌ தனக்கு ஒப்பாரும்‌ மிக்காரு : 
மின்றிப்‌ புகழால்‌ உயர்ந்தோன்‌, உளன்‌ 5 இருக்கிள்றுள்‌. ஜனக்கு 
வேந்தன்‌ - அவனே உனக்குக்‌ காத தழிழ்‌ கணக்க 
௧-௧) மெக்கனம்‌ பகலில்‌) ஐற்பஜ்டல இ இடு. 
மன்னனே உனக்கு: ஏற்ற வ்னாவான்‌" என, அனனம்‌ 
தமயந்தியை நகோக்கெ கூறி இத்‌: சின்‌, மனி பிட்டா 
வரிசை எலன்‌ பனக சகச்க்ை ௦8 
சிறப்பு மிதியு தவி 


வரிசை. எண்ட பட வகைக்‌ 


அப வலு வரிசை எண்‌ இ: கக கை மக்கி கை கல வடு தி 


கிட ்‌ நளவெண்பா - [சுயம்வர 


(வி- ரை.) செம்மனம்‌ தண்ணளி செங்கோல்‌ தடந்தோள்‌ 
முதலியன அரசனின்‌ ஏற்றத்தைக்‌ குறித்து கின்றன. பண்பட்டு 
'கல்வழிகளிற்‌ படரும்‌ நெஞ்சமும்‌ அதுகாரணமாக எல்லா உயிர்‌ 
.களின்மீதும்‌. செல்லும்‌ இரக்கப்பண்பும்‌, அவ்விரக்கத்தினால்‌ 
இகழும்‌ சிறந்த அறமுறை தவறா ஆட்சித்திறனுங்‌ கூறி, அவனது 
அகநிலை அழகைச்‌. சுட்டிக்காட்டி, புறவழகான அவன்‌ தோட்‌ 
சிறப்பையும்‌ தமயந்தி மனங்கவருமாறு எடுத்துரைத்தது. 
அன்னம்‌, தான்‌ நளமன்னற்குத்‌ தூதாக வந்துள்ளமையால்‌ 
தான்‌ மேற்கொண்டு வந்த வினையை நன்கு விளக்கிக்காட்டி 

மூடிக்கவேண்டுந்‌ தன்மையைக்‌ கருத்துட்கொண்டு அவள்‌ உளங்‌ 
கொள்ளுமா று இவ்வாறு கூறிற்றென்க. மேல்‌ நிலம்‌-மேவிடத்தி 
அள்ள வானுலகம்‌; நால்நிலம்‌, நால்வகைப்‌ பகுப்புடைய இம்‌ 
மண்ணுலகம்‌. . நால்வகை நிலம்‌: முல்லை குறிஞ்சி மருதம்‌ 
நெய்தல்‌ என்பன. இந்நிலங்களில்‌ வாழும்‌ மக்கள்‌ வெவ்வேறியல்‌ 
பினர்‌. அவர்களுள்ளும்‌ உயர்க்த நிலனான. விண்ணினும்‌ இவ 
னுக்கு ஓத்தரநிலையினரில்லை யென மிக்கான்‌ என்ற சொல்லால்‌ 
விளக்கினார்‌. செம்மனத்தான்‌ முதலியன பண்படியாகப்‌ பிறந்த 
குறிப்புவினைப்‌ பெயர்கள்‌. வேந்தன்‌ - ஈண்டுக்‌ கணவன்‌, தலைவ 
தலால்‌. 

உலக இயல்‌, தாய்தந்தையர்‌, செல்வமும்‌ கல்வியும்‌ உடையா 

னுக்கே தம்‌ மகளை மணமுடிக்க விரும்புவர்‌ ; உறவினர்‌ நல்ல 

குலத்தை விரும்புவர்‌ ; வாழ்க்கைப்படும்‌ பெண்‌, தனக்கு மண 

வாளன்‌ ஆகும்‌ ஆடவன்‌ அழகையே விரும்புவாள்‌. இக்கருத்தி 

னால்‌, அன்னம்‌, நளன்‌ இவ்வெல்லாம்‌ ஒருங்கே நிறைந்தவனென்‌ 

பதை விரித்துக்கூறி இறுதியில்‌ தோளின்‌ அழகை விளக்கமாகத்‌ 

அமயந்திக்குக்‌ கூறிற்று. இக்கருத்தை வரும்‌ நீதிவெண்பா 
- வானும்‌ அறிக : 

“பெண்ணுதவும்‌ காலைப்‌ பிதாவிரும்பும்‌ வித்தையே 

எண்ணில்‌ தனம்விரும்பும்‌ ஈன்றதாய்‌-—ண்ணிடையிற்‌ ' 

்‌ கூரியநற்‌ சுற்றம்‌ குலம்விரும்பும்‌ காந்தன து 

பேரழகு தான்விரும்பும்‌ பெண்‌” (௮௧) 

_சான்பதறிக. (௪௬) 
அன்னம்‌ நளனுக்குத்‌ திருமாலும்‌ ஓவ்வான்‌ எனல்‌ 
(௫௪. அறம்கிடந்த நெஞ்சும்‌ அருள்‌ஒழுகு கண்ணும்‌ 
ண ட _மறம்கிடந்த திண்தோள்‌ வலியும்‌--திறம்கிடந்த 
்‌...... சேங்கண்மால்‌ அல்லனேல்‌ தேர்வேந்தர்‌ ஒப்பரோ 
அங்கண்மா ஞாலத்‌ தவற்கு. 


காண்டம்‌ | மூலமூம்‌ உரையும்‌ 62... 


(இ-ள்‌.) -அறம்்‌கடந்த நெஞ்சும்‌ - தருமம்‌ குடிகொண்ட. 
மனமும்‌, அருள்‌ ஓழுகு கண்ணும்‌ - இரக்கவுணர்வே வழிகன்று. 
கண்களும்‌, மறம்கிடந்த திண்தோள்‌ வலியும்‌ - வீரஞ்செறிந்த... 
திண்மையான . தோள்களின்‌ வலிமையும்‌ (உள்ளவனாக. இருப்ப. 
தால்‌), அம்‌ கண்மா ஞாலத்து அவற்கு - அழகிய இடத்தை. 
யுடைய இப்பெரிய மண்ணுலகத்தில்‌ அந்நளனுக்கு, செம்‌ .கண்‌ட 
மால்‌ அல்லனேல்‌ : தேர்‌ வேந்தர்‌ ஓப்பரோ - செங்கண்ணனாகிய 
திருமாலே ஓவ்வானானால்‌ மற்றத்‌ தேரூர்க்து செல்லும்‌ அரசர்கள்‌. 
. இவனை ஒத்தவராகக்‌ கூ றலாமோ (கூறலாகாதென்றபடி.) 

.. க-து.) ஆற்றல்‌ மிக்க இருமால்கூட இந்களனுக்கு 
ஒவ்வான ; அவ்வாரறுனால்‌ மண்ணுலக அரசர்‌, அவனுக்கு - 
எவ்வாறு ஒப்பாவர்‌ ? யாரும்‌ இல்லை, என்பதாம்‌. ட்‌ 

“ (வி-ரை.?) மால்‌ தன்‌ அளவற்ற பெருமையால்‌. எல்லோ 
ரையும்‌ மயக்குவோன்‌ என்பது பொருள்‌. ஒப்போ - என்பதில்‌. 
ஓகாரம்‌, ஓவ்வார்‌ என்ற பொருளைத்‌ தருதலால்‌ எதிர்மறைப்‌. 
பொருளில்‌ வந்தது. : அவற்கு : என்பதிலுள்ள நான்காம்‌ 
வேற்றுமைக்‌:கு' வ்வுருபு, நோர்ச்சிப்பொருளில்‌ வந்தது. அரசர்கள்‌ . 
கண்ணோட்டம்‌ இல்லாதவர்‌. என்பது பொதுவாகக்‌ கூறப்படும்‌ 
உண்மை.  1*கண்ணிலன்‌. உள்‌ வெயர்ப்பினான்‌'. எனக்‌. குமர. 
குருபரரும்‌,  ““மரக்கண்ணோ  மண்ணாள்வார்கண்‌”. என முத்‌. 
தொள்ளாயிரமும்‌, “நாக்கரியும்‌ தயமுகனார்‌ நாகரிகர்‌ அல்லாமை”. 
எனக்‌ கம்பரும்‌ கூறுவனபோலன்றி, இவன்‌ பேரிரக்க மிக்க௱ 
னென்பாராய்‌, “அருள்‌ ஒழுகு கண்‌” என்றார்‌. அருள்‌ ஒழுகுது 
லாவது முறைவேண்டினார்க்கும்‌ குறைவேண்டினார்க்கும்‌ அவை: 
கேட்டு அருள்செய்கின்‌ ற இரக்கப்‌ பண்பு. (௪௭) 

அன்னத்தால்‌ நளன்‌ சிறப்பைக்கேட்ட தமயந்தி 

காதலால்‌ நிறம்‌ மவறுபடல்‌ 
௫௫. புள்ளின்‌ மோழியினொடூ பூவாளி தன்னுடைய ர 

உள்ளம்‌ கவர ஒளிய௰ிழக்‌ த--வேள்ளை ட 
மதியிருந்த தாமேன்ன வாய்ந்திருந்தாள்‌ வண்டின்‌ . 
பொதியிருந்த மேல்லோதிப்‌ போன்‌. ம 

(இஃள்‌.) வண்டின்‌. பொதி இருந்த மெல்‌ஓதஇி பொன்‌ - 
வண்டுக்‌ கூட்டங்கள்‌ தங்கிய மெல்லிய கூந்தலையுடைய திருமசு 

7, நீதிநெறி: ௪௬. 2. முத்தொள்‌ : ௧௦௧, 

8. கம்பரா,சூர்ப்ப : ௧௨௫. 


62" நளவெண்பா . [சுயம்வர- 


அனைய: தமயந்தியானவள்‌; புள்ளின்‌ மொழியினொடு - அன்னக்‌ 
இன்‌: சொல்லுடன்‌, பூவாளி - (மன்மதனால்‌ விடப்படுகன்‌ ற). 
மலரம்புகள்‌, தன்‌ உடைய உள்ளம்‌ கவர - தன்‌. மனத்தைக்‌... 
கொள்ளைகொண்டு தன்‌ வயப்படுத்தியதால்‌, ஒளி இழந்த - தன்‌. 
ஜனொளி. குறைந்த, வெள்ளைமதி இருந்தது. ஆம்‌ என்ன - வெண்‌... 
ணிலவு இருந்த தென்னும்படி, வாய்ந்து இருந்தாள்‌- (காதலால்‌ ,, 
உள்ளம்‌ - கவற்ற) வெண்மை நிறம்பொருந்தி. (வெளுத்து). இருக்‌.. 
தாள்‌. ' Ta கல்ப்‌ 
: (௧ - து.) களன்‌ பெருமையைக்‌ கேட்ட தமயந்திக்குக்‌ 
கா.தல்மிக்கு வளர்ந்‌தமையால்‌ தன்‌ நிறம்‌ குன்றி வெளுத 


தப்போயிருந்தாள்‌ என்பதாம்‌. 


1 €வி-ரை.) புள்‌ என்னும்‌ பறவைப்‌ பொதுச்சொல்‌ ஈண்டு 
அன்னத்தைக்‌ குறித்து கின்றது. பூ ஆளி - பூவையே தனக்கு 
உரிமையாகக்‌ கொண்டு ஆட்சி புரிவோன்‌ என்றும்‌, பூவாளி : : 
பூவாகிய வாளியையுடைய மன்மதன்‌ எனப்‌ பண்புத்‌ தொகை 
நிலைக்களத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகையாகவும்‌ கோடலு 
மாம்‌. கவர: செயவென்‌ வாய்பாட்டு. வினையெச்சம்‌, .. ஈண்டுக்‌ 
காரணப்‌ பொருட்டாய்‌ இறந்தகாலங்‌ காட்டிற்று. காதல்‌ மிக்‌" 
கார்க்கு உடல்‌ உறுப்புக்களெல்லாம்‌ மெலிதலும்‌, அதனால்‌ மேனி . 
வெளுத்தலும்‌ இயற்கையாதலால்‌, “வெள்ளை மதியிருந்ததா 
(மென்ன வாய்ந்திருந்தாள்‌',. என்றார்‌. வெள்ளை மதி: பகம்‌ 
பொழுது காணப்பெறும்‌ சந்திரன்‌... அஃது ஒளி குன்றி வெளுத்‌ 
திருப்பது போன்ற தன்மை. இவ்வாறே திருவள்ளுவரும்‌, 

3 சாயலும்‌ நாணும்‌ அவர்கொண்டார்‌ கைம்மாறு 
நோயும்‌ பசலையும்‌ தந்து? (௪௮) 


என்றும்‌ கூறுவது காண்க. 


நளன்‌ காதலை அன்னம்‌ கூறத்‌ தமயந்தி மயங்குதல்‌ 
(௫௬. மன்னன்‌ மனத்தெழுந்த மையல்நோய்‌ அத்தனையும்‌ 
அன்னம்‌ உரைக்க அகமுருகி- முன்னம்‌. - 
- * மூயங்கினாள்‌ போல்தன்‌ முலைமுகத்தைப்‌ பாரா ' 
- மயங்கினாள்‌ என்சேய்வாள்‌ மற்று. வ்கி 





1. இருக்‌: ௧௧௮௩. 


ட. . . 
காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 62... 


(இ-ள்‌) மன்னன்‌ மனத்து எழுந்த -.களவேந்தன்‌ நெஞ்சில்‌ 
கதோன்றியுள்ளதான , மையல்நேரய்‌ அத்தனையும்‌ - (தமயந்திபால்‌ 
கொண்ட) காதல்நோய்‌ எல்லாவற்றையும்‌, அன்னம்‌. உரைக்க - 
அன்னப்பறவை யெடுத்து விளக்கிச்சொல்ல, :௮கம்‌.௨௬௫- (தம 
யந்தியின்‌) உள்ளம்‌ கரைந்து, முன்னம்‌ முயங்கனாள்‌ போல்‌ - 
(ஈளனுக்கு மாலை சூட்டுதற்கு) முன்பே: அவனைச்‌ "சேர்ந்தவள்‌ - . 
போன்று (மிக்க ஆசையுடையளாய்‌ ), தன்‌ முலை முகத்தைப்‌ பாரா 
மயங்கினாள்‌ - தன்னுடைய ! மார்பைப்‌: பார்த்து. . (௩ளன்பால்‌) 
காதல்‌ மயக்கம்‌ கொண்டாள்‌, மற்று. என்‌ செய்வாள்‌ - வேறு 
அவள்‌ யாது செய்யமுடியும்‌ ? 


க-து.) நளன்‌ கொண்ட காதலை அன்னம்‌ கூறக்‌” 
கேட்ட தமயந்தி மிக்க காதல்மயக்கங்‌ . கொண்டாள்‌ 
என்பதாம்‌ 


(வி- ரை.) நளன்‌ -கொண்ட காதலை அன்னம்‌ கூறக்‌ 
கேட்டவுடன்‌ தமயந்தி மிக்க காதல்கொண்டு மனங்‌ கரைந்தாள்‌. 
அதனால்‌: அவள்‌ தன்‌ கொங்கைகள்‌ விம்முதலுற்றன.. அதனால்‌. 
அதைப்பார்த்துப்‌ . பார்த்து மயக்கமுற்றாள்‌ என்க... காதல்‌ 
கொண்டார்க்குத்‌ தோள்‌. மெலிதலும்‌. உடல்‌  மெலிதலும்‌ 
இயற்கை. ஆனால்‌ கூடினார்போல்‌ மனங்‌ . களிகொள்வார்க்கு . 
உறுப்புக்கள்‌... யாவும்‌ விம்மிப்‌. பெருமிதங்கொண்டு.. மேலும்‌ ' 
மேலும்‌. காதலர்க்குக்‌ காதலுணர்ச்சியை வளர்ப்பனவாகும்‌. 
இதனைக்‌ -கம்பகாடர்‌... இராமாயணப்‌ . பெருங்‌ காப்பியத்தில்‌ - 
*இராமன்‌. வில்லை எடுத்தான்‌, வளைத்தான்‌, முறிந்தது”. என்று, 
கன்னிமாடத்திருந்த சீதைக்கு அவள்‌ தோழி. சொல்லி நின்றாள்‌. 
இவள்‌ இராமனுடைய அங்க அடையாளங்களை யெல்லாம்‌ சீதை. 
இராமனைக்‌ கண்ட கராட்சிப்படி கூறினாள்‌. அதைக்‌ கேட்டதும்‌ 
அவள்‌ உறுப்புக்களெல்லாம்‌. காதலால்‌ விம்மின $: வளர்ந்தன £ 
ஆனால்‌, அதனினும்‌ சிறப்பாகப்‌. பெண்ணுறுப்பு வளர்ந்தது 
என்று கட்டுரைக்கின்றார்‌. கரி 

1 டூகாமூனணி உடன்வரு கொண்டல்‌ என்றபின்‌ 

தாமரைக்‌ கண்ணினான்‌ என்னும்‌ தன்மையால்‌ . 

3 'ஆமவ னேகொலென்‌ மையம்‌ நீங்கனொள்‌ 

1 வாமமே கலையினுள்‌ வளர்ந்த தல்குலே” 

என்பதாம்‌. காமம்‌ தன்னைக்‌ | கொண்டாரைச்‌ சுட்டுருக்கும்‌ . 
தன்மைத்தாகலின்‌ “என்செய்வாள்‌'??” என்றார்‌ 06 





1. கம்பராமா. கார்முகப்‌ 2 ௬௨. 


64: நளவெண்பா : [ சுயம்வர 


௨-௬ ஊருள்‌ எழுந்த உருகெழு செந்‌ திக்கு 
' தீரும்‌ குளித்தும்‌ உயலாகும்‌-— நீருட்‌ 52: பி்‌ 
“ :.  குளிப்பினும்‌ காமம்‌ சுடுமேகுன்‌ றேறி pa 
. “ஒளிப்பினும்‌ காமம்‌ சுடும்‌” ட 


என்பது, ஆன்றோர்‌ திருமொழி ஆகலின்‌. a அல (௪௯3 . 


தமயந்தி தன்‌ நிலையை நளனுக்கு உணர்த்த 
அன்னத்தை விடுத்தல்‌ 


௫௭. வாவி உறையும்‌ மடவனமே என்னுடைய 
ஆவி உவந்தளித்தாய்‌ ஆதியால்‌-காவினிடைத்‌ ... 
தேர்வேந்தற்‌ கேன்னிலைமை சேன்றரைத்தி என்று : 
பார்வேந்தன்‌ பாவை பதைத்து. [ரைத்தாள்‌ 


்‌ (இ-ள்‌.) பார்வேந்தன்‌ பாவை - உலகத்துக்கு அரசனாகிய . 
வீமராசனுடைய மகளாகிய தமயந்தி," பதைத்து - மனந்துடிப்‌ 
புற்று, வாவி உறையும்‌ மட. அனமே - (பூநீ)தடாகத்தில்‌ வாழ்‌ 
தின்ற. இள அன்னமே/, சென்று -(நீ இங்கிருந்து) போய்‌, காவின்‌ - 
இடை தேர்‌ வேந்தற்கு - பூஞ்சோலையில்‌ இருக்கின்ற தேரை... 
யுடைய நளமன்னனுக்கு, என்‌ நிலைமை உரைத்தி - என்‌ தன்‌... 
மையை (இப்போது நீ காண்கின்றவாறே) உரைப்பாயாக $ 
(அவ்வாறு உரைத்தால்‌), என்‌ உடைய ஆவி உவந்து அளித்தாய்‌ 
அத - என்னுடைய உயிரை எனக்கு விருப்பத்தோடு தந்தூயா 
கின்றாய்‌, என்று உரைத்தாள்‌ - என்று தமயந்தி கூறினாள்‌. 

க-து. ஏ அனனமே ! நீ சென்று என்‌. நிலை 
மையை ' நளவேந்தனுக்கு எடுத்‌ துரை ததால்‌ என்‌ உயிரை . 
நீயே தந்ததாகும்‌' என்று தமயந்தி அன்ன தைத நோக்கிக்‌ 
கூறினாள்‌ என்பதாம்‌. ல்‌ 

(வி-ரை.) வாவி- தடாகம்‌. பூவில்‌ அன்னப்‌ பறவைகள்‌ 
வாழ்வதால்‌ பூந்தடாகம்‌ என்று பொருள்‌ உரைக்கப்பட்டது. 
காதல்‌ மிகுதியினால்‌ தமயந்தியின்‌ உயிர்‌ போவது. வருவதாக. 
ஊசலாடிக்‌ கொண்டிருக்கின்றது.. அதனால்‌ தன்னுயிர்‌ போகும்‌ ; 
தான்‌ இறந்துபடுதல்‌ கூடுமென்னும்‌ எண்ணத்தினால்‌ விரைந்து 
சென்று. என்னிலைமையை ' வேந்தனுக்கு . உரைப்பாயாக என... 
வேண்டுவாளாய்த்‌ “தேர்வேந்தற்கு என்னிலைமை உரைத்து, ஆவி. 





1 நாலடியார்‌ : ௬௦. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ இதர 


உவந்தளித்தூய்‌' ஆதி” : என்றாள்‌. என்க. ' *உவந்தளித்தாய்‌” 
என்பது தெளிவுபற்றி ஈண்டு எதிர்காலம்‌ இறந்த காலமாகக்‌ 
கூறப்பட்டது. ஆதி - ஆவாய்‌: முன்னிலை ஒருமை. தேர்‌" 
வேந்தன்‌ என்றமையால்‌ விரைவில்‌ வருந்‌  தகுதியுகையான்‌ 
என்னும்‌ கடுத்துடை அணியாக அமைந்தது. (@o})- 


தமயந்தியிடமிருந்து நளன்பால்‌ அன்னம்‌ திரு்பீவரக' 


௫.௮. மன்னன்‌ புயநின்‌ வனமுலைக்குக்‌ கச்சாகும்‌. 
என்ன. முயங்குவிப்பேன்‌ என்றன்னம்‌-— பின்னும்‌ - 
போருந்தலன்பால்‌ ஓதிமலர்ப்‌ பூங்கணைகள்‌ பாம. 
 இருந்தவன்பால்‌ போன தேழுந்து. 


(இஃ-ள்‌.) மன்னன்‌ புயம்‌ - நளமன்னனுடைய தோள்கள்‌; 
கின்‌ வனமுலைக்கு - நின்‌ அழகிய  கொங்கைகட்கு, கச்சு ஆகும்‌ 
என்ன - மார்க்கச்சு. ஆகும்‌ என்னும்படி, முயங்குவிப்பேன்‌ 
என்று - தழுவச்‌ செய்வேன்‌ என்று, பின்னும்‌ பொருந்த. - மறு 
படியும்‌ தமயந்தியின்‌ மனம்‌ ஏற்றுக்கொள்ளுமாறு, அன்பால்‌: * 
ஒற்‌ - அன்போடு கூறிவிட்டு, மலர்‌ பூ கணைகள்‌ பாய்‌ இருந்தவண்‌ ' 
பால்‌ - (மன்மதனுடைய) அழகிய மலரம்புகள்‌ தைக்கும்படி 
(அவைகட்கு இலக்காக) இருந்த நளனிடத்து, எழுந்து 
போனது - உயரப்‌ பறந்து சென்றது. 


(க - து.) “உன்னை எவ்வாற்றானும்‌ களமன்னணை- 
மணக்கச்‌ செய்வேன்‌' என்று. அன்னப்பறவை தமயந்தி 
குச்‌ சொல்லிவிட்டு களனிடம்‌ சென்றது என்ப காம்‌. ்‌ 

(வி- ரை.) “ஈளவேந்தன்‌ தோள்கள்‌ தமயந்தியின்‌ கோஸ்‌ 
கைகட்குக்‌ கச்சாகும்படி முயங்குவிப்பேன்‌' என்றது, அவண்றன்‌- 
தோள்களைத்‌ தண்வளியும்‌ இடையறுத்துச்‌ செல்லாவண்ணம்‌'- 
இறுகத்‌ தழுவி மறைத்தல்‌ என்று கூறியவாறாம்‌. முயங்குவிம்‌-- 
பேன்‌: பிறவினை எதிர்காலத்‌ தன்மை வினைமுற்று. “அன்பான்‌ 
ஓதி' என்பதில்‌ “ஆல்‌” உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வர்தது...- 
அன்பால்‌ ஓதல்‌, மனக்கசிவோடு எடுத்துரைத்தல்‌. ஊாய உ 
செயவெனெச்சம்‌, நிகழ்காலம்‌ காட்டிற்று, போனது: இறந்த 
கால ஒன்றன்பால்‌ படர்க்கை வினைமுற்று. போயின து என்பது: 
போனதென மரூஉ ஆயிற்று. ம்‌ (இக): 

௩—5௧ 


ஆதி நளவெண்பா: [சுயம்வர 


தோழிகள்‌; தமயந்தியின்‌ காதல்‌ நிலைய அவன்‌. 
்‌ தாய்க்குரைத்தல்‌ 
“1௫௯. கோற்றவன் தன்‌ தேவிக்குக்‌ கோமகள்தன்‌ தோழியர்கள்‌ 
்‌ உற்ற தறியா உளநடூங்கிட-போற்றோடிக்கு 
வேறுபா டூண்டென்றார்‌ வேந்தனுக்கு மற்றதனைக்‌ 
கூறினாள்‌ பேற்ற கொடி. 
(இ-ள்‌.) கோமகள்தன்‌ தோழியர்கள்‌ - வேந்தன்‌ மகளா 
- இய. தமயந்தியினுடைய: தோழிப்‌ பெண்கள்‌, உற்றது: அறியா 
உளம்‌ நடுங்கி - அவளுக்குற்ற காதல்‌ நோயை. அறிந்து நெஞ்சம்‌ 
துணுக்குற்று, கொற்றவன்தன்‌ தேவிக்கு - வீமராசனுடைய 
மனையாளிடம்‌ (போய்‌), பொன்தொடிக்கு. வேறுபாடு: உண்டு 
அன்றார்‌ - பொன்வளையலையணிந்த (உன்‌ மகளாகிய) தமயந்திக்கு 
“(இதுகாலை என்றுமில்லாத) வேறுபாடுகள்‌ உண்டு என்று கூறி 
னார்கள்‌; அதனை - அச்செய்தியை, பெற்ற கொடி வேந்தனுக்குக்‌ 
கூறினாள்‌-அவளைப்‌ பெற்றவளாகிய வீமன்‌ மனைவி'வீமராச னுக்கு 
அறிவித்தாள்‌. ்‌ ம. 
கே.- து.) தமயந்தியின்‌: வேணஹுபாடுற்ற நிலைமையை த 
“இதாஜியர்‌ அவள்‌ ' தாய்க்குக்‌ கூற. அவன்‌: அரசனுக்கு 
அறிவித்தாள்‌ என்பதாம்‌. 
(வி- ரை.) தேவிக்கு - தேவியிடம்‌ என்று பொருள்‌ தருத 
ரல்‌ வேற்றுமை மயக்கம்‌, : ட்‌ 
* பாதன்‌ உருபிற்‌ கூறிற்‌ ராயினும்‌ 
“ பொருள்செல்‌ மருங்கில்‌ வேற்றுமை சாரும்‌” 
எனன்பது. தொல்காப்பியம்‌. கூறும்‌ விதியாகலான்‌. அறியா - 
அறிந்து: செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌; இறந்த 
. அ ல.ம்‌.2. 
2 செய்து செய்பு செய்யாச்‌ செய்யு. ்‌ 
செய்தெனச்‌ செயச்செயின்‌ -செய்யியசெய்யியர்‌ 
ன்‌ வான்பான்‌ பாக்னெ வினையெச்‌ சம்பிற. - 
உட. அரிதால்‌ ரும்‌ கழ்லமும்‌ மை தரும்‌ 
3. தொல்‌. சொல்‌: ௨௩. நன்னூல்‌; ௬௯. 





்‌ 
ல்‌ 


டது 


மூலமும்‌ உரையும்‌ 67 





என்னும்‌: சன்னூல்‌ விதி அறிக; 'உளம்‌ ஈடுங்குதல்‌! . யாது, 
தருமோ, அரசன்‌ ஒறுப்புக்கு. ஆளாக நேருமோ என அஞ்சி 


வீமன்‌, தமயந்தியின்‌ மாளிகைக்குச்‌ செல்லுதல்‌ 
௬௦. கருங்குழலார்‌ சேங்கையினால்‌ வெண்கவரிப்பைங்கால்‌ 
_ மருங்குலவ வார்முரசம்‌ ஆர்ப்ப--நேருங்கு ... 
யுரிவளை நின்றேங்கப்‌ போய்ப்புக்கான்‌ பெற்ற... 
வரிவளைக்கை நல்லாள்‌ மனை. 


... (இ-ள்‌.) கரும்‌ குழலார்‌ - கரிய கூந்தலையுடைய பணிப்‌ 
பெண்கள்‌; 'செம்கையினால்‌ - சிவந்த தம்‌ கைகளினால்‌; வெண்‌ 
கவரி - வெண்மை நிறமுள்ள சாமரைகளின்‌, பைங்கால்‌ மருங்கு 

உலவ-குளிர்ந்த காற்று வருமாறு தன்‌ இரு பக்கங்களிலும்‌ வீசிச்‌. 
செல்லவும்‌ ; வார்‌ முரசம்‌ ஆர்ப்ப-வாரால்‌ கட்டப்பட்ட பேரிகை 
முழங்கவும்‌, நெருங்கு புரிவளை நின்று ஏங்க - நெருக்கமுற்றுச்‌' 
சுழிந்துள்ள சங்குகள்‌ . தவறாமல்‌ முழங்கவும்‌, போய்‌ - (விம்‌. 
மன்னன்‌) சென்று, பெற்ற வரி வளை கை நல்லாள்‌ மனை புக்கான்‌: 
தான்‌ பெற்றெடுத்த அழகிய வளையலையணிந்த கைகளையுடைய 
தமயந்தியின்‌ மாளிகைக்குச்‌ சென்றான்‌. ல்‌ 
கே ்‌ து.) சாமரை. மிரட்டவும்‌ பேரிகை முழங்கவும்‌ 
சங்கம்‌ ஒலிக்கவும்‌. வீமன்சென்று தமயந்தியின்‌ மாளிகை 
யைச்‌ சேர்க்‌ தான என்ப தாம்‌. 
(வி- ரை.). கருங்குழல்‌: . பண்புத்தொகை. 'கருமை செம்மை 
வண்மை பசுமை இவைகள்‌ பண்புப்‌ பெயர்கள்‌, ஒன்றுக்‌ 
கொன்று- முரணா: (மாறுபாடா ) கவந்தமையால்‌ முரண்தொடைகள்‌. 
. உலவ, ஆர்ப்ப, ஏங்க என்பன செயவென்‌ எச்சங்கள்‌, வினைச்‌. 
செவ்‌. வெண்ணாக.. வந்தன. உல - உலா: குறிலின்‌ கீழ்வர்கு- 


ஆகாரம்‌ குறுவெந்கது ; புறா, புறவு, கிலா, நிலவு, சுறா, சுறவு' 


என்பன போலக்‌ கொள்க. 
* 'குறியதன்‌ 8ழ்‌.த குறுகலும்‌' அதனோடு . 
உகரம்‌ ஏற்றலும்‌ இயல்புமாம்‌ தூக்கின்‌? ' 3 ட்‌ 
என்னும்‌ ஈன்னூல்‌ விதிப்படி குறுகி உகரம்‌ ஏற்றது காண்க 


1. நன்னூல்‌ ? ௧௭௨. 


68 நனவெண்பா [| சுயம்வர... 
\ 
அரசர்கள்‌ தாம்‌ செல்லுங்கால்‌ : அவர்தம்‌. வினைஞர்கள்‌,, 
உரிமைச்‌ சின்னங்களான கவறி, முரசு, சங்கு முதலியவற்றுடன்‌. 
சென்று, தம்தம்‌ வினையாற்றுதல்‌ மரபாதலால்‌, வீமராசன்‌. தன்‌ 
மகளின்‌ அந்தப்புர இருக்கைக்குச்‌ சென்றபோதும்‌ இவைக: 
சூடன்‌ சென்றானென்க.. . - (கக்‌ 


தமயந்தி தன்‌ தந்தையை வணங்குதல்‌ 
௬௧: கோதை சுமந்த கோடிபோல்‌ இடைநடங்கத்‌ 
தாதை திருவடி மேல்‌ தான்வீழ்ந்தாள்‌-— மீதெல்லாம்‌: 
காந்தாரம்‌ பாடிக்‌ களிவண்ட நின்றாற்றும்‌ _- 
பூந்தாரம்‌ மேல்லோதிப்‌ போன்‌. 


(இ-ன்‌.) களிவண்டு காந்தாரம்‌ பாடி - தேனுண்டு. களி: 
கொள்கின்ற . வண்டுகள்‌ காந்தாரமென்னும்‌ பண்ணிசைத்துப்‌: 
பாடி, மீது எல்லாம்‌ கின்று அரற்றும்‌ - மேலெல்லாம்‌ தங்க. 
இசைக்கின்ற, பூ தார்‌ அம்‌ மெல்‌ ஓதி பொன்‌ - பூமாலை புனைந்த... 
அழகதய மெல்லிய கூந்தலையுடைய திருமகள்‌ போன்ற தமயந்தி, 
கோதை - சுமந்த கொடிபோல்‌ - கூந்தலைத்‌ தாங்கிய பூங்கொடி. 
போலாக, இடை நுடங்க. - இடை துவள, தாதை திருஅடிமேல்‌. , 
ஊீழ்ந்தாள்‌ -- தன்‌ தந்தையாகிய வீமமன்னன்‌ திருத்தாள்களின்‌ 
மேல்‌ விழுந்து வணங்கினாள்‌. 


க-து.) தமயந்தி, கோடை. சுமந்த கொடிபோல்‌ 
இடைதுவள க தன தந்தையின்‌ இருவடி.களில்‌ விழுந்து : 
பணிந்தாள்‌ என்பதாம்‌. Ea 


(வி-ரை.. பொன்‌ - திருமகள்‌, தன்‌ தந்தையைக்‌ கண்ட 
வுடன்‌ தமயந்தி எழுந்து அவன்‌ திருவடிகளில்‌ விழுந்து பணிக்‌... 
தாள்‌ ; பணியச்செல்லுங்கால்‌ அவள்‌ கூந்தல்பாரம்‌ பின்‌ இழுக்க, 
நடையின்‌ விரைவு முதலியன முன்‌ இழுக்க, அவைகளின்‌ சுமை ' 
தாங்கலாற்றாத சிற்றிடை, மெலிந்து துவண்டு நின்றதனான்‌,, 
“இடை நுடங்க” என்றார்‌. அன்றலர்ந்த மலர்களால்‌ தொடுக்கப்‌ 
பெற்ற மாலைகளைக்‌ கூந்தலில்‌ புனைந்து :விளங்குகின்றாளா கலின்‌,. - 
அம்மாலையிலுள்ள - தேன்களை- உண்டு களித்த வண்டுகள்‌, அம்‌ 
மகிழ்வின்‌ பெருக்கால்‌ காந்தாரம்‌ பாடிப்‌ பறந்து, தமயந்தி 
உடலகமெங்கும்‌ மற்ற வெளியிடங்களிலும்‌ நின்ற காட்சியைக்‌ 
“காந்தாரம்‌ பாடின்‌, களிவண்டு நின்றரற்றும்‌' என்று வியப்புத்‌.” 
தோன்ற உரைத்தார்‌. இவ்வாறே, 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 69 
5 பொன்பாழ்‌ பொருவும்‌ விரையல்லி 
- புல்லிப்‌ பொலிந்த பொலந்தா து 
தன்பாற்‌ றழுவும்‌ பொறிவண்டு . ப 
தமிழ்ப்பாட்‌ டிசைக்கும்‌ தாமரையே £. 


ட 


FE 


என்றார்‌ கடம்பநாடரும்‌. இடையின்‌ .சிறுமையைத்‌ தலைவன 

கூற்றாகத்‌ திருவள்ளுவரும்‌, 

2* அணிச்சப்பூக்‌ கால்களையாள்‌ பெய்தாள்‌ நசுப்பிற்கு 
தல்ல படாஅ பறை : 


ட்‌ 


என வியந்ததூஉம்‌ இதனோடு ஒப்ப நோக்கி மகிழ்க.  ஓதிஃ 
கூந்தல்‌. மென்மை அதன்‌ சிறப்பை விளக்கவந்த த. ௪) 


தமயந்தியின்‌ உள்ள நிலை யுணர்ந்து வீமன்‌ 
ந கப சுயம்வரம்‌ காண எண்ணல்‌. - 


௬௨. போழகு சோர்கின்ற தென்னப்‌ பிறைநிதல்மேல்‌ 
நீரரும்பத்‌ தன்பேதை நின்றாளைப்‌- பாராக்‌ ' 
குலவேந்தன்‌ சிந்தித்தான்‌ கோவேந்தர்‌ தம்மை 
மலர்வேய்ந்து கொள்ளும்‌ மணம்‌. ன்ன தங்‌ 

“ஸு (இஃன்‌.) பேர்‌ அழகு சோர்கின்றது என்ன - மிக்க அழ 

கானது பொங்கித்‌ ததும்பி வழிந்தோடுவதுபோல்‌, பிறைநுதல்‌ 

மேல்‌ - மூன்றாம்‌ பிறையையொத்த ஈநெற்றிமீது, நீர்‌ அரும்ப 
கின்றாள்‌ தன்‌ பேதையை - வியர்வைநீர்‌ தோன்ற நின்றவளாகிய 
தன்‌ மகளை, குலவேந்தன்‌ பாரா - (சூரிய) குலத்தோன்றலாகிய 
வீமமன்னன்‌ : கண்டு, கோ. வேந்தர்‌ தம்மை-இம்மண்‌ணுலக 
அரசர்களை, மலர்‌ வேய்நீதுகொள்ளும்‌ மணம்‌ - (அவருள்‌ ஒரு 
வனைத்‌ தன்‌ கணவனாகக்‌ கொண்டு) பூமாலை சூட்டுகின்ற தன்‌ 
உரிமை  (சுயம்வர)த்‌: திருமணம்‌ (ஏற்படுத்த), இந்தித்தான்‌- 
(அக்கால்‌). எண்ணினான்‌. ்‌ a 


க-து.) வீமமன்னனானவண்‌ தமயந்தியின்‌ நெற்றி 
வியர்வை நீரைக்கண்டு ,தமயத்‌ இக்குக்‌ கரதல்‌, மிக்கதென 
உணாம்‌ து, சுயம்வரம்‌ ஏற்படுத த எண்ணினான என்பதாம்‌ 
தலைகிறந்த அழகு. பெருமை என்னும்‌ பண்புப்பெயர்‌, மைவிகுதி 


1. கம்பராமா, பம்பாநதிப்‌: ௨௧: 2. இருக்‌: கககடு. 


மட . நளவெண்பா [சுயம்வச 


கெட்டு *ரகர" மெய்யின்மேல்‌ எறிகின்ற உகரம்‌. போய்‌ 
முதனிலை நீண்டு அழகு என்னும்‌ 'வருமொழியுடன்‌ புணர்ந்து 
OO என்றாயிற்று. 
று போதல்‌ இடைஉகரம்‌ இன்பக்‌ 
ஆதி நீடல்‌ அடி அகரம்‌ ஐயாதல்‌ 
தன்னொற்‌ றிரட்டல்முன்‌ னின்‌ றமெய்‌ திரிதல்‌ 
இனமிகல்‌ இனையவும்‌ பண்பிற்‌ கியல்பே' 
என்னும்‌ நன்னூல்‌ விதியும்‌ காண்க. 
நெற்றிமீது வேர்வைநீர்‌ சொட்டுதல்‌, காதலால்‌ ஆம்செயல்‌ 
எனக்‌ குறிப்பினால்‌ உணர்ந்த மன்னன்‌, தன்‌ மகளுக்குச்‌ 
சுயம்வரம்‌ காண எண்ணினான்‌ என்பாராய்க்‌ *குலவேந்தன்‌ 
சிந்தித்தான்‌” என்றார்‌. 
கோ - பூமி; மண்ணுலகம்‌. கோ என்பது பூமி யென்பதனை, 
அந்தரம்‌ குலிசம்‌ பாரினோ டத்திரம்‌ a 
வந்த. நீர்‌ திசை மலைமேல்‌ மன்னவன்‌ 
விழிபசு கோவென வேண்டினர்‌ புலவர்‌? 
என்னும்‌ சேந்தன்‌ திவாகர நூற்பாவால்‌ அறிக. 
கோவேந்தர்‌ - அரசர்க்கரசர்‌ என்று பொருள்‌ கொள்ள து 
மாம்‌. மலர்‌ வேய்தல்‌ - மணமாலை சூட்டல்‌. . (௫௫) 
வீமன்‌, தமயந்தியின்‌ சுயம்வர நாளைக்‌ குறிப்பிட்டு 
ல்‌ எங்கும்‌ அறிவித்தல்‌ 
௬௩. மங்கை சுயம்வரநாள்‌ எழேன்று வார்மூரசம்‌ 
்‌ எங்கும்‌ அறைகேன்‌ றியம்பினான்‌-பைங்கமுகின்‌. 
-  கூந்தல்மேல்‌ கங்கைக்‌ கொழுந்தோடூும்‌ ஈன்னாடன்‌ ' £ 
வேந்தர்மேல்‌ தூதோட விட்டூ. ன்‌ 
-(இ-ள்‌.) பைங்‌ கமுகின்‌ கூந்தல்‌ மேல்‌ - பசுமை கிறம்‌ 
பெரருக்திய்‌ பாக்குமரத்தின்‌ கூந்தற்‌ பாளையின்மீது, கங்கை 


கொழுந்து . ஒடும்‌ நல்கஈடன்‌ - கங்கையாற்றின்‌ ' வெள்ளநீர்த்‌ 
திரள்‌ கள்‌. பாய்ந்‌து ஓடுகின்ற நீர்வளமிக்க நல்ல விதர்ப்பகாட்டு 











ம நன்னூல்‌: ௧௩௬௬. 
க சேந்தன்‌ திவாகரம்‌, அந்தத்‌, 5 துப்பொருள்‌... 


காண்டம்‌ | மூலமூம்‌- ஊரையும்‌ ZZ 


வேர்தனாகிய.வீமமன்னன்‌, வேந்தர்மேல்‌ தூது ஓடவிட்டு - மற்று - 
நாட்டு மன்னர்கள்பால்‌ விரைந்துசென்று. (சுயம்வர நானை) 
அறிவிக்குமாறு தூதுவர்களை ஏவி அனுப்பி, மங்கை சுயம்வர - 
நாள்‌ ஏழ்‌ என்று - தமயந்தியின்‌ சுயம்வரத்‌ திருமணநாள்‌ 
இன்னும்‌ ஏழு காட்களில்‌ என்று, வார்‌ முரசம்‌ - வார்‌ தாக்கக்‌. 
கட்டிய பேரிகையை,. எங்கும்‌ 'அறைக - தன்நாடு முழுதும்‌ “ 
அடியுங்கள்‌, என்று ..இயம்பினான்‌ - என்று. .(முரசறைவோர்க்‌ - 
குக்‌) கட்டளையிட்டான்‌. 


(க - து.) வீமன்‌, தமயந்‌திமின சுயம்வர த்‌ இருமணம்‌,“ 
இன்னும்‌ எழுநாட்களில்‌ என்று வேற்றுகாட்டு அரசர்க்கு... 
ஆள்‌ அனுப்பியும்‌, தன நாடு நகர்களில்‌ பறையறைநக்னும்‌ :* 
தெரிவித்தான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) சுயம்வரம்‌ - ஓரு பெண்‌ தானே தன்‌ விருப்பப்‌: 
படி ஒரு கணவனை மணத்தல்‌. நீர்வளத்தினும்‌ நிலவளத்தினும்‌: - 
தன்னேரில்லாத்‌ குனிமுதல்‌ காடு. என்பதை உணர்த்தற்கு... 
“பைங்கமுகன்‌........... நன்னாடன்‌' என்றார்‌. கொழுந்து - நுனிஃ.... 
கங்கைக்‌ கொழுந்து - நீரின்‌ மேலிடம்‌. ஏழ்‌ - ஏழென்னும்‌ நாள்‌ - 
அளவினைக்‌ குறித்தலால்‌ எண்ணல்‌ 'அள்வையாகு மெய்ர்‌. (௫௫௪34. 


தமயந்தி சுயம்வரச்‌ செய்தியறிந்த அரசர்‌ பலரும்‌ 
எங்கும்‌ நிறைந்து வருதல்‌ 


௬௪. மாமுத்த வெண்குயையான்‌ *மால்களிற்றாள்‌ வண்டிரைக்குந்‌... 
தாம்த்‌ தரிச்சந்‌ திரன்சுவர்க்கி- நாமத்தால்‌ 
பாவேய்ந்த செந்தமிழாம்‌ என்னப்‌ பவரந்ததே 
கோவேந்தர்‌ 'சேல்வக்‌ குழாம்‌. 


(இன்‌) மாமூத்த  வெண்குடையான்‌ - சிறந்த முத்துப்‌ 
போன்ற வெண்மைகிறம்‌ 'யொருக்‌ திய (வெண்கொற்றக்‌ குடையை 
யுடையோனும்‌, மால்‌ களிற்றான்‌ - பெரிய யானையையுடை. . 
யோனும்‌ ஆகிய, வண்டு இரைக்கும்‌ - வண்டுகள்‌ பாடுகின்ற, . 
தாமத்து அரிச்சந்திரன்‌ சுவர்க்கு - மலர்‌ மாலையை அணிந்த: 
சிங்கவேறு போன்ற சந்திரன்‌ சுவர்க்கியினுடைய, நாமத்தால்‌ ௮-- 
பேர்கொண்டு, பா வேய்நீத- பாடல்‌ பாடிய, செந்தமிழ்‌ ஆம்‌ : 
என்ன்‌ - செந்தமிழ்‌ என்று கூறும்படி, கோ வேந்தர்‌ செல்வ - 
குழாம்‌ - பூவுல்காளும்‌ மன்னர்களின்‌ சிறந்த கூட்டம்‌, பரந்தது 


அது. நளவெண்பா. : | சுயம்வா: 


“(௧ஃ து): தமயந்தி சுயம்வரத்திற்கா வருவர்கள்‌ 
அரசர்‌ கூட்டம்‌, நான்கு இசைகளிலும்‌' எங்கும்‌ பரவியது 
அன்பகாம்‌. | 


- (வி- ரை.)  மாமுத்த வெண்குடை: உவமத்‌ தொகையாகக்‌ 
கொண்டு முத்துப்போன்ற வெண்மை நிறம்‌ பொருந்திய குடை 
யென்று பொருளுரைக்கப்பட்டது. மால்களிறு - மதங்கொண்டு 
 ஹமக்கமிக்க யானயெனப்‌ பொருள்‌ கொள்ளுமாம்‌. சந்திரன்‌ 
சுவர்க்க மீது புனைந்த பாக்கள்‌ . மண்‌ ணுலகெல்லாம்‌ பரவிப்‌ 
பெருகுவதுபோல, இவ்வரசர்‌ குழாமும்‌ பெருகிற்று என, தமக்கு. 
தலஞ்செய்த வேந்தனை. ஏற்ற இடத்தில்‌ . அவன்‌ புகழ்ச்சி 
“தோன்றக்‌ கூறினார்‌. குழாம்‌ - கூட்டம்‌; (௭) 


சுயம்வரத்துக்கு வந்த அரசர்‌ கூட்டம்‌ 
நகரெங்கும்‌ பரந்திருந்தது 
ண்டு. செந்தடையும்‌ வண்டூறைதார்ச்‌ செய்யாள்‌ வளர்மார்பன்‌ 
்‌.... தந்தடையும்‌ வேழக்‌ கடைத்தலைவாய்‌--வந்தடைந்த... 
“ஏ பூவேந்தர்‌ தங்கள்கிளை போன்னகரில்‌ ஈண்டிந்றே 
கோவேந்தன்‌ மாதைக்‌ குறித்து. 


(இ-ன்‌.) செந்து அடையும்‌ மகரந்தப்‌ பொடியில்‌ மொய்க்‌ 
இன்‌ த, வண்டு உறைதார்‌ - வண்டுகள்‌ தங்குகின்ற மலர்மாலை 
-உம்ணிந்த? செய்யாள்‌ வளர்மார்பன்‌- திருமகள்‌ வாழுகின்ற மார்பை ' 
யுடைய வீமமன்னனின்‌, கந்து அடையும்‌.- கட்டுத்‌ தறியைச்‌ 
சார்ந்து நிற்கன்ற, வேழ கடை தலைவாய்‌ - யானைகளையுடைய 
_.தலைவாசலிடத்‌து, கோவேந்தன்‌ மாதை குறித்து - வேந்தர்‌ 
“வேந்தனான வீமராசன்‌ மகளின்‌. சுயம்வரத்தை முன்னிட்டு, 
வந்து அடைந்த- வந்து சேர்ந்த, பூவேந்தர்‌ தங்கள்‌ களை - 
மண்ணுலக அரசர்களின்‌ கூட்டம்‌, பொன்‌ நகரில்‌ ஈண்டிற்று - 
அழகான அக்‌ குண்டின புரத்தில்‌ பரந்திருந்தது. | 

ன்‌ க-து.) குமயக்‌்இயின்‌ சுயம்வரம்‌. காணவந்த “அரசர்‌ 
அட்டம்‌. அரண்மனையிலன்‌ றி. கர்‌ முழுதும்‌ நெருங்கிப்‌ 
அவி: இருக்கது என்பதாம்‌. Sr 


(விரை): செந்து - மகரந்தப்‌ பொடி; பூர்துகள்‌. வர்மன்‌. ்‌ 
தனைவிரும்பி. . மொய்க்குமாதலால்‌,. வீம.ரா சன்‌, தேன்‌ ... 


பொருர்‌திய மாலையணிந்த திருமகள்‌ வாழும்‌ மார்‌ பினையுடையான்‌ : 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ சன்‌ 


ன அரசன்‌ ஏற்றம்‌ கூறியவாறாம்‌. செய்யாள்‌ - செம்மையுடை 
பாள்‌, திரும்கள்‌ : த 
3 அகனமர்ந்து செய்யாள்‌ உறையும்‌ ” 


ன்னும்‌ திருக்குறளையும்‌ நோக்குக. பொன்‌ நகர்‌ - இருமகள்‌ 

ஆடியிருக்கன்ற செல்வமிக்க நகரெனக்‌ கோடலுமாம்‌. ஈண்டு 

_தல்‌ - நெருங்குதல்‌ : சேர்தல்‌. ்‌ (௫௮) 

மன்னர்‌ கூட்டம்‌ பொய்கை முதலியவற்றிலும்‌ 

i சோலைகளிலும்‌, பரவியிரு ந்ததெனல்‌ 

௬௬. புள்ளுறையும்‌ சோலைகளும்‌ பூங்கமல வாவிகளும்‌ 

உள்ளும்‌ புறமும்‌ ' இனிதுறைந்தார்‌--தேள்ளரிக்கண்‌ 
பூமகளைப்‌ போன்னைப்‌ போருவேல்‌ விதர்ப்பன்‌ தன்‌ 
கோமகளைத்‌ தம்மனத்தே கொண்டு. 


(இ-ள்‌) தெள்‌ அரி கண்‌ பூமகளை - விளங்கத்‌ தோன்று 
அன்ற (செவ்‌) வரிபரந்த கண்களையுடைய திருமகளை யொத்த 
அவளும்‌, : பொன்னை - பொன்னையொத்த  மேன்மைமிக்கவளும்‌, 
பொரு வேல்‌ விதர்ப்பன்தன்‌ கோமகளை - போர்புரிகின்ற வேற்‌ 
படையையுடைய விதர்ப்ப. நாட்டுவேந்தனாகிய வீமனுடைய 
செல்வ மகளுமாகிய தமயந்தியை, தம்‌..மனத்தேகொண்டு.- தத்‌ 
தம்‌ மனங்களில்‌ (ஆசை) வைத்துக்கொண்டு, புள்‌ உறையும்‌ 
சோலைகளும்‌ - பறவைகள்‌ வாழ்கின்ற சோலையிடங்களிலும்‌, பூ 
கமல வாவிகளும்‌-அழகிய தாமரை படர்ந்த தடாகக்கரை ஓரங்‌ 
களிலும்‌, உள்ளும்‌ புறமும்‌ - அவைகளின்‌ உள்ளிடம்‌ வெளியிடங்‌ 
களிலும்‌, இனிது உறைநீதார்‌-இன்பத்துடன்‌ தங்கியிருந்தார்கள்‌. 

க-து.) தமயந்துமேல்‌ ஆசையுற்றாராய்‌ மன்னர்கள்‌ 
பலரும்‌ சோலையிட ததும்‌, தடாகதீதிட ததும்‌, இன்பத்‌ துடன்‌ 
இருந்தாரகள்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) புள்‌ உறைதல்‌ - பயன்மரம்‌ உள்ளிப்‌ பழந்தேர்‌. 
பறவைகள்‌ பலவும்‌ தங்கியிருத்தல்‌; எனவே, சோலையின்‌ வளங்‌ 
'கூறியவாறாம்‌. தடாகங்களில்‌ சிறப்புமிக்கது, தாமரைகள்‌ படர்நீ 
_தது என்ப. இதனைச்‌, த க Hi. வரவு ES 

2 “சந்திரன்‌ இல்லா வானம்‌ தாமரை இல்லாப்‌ பொய்கை” - 
ரன்னும்‌ விவேக சிந்தாமணித்‌ தொடரினால்‌ அறியலாம்‌. ட 106 


மீ... -இருக்குறன்‌ :: ௮௪. , 2. . விவேகசிந்தாமணி : ௪௭. 


74 நளவெண்பா [சுயம்வர 


£யூமகளைப்‌ பொன்னை பொருவேல்‌ விதர்ப்பன்தன்‌ கோமகளை” 
என்றது ஒரு பொருள்மேல்‌ கூன்‌ றடுக்கிவந்த சிறப்புச்‌ சொற்கள்‌. 
சுயம்வரம்‌ காணிய வந்த அரசர்கள்‌, அரசன்‌ அரண்மனையில்‌ 
இடம்‌ போதாமையால்‌, *சோலைகளினும்‌ பொய்கைகளினும்‌ உள்‌ 
ளிடத்தும்‌ வெளியிடத்தும்‌ தங்கி இன்பமாக இருந்தனர்‌! என 
அரசர்‌ கூட்டம்‌ மிகுதியை உணர்த்தியவாறாம்‌. பொன்‌ என்பா 
தற்குப்‌ பொன்னையொத்த மேன்மைமிக்கவளை யென உவமை: 
யாகக்கொண்டு பொருள்‌ கூறப்பெற்றது, குணத்தாலும்‌ ஒளி 
யாலும்‌ சிறப்பாலும்‌ சிறப்புடையதாகலின்‌. பொன்னை நெருப்பி 
லிட்டு உருக்கி வார்த்துப்‌ புடம்போடப்போட மட்டற்ற மாற்றாக 
உயர்ந்து விளங்குவதுபோல, இவள்தன்‌ தன்மை துன்பம்‌ வந்த 
காலத்தும்‌ தன்‌ கற்புத்திறத்‌ தாலும்‌ குண௩லச்‌ செம்மையா லும்‌ 
உயர்ந்திருக்கின்றாளாதலால்‌ பொன்னை ஒத்தனள்‌ என்க. இவ்‌ 
வாறே கம்ப நாடர்‌ இராமாயணப்‌ பெருங்காப்பியத்தில்‌ காதைத்‌ 
தலைவியாகிய சீதாதேவியைக்‌ குறிக்குமிடத்தெல்லாம்‌, *'பொன்‌ 
னின்‌ சோதி பூவினில்‌ நாற்றம்‌” என்றும்‌, 
2 “பொன்னின்‌ ஓளி பூவின்வெறி சாந்துபொதி சீதம்‌” 
என்றும்‌, 
“ “பொன்னைத்‌ தீயிடைப்‌ பெய்தல்‌ 
அப்‌ பொன்னுடைத்‌ தூய்மை, தன்னைக்‌ காட்டுதற்கு” 
என்றும்‌ பல்லிடங்களில்‌ கூறிப்போந்தமை உணர்க. 
*சுடச்‌ சுடரும்‌ பொன்போல்‌” 
என்றார்‌ திருவள்ளுவரும்‌. 
“பொருவேல்‌ விதர்ப்பன்‌' என்றது, கொலையிற்‌ கொடி 
யாரைக்‌ கொன்று வென்று குடிகளைப்‌ பாதுகாக்கும்‌ நெறிமுறை 
தவறாத்தன்மையை. இதனை உட்கொண்டே கரிகாற்‌ பெருவளத்‌. 
தானைக்‌ குறித்து அவன்‌ ஏற்றங்கூறப்போந்த கடியலூர்‌ உருத்‌. 
ரங்‌ கண்ணனார்‌ என்னும்‌ புலவர்பெருமகனார்‌, அவன்‌ வேலின்‌ 
சிறப்பையே குறித்து, பாலைகிலத்தின்‌ வெப்பத்துக்கும்‌ கொடும்‌. 
தன்மைக்கும்‌ உவமையாக்கி, 
* *டூவலினும்‌ வெய்ய கானம்‌” 


என்றதாஉம்‌ காண்க. எனவே வீம மன்னின்‌ செங்கோல்‌... திற. 

னும்‌ குடிபுறந்தரூஉம்‌ கொள்கையையும்‌ வீளக்கியவாறாம்‌. (௫௯ 
1. 2, 8. கம்பரா, மிதிலைக்‌, ௨௩. கோலங்காண்‌, ௨௮. 

மீட்டி: ௧௨௧௩. வ அதித 
மீ. இருக்குறள்‌ . ௨௬௭. . 8. பட்டினப்பாலை 5௨0௦ 


காண்டம்‌ ] ்‌ மூலமும்‌ உரையும்‌ 78 


தமயந்திபால்‌ சென்ற அன்னம்‌ வந்ததை, நளன்‌ காண்டல்‌ 

௬௭. வழிமேல்‌ விழிவைத்து வாள்நுதலாள்‌ நாம ்‌ 
மோழிமேல்‌ சேவிவைத்து மோகச்‌--சுழிமேல்தன்‌ - 
நேஞ்சோட வைத்தயர்வான்‌ கண்டான்‌ நெடூவானில்‌: 
மஞ்சோட அன்னம்‌ வர. 

(இ - ன்‌.) வழிமேல்‌ விழிவைத்து - (அன்னன்‌ சென்ற) வழி 
யின்மீதே தன்‌ கண்பார்வையை நிறுத்தி, வாள்நுதலாள்‌ நாம்‌: 
மொழிமேல்‌ செவிவைத்‌ து-ஒளிபொருந்திய நெற்றியையுடைய 
தமயந்தியின்‌” பெயராகிய சொல்லின்மீதே தன்‌ காதுப்புலனை 
நிறுத்தி, மோக சுழிமேல்‌ தன்நெஞ்சு ஓட - (தமயந்தி மேம்‌: 
கொண்ட) காதலென்னும்‌ நீர்ச்சுழியில்‌ தன்மனம்‌ சுழன்று 
செல்லவிட்டு, அயர்வான்‌ - வருந்‌ துகன்‌்றவனாகிய நள மன்னன்‌, 
நெடுவானில்‌ - நீண்ட  வானத்தினிடத்துள்ள, மஞ்சு ஓடஃ 
மேகங்கள்‌ (தன்‌ சிறகின்‌ காற்றினால்‌ அலைப்புண்டு, ஓடும்படி, 
அன்னம்‌ வர கண்டான்‌ - அன்னம்‌ (விரைவாக) வருவதைப்‌ 
பார்த்தான்‌. ப பிது 

(௧ - து.) அன்னம்‌ போனவழியை நோக்க வருக்கக்‌ 
கொண்டிருந்த நளன்‌, அது திரும்பி வருதலைக்‌ கண்டான்‌ 
என்பதாம்‌. ்‌ 

(வி-ரை.) முன்‌ அன்னம்‌ தமயத்திபால்‌ சென்றகாலை 
“இவ்வளவிரற்‌ செல்லுங்கொல்‌, இவ்வளவிற்காணுங்கொல்‌” என்று 
வருந்தியிருந்தானாகலான்‌, அவன்றன்‌ காதல்மிக்குக்‌ கையாறுற்‌: 
திருந்த நிலையை “வழிமேல்‌ விழிவைத்து' என்றது போன்ற: 
சொல்‌ தொடர்களினால்‌ விளக்கனார்‌. ்‌ 

மஞ்சு ஒடு ௮ அன்னம்‌ வர எனப்‌ பிரித்து, வெண்ணிற: 
முள்ள மேகங்களுடன்‌, அந்த அன்னமும்‌ வெண்மை நிறமுடைய 
தாகலின்‌ வியப்புடன்‌ மேகம்‌ என்னும்படி வரக்கண்டான்‌ என்று 
கொள்ள லுமாம்‌. (௬௦ 


நளன்‌, அன்னம்‌ கூறுவதை விருப்புடன்‌ கேட்டல்‌ 
௬.௮. முகம்பார்த்‌ தருள்நோக்கி முன்‌இரந்து செல்வர்‌ - 
அகம்‌ பார்க்கும்‌ அற்றோரைப்‌ போல-மிகுங்காதல்‌ ' 
கேளா விருந்திட்டான்‌ அன்னத்தைக்‌ கேளாரசை 
வாளால்‌ விருந்திட்ட மன்‌. 


2] - .-  தனவெண்பா [சுயம்வர 


(இ-ள்‌). கேளாரை . வாளால்‌ விருந்திட்ட மன்‌ - பகை 
வேந்தர்களை த்‌ தன்‌ வாளினால்‌ (பிணந்தின்னும்‌ பறவை முதலியவை 
கட்கு) விருந்து கொடுத்த ஈளமன்னன்‌, செல்வர்‌ முகம்‌ பார்த்து - 
செல்வமிக்காரின்‌... இன்முகக்‌ குறிப்பைக்‌ கண்டு, அருள்‌ கோக்கி- 
அவர்களின்‌. இரக்கத்தால்‌ . உண்டாகும்‌ . இன்சொல்லை எதிர்‌ 
பார்த்து, ஊன்‌ இரந்து - முன்னே இரப்புரை கூறிச்‌ சென்று, 
அகம்பார்க்கும்‌ - அவர்கள்‌ தம்‌: உள்ளக்‌ கருத்தை “அறிய எதிர்‌ 
நோக்கி இருக்கும்‌,  அற்றோரைப்போல - வறிஞரைப்போன்று, 
மிகும்காதல்‌ - தன்மேல்‌ தமயந்திக்கு : . உண்டாகின்ற . மிக்க 
ஆசையை, அன்னத்தை கேளா . இருந்திட்டான்‌ - அன்னத்தி 
ரிடம்‌ கேட்டுக்கொண்டிருக்தான்‌. i 


.. (க-து) களன்‌, வேறொன்றின்‌ மீது கருத்தைச்‌ 
செலுத்தாமல்‌, காதல்‌ மிகுதிகொண்டு . தமயந்தியைப்‌ 
பற்றிக்‌ . கூறுகனெற அன்ன க்இன்சொற்கள£ச்‌ கேட்பதில்‌ 
கருத்தைச்‌ செலுத்தினான்‌ என்பதாம்‌. க 
்‌ (வி-ரை.) வறுமை மிக்கானொருவன்‌, தனக்கு நலம்பெற 
விழைந்து செல்வர்தம்‌ கடைவாயிலிற்‌ சென்று அவர்தம்‌ முகக்‌ 
குறிப்பும்‌ அகக்குறிப்பும்‌ அறிந்து அவர்‌ இட்ட. வேலையைச்‌ 
ல்‌ பின்‌ திரிக்து இரந்து நிற்றல்‌ உலகியல்பாதலான்‌, முகம்‌ 
பாரீத்து............ அகம்‌ பார்க்கும்‌ அற்றோரைப்போல'. என்றார்‌. 
இருவள்ளுவரும்‌, கல்விகற்க விழைவான்‌ .. அசிரியனிடத்துப்‌ 
பணிவுடன்‌. இருந்து கற்கவேண்டுமென்பதை விளக்க. உணர்த்‌ 
அங்கால்‌,. 5. இட சூ வளன்‌ 
1. **உடையார்முன்‌ இல்லார்போல்‌ ஏக்கற்றும்‌ கற்றார்‌! 
என்றார்‌. அற்றோர்‌ - வறியார்‌. 

ட... அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌! 

என்றவிடத்தும்‌ இப்பொருள்‌ தருதலை ஓரக. 

டல்‌ 'கேளா-கேட்டு: செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌; 
இருந்திட்டான்‌ : இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்‌. இடு: 
துணைவினை. : வாளால்‌ ,, விருந்இடுதல்‌, தன்னை யெதிர்த்த பகை 
அரைக்‌ கொன்று குவித்து அவர்தம்‌ உடல்‌ பிணந்தின்‌ உயிரி 
களான கழுகு பருந்து நாய்‌ ஈரி முதலீயவைகட்குப்‌ பயன்படச்‌ 
செய்தல்‌. - இதனால்‌ நளன்‌ வெற்றிப்‌ பெருமிதமும்‌ வீரப்‌. பண்பும்‌ 
விளக்கியவாறாம்‌. இருந்திட்டான்‌, விருந்திட்டான்‌ என்பன. 
யிசால்ணி ஈயக்தோன்ற நின்‌ றன்‌, ': பிக்‌ வித ப்‌ மில (௬௧) 
3. 2. இருக்குறள்‌ : ௩௧௫; ௨௨௯. - ப ரு 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 74: 


நளன்‌; “தமயந்தி நலந்தானே ?' என. 
2 அள்னத்திகிடம்‌ வினவும்‌ 


௬௯. அன்னக்‌ குலத்தின்‌ அரசே அழிகின்ற 
என்னுமிரை மீள: எனக்களித்தாய்‌--முன்னுசைத்த 


தேமோழிக்குத்‌ தீதிலவே .என்றான்‌ ட்ட த 
எமோழிக்கும்‌ வேலான்‌ எடுத்து. 


(இ.- ள்‌) : திருந்தாரை: ஏம்‌ ஒழிக்கும்‌ லன்‌ பகை” 
வேந்தர்‌. செருக்கை அடக்கும்‌ வேற்படை யேந்திய: நளன்,. 
அன்னக்குலத்தின்‌ அரசே- அன்னப்பறவை இனத்திற்கு அரசே. 
அழிகின்ற என்‌ உயிரை - (தமயந்தியின்‌ பொருட்டாக) வாடு- 
கின்ற என தயிரை, மீள எனக்கு அளித்தாய்‌ - மீண்டும்‌ நிலைத்‌ 
திருக்கும்படி எனக்குத்‌ தந்தாய்‌, மூன்‌ உரைத்த தேம்மொழிக்குத்‌: 
இது இலவே - முன்பே. எனக்கு நீ. சொல்லிய தேன்போலும்‌- 
இன்சொல்லுடையாளாகிய :.. தமயந்தி நலத்துடன்‌. இருக்கிண்‌. 
றனளா 7 (என்று), எடுத்து என்றான்‌ - உயர்குரலால்‌ வினாவினான்‌... 


ப (கல்து) களன்‌, “அன்னமே! உன்‌ சொற்களால்‌ 
என உயிரை த. தந்தாய்‌ ; நீ முன்பு கூறிப்போன ட 
நலந்தானா 2? என்னு கேட்டான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) அன்னத்தின்‌ அழகும்‌ உயர்பண்பும்‌ கோன்‌ ற... 
அன்னக்குலத்தின்‌ அரசே !' என்றான்‌. தமயந்திபால்‌ தான்‌ - 
கொண்டிருந்த காதல்‌, இருவருக்கும்‌ ஒத்த தன்மையான தறிந்து, 
“என்‌ உயிரை மீள எனக்களித்தாய்‌' என்றான்‌. அக்காதல்‌ தமயந்தி ' 
பால்‌ மாறுபடுமாயின்‌, தான்‌ இறந்துபடுதல்‌ ஒருதலை என்பதை. 
நளன்‌ அன்னத்திற்கு விளக்கிக்காட்டினான்‌ என்க. ஏம்‌: ஏமம்‌ 
என்பதன்‌ கடைகுறைந் து நின்றது; இன்பம்‌ என்பது பொருள்‌. 
௩ மமே: சேமம்‌ காவல்‌ இன்பம்பொன்‌ இரவே மையல்‌ ₹* 
என்னும்‌ சூடாமணி நிகண்டால்‌ அறிக. என்றான்‌ என்பது: 
வினாவினான்‌ என்னும்பொருளில்‌ வந்தது. எடுத்தல்‌ - குரலோங்‌ 
கப்‌ பேசுதல்‌ வ பொருளில்‌ வந்தது. இஃது இப்பொருள்‌ 
தருதலை, 


எடுத்தல்‌ ப நலிதல்‌ உழப்பில்‌'. rs 
என்னும்‌ நன்னூலிலும்‌ காண்க. கடு iA 
1. சூடாமணி, மகரவெதுகை :' கட்க ட எ. ஈன்னால்‌2 ௮௮... 


of 


78 ்‌ நளவெண்பா | சுயம்வர: 
தமயந்தியின்‌ காதலைக்கேட்ட நளன்‌ அறிவழிதல்‌ 


௭௦. கோற்றவன்‌ தன்‌ எவலினால்‌ போயக்‌ குலக்கொடி பால்‌ 
உற்றதுவும்‌ ஆங்கவள்தான்‌ உற்றதுவும்‌--முற்றும்‌ 
- மொழிந்ததே -அன்னம்‌ மோழிகேட்‌ டரசற்‌ 
கழிந்ததே உள்ள அறிவு.  “ 


(இஃன்‌.) கொற்றவன்தன்‌ ஏவலினால்‌ - நளமன்ன னுடைய 
வேண்டுகோளினால்‌, போய்‌ - (அன்னம்‌) தான்‌ சென்று, அ குலக்‌ 
கொடிபால்‌ உற்றதுவும்‌ - அக்கற்பின்‌ கொழுந்தாகிய தமயந்தி. 
யினிடத்துச்‌ சேர்க்ததையும்‌, ஆங்கு-அவ்விடத்து, அவள்‌ உற்றது 
வும்‌ - அவள்‌ (நளன்‌ அழகு ஆற்றல்‌ முதலியவற்றைக்‌ கேட்ட 
வுடன்‌) கொண்ட காதல்கோய்த்‌ தன்மையையும்‌, அன்னம்‌” 
முற்றும்‌ மொழிந்தது - அன்னப்பறவையான து யாவும்‌ எடுத்துக்‌ 
கூறிற்று, மொழி கேட்டு - அச்சொற்களைக்‌ கேட்டவுடன்‌; 
அரசற்கு - நளனுக்கு, உள்ள அறிவு அழிந்தது - எஞ்சியிருந்த: 
அறிவும்‌ மயங்கிற்று. 

(க-து. களன்‌, அன்னத்தால்‌ தமயந்தியின்‌ தன்‌ 
கமையைக்‌ கூறக்கேட்டவுடன உள்ள அறிவும்‌ அழிந்தான்‌ 
என்பதாம்‌. 

-. (வி- ரை) ஈளன்‌ : தமயந்தியின்‌ தன்மைகளைச்‌ சொல்லக்‌ 
கேட்டபோதே. அறிவுதிறிந்திருந்தான்‌;. இதுகாலை.. அன்னம்‌ 
போய்‌ “அவள்‌ சம்மதிபெற்று வந்தேன்‌” என்று சொல்லியதைக்‌' 
கேட்டவுடன்‌, சிறிது இருந்த அறிவும்‌ நிலைகலங்தித்‌ திரிந்தது 
என்பாராய்‌, “அழிந்ததே உள்ள அறிவு" என்றார்‌. 

கொற்றம்‌ - வெற்றி; தொழிற்‌ பெயரடியாகப்பிறந்த ஆண்‌... 
பாற்படர்க்கைப்‌ பெயர்‌; கொற்றவன்‌ என வந்தது. கள மன்னன்‌ 
காதல்மிக்க நிலையை இதனால்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. (௬௩) 


அறிவழிந்த நளன்‌ செயலற்றுக்கிடத்தல்‌ 
எக. கேட்ட சேவிவழியே கேளா துணர்வோட 
ஓட்டை மனத்தோ டயிர்தாங்கி மீட்டும்‌ 
குழியில்‌ படுகரிபோல்‌ கோமான்‌ கிடந்தான்‌. 
தழலில்‌ படூதளிர்போல்‌ சாய்ந்து. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 79 


(இன்‌): கேட்ட செவி வழியே. -. தமயந்தியின்‌ நிலையைக்‌ 
கேட்ட. காதின்‌. வழியாகவே, கேளாது உணர்வு: ஓட -' தன்னை 
வறியாமலே அறிவு ஓடிப்போக; ஓட்டை மனத்தோடு - உடைக்கு 
போன நெஞ்சத்தோடு, உயிர்‌ தரங்கி-உயிரைச்‌ சுமந்துகொண்டு, 
மீட்டும்‌.- அதன்பின்னரறாம்‌; தழலில்‌ படுதனிர்போல்‌ சாய்ந்து 
தயினுள்பட்ட இளந்தளிரைப்போல்‌ விழுந்தும்‌, கோமாண்‌ குழி 
யில்‌. படுகரிபோல்‌ கிடந்தான்‌- நளமன்னன்‌ கொப்பத்தில்‌ விழுந்த 
யானைபோல்‌ செயலற்றும்‌ கிடந்தான்‌. 


(க - து.) தமயந்தஇியைப்பற்றிக்‌ கேட்ட நளன்‌, குன்‌ 
அறிஷமயங்கச்‌ செயலற்றுக்‌. கடக்‌ கன்‌ என்ப கரம்‌. : 

(வி:- ரை.) கேட்ட செவிவழியே, முன்‌: அன்னஞ்‌ சொன்ன 
வற்றைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த காதின்‌ வழியே, பின்‌ கேளா 
தாயிற்று, காதலால்‌ உணர்வுமயங்கிய காரணத்தால்‌ என்பாராய்க்‌ 
“கேளா துணர்வோட.' என்றார்‌. கேட்ட: உடன்பாட்டு வினைப்‌ 
பெயரெச்சம்‌; கேளா: ஈறுகெட்ட எதிர்மறைப்‌. பெயரெச்சம்‌. 
இவை. முரண்தொடையாக வந்தன. ஓட்டை - உடைவு. மனம்‌ 
தன்‌ செயல்‌ செய்யாது: மயங்கி இருக்ததென்பதைச்‌ சுட்டிக்‌ 
கூறுவாராய்‌, “ஓட்டை மனம்‌” என்றார்‌. அவன்‌ மேனி நலம்‌ 
வாடி ற்று; கீழே படுத்தநிலையில்‌ உணர்‌ விழந்திருந்தான்‌ என்பவை 
களைத்‌ “தழலிற்‌ படுதளிர்போல்‌, குழியிற்‌ படுகரிபோல்‌” என்று 
உவமவாயிலாக எடுத்துக்காட்டிக்‌ கூறினார்‌. கோமான்‌: கோமகன்‌ 
என்ற சொல்லின்‌ மகர அகரம்‌ நீண்டு, ககர வுயிர்மெய்‌ கெட்டு 
நின்றது. யானையைப்‌. பிடித்தற்குப்‌ படுகுழிவெட்டி மேலே 
மூங்கிற்சட்டங்களைப்‌ பரப்பி மண்போட்டு வாழைமுதலிய தழை 
களை நட்டு வைப்பர்‌. அதை உண்பதற்குக்‌ கால்வைத்தவுடன்‌ 
அக்‌ குழியில்‌ விழுந்து ஏறமுடியாது தத்தளித்துக்‌ இடந்து 
வருந்தும்‌. பின்னர்‌ பன்னாள்‌ அக்குழியில்‌ போட்டு வதைத்துக்‌ 
கொணர்வர்‌. இது யானைகள்‌ பிடிப்பார்‌ இயல்பு. இக்கருத்தை 
உள்ளத்தமைத்த ஆசிரியர்‌ , களன்‌ தமயந்திபாற்‌ கொண்ட காதல்‌ 
உணர்வு மயக்கத்துக்கு இவ்வியானை நிலையை உவமையாக 
அமைத்துக்‌ “குழியிற்‌ படுகரிபோல்‌” என்றார்‌. (௬௪) 

வீமன்‌ அனுப்பிய தூதுவர்‌, நளன்பால்‌ 
தமயந்தி சுயம்வரச்செய்தி கூற வருதல்‌ 
காஉ௨௮கோதை சுயம்வரநாள்‌ கொற்றவனுக்‌ குற்றுரைய்ப 
௨.5 ஏதமிலாக்‌. காட்சியர்வந்‌ தேய்தினார்‌--போதில்‌ 
00 கயடையோடு வண்டூறங்கும்‌ பேரோலிநீர்‌ காடன்‌” 


அடையாத வாயில்‌. அகம்‌, -. 


20. - ஈளவெண்பா ' [சுயம்வர 


(இ ன்‌.) கோதை சுயம்வரநாள்‌ - தமயந்தியின து சுயம்‌ 
வரமண;த்திருநாளை, கொற்றவனுக்கு-உற்று உரைப்ப- ஈளமன்ன 
னுக்குச்‌ சென்று அறிவித்தற்கு, ஏதம்‌ இ(ல்‌)லா காட்சியர்‌ “குற்று 
மற்ற தூதர்கள்‌, போதில்‌ பெடையோடு வண்டு உறங்கும்‌ - மலர்‌ 
களில்‌ ஆண்வண்டுகள்‌ தம்‌ பெண்வண்டுகளுடன்‌ தூங்குகின்ற, 
பேர்‌ ஓலி நீர்மாடன்‌-மிக்க ஓசையையுடைய நீர்வளம்‌ பொருந்திய. 
கிடதநாட்டு வேந்தனாகிய நளனுடைய, அடையாத வாயில்‌ அகம்‌: 
வந்து எய்தினார்‌ - என்றும்‌: அடைக்கப்பெறாத அரண்மனைத்‌. 
தலைவாசலிற்‌ சென்று சேர்ந்தனர்‌. ட்‌ 

(க-து) தமயந்இ சுயம்வரமணநாகளை அறிவிக்க. 
வீமன்‌ விட்ட தூதுவர்‌ நளன்‌ அரண்மனைவாயிலில்‌ சென்‌ நு 
சோரந தனர்‌ என்ப காம்‌. 
ள்‌ ( னி- ரை.) கோதை - ஆகுபெயராகத்‌ தமயந்தியை உணர்த்‌: 
திற்று. உற்று: பகுதி இரட்டித்து, இறந்த காலம்‌ காட்டிய விளை 
யெச்சம்‌. நீர்ப்பெருக்கு என்றும்‌ மாறாத. தட்பம்‌ மிக்க கிடதநாடு” 
என்பாராய்ப்‌ பேரொலி நீர்நாடு' என்றார்‌. அடையா த-வாயிலகம்‌”” 
என்பது3,குறைவேண்டினார்க்கும்‌ முறைவேண்டினார்க்கும்‌ காட்சிச்‌ 
கெளியனாய்க்‌ கருது. பேரளியனாய்‌ இருக்கும்‌ நளன்‌ தஇழப்டை: 
ஏற்றிக்‌ கூறியவாரும்‌. 

.. அடையா மெடுங்கதவும்‌ அஞ்சலென்ற சொல்லும்‌ 

உடையான்‌ சடையப்ப னூர்‌ ்‌ 
என்னும்‌ கம்பநாடர்‌ பாடலும்‌ இதனை வலியுறுத்தும்‌. (௬௫2 


தூதர்‌, செய்தி அறிவித்தலும்‌ நளன்‌ குண்டினபுரம்‌ 
6 புறப்படுதல்‌ 
௭௩. காவலன்தன்‌ தூதர்‌ கடைக்கா வலர்க்கறிவித்‌. 
்‌ .. -தேவலிற்போய்‌ ஈதென்‌ நியம்புதலும்‌_ மாவில்‌: 
போலிக்ததேர்‌ பூட்டேன்றான்‌ பூவாளி பாய 
மேலிந்ததோள்‌ வேந்தன்‌ விரைந்து. ,, 

(இ-ன்‌.) காவலன்‌ தன்‌ தூதர்‌ - வீமராசனின்‌ தர துவர்கள்‌;. 
கடை காவலர்க்கு அறிவித்து - வாசற்காவலர்க்குத்‌ (தாம்‌ வந்த 
வகையைக்‌) கூறி, ஏவலின்‌ பாய்‌ - நளன்‌ கட்டனையினால்‌ உள்ளே” 
சென்று, ஈது என்று இயம்புதலும்‌ - யாம்‌ வந்த தன்மை இஃது 
(தமயந்தி, சுயம்வரம்‌ நிகழ்கின்றது) என்று: சொல்லுதலும்‌, 

1. தனிப்பாடல்‌ திரட்டு, கம்பர்‌ : உ௩- ள்‌ உ ்‌ 


கட்டையிட்‌ டான்‌. 


(க - து.)  வீமர௱சன்‌ படட கங்கு ட்டன சுயன்‌- 
வரம்‌” 'இன்னநாளென் று. நள னுக்கு! அறிவிக்க; அனண்ட... 
தன கேரோட்டுவோனை அழைத்துத்‌ (௫ தரை விரைவில்‌ - 
ர. என்றான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) கடைக்காவலர்‌ 2 எழர்ம்லேற்றுலைதி ல்‌ ல 
மா - குதிரை. “மாவில்‌ பொலிந்ததேர்‌” என்றமையால்‌ விரைவும்‌ 
அழகும்‌ மிக்க குதிரைகள்‌ என்பது பெறப்பட்டது; குதிரைகள்‌? 
நல்விலக்கணமுடையவாயின்‌ விரைந்து குறித்த, காலத்தில்‌: குறித்த. 
இடத்துக்குச்‌ செல்லுமாதலாலென்க. .£களன்‌ தமயந்தி ' சுயம்‌: 
வரத்தையே  எதிர்பார்த்திருந்கானாகலின்‌ க்‌ யோ த திகு... 
இவ்வாறு கூறினானென்க. 

நளன்‌, தமயந்தியை எண்னை பிணை ட காதலா ற்‌: பணிப்‌ "a 
புண்டு இருந்தமையால்‌, தோள்‌ வாடிற்று ; அறிவு பிறிதாயெது; 
பார்ப்பன யாவும்‌. கேட்பன யாவும்‌. . தமயந்தியாகத்‌ தோன்ற. 
மன்மதன்‌ பூவாளிகள்‌ வந்து நெஞ்சினும்‌ .தோளினும்‌ பாய்கீது - 
வருத்த நின்றானாதலால்‌, “பூவாளி பாய மெலிந்த தோள்‌. வேந்தன்‌ - 
என்றார்‌. , முன்னரும்‌, “புள்ளின்‌ மொழியினொடு. பூவாளி தன்னு -: 
டைய - உள்ளங்‌ கவர? என்று தமயந்திக்குக்‌ கூறிய செயலையே - 
இங்கு நளனுக்கும்‌. ஏற்றிக்‌ கூறினார்‌, ஓத்த காதலால்‌, ஒருவரீகி - 
கொருவர்‌ பிணிப்புண்டு நின்ற மனநிலை ஒருமையை. வேணிக்‌ - 
காட்ட. பூட்டு- கட்டு; ஏவல்‌. வினை. இதற்கு நீ என்னும்‌ * 
மன்னிலைபபெயார்‌ தோன்றாத எழுவாயாகக்‌ கொள்க.  .. (௬௬5 


நளன்‌, தமயந்தி சுயம்வரத்துக்கு விரைந்து தேர்செலுந்தத்‌ 
தேர்ப்பாகனுக்குக்‌ கூறல்‌ 
௭௫. கேட்ட சிறுமருங்குற்‌ கீழ்மகளிர்‌ நீள்‌ வரம்பில்‌ 
டு இட்ட பசுங்குவளை ஏாடித்த-கட்டி ! 
கரையத்தேன்‌ ஊறும்‌ கடல்நாடன்‌ ல்‌ 
விரையத்தேர்‌ ஊரேன்றான்‌ வேந்து. 


(இ- ன்‌.) வேந்து - நளமன்னன்‌, கெட்ட சிறு சருண்குன்‌ 
இழ்மகளிர்‌-இளைத்துப்போயுள்ள சிறிய இடையையுடைய கடைச்‌ 
௧-6 


53௮2 ஈன வெண்பா. [சுயம்வர 
வர்கள்‌, நீள்வரம்பில்‌ இட்ட பசுங்குவளை'- நீண்ட வயல்களின்‌ 
பவழமப்பின்மேல்‌ ககாயாய்ப்‌ பறித்‌ துப்போட்ட பசுமையான்‌' 
குவளைப்பூக்களினின்றும்‌, ஏர்‌ அடித்த கட்டி கரைய - ஏர்களால்‌ 
அழுது. உண்டாகிய: மண்கட்டிகள்‌ கரைந்துபோமாறு,. தேன்‌ 
க. தேன்‌ ஊற்றெடுத்துப்‌: பெருகி ஓடுகின்ற, கடல்நாடன்‌ 
டளைர்க்கு- -நெய்தல்‌ நிலஞ்சூழ்ந்த விதர்ப்பநாட்டையுடைய வீமன து 
குண்டினபுரத்துக்கு, தேர்‌: விரைய: ஊர்‌ என்றான்‌ - தேரினை 
விரைவாகச்‌ செலுத்துக. -என்று. கோ்ப்பரகணுக்குக்‌ கட்டளை 
அிட்டான்‌. 


(க - து.) ஈளமனனன, 6 அ ர்ப்பாகளனை கோக்க 
“விரைந்‌,து: குண்டின புர தீ அக்கு கோர்‌: செலுத்துக!" ன்று 
.அகட்டளயிட்டான:. எனப தாம்‌. 


(வி-ரை.) கெட்ட: இறந்தகால ஏகாட்பெயழெச்சம்‌ ஒழ்‌ 
மகளிர்‌ : கீழ்க்குலப்‌ பெண்களென்று பொருளல்ல்‌. மேல்‌, 8ம்‌ 
என்ற பொருளால்‌ மேற்கு கிழக்கு. எனத்‌ திசைகட்குப்‌ பெயர்‌ 
வந்தது, அதன்‌ மேடு பள்ளங்களின்‌. தன்மையால்‌ என்க. 
5 “தூணின்‌ இழக்காம்‌ தலை' என்ற திருக்குறளில்‌ கிழக்கு கழிடம்‌ 
ன்னும்‌: பொருள்‌ தருதலை ஓர்‌: பள்ளமுள்ள நீர்நிலை மிக்க 
மரு த௫ிலப்பாங்குகளில்‌ வாழ்ந்து வேளாண்மை புரிபவராகலான்‌ 
அவர்கள்‌ “பள்ளர்‌' எனப்பட்டனர்‌. இன்றும்‌. அவர்கள்‌ இப்‌: 
பெயரால்‌ வழங்கப்பெறுதல்‌ அறிக, அதனால்‌ *£ழ்மகளிர்‌" 
அன்னா ரென்க. விதர்ப்பநாடு நீர்வளம்‌ நிலவளமிக்க நாடாதலால்‌ 
_அங்கே வயல்கள்தோறும்‌ களையாக மண்டிக்கிடப்பன, . நெய்த 
டம்‌ ஆம்பலும்‌ தாமரையும்‌ முதலிய நீரில்‌ வளரும்‌ கொடிகளே: 
_ அவைகளை அவர்கள்‌ பறித்து வயல்களின்‌ வரப்பின்மேற்‌ 
“போட்டவுடன்‌ வரப்பிலுள்ள மண்கட்டிகள்‌' கரைந்து போம்படி 
ஃஇதன்கள்‌ பெருகுகன்‌ றவென அக்குவளையின்‌ செழிப்பை விளக்கிக்‌ 
கூறினார்‌. அதனால்‌ அந்காட்டின்‌ வளங்கூறியவாறாம்‌. கடல்‌ - 
கடல்சார்ந்த ப கன்னை உணர்த்தலால்‌. . ஆகுபெயர்‌... வேந்து: 
ல்‌ பண்புப்பெயர்‌. (௬௭) 


நளன்‌, கண்டன பரத்தை சேர்தல்‌ 
ஊட. சடைச்செக்நேல்‌- போன்விளைக்கும்‌. தன்நாடூ, பல்க்‌ 


- கடல்தானை முன்னாகக்‌ சுண்டான்‌--அடற்கமைக் த 
- வில்லியரும்‌ யோன்தாம்‌ வீமன்‌. கிரகம்‌; 


கணு நல்வயிரும்‌. வாகும்‌. நகர்‌. ம்‌ இரு 





“ம; இருக்குறள்‌ : ௫௮௮. 





ர்டம்‌] மூலமூம்‌ வரையும்‌... 82 


்‌ (இன்‌) செம்நெல்‌ சடை பொரன்விளைக்கும்‌'- செந்தி 
பயிர்கள்‌ சடைபோன்ற கதிர்களில்‌ பெர்ன்‌ போன்றி நெல்‌ 
மணிகளை விளைக்கன்ற, தன்நாடு பின்‌ ஆ- தன்‌ நிட்தகாடு' பின்‌ 
னிருக்க; கடல்தானை முன்‌ அக - கட்ல்போல்‌ பெருக்கமூள்ளீ 
படைகள்‌ முன்செல்ல). அடற்கு அமைந்த! வில்லியரும்‌ - போர்‌ 
செய்ய அமைந்த. விற்படை வீரர்களும்‌, பொன்தாம வீமன்‌ 
திருமகள்‌ ஆம்‌ - அய்‌ மலர்மாலையணிர்த வீமமன்னனுடைய 
செல்வத்‌ இருமாகளான;, ஈல்‌' உயிரும்‌. வாமும்‌ இறந்த (சன்‌): உயிர்‌ 
'போல்வாளாம்‌ தமயந்தியும்‌. வாழ்ந்‌ திருக்கன்‌ ற,- ஈகரீ கண்டான்‌ - 
குண்டினபுர நகரைக்‌ கண்ணுற்றான்‌. பந்த்‌ 
்‌ (௧ - து.) தன்‌ நாடு பின்னிருக்க,' கன்‌ சேனை முன்‌ 
செல்லச்‌ சென்ற ஈளன்‌, குண்டினைபுர,திதைல்‌. கண்டான்‌ 
என்ப தாம்‌... 7 நகல்‌! ்‌ த்‌ 
(வி- ரை.) செந்நெல்சடை - ௪சடைச்‌ செந்நெல்‌ - எணச்‌ 
சொல்‌: மாறி நின்‌ ற:இலக்கணப்போலி? கதிர்முற்றி விளைக்‌ திருக்‌ 
கும்‌ நெல்மணிகள்‌ - பொன்போன்ற. செரந்கிறமுடையனவா க 
இருத்தலால்‌ 'பொன்‌ விளைக்கும்‌? - என்று நயம்பட கூறினார்‌. 
பொன்விளைக்கும்‌ செல்வத்தைக்‌ தரும்‌' எனக்‌ கொள்ள லுமாம்‌. 
சடைபோன்று கதிர்கள்‌ நீளமாகப்‌' பின்னிப்‌ பிணைந்‌ இருப்பதால்‌ 
“சடைச்‌ செந்நெல்‌” என்றார்‌. பின்னா முன்னாக: என்பன 
முரண்தொடை அழகு. தோன்ற கின்றன. 
கடல்‌ தானை: கடல்போன்று கட்டுக்கடங்காது. படர்ந்து 
விரிந்திருக்கும்‌ தானை என, நளன்றன்‌ படைப்பெருக்கும்‌, 
அதனால்‌ வரும்‌ வெற்றியும்‌ விளக்கியவாரும்‌. குண்டின புரத்தில்‌ 
சிறப்புக்‌ கூறுதற்கு முதலில்‌ *வில்லியரையும்‌” பின்னர்‌ நல்‌ 
உயிரையும்‌, கூறினார்‌. ஒரு நாடு சறப்புறுவது, காவலால்தான்‌: 
அக்காவல்‌ செய்தற்குரியார்‌ வேலும்‌ வாளும்‌ வில்லும்‌ கொண்ட, 
யடைமறவர்‌. இவரை, *“காலனும்‌ காலம்‌ பார்க்கும்‌ பாராது; 
 வேலீண்டு தானை விழுமியோர்‌” என்ப்‌ பிறரும்‌ கூறினார்‌. அரசன்‌ 
கொழற்றத்துக்கு. முதன்மையாக' இருப்பது, அரசன்‌ அறநெறி, 
அந்நெறியை நிலைகிற்கச்செய்வது படை, அதனால்‌ குண்டினபுர 
கர்‌, படைப்பெருக்கத்தால்‌ காக்கப்பெற்று நலத்துடன்‌ திகழ்‌ 
வ்து முன்பும்‌ ௮௩ சகருக்கு அணியாகத்‌ திகழ்வோள்‌' தம்யந்தியாக 
லான்‌ “வீமன்‌ திருமகள்‌ ' எனப்‌ பின்பும்‌ கூறினார்‌. - நளன்‌ 
இவளைத்‌ தன்னுயிரினும்‌ சிறந்தாளாகக்‌? கொண்டிருத்தலால்‌ 
“நல்லுயிர்‌? என்றார்‌. நகர்‌: நிகர்தல்‌ தன்மையால்‌' நகரத்துக்கு 
இட்ட்‌ காரணப்பெயர்‌. என்னை? நகர்தல்‌? ஊர்தல்‌, செல்லுதல்‌ 





84 நளவெண்பா [சுயம்வர 


என்னும்‌;பொருளன ; அதன்‌ இறுதி நிலையாகிய தொழிற்பெயர்‌ 
விகுதி குறைந்து, ..முதனிலைப்பெயர்களாக நகர்‌, ஊர்‌ ஏன 
நின்றன. ஆகவே, இவை தொழிலாகு பெயராக மக்கள்‌ கட்டிடம்‌ 
கட்டிக்‌ குடியிருந்து வாழும்‌ இடத்தை உணர்த்தின என்க, (௬௮) 
ப ட்‌ நாரதர்‌: தேவர்‌ உலகு செல்லுதல்‌ ASL 
௭௬. நெற்றித்‌ தனிக்கண்‌ நெருப்பைக்‌ குளிர்விக்கும்‌ ' 
்‌  கொற்றத்‌ தனியாழ்க்‌ குலமூனிவன்‌-உற்றடைந்தான்‌ 

தேனாடூம்‌ தெய்வத்‌ தருவும்‌ திருமணியும்‌ i 

வானாடூம்‌ காத்தான்‌ மருங்கு. I ட 

.. (இ.ள்‌.) தேன்‌ நாடும்‌ தெய்வ தருவும்‌-வண்டுகள்‌ தேடிச்‌ 

செல்கின்ற தெய்வத்தன்மை பொருந்திய கற்பகமரங்களையும்‌, 
இருமணியும்‌ - அழிய சிந்தாமணியையும்‌, வான்‌ காடும்‌ - வானுல்‌ 
கத்தையும்‌, காத்தான்‌ மருங்கு - (தனக்குரிமையாய்ப்‌ பெற்றுக்‌) 
காப்பவனாதய தேவேக்திரனிடத்து;. நெற்றி தனிகண்‌ நெருப்பை 
குளிர்விக்கும்‌ - சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாயெ தீயை 
யும்‌. -குளிரச்செய்கின்ற, கொற்ற. தனியாழ்‌. குலமுனிவன்‌- 
இசையில்‌. வெற்றிகொண்ட உயர்வொப்பற்ற மகதி யென்னும்‌ 
யாழையுடைய சிறந்த தவமுனிவனாகிய நாரதன்‌, உற்று அடைக்‌ 
தான்‌-போய்ச்‌ சேர்ந்தான்‌; ல்‌ ட 

க-து.) நாரதமுனிவன்‌ தேவேந்‌திரனிடம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தான்‌ என்ப தாம்‌. உ ர 

(வி-ரை.). இசைப்‌ பாடலுக்குப்‌. பாம்பு முதலீய கொடிய 
உயிர்களும்‌ உருகி அதன்‌ வயப்படுவது இயற்கை என்பதை 
உட்கொண்டு... சிவபிரான்‌ நெற்றிக்கண்ணின்‌  நெருப்புக்கூட 
இதைக்‌ கேட்டுக்‌ குளிருமென்பாராய்‌ .*கண்‌... நெருப்பைக்‌ குளிர்‌ 
விக்கும்‌” என்றார்‌. குலமுனிவன்‌ - தவமிக்க நாரத முனிவன்‌. 
உறுதல்‌ - போதல்‌ என்னும்‌ பொருள்‌, தருவது. Se 

* திருஞான முனிவரர்‌ சிருந்ததிராப்‌ பூக்துருத்திக்‌ 

- கருகாக எழுந்தருளி எங்குற்றார்‌ அப்பர்‌? - ்‌ ]்‌ 
என்னும்‌ பெரியபுராணச்‌ செய்யுளில்‌ உற்றார்‌ என்பது, சென்றார்‌ 
என்றும்‌ பொருள்தருதலை அறிக. இர்திரனுக்குரிய றப்புடைச்‌ 
செல்வங்கள்‌ .ஐந்துதருவும்‌,. சிந்தாமணியும்‌, சங்ககிதி பதுமகிதி 
முதலியனவுமாம்‌, . ஆனதால்‌, இச்‌ செல்வமிக்க இந்திரன்பால்‌ 
முனிவன்‌ சென்றானென்க. : ல்‌ . (௬௯) 
ன எர பெரியபுராணம்‌, இருகாவுக்‌ 2 ௩௬௬. ்‌்‌ 


ரங்கன மூலமும்‌" உரையும்‌ 85 
்‌ தேவேந்திரன்‌ நாரதரைப்‌' பார்த்தல்‌. 


எஎ...வீரர்‌ விறல்வேந்தர்‌ விண்ணாடு. சேர்கின்றார்‌... 
்‌ ஆரும்‌. இலரால்‌என்‌ றையுற்று--நார.தனார்‌ 
நோக்கினான்‌ நாகம்‌ சிறகரிந்த 
உ மின்முகவேற்‌ கையான்‌ விரைந்து. ட 


(இ ள்‌.) காகம்‌. சிறகு... அரிந்த - மலைகளினுடைய , இற்கு. 
க வெட்டி யொழித்த, மின்முகவேல்‌ கையான்‌ - ஓளிவீசுகின்ற. 
வச்சிரப்படையை ஏந்திய கையையு டைய இந்திரன்‌, வீரர்‌ விறல்‌ 
வேந்தர்‌ - வீரராகிய .வல்லரசர்‌, விண்‌: -நாடு' சேர்கின்றார்‌ - இவ்‌ 
வானுலகுக்கு வருவோர்‌, ஆரும்‌இல.ரரல்‌ என்று ஐயுற்று - ஒருவரு 
மில்லையே யென்று கூறி ஐயமுற்று, நாரதனார்‌ நன்முகமே' 
விரைந்து ன்‌ நல்ல முகத்தை விரைவாகப்‌ 
யார்த்தான்‌. 


(க - து.) வெற்றிவேலரசரில்‌ எவராம்‌' க 
குக்கு. வருவரரில்லையே வென்று ஐயங்கொண்டு. சாஷா 
இறங்கக்‌ பார்த்கான்‌. ல 

வே -ரை.). நாகம்‌ - மலை, . ஒரு “காலத்தில்‌ மலைகளுக்கும்‌" 
சிறகருந்ததென்றும்‌. அச்சிறகுகளை இந்திரன்‌ அறுக்தொழித்‌ 
த்‌ என்றும்‌ கூறும்‌ மனக்‌ கதையை ஜடம்‌ “நாகம்‌ ல 


~ 


மன்னர்‌ எல்லோரும்‌ தமயந்தியின்‌ சுயம்வரத்துக்குப்‌ 
போனுரென நாரதர்‌ கூறல்‌ 
௪௮. வீமன்‌ மடந்தை மணத்தின்‌ விரைதோடுத்த. -₹ 

தாமம்‌ புனைவான்‌ 'சயம்வரத்து- மாமன்னர்‌ படட்டும்‌ 

போயினார்‌ என்றான்‌ புரக்‌ தற்குப்‌ போய்யாத க 

வாயினான்‌. மாதவத்தோர்‌ மன்‌. 

(இ - ள்‌) 'எமாம்யாத" “வாயினான்‌ ஃ டச்‌ ரஸ்க்‌ வர்ல 
ல்மையாரும்‌, மாதவத்தோர்‌ மன்‌ - இறந்த: _தவமுனிவர்கட்கு. 
அரசருமாகிய நாரத முனிவர்‌; வீமன்‌. மடந்தை ஃ தமயந்தி: 
வின்‌, மணத்தின்‌ - திருமணத்துக்காக ஏற்பாடு. செய்த, விரை 


தொடுத்த தாமம்‌ புனைவான்‌ : சயம்வரத்து: மணமிக்க “மலர்‌ 
காலையை அணிந்துகொள்ளும்‌ பொருங்க சுயம்வரத்துக்கு; 


ட்‌ .களவெண்டா.... ._ [சுயம்வர 


போயினார்‌ என்றான்‌ . புரந்தரற்கு - அவர்கள்‌. சென்றுள்ளார்கள்‌ 
என்று தேவேக்திரனிடம்‌ கூறினார்‌. 


(௧ - து.) தம்யந்‌ தியின்‌ சுயம்வர ததுக்காக மன்ன 


சனைவரும்‌ வலப்‌ டத டம்‌ இந்திரனுக்கு" காரகர்‌ கூறினா 
 ரென்பதாம்‌. 


(ஏி- ரை.) விரை - மணம்‌. புனைவான்‌ ன்ப தில்‌ “வான்‌” 
வினையெச்ச வாய்பாடு. சயம்வரம்‌ - சுயம்வரம்‌. மா - பெருமை. 
வாயினான்‌ : வாய்ச்சொல்லை யுடையான்‌ எனப்‌ பொருள்‌ கொள்‌ 
ளக்‌ கடப்பதால்‌ கருவியாகு பெயர்‌. : ட ட்ப 


தமயந்தியின்‌ அழகு முதலியன கூறல்‌ 


௭௯. அழகு சுமந்திளேத்த ஆகத்தாள்‌ .வண்டூ - 

பழகு -கருங்கூந்தற்‌ பாவை-மழகளிற்று 

வீமன்‌ குலத்துக்கு மேய்த்தீபம்‌ மற்றவளே 

காமன்‌ திருவுக்கோர்‌ காப்பு. 

(இ.ன்‌.) அழகு சுமந்து இளைத்த அகத்தாள்‌ - (தமயர்‌இ 
யானவள்‌) அழகையே தாங்கி. அதனால்‌ இளைப்புற்ற உடவின’ை! 
யுடையாள்‌, வண்டு. பழகு கருங்கூந்தல்‌ பாவை - வண்டுகள்‌ 
(எந்காளும்‌ தேனை. விரும்பி) நெருங்கிப்‌ பழகுகன்‌ ற கரிய கூந்தலை: 
யுடைய பாவை போல்வாள்‌, மழ்களிற்று வீமன்‌ குலத்துக்கு -' 
இளங்களிற்று யானையையுடைய வீம மன்னன்‌ மரபுக்கு, ர்‌. 
மெய்‌ தீபம்‌ - ஒப்பற்ற அணையா விளக்கொளி போல்வாள்‌, மற்று 
அவளே-இன்னும்‌ அத்‌ தமயந்தியே, காமன்‌ திருவுக்கு ஓர்‌ காப்பு... 
மன்மதனுடைய ட்டன ரட்ட ம ன்‌ இறந்த, பாதுகாவலாக 
அமைந்துள்ளாள்‌. 


(க-து.9. ,தமயத்தி பேரழஇனாள்‌, வண்டுகள்‌ பழகும்‌, 
கூந்தலாள்‌,. வீமன்‌ , குலதஇற்கு விளக்கொளி, காமண்‌ 
இருவுக்குக்‌ காப்பாக அமை௩தஅளளாள . என்ப தாம்‌, 


(வி - ரை.) பெண்களுக்குரிய, புற அழகும்‌ . ௮௧ அழகும்‌ 
மிகுந்து விளங்குவதால்‌ “அழகு சுமந்து இளைத்த ஆகத்தாள்‌* 
என்றார்‌... அவளின்‌ இறப்புக்‌ கூறியவாறு. தமயச்தியின்‌... கத்தல்‌. 
இயற்கை மணங்கமழ்க்து கொண்டிருப்பதால்‌ அந்த, மணீ 
அறிந்து. வண்டுகள்‌... அவளைவிட்டு நீங்காது தொடர்க்தே. 
வதை “வண்டு பழகு கருங்கூந்தல்‌ பரவை? என்றார்‌. வ்‌ 
a இயற்கை. மணங்‌. சமய என்பணத, ஒருக்‌, க்‌ 

ராகைச்‌. செய்யுளால்‌ அறிக: க 


காண்டம்‌] மூலமும்‌, உரையும்‌. 92. 


| **தொக்குதேர்‌ வாழ்க்கை அஞ்சித்‌ தும்பி ..: 
காமம்‌ செப்பாது கண்டது மொழிமோ ர. 
பயிலியது கெழீஇய -௩ட்பின்‌ மயிலியல்‌ 
செறியெயிற்று அரிவை கூந்தலின்‌ 
ஈறியவும்‌ உளவோ நீயறியும்‌ பூவே.” 


தமயந்தியின்‌ கற்பால்‌ வீம்ன்குலம்‌ வீளக்கமுற்று உலகில்‌ வர்கம்‌ 
என்றும்‌ புகழ்‌ வீளங்குமென்பா ராய்‌ *பெய்த்திபம்‌” என்றார்‌. அவ " 
ஞடைய கட்டழகும்‌ கட்பார்வையும்‌.கண்டாரை யெல்லாம்‌ தம்‌. 
வயப்படுத்திக்‌ காமன்‌ ஆட்சிக்கு ஆதரவளித்து மயங்கவைத்தவின்‌ " 
“திருவுக்கு... ஓர்‌ காப்‌”. பென்றார்‌. காமன்‌ திரு: உண்மைக்‌ காக 
அக்கு என்றுமாம்‌. இவ்வாே ற மணிமேகலையாரின்‌ இளமைச்‌ - 
செவ்வியையும்‌ அழகையும்‌ கூறு இயற்கைத்தன்மையை விளக்கம்‌ * 
போந்த ஆசிரியர்‌ கூலவாணிகன்‌ சாத்தனார்‌ சுதமதி வாயிலாக 


“ (மணிமே கலைதன்‌ மதிமுகம்‌. தன்னுள்‌ . 
அணிகெழு?நீலத்‌ தாய்மலர்‌ ஓட்டிய, 
கடைமணி உகுநீர்‌ கண்டனன்‌ ஆயின்‌ 
படையிட்டு நடுங்கும்‌ காமன்‌ பாவையை 
ஆடவர்‌ கண்டால்‌ அகறலும்‌ உண்டோ ' 


என்றார்‌. இக்கருத்தோடு அக்‌ கருத்தும்‌ ஒப்புமையாக। இருப்பது 
கண்டு ம்கிழற்பால து. மழகளிறு - இள அண்‌ யானை, ற்ன்க்‌ஃ 
குழவும்‌ இளமைப்‌ பொருள' என்பது தொல்காப்பியம்‌. பவ அ 


இந்திரன்‌ முதலிய. தேவர்களும்‌ தமயந்தி சுயம்வரத்துக்குச 
செல்லுதல்‌ 


௮௦ மால்வரையை வச்சிரத்தால்‌ ஈர்ந்தானும்‌ . வானவகுமு:- 
- கோல்வனைதன்‌ . மாலை குறித்தெழுந்தார்‌-சால்புடைம- 
' விண்நாடு நீங்கி விதர்ப்பன்‌ திருககர்க்கு 
_மண்காடூ நோக்கி மகிழ்ந்து. 


( இ-ள்‌)... மால்வரையை வச்சிரத்தால்‌ ஈர்ந்தானும்‌ 2 
பெரிய மலைகளின்‌ சிறகைத்‌ தன்‌ - வச்சிரப்படையால்‌ அறுத்‌ 
தொழுரித்த தேவேந்திரனும்‌, - வானவரும்‌. - அக்கிணி இயமண்‌ : 
வருணன்‌ என்னும்‌ மற்றைத்‌ தேவர்களும்‌, கோல்வளை கன்‌ மானை 
குறித்து - அழகான வளையணிந்த தமய ஒயில்‌ சுயம்வர மண: 
மாலையைய்‌!' பெற எண்ணி, சால்புடைய! விண்நாடு நீங்‌இ ௮-- 
பெருமை பொருந்திய ( தம்‌). வானுலகத்தை: விட்டு, பட்டங்கள்‌ 


1. குறுக்தொகை 3.௨. . -&. மணிமே, க: ௨௦ - ௪.௨. 


தி  கள்வெண்பா | சுயம்வர 


. திருநகர்க்கு - வீமராசனுடைய அழகுமிக்க. குண்டினபுர நகருக்‌. 
ட குசீசெல்ல, மண்நாடு நோக்கி மகிழ்ந்து அருந்தப்‌ பூவுலகத்‌ 
தைப்‌ பார்த்து மகிழ்வுடன்‌ புறப்பட்டார்கள்‌, ன 
(க-து. நாரதா வாயிலாக த அம்யந்தஇயின்‌ சுயம்வரம்‌ 
“கரக இந்திரன்‌. முதலிய ே அவர்கள்‌, . ழக 
௮ல்‌ புறப்பட்டார்கள்‌ என்ப தாம்‌. 
(வி- ரை.) “கோல்வளை : பண்புத்‌ ரஸ்க்‌ களத்துய்‌: 
றந்த அன்மொழித்‌ தொகையாய்த்‌ அமயர்திக்கு ஆயிற்று. 
சால்பு: உரிச்சொல்‌, அது, நிறைவு ட்டு ப்பட்ட ட்டி 
இப்பொருட்டாதல்‌, 
ட “இன்னா செய்தார்க்கும்‌ இனியவே யாக்கி 
என்ன பயத்ததோ சால்பு” 
= என்னும்‌ திருக்குறளா னறியப்படும்‌. விண்ணாடு. எல்லாச்‌ செல்வ 
மும்‌ நிரம்பி வேண்டிய வேண்டியாங்‌ கெய்தும்‌ சறப்புமிக்கதாக 
வின்‌ “சால்புடைய விண்ணாடு' எனப்பட்டது. “விதர்ப்பன்‌ 
திருநகர்‌”? என்பதற்கு. விதர்ப்ப மன்னன்‌ மகளாகிய தமயந்தி 
யிருக்கன்ற நகருக்கெனப்‌ பொருள்‌ கூறும்‌ ஆம்‌. மிதிலைக்கு 
இராமபிரான்‌ சென்ற காலை அக்நகர்‌ இராமனைத்‌ தன்‌ கொடிக 
* வென்னும்‌, கையால்‌ . விரைவில்‌, “வருக வருக'வென அழைப்பது 
.இபால்‌ கொடிகள்‌ ஆடிற்று எனக்‌ கூறவந்த, கம்பநர்டர்‌, அந்நகர்‌ 
கதையைப்‌ பெற்றிருப்பதாகக்‌ குறித்தார்‌. அது: 
2 “மையறு மலரின்‌ நீங்கி யான்செய்மா தவத்‌ தன்‌ வந்து 
செய்யவள்‌ இருந்தாள்‌” ' 
வள்னவருதல்‌ கண்டு மகிழ்க. 
ப சால்புடைய விண்நாடு நீங்க, மண்நாடு கோக்க விதர்ப்பன்‌ 
. இரு௩கர்க்குக்‌ குறித்து . மகிழ்ந்து எழுந்தார்‌? எனக்‌. கொண்டு 
கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. இச்‌ செய்யுள்‌ . ,கொண்டுகூட்டுப்‌ 
4 பம்‌ கோளாக உள்ளமை அறிக. - (க) 
 குண்டினபரற்‌ நோக்கி வருகிற நளனைத்‌ தேவர்கள்‌ காண்டம்‌. 
- அக. பைந்தெரியல்‌- வேல்வேர்தன்‌ : யாவைபால்‌ போனதன்‌ 
10 211 
ஆஃ. சிந்தை கெடுத்ததனைத்‌ தேடுவான்‌. “முந்தி 
அ வவ; குவான்போல்‌.. தேர்மேல்‌ அருகாக கக்‌ கண்டார்‌. 
“0 ஒப்ருவானின்‌ “தேவர்‌ பேரிது ' க தாம்‌ ப்‌ 


4. இருக்குறள்‌ :௯௮ள. “2. கம்பராமா. றக்க க. 


ன்‌ 





காண்டம்‌ ] மூலமும்‌: ஊரையும்‌ ்‌ 59 


(இஃ ன்‌) பைந்தெரியல்‌ வேல்வேந்தன்‌ ' - ப்சுமையாகிய 
அரலையணிந்த வேற்படை ஏந்திய வீமராசனுடைய, பாவைபால்‌ 
போயின - பாவைபோன்‌ ற்‌'' தமயந்தியிடம்‌. சென்ற, தண்‌: சிந்தை 
கடுத்து! - தன்மனத்தைக்‌ காணாமல்‌ விட்டுவிட்டு, அதனை தேடு 
வான்‌ அம்‌ மனத்தைத்‌ தேடிக்‌ காண்பதற்கு? முந்தி வருவான்‌ 
பால்‌ - எல்லோர்க்கும்‌ முன்பே. 'வருபவன்போல்‌; : தேர்மேல்‌. 
அருவானை - தேர்மேல்‌ ' வருகின்ற. களமன்னனை, :: பெருவானின்‌: 
இத்வா்‌ பெரிது கண்டார்‌ - பெரிய வானுலகில்‌ வாழும்‌ இந்திரன்‌ 

்‌ முதலிய தேவர்கள்‌ இடைவழியில்‌ ஈன்கு கண்டார்கள்‌. ஸ்ம 


(க-து யாவர்க்கும்‌. முன்பு தமயந்து - சுயம்வர த 
அுக்குச்‌. செல்கின்ற: நளனை இந்‌.இரன்‌. முதலிய தேவர்கள்‌ 
“மீரிற்‌ கண்டார்கள்‌ என்பதாம்‌. 11 


உ (விஃரை,) தெரியல்‌ - மாலை... ஈளன்‌ “யாவர்க்கும்‌. முந்தித்‌ 
தமயந்தியின்‌ .சுயம்வரத்துக்குச்‌. செல்லுதலை, தமயந்திபால்‌ பறி 
போன தன்‌ சிந்தையைக்‌, காணாது. திகைத்து அதைத்‌ தேடிச்‌ 
செல்பவன்போல்‌ போவதாகக்‌. குறித்தார்‌ : நற்குறிப்‌ பேற்றவணி. 
_இவ்வாறே.-ஆரியப்படை கடந்த பாண்டியன்‌ , நெடுஞ்செழியன்‌, 

. கோவலனைக்‌. கொன்றது 'தவறெனக்‌. கண்ணகியின்‌ சொல்லால்‌ 
உணர்ந்ததும்‌ தன்‌ உயிர்விட்டானாக, உடனே அவன்‌ மனைவி 
யும்‌ இறந்தனள்‌. “இச்‌: செயலை விளக்கிக்காட்ட। ஆசிரியர்‌ 
இளங்கோவடிகள்‌, 

1 “தன்னுயிர்‌ கொண்டு அவன்‌.உயிர்தே டினவ்யோல்‌ ... 
- பெருங்கோப்‌ பெண்டும்‌ ஒருங்குடன்‌ மாய்ந்தவன்‌' - 
என அவள்‌. மாய்ந்தது. தன்‌.னுயிரைக்‌ கொண்டு .அவலுயிரைக்‌ 
தேடிய தன்மைபோல்‌ இருந்ததென நய்ம்படக்‌ கூறியதும்‌ 
இதுபோன்ற தென்க, “வான்‌'. எதிர்காலப்‌ - 'வெயரெச்சம்‌. 


“பெரிது. - ஈன்கு என்னும்‌ பொருளில்‌ வந்தது. (௪௪) 
த்‌ ்‌ தமயந்தியிடம்‌ நளனைத்‌ தூது செல்லுமாறு இந்திரன்‌ வேண்ட. 

ல ம்ஞ்லு ன்‌ அவன்‌. இசைதல்‌ . ப வன 
௮௨. காவற்‌ குடைவேந்தைக்‌ கண்ணுற்று விண்ணவர்கோன்‌ 
“ஏவல்‌ தொழிலுக்‌ கிசையென்றான்‌-—வவற்கு ... .....-.. 


....இன்னதேன ஓரா. திசைந்து, .... " ட்‌ 
அணைகளைக்‌ கதைகைகை கை சைகை க சைக ாகச சாகை காயாக காகா னன ணக சதக க வை வையை கை கை வைகையை வைகை கை வைகை கைதியை ைைைை ளக ககைர வத கைக்‌. னா — — _— = 4 
7, கலப்‌. உட இஷ்டி 141-000 ந ம 


*. மன்னவனும்‌ நேர்ந்தான்‌ மனத்தினான்‌ மற்றதனை டக 


"iE 





90. குளவெண்யா. (சுயம்வச 


(இ-ன்‌.) காவல்‌ குடை வேந்தை கண்ணுற்று உலகைத்‌: 
தன்னிறலிற்‌ காக்கும்‌ வெண்கொற்‌ றக்‌ குடையையுடைய கள 
கண்டவுடன்‌, . விண்ணவர்கோன்‌ - தேவேந்திரனான 

க்‌ ஏவல்‌ தொழிலுக்கு இசை என்றான்‌ .- கரங்கள்‌ . ஏவுகின்று 
தொழிலுக்கு ரீ இணங்க வேண்டுமெனக்‌ கூறினான்‌, மன்னனும்‌: 
அதனை மனத்தினால்‌ இன்னது என. ஓராது - ளா" மன்னனுக்‌- 
அதனைத்‌ தன்‌ மனங்கொண்டு இன்னதுதானென ஆராய்ந்தறியா 
மலை, இசைந்து எவற்கு நேர்ந்தான்‌ - மனங்கொண்டு அத்த: 
ஏவல்‌ தொழிலுக்கு உடன்பட்டான்‌. லி 


(க ஃ து.) நளனைக்‌ கண்டவுடன்‌. தேவேந்திரன்‌. தன்‌ 
“ஏவலுக்கு இசைக்‌” என்றதும்‌ அவன ஏற்றுக்கொண்டான்‌ 
என்பதாம்‌. 


(வி - ரை.) முன்‌ ஈளவேந்தனைக்‌ வளியும்‌ பருக்தும்‌! ஒரு. 
கூட்டில்‌ ஒற்றுமையுடன்‌ வாழ அறமுறை இறம்பா து அரகாண்‌: 
டான்‌ என்றபடி: இங்கும்‌ அவன்‌ :இறப்புத்‌ தோன்றக்‌ “காவற்‌. 
கூடை: 'வேந்து?' என்றார்‌. உடையவன்‌ தொழில்‌ உடபைமையேல்‌ 
ஏற்றிக்‌ கூறப்பட்டது; சனவாள்‌ என்பதுபோல.  - கண்ணுற்று 
இசைந்து என்பன இறந்தகால வினையெச்சங்கள்‌. (௭௫) 


இந்நீரன்‌ நளனை நோக்கி நீ தமயந்திபால்‌ த்து -சல்க” 
எனல்‌ 


௮௩. சேங்கண்‌ மதயானைத்‌ €தர்வேந்தே ர்க 
எங்களிலே சூட்ட 'இயல்வீமன்‌--மங்கைபால்‌ 
தூதாக என்றானத்‌ தோகையைத்தன்‌ ஆகத்தால்‌ ' 
கோதாக வேன்றான்‌அக்‌:கோ. 


(௫- ள்‌.) செம்‌ கண்‌ மதயானை தேர்வேந்தே - சிவந்த. ம - 
கனையுடைய!ய மதயானையையும்‌ தேரையும்‌ , உடைய நள 
மன்னனே !, தேம்‌ மாலை எங்களிலே சூட்ட - தேன்‌ பொருந்திய 
மலர்‌ மாலையைத்‌ தமயந்தியானவள்‌ எங்களில்‌ ஒருவருக்குச்‌ 
சூட்டும்படி, இயல்வீமன்‌ மங்கைபால்‌ தாது. ஆக என்றான்‌-௩ ற்குண 
5 ம்செயல்களையுடைய . வீமராசன்‌ மகளாகிய தமயந்தியிடத்துத்‌- 
தூாதனாகச்‌ செல்லவேண்டுமென்று இரு திறன்‌) கூறினான்‌, அக்கோ 
அ தோகையை: தன்‌: ஆகத்தால்‌ (அது. கேட்டதும்‌) அந்‌ கள 
மன்னன்‌ அத்‌ தமயந்தியைத்‌ தன்‌ மனத்தினால்‌, கோது ஆக: 
வென்றான்‌ - சார! மற்ற பொருளாக எண்ணி அவள்பால்‌ ' கொண்ட. 
காதலுணர்வைச்‌ செல்லவிடா மல்‌ அடக்கினான்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ a1 


(க. து.) இதவேம்‌ திரன்‌, , களைக்‌ அமயம்‌,இபால்‌ 
காகாகச்‌ செல்க என்றான்‌. அனு கேட்ட அம்‌ களன்‌ சுகக்‌ 
கருக்க அடக்கினான்‌. என்பதாம்‌. ்‌ 


(வி-ரை,) யானை தேர்‌. என்பவை எண்‌ ணும்மைத்‌ 
கொகையாக்கிப்‌ பொருள்‌ கூறப்பட்டன. தேம்‌ மாலை. தேன்‌ 
நிறைந்த நறுமலர்மாலை என்றமையால்‌. இயற்கையான மலர்களைக்‌ 
கொண்டு தொடுத்த மாலை என்பதாம்‌. கோது - சாரம்‌ நீங்கிய 
சக்கை. இதனைத்‌ அரும்பு என்றுங்‌ கூறுவர்‌, தொன்னூலாசிரியர்‌* 


“கரும்பாட்டிக்‌ கட்டி சிறுகாலைக்‌ கொண்டார்‌ ௮ 
ு ன்‌ ரல்‌ வேங்கால்‌' ' 


என்னும்‌ காலடிச்‌ செய்யுளில்‌ வருதல்‌ க்‌ சாரமற்ற பொருளை 
யாரும்‌. எவ்வாறு .விரும்பார்களோ , அதுபோல்‌ தமயந்தியையும்‌ 
எண்ணினான்‌, காதலுணர்ச்சியைப்‌ புலன்களை அடக்கி வென்ற 
மூனிவர்களும்கூட அடக்கவொண்ணாது. தம்‌ திறமை ஆற்றல்‌ 
பண்பு முதலியன இழந்து நின்றன ரென்பது பற்பல வரலாறுக 
ளால்‌ தெறிகன்‌.றதாகலான்‌, அத்தகைய நெஞ்சைப்‌ பிணித்து: 
அடிமைகொள்ளும்‌ வன்மைமிக்க இக்காதலையும்‌ தன்மான,த்தால்‌ 
அடக்கிய... இட்பமூடையவன்‌ எனக்காட்டக்‌ (கோதாக. வென்‌ 
றான்‌” என்னும்‌ சொல்லமைத்துக்‌ காட்டுவாராயினார்‌. (எச்‌ 


இந்திரனுந்காகத்‌ தமயந்தியிடம்‌ தூதுபோக ஒப்புக்கொண்ட 
நளன்‌. மனநிலை . 


௮௪. தேவர்‌ பணிதலைமேல்‌ செல்லும்‌. திரிந்தொருகால்‌ 
மேவுமிளங்‌ கன்னிபால்‌ மீண்டேகும்‌- பாவில்‌ 
குழல்போல நின்றழலும்‌' கொள்கைத்தே பூவின்‌ 
நிழல்போலும்‌ தண்குடையான்‌ நேஞ்சு. 


(இஃ-ன்‌.) பூவின்‌ நிழல்போலும்‌ னது ொஞ்௫ - 
உலகத்‌ ' துயிர்களைய்‌ பாதுகாத்து - இன்பளிக்கின்ற குளிர்ச்சி 
பொருந்திய குடையையுடைய களமன்னனது “மனமானது, 
தவர்‌ பணி தலைமேல்‌ செல்‌ லும்‌-தேவர்‌ களின்‌ ஏவலைத்‌ தலைமேல்‌ . 
(முதன்மையாகம்‌) கொண்டு யோகும்‌; 'இரிந்து:ஒருகால்‌ மேவும்‌ 
அதுமாறி ஒருமுை D மீண்டுவரும்‌, இளம்‌ கன்னிபால்‌ மீண்டும்‌. 
ஏகும்‌:- -இரும்பி  இளம்பருவமுள்ள' தமயங்தியினிடத்துச்‌ செல்‌ 
' அவிக்க குழல்யோல்‌ கன்று உழலும்‌ வித்த னப்‌ தூத்‌ 


எ. நாலடியார்‌ : ௩௫. 





99 ' களவெண்ப்ரி '" '[சுயம்வர்‌ 


யாவின்‌ இடத்து அதைச்‌ செலுத்துன்ற மூங்கிற்‌ குழல்போல 
அங்கங்கு போய்‌ - மீண்டுமீண்டு வருகின்ற ' தன்மைத்தாகத்‌, 
திரிந்தது. ப ப்‌ ] ்‌ ப பதத ப பகக்து்‌. 3 ௫ = 
(க-து) தமயந்இபால்‌” தூதுபோக ஒப்புக்கொண்ட 
களமன்னன்‌. மனமானது. ஒருநிலைப்படா து வருந்திற்று 
என்பதாம்‌. தல்‌ 

(வி-ரை.) தன்மனம்‌ ஒருகிலைப்படாது - சுழன்ற நளமன்‌ 
னன்‌ நெஞ்சநிலைக்குத்‌ துணி" நெய்யும்‌ தொழில்புரிவோருடைய 
பாவுகுழல்‌ ஓடி ஓடித்‌ திரும்பி வந்து, திரிகின்ற. நிலையை உவமை 
கூறினார்‌. அவன்‌ மனநிலையை நோக்கினால்‌. போக விருப்பம்‌ 
இல்லை; ஆனால்‌ ஏற்றுக்கொண்ட்தைச்‌ செய்தாகவேண்டும்‌. இந்‌ 
கிலையில்‌ மனம்‌ தயக்கமுறுகின்ற து. இவ்வாறான இருவேறுபட்ட 
தன்மையைக்‌ குறித்துக்காட்ட எண்ணி எண்ணி இவ்வரிய உவ 
மத்தை எடுத்தமைத்து “பாவில்‌ குழல்போல” என்றார்‌. “பூவின்‌ 
கிழல்போலு நெஞ்சு? எனக்கொண்டு, தாமரைமலர்‌. போன்ற 
குளிர்ச்சியையுடைய மாசில்லா நளன்‌ மனம்‌ இவ்வாறு ஒருநிலைப்‌ 
ப்டாது நின்றதெனப்‌. பொருள்‌ கூறலுமாம்‌. செல்லும்‌ - ஏகும்‌ 
என்பன நெஞ்சின்‌ நிகழ்ச்சியை விளக்க வந்த செய்யுமென்‌ வினை 
முற்றுக்கள்‌. = அடதக்‌ அக டம்‌ (எள) 


நளன்‌ இந்திரனிடம்‌ “காவல்களைக்‌ கடந்து எவ்வாறு 
தமயந்திபால்‌ செல்வேன்‌” எனல்‌ 1 
௮௫. ஆவ.துரைத்தாய்‌ அதுவே தலைநின்றேன்‌ . 
... தேவர்கோ னேயத்‌ திரு௩கரில்‌_ காவல்‌. 
கடக்குமா றேன்னேன்றான்‌ காமநீர்‌ ஆழி .... 
அடக்குமா றள்ளத்‌ தவன்‌. _- 


 .(இ.ஃர்‌.) . காமம்‌ நீர்‌ ஆழி அடக்கும்‌ ஆறு. உள்ளத்தவன்‌ - 
காமமென்னும்‌ நீர்ப்பெருக்குள்ள கடலை அடக்குகின்ற: தன்மை 
கொண்ட 'நெஞ்சுடைய நளன்‌, தேவர்கோனே தேவர்கட்கு 
அரசனே, ஆவது உரைத்தாய்‌ அதுவே. தலைநின்றேன்‌. - (உனக்கு) 
ஆகவேண்டும்‌. காரியத்தையே... என்னிடம்‌ நீ. கூறினாய்‌ ; கான்‌ 
அதை மூடிக்க மூனைந்து..நிற்கின்றேன்‌, அத்‌: திருநகரில்‌ .காவல்‌ 
கடக்கும்‌ ஆறு என்‌. என்றான்‌ - (ஆனால்‌, அவ்வழகிய குண்டின 
புர௩கரிலுள்ள பாதுகாப்பை-நான்‌--கட்ந்து-. செல்லுதற்கு-- வழி 
யாது என்று கேட்டான்‌. ப்பின்‌ ட ரப்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ர்‌ 


.(௧- து.) நளன்‌, ட தவேந்திரனை (கோக்கு, நீ. உனக்கு 
வேண்டும்‌. காரிய. த்தையே கூறினாய்‌; குண்டினபுர, ஈகர்த்‌ 
காவலை நான்‌ கடந்து தமயந்திபால்‌' செல்வதெவ்வா'றென 
(வி - ரை.). அவது, இனிமேல்‌ ஆகும்‌ என்பது எதிர்கால. 
வினையாலணையும்‌ ஒன்றன்பாற்படர்க்கைப்‌ பெயர்‌. தூதுபோவ 
தற்கு ஏற்றுக்‌ கொண்ட களன்‌, , காவல்களையெல்லாம்‌ கடந்து. 
தமயந்திபால்‌ செல்வதெவ்வாறு எனக்‌. கேட்டான்‌ என்பதில்‌: 
அவன்‌ . மனநிலை . ஒருவழிக்கொள்ளா து நின்றநிலை கோன்றுதல்‌: 
காண்க. . உள்ளங்கவர்ந்கெழுந்து வரம்பின்றிப்‌ . பெருகயோடு' 
இன்ற காதலுணர்வைக்‌ கடலாக்கிக்‌ “காம நீராழி! என்றார்‌. 
காமத்தைக்‌ கடலாக்கித்‌ திருவள்ளுவரும்‌, fe 
1 தாமக்‌ கடல்மன்னும்‌ உண்டே அதுநீந்தும்‌ 
ஏமப்‌ புணைமன்னும்‌ இல்‌” ட்‌ 
என, அருள்வது கொண்டு தெளிக, 3 (ay: 
I இந்திரன்‌ நளனை நோக்கிக்‌ கூறல்‌ க்‌ ன்‌ 
௮௬. வார்வேஞ்‌ சிலையோழிய வச்சிரத்தான்‌' மால்வரையைப்‌. 
போர்வேஞ்‌ சிறகறுத்த போற்றோளான்‌-— யாருமுனைக்‌- 
காணார்போய்‌ மற்றவளைக்‌ காணேன்றான்‌ கார்வண்டின்‌' 
பாணாறும்‌ தாரானைப்‌ பார்த்து. ... 


(இஃ-ள்‌.)' வார்வெம்‌-சிலை ஓழிய - நீண்ட (“மைந்நாக பர்வ 
தம்‌” என்னும்‌) மலை ஒன்றுமட்டும்‌ நீங்க, வச்சிரத்தால்‌!. மால்‌ 
வரையை. -. தன்‌ வச்சிரப்படையினால்‌ (மற்ற) பெரிய மலைகளை 
யெல்லாம்‌, போர்‌ வெம்‌ சிறகு அறுத்த - போர்செய்து அழிக்‌ 
இன்ற (அவைகளின்‌ ) கொடிய சிறகுகளை வெட்டியெறிந்த, பொன்‌ 
தோளான்‌ - அழயெ தோளையுடைய இந்திரனானவன்‌, கார்‌ 
வண்டின்‌ பாண்‌ நாறும்‌ தாரானை பார்த்து - கருகிற வண்டுகளின்‌ 
பாட்டுக்கள்‌ முழங்குகின்ற மாலையையுடைய நளனை நோக்க. 
யாரும்‌ உனைக்‌ காணார்‌ போய்‌ அவளைக்‌ காண்‌ என்றான்‌ -உன்னைப்‌ 
பிறர்‌ எவரும்‌ காணமாட்டர்ர்கள்‌ ; நீ போய்த்‌ தமயந்தியைப்‌- 
பார்த்து வருக என்று கூறினான்‌. -: பட்‌ ்‌ 

(க-து). இந்திரன்‌ களனைப்பார்தது, “உன்னை. யாரும்‌ 
கண்டு கொள்ளமாட்டார்கள்‌ ; நீ போய்த்‌. தமயந்‌ இயைப்‌: 
பார்க்கலாம்‌' என்றான்‌ என்ப தாம்‌. ல்‌ 





... ரீ). திருக்குறள்‌. ௧௧௬௪... 


ஆச ்‌ நளவெண்பா [சுயம்வர 


_ (சீ-ரை.) (வார்வெஞ்சிலை...... தோளான்‌! என்பதுவரை 
இரதிரனுடைய எறப்பைக்‌ குறித்தது. ஒரு. காலத்தின்‌ மலை 
களுக்குச்‌ சிறகு: இருந்ததாகவும்‌; அவைகள்‌ நினைத்தபோது 
பறந்துசென்று நகர்கள்‌ முதலியவற்றை யழித்ததாகவும்‌. அதனால்‌ 
உயிர்கள்‌ வருந்த அதற்காக அவைகளின்‌ சிறகை அறுத்தானென்‌ 

ம்‌. அதுல்‌ தப்பி ஓடி மைநக்காக பருவதம்‌ கட்லுக்குள்‌ ஒளிந்து 

கொண்ட தாகவும்‌. புராணங்கள்‌ கூறும்‌, அப்‌ புராணக்‌ கதையை 

விளக்குவதால்‌ சிலை யொழிய என்பதற்கு மைந்நாக பர்வதம்‌ 

என்று. பொருள்‌ கூறப்பட்டது. சிலை வில்லெனப்‌' பொருள்‌ 

கொண்டு வில்லின்றி வச்சிரத்தால்‌' சிறிதரன்‌ எனப்‌ பொருள்‌ 

கொள்ளுதலும்‌ பொருந்தும்‌. அஃது: அவ்வளவு பொருட்சிற்ப்‌ 

உன்மையால்‌ இங்கே மேற்கூறியவாறு பொருள்‌ கூறப்பட்டது. 

இக்‌ கதையை, 

* “மலைச்சிற கரிந்த வச்சிர வேந்தற்குக்‌ 
கலிகெழு கூடல்‌ செவ்வணி காட்ட” 


னன, ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌ தப்த கார்த்து அருளுதல்‌ 

அறிக. பாண்‌ - பாடல்‌. நர்றுதல்‌'- தோன்றுதல்‌ : வெளிப்படு 

தல்‌. இது; கட்புலனுக்குத்‌ தோன்றும்‌ வினையைக்‌ காதின்‌ வினை 

யாகக்‌ கூறினார்‌ ; 

நாற்றம்‌ கேட்டலும்‌ இன்ன: ஈயப்பதோர்‌.. 
கூற்றுண்டோ?” 


என, இரா மாயணப்‌ பெருங்காப்பியத்தில்‌ கம்பகாடர்‌ மூக்குப்‌ 
மூலன்‌ முகர்தல்‌ உணர்வை, காதின்‌ உணர்வாகக்‌ காட்டி, நாற்றம்‌ 
'அகட்பினும்‌' என்றது. போல. 

்‌ £ “பகைமையும்‌ கேண்மையும்‌ கண்‌ ணுரைக்கும்‌ * 


என்னும்‌ வள்ளுவர்‌ வாய்மொழியும்‌ காண்க. ்‌ (௪௯) 


நளன்‌, குண்டினபுரம்‌ செல்லுங்கால்‌. அது வாதுகற்போச்‌. 
இட இருந்ததெனல்‌. 


௮௪. இசைமுகந்த வாயும்‌ இயல்தேரிந்த நாவும்‌ 
திசைமுகந்தால்‌ அன்ன தெருவும்‌--வசைஇறந்த: 
“போன்னா போந்திருந்தால்‌- க்ப்‌ in 

ப்‌ கன்னாடர்‌' கோமான்‌ நகர்‌: 





ம. லெப்‌ ௬௪3-௯௫௨௫ 2-கம்பதாமா.. "சாடகைவதை க ௬௪. 
8. இருக்குறள்‌ :௭௦௯, 


காண்மம்‌ மூலமும்‌: உரையும்‌ நித. 


(இன்‌) போர்‌ விதர்ப்ப, ஈல்காடர்‌ கோமான்‌: சகம்‌ போர்‌ 
சய்கின்‌ ற! இறலில்‌: றிந்த விதர்ப்ப: நாட்டு: மக்களுக்கு, வேந்த 
னாய்‌. வீ மனின்‌. குண்டின புர ஈகசமானஆடி:இசை: முகந்து வாயூம்‌- 
புகறையெல்லாம்‌ தன்னுள்‌: அடக்கிக்‌ கொண்டிருக்கின்ற. வாயில்‌ 
களினாலும்‌;இயல்‌ தெரிந்த நாவும்‌-மனை நால்‌. முறைப்படி அமைத்‌ 
துன்ன வீடுகளினா லும்‌, இசை முகந்தால்‌. அன்ன தெருவும்‌.- திசை 
கள்‌: வந்து. படி-ந்‌.திருப்பன்‌ யோன்றுவீதிகளாலும்‌) வசை இறந்த 
பொன்‌ நாடு யோர்து இருந்தால்‌ போன்றதே. குற்றமற்ற, விண்‌ 
ணகரமானது. கிலவுலகிற்கு: வந்து, இறங்கித்‌ தன்னிடம்‌. இருந்த 
தன்மையைப்‌ யோலத்‌ தோற்றமளித்தது. (களமன்னனுக்கு). 


(௧ - து.) - ஈளமன்னனுக்கு விதர்ப்பன்‌ நகர்‌. தேவ 
லகம்‌. போன்று. தோன்றிற்று என்ப, தரம்‌. 


(வி ஓர) போர்விதர்ப்பன்‌'என்‌ றமையால்‌, “இசைமூகந்த? 
என்பதற்கு,. போராம்‌ புகழமோங்க என்று பொருள்‌ கொள்க. 
இப்புகழ்‌ நாள்தோறும்‌ பல நாட்டிலும்‌ பேசப்படுவதா லும்‌ ஒவ்‌ 
வொரு நாளும்‌ புகழ்‌ விஞ்சி ௮௩% நகரின்‌ பெயரே முன்‌ எடுத்துக்‌ 
கூறப்படுவதா லும்‌ “இசை முகந்த வாய்‌” என்றார்‌ . இயல்‌-இயற்கை 
யைக்‌. கூறும்‌ நூலுக்காயிற்று: கருவியாகு . பெயர்‌. நா - நடு? 
உள்ளிடத்தை உணர்த்திற்று: அதனிடம்‌ அமைந்த . வீடுகள்‌ 
ஏன்று. பொருள்‌ கொண்டமையின்‌ .இருமடியாகு பெயராகக்‌ 
கொள்க. . வானுலகம்‌ என்றும்‌. இன்பமிக்கதாய்ச்‌ செல்வத்தால்‌ 
இகழ்வதால்‌, :பொன்னாடு போக்திருந்தால்‌ போன்றதே” என்றார்‌. 
அலப்பதிகாரத்தில்‌, 

* “அயிரங்‌ கண்ணோன்‌ அருங்கலச்‌ செப்பு 
வாய்‌ இறந்‌ தன்ன மதிலக வரைப்பு! 
என்‌.றதூ உம்‌ இக்‌. கருத்தோ. டொத்திருத்தல்‌ காண்க. அக்‌ 
குண்டின புரம்‌ ஈளமன்னன்‌ காணுங்கால்‌ அவனுக்குப்‌ பொன்னாடு 
போல்‌ தோன்றிற்று என்று பொருள்‌ கொள்க. இறந்த -கடந்த; 
நீங்கியஎன்பது பொருள்‌.” (௮0) 
கன்னிமாடத்தில்‌ நளனும்‌ தமயந்தியும்‌ நேர்பட்டுப்‌ பார்த்த 
௮௮. தேங்குவளை. தன்னிலே. செந்தா. மரைமலரப்‌ 
ஈ 0 தூங்குவளை. தாமரைக்கே பூத்ததே ஆங்கு, . 
'ம்துநோக்கும்‌' தாரானும்‌' வாள்நுதலும்‌ தம்மில்‌ ..- 
போதுகோக்‌ கெதிர்கோக்கும்‌ போது... : ௯. -.: i 








1. சிலப்‌. ௧௫ ௬௮௫௯, ' 


96  நளவேண்பா... [சுயம்வர 


(இன்‌) ஆங்கு அந்தப்புரக்‌ கன்னிமாடத்தில்‌, மதுகோக்கும்‌ 
தாரானும்‌ வாள்‌ நுதலும்‌ - (வண்டுகள்‌) 'தேனை வீரும்பி வருகின்ற 
மலர்‌ மாலையணிந்த”  ஈளமன்னனும்‌ ஒளிபொருந்திய. நெற்றி 
யையுடைய தமயந்தியும்‌, தம்மிற்‌ பொதுநோக்கு எதிர்நோக்கும்‌: 
போ து-தம்க்குள்‌'இயல்புப்‌-பார்வையினால்‌ நோ நேராகப்‌. பார்த்த. 
காலத்து, . “தேம்‌ குவளைதன்னின்‌ செந்தாமரை மலர - (தமயந்தி 
யின்‌. கண்களா கய) கருங்குவளை மலர்களிலே (நளனுடைய கண்க. 
ளாதிய):. செந்தாமரை: மலர்கள்‌ மலர,பூங்குவளை தாமரைக்கே. 
பூத்தது -(தமயந்தியுடைய கண்களாயெ) அழகிய கருகெய்தம்‌ பூ. 
(களன்‌ முகமாகிய ) தாமரை மலர்மீது மலர்ந்தது. ' ட்‌ 


காது) நளனும்‌ தமயந்தியும்‌ ' “ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்தபோது குவனளைமலரின்‌ . செந்தாமரைப்‌ பூவும்‌ செந்‌ 
.தரமரைமலரில்‌ கருங்குவளை ப்பூவும்‌ பூ த தஅபோல்‌,இருந்தது _ 


" “(விஃன்ர.) தேன்‌ குவளை: தேங்குவளை . என்றாயிற்று? 
௫ தன்மொழி மெய்வரின்‌” என்னும்‌ விதியாற்‌ கொள்க. பொது: 
சோக்கு- இயற்கைப்‌ பார்வை. நளனும்‌ தமயந்தியும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ காண நேர்ந்தபோது, இன்னாரென அறிந்துகொள்ளா 
ராதலான்‌, மனத்தில்‌ வேறுபாடற்ற பொதுப்‌ பார்வையாயிற்று 
இவர்கள்‌ பார்வைகளை (கண்களை )க்‌ குவளை மலராகவும்‌ தாமரை 
மலராகவும்‌ உருவகம்‌ செய்தார்‌. குவளை மலர்போன்ற தமயந்தி 
யின்‌ கண்களைத்‌ தாமரை மலர்போன்ற நளமன்னன்‌ கண்கள்‌ 
பார்த்தன; பின்னர்க்‌ குவளை மலர்போன்ற தமயந்தியின்‌ கண்கள்‌, 
நளமன்ன னுடைய தாமரை மலர்போன்ற முகத்தைப்‌ பார்த்தன்‌ 
என, நளன்‌ முதலில்‌ பார்த்ததையும்‌ பின்னர்த்‌ தமயந்தி ஈளனைப்‌: 
பார்த்ததையும்‌ முறைப்படுத்தித்‌ “£தேங்குவளை... பூத்ததே என்று. 
நயம்படக்‌ கூறினார்‌. இவ்வாறே கம்பநாடர்‌, அயோத்தி யேந்த. 
லும்‌ மிதிலைச்‌ செல்வியும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டுகொண்ட 
காட்சியை, ' வ ம்‌ ॥ } 
2 அண்ணலும்‌ நோக்கினான்‌ அவளும்‌ நோக்கினாள்‌! 
எனவும்‌, 
 “ப.ருதிய நோக்கெனும்‌ பாசத்தாற்‌ பிணித்து...... 
இருவரும்‌ மாறிப்புக்‌ சதயம்‌ எய்தினார்‌? 0 ணப 
எனவும்‌ அழகுற அமைத்துக்‌ கூறுதலை அறிக. இவ்வாறே 
பரவைகாச்சியாரைக்கண்ட நம்பியாரூரர்‌ வாயிலாகச்‌ சேக்கிழார்‌ 





7 


1. தன்னூல்‌ : ௨௧௪. உல்‌ 
2, 8. கம்பராமா. மிதிலைக்‌.: ௩௫; ௩௭. . 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 97 


பெருமான்‌ “கற்பகத்தின்‌ பூங்கொம்போ? எனவும்‌, பரவைநாச 
யார்‌ வாயிலாக “முன்னேவந்‌ தெதிர்‌ தோன்றும்‌ முருகனோ £: 
எனவும்‌ கூறுவது காண்க. மது நோக்குதல்‌-தேன்‌ வெளிப்படல்‌. 
தேன்‌ மலரிலிருந்து வெளியில்‌ மிதந்து வருதலை, நோக்குதல்‌ 
என்ற சொல்லால்‌ குறிப்பிட்டார்‌. 


தாமரைக்கே-தாமரையில்‌ எனப்‌ பொருள்கொள்ளக்‌ டெப்‌ 
பதால்‌ உருபு மயக்கம்‌: நான்கனுருபு ஏழனுருபோடு மயங்க 
சின்ற.து. | (௮௧ 


நளனைக்‌ கண்டவுடன்‌ தமயந்தியின்‌ மனநிறையழ்தல்‌ 


௮௯. நீண்ட கமலத்தை நீலக்‌ கடைசென்று 
தீண்டும்‌ அளவில்‌ திறந்ததே--பூண்டதோர்‌ 
அற்பின்‌ தாழ்‌ கூந்தலாள்‌ வேட்கை அகத்தடக்கிக்‌ 
கற்பின்தாழ்‌ வீழ்த்த கதவு. 


(இ-ள்‌.) நீண்ட கமலத்தை நீல கடை சென்று தீண்டும்‌ 
அளவில்‌ - (இவ்வாறான) ஈளன்‌ கண்களாகிய உயர்ந்த காமரை 
மலர்களைத்‌ தமயந்தியின்‌ கண்களாகிய. கருநெய்தல்‌ மலர்போய்ச்‌ 
சார்ந்தவுடன்‌, தாழ்‌ கூந்தலாள்‌ வேட்கை அகத்து அடக்கி-ரீண்ட 
கூந்தலையுடைய தமயந்தியானவள்‌ தன்‌ ஆசையைத்‌ தன்‌ மண 
மென்னும்‌ உள்ளறையில்‌ அடைத்து, கற்பின்தாழ்‌ வீழ்த்த கதவு- 
கற்பென்னும்‌ தாழ்ப்பாள்‌ இட்டுப்‌ பூட்டி யிருந்த (கிறையாகிய ) 
கதவானது, பூண்டது ஓர்‌  அற்பின்‌ திறந்தது - முன்பே 
தான்‌ கொண்டிருந்த பேரன்பின்‌ (வேகத்தால்‌) இறந்து 
கொண்டது. வ ்‌ 


(க - து.) நளனைக்‌ கண்டவுடன்‌. தமயந்தியின்‌ மன 
நிறை அழிந்தது என்பதாம்‌. ள்‌. 


(வி-ரை.) தமயந்தியின்‌ உள்ளத்தை அறையாகவும்‌, மன 
நிறையை அவ்வறைக்‌ கதவாகவும்‌, கற்பைத்‌ தாழ்ப்பாள்‌ ஆகவும்‌, 
அன்பைக்‌ கதவைத்‌ திறக்கின்ற வேகமாகவும்‌ உருவகஞ்‌ . செய்‌; 
தவை மிக மகிழற்பாலன. நிறை-மனத்தைப்‌ புறத்தே செல்லாது 
நிலைநிறுத்தல்‌. கமலம்‌ நீலம்‌ என்பன முறையே நன்‌. 
தமயந்தியின்‌ கண்களைக்‌ குறித்த உவமவாகு பெயர்‌ : உருவகவணி.. 
(௮௨௮) 


நதி 


98 2 நளவெண்பா .. [சுயம்வ ர 


்‌ தமயந்தி பார்க்கப்‌ பார்க்க நளன்‌ அழகு மிகுதிப்படல்‌ 

௯௦. உய்ஞ்சு கரையேற ஒட்டூங்கோல்‌ ஒண்தோடியாள்‌ 

நெஞ்சு தடவும்‌ நேடுங்கண்கள்‌--விஞ்சவே ்‌ 
நீண்டதோ அங்ஙனே இங்ஙனே நீள்மலராள்‌ 
ஆண்டதோள்‌ மன்னன்‌ அழகு. 

(இ-ள்‌. ஒள்தொடியாள்‌ கெஞ்சு தடவும்‌ நெடும்‌ கண்கள்‌- 
ஒளிபொருந்திய வளையலணிந்த தமயந்தியுடைய ஈளனது மார்‌ 
பைத்‌ தொடுகின்ற. நீண்ட கண்கள்‌, அங்ஙனே விஞ்சவே 
நீண்டதோ-அம்‌ மனமிருக்கும்‌ இடமாகிய நளன்‌. மார்பின்மீ து 
மிகுதியாக நீண்டனவோ?, நீள்மலராள்‌ ஆண்டதோள்‌ மன்னன்‌ 
அழகு-உயர்ந்த செந்தாமரை மலரில்‌ வீற்றிருக்கின்ற திருமகள்‌ 
வாழ்கின்ற தோள்களையுடைய  . ஈளனின்‌ - அழகாகிய கடல்‌, 
இங்ஙனே உய்ஞ்சு கரைஏற ஒட்டும்‌ கொல்‌ - (தமயந்தியைத்‌) 
தப்பிக்‌ கரையேற விடுமோ £ இ ள்‌ 

(க - து.) தமயந்தியின்‌ கண்கள்‌ களன்‌ - அழகைப்‌ 
யார்‌ த்தபடியே இருந்தன ; அவன்‌ அழகுக்கடல்‌ அவளைக்‌ 
கரையேற விட்டுவிடுமோ ? * 


(வி- ரை.) ஈளனுடைய மார்பழகைத்‌ தமயந்தி பார்த்த 
படியே தன்‌ கண்‌ வாங்காமல்‌ நிற்கின்றாள்‌. ஆனால்‌ அவன்‌ அழகு 
மேலும்‌ மேலும்‌ வளர்ந்துகொண்டே போகின்றது. இக்‌ கிலையில்‌ 
காதலுணர்வு மேலும்‌ மேலும்‌ பெருக நளனின்‌ அழகாக கடல்‌ 
தமயந்தி யென்னும்‌ நெஞ்சத்‌ தெப்பத்தைக்‌ கரையேறவிடாது 

'அலைத்து அலைத்து நிற்கும்‌ என நூலாசிரியரே களன்‌ அழகை 
வியந்து கூறுகின்றர்‌. இராமனைக்‌ கண்ட பெண்கள்‌ அவன்‌ றன்‌ 
அழகு நலம்முழுஅும்‌ பார்க்கமாட்டாமல்‌ ஒவ்வோர்‌ உறுப்பையும்‌ 
பார்த்தது பார்‌ த்தபடியே இருந்தாரெனக்‌ குறித்ததூஉம்‌ இங்கே 
ஒப்பு நோக்‌ மழெற்பாலது ஆகலான்‌, அதனையும்‌ இங்கே 
காட்டுதும்‌ : | 
2 “டூதாள்கண்டார்‌ தோளேகண்டார்‌ தொடுகழற்‌ கமல மன்ன 
்‌ தாள்கண்டார்‌ தாளே கண்டார்‌ தடக்கைகண்‌ டாரும்‌ அஃதே” 


என்பது காண்க. 
ட உய்ஞ்‌௬-உய்நீது என்பதற்குப்‌ போலி; ௩. ஞ. போலியாக 
வந்தது. ஐந்நூறு : ஐஞ்ஞூறு. அரைநாண்‌ ; அரைஞாண்‌, 


த, 5 


1. கம்பரா, உலாவியற்‌ : ௧௯. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ ்‌ . 2 9 


*“செய்ஞ்ஞின்‌ ற நீல மலர்கின்ற தில்லைச்சிற்‌ றம்பலவன்‌' 
என வருவன காண்க. நெஞ்சு தடவுதல்‌ தமயந்தியின்‌ கண்கள்‌ 
ளன து மார்பைப்‌ பார்த்த வண்ணமா யிருத்தல்‌. ' (௮௩) 
தமயந்தி நளன்‌ மார்பைத்‌ தழுவ எண்ணல்‌ : 

அது நாணத்தால்‌ தடையுறுதல்‌ 
௯௧. மன்னாகத்‌ துள்ளழுந்தி வாரணிந்த மேன்முலையும்‌ 
பொன்னாணும்‌ புக்கொளிப்பப்‌ புல்லுவனேன்‌-—றுன்னு 
எடூத்தபே ரன்பை இடையே புகுந்து 
தடத்ததே நாணாம்‌ தறி. I | 

(இ-ள்‌.) வார்‌ அணிந்த மெல்முலையும்‌ - கச்சால்‌ இறுக்கப்‌ 
பட்ட மெல்லிய கொங்கைகளும்‌, பொன்நராணும்‌ - பொன்சங்கிலி 
யும்‌, மன்‌ஆகத்து உள்‌ அழுந்திபுக்கு ஒளிப்ப - களவேந்தனுடைய 
மார்பிடத்துப்‌ புகுந்து (இடையறவு படாமல்‌) அழுத்தப்பட்டு 
மறையும்படி, புல்லுவன்‌ என்று உன்னா எடுத்த பேரன்பை - 
(ரான்‌) தழுவுவேன்‌. என்று (தமயந்தி) நினைத்துக்கொண்ட 
பெரிய அன்பென்னும்‌ (யானையை), காண்‌ ஆம்‌ தறி இடையே - 
யுகுந்து தடுத்தது - வெட்கமென்னும்‌ கட்டுத்தறி ஊடே 
நுழையாது தடைசெய்தது. 

(௧ - து.) மயக்கி கன்‌ ௮சைமிகுஇயால்‌ களனை த்‌ 
கழுவ எண்ணினாள்‌; இடையில்‌ -கதோனறிய வெட்கம்‌ 
அதைத்‌ கடுத்து நிறுத்தியது என்பதாம்‌. 

உ... (வி-ரை.) மன்‌ - நிலை பெறுதல்‌ : அஃதுடையவனைக்‌ 
குறித்தலால்‌ ஆகுபெயர்‌. . ல்‌ 

” “மன்னர்க்கு மன்னுதல்‌ செங்கோன்மை அஃதின்றேல்‌ 

மன்னாவாம்‌ மன்னர்க்‌ கொளி? 
என்னும்‌ திருவள்ளுவர்‌ திருமறையும்‌, 
“ “உறங்கு மாயினும்‌ மன்னவன்‌ தன்னொளி 
கறங்கு தெண்‌ திரை வையகம்‌ காக்குமால்‌” 
என்னும்‌ திருத்தக்க தேவர்‌ சிந்தா மணியும்‌, இதனை வற்புறுத்து 
தல்‌ அறிக... நிலைபெறுதலாவ து நாட்டில்‌ நடக்கவேண்டிய 
நெறிமுறை மாறாது நடக்குமாறு அமைச்சும்‌ படையும்‌ கொண்டு 
பாதுகாத்து அமைவுறச்‌ செய்தல்‌. 
SA வவ இடப ர த TT எனம கதக்‌ வத த வக த தத னம ட க கைவ கமத ககல கபன்‌ 
மீ. திருநாவுக்‌. தேவாரம்‌: ௪ ௮௦05௫. 2 திருக்குறள்‌: 
8. சீவகசிக்‌. ௨௪௮. ்‌ டு 


100 ~ .. நளவெண்பா [சுயம்வா 


* மாண்ட 
அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌! 


என்றார்‌, புறகானூற்றினும்‌. ஆகம்‌ - மார்பு. “தறி£யென்பதற்‌ 
கேற்ப யானையென்று கூறாததால்‌ - இஃது ஏகதேச உருவகவணி; 


“ “உரன்‌ என்னும்‌ தோட்டியான்‌ ஓரைந்தும்‌ காப்பான்‌” 
என்ற திருக்குறளில்‌ வருவதுபோற்‌ கொள்க. பேரன்பு-பெரிய 


அன்பு : அஃதாவது இடையறவு படாமல்‌ வளர்கின்ற காதல்‌. 
உன்னா : செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. (௮௫) 


தமயந்தி நளனை நீ யாரென வினவுதல்‌ 
௯௨. காவல்‌ கடந்தேங்கள்‌ கன்னிமா டம்புகுந்தாய்‌ 
யாவனோ விஞ்சைக்‌ கிறைவனோ-தேவனோே 
உள்ளவா சோல்லேன்றாள்‌ ஊசற்குழைமீது 
வெள்ளவாள்‌ நீர்சோர விட்டு. 


(இ- ள்‌.) ஊசல்‌ குழைமீது (தமயந்தியானவள்‌ ) ஊஞ்சல்‌ 
போல்‌ அசைகின்ற காதணியின்மேல்‌, வாள்‌ வெள்ளநீர்‌ சோர 
விட்டு - கண்களிலிருந்து வெள்ளம்போல்‌ பெருகிவருகின்‌ ற. 
கண்ணீரை ஓழுகவிட்டு, காவல்கடக்து - இடையிலுள்ள காவல்‌ 
களையெல்லாம்‌ தாண்டி, எங்கள்‌ கன்னிமாடம்‌ புகுந்தாய்‌ - எமது 
அந்தப்புரக்‌ கன்னிமாடத்துக்கு - வந்துற்றாய்‌, _விஞ்சைக்கு 
இறைவனோ தேவனோ யாவனோ - நீ மாயவித்தைக்கு முதன்மை 
யானவனோ தெய்வத்தன்மை யுடையவனோ வேறு எவனோ? 
(நீ இங்கே வந்தது வியப்பை யூட்டுகின்ற து), உள்ளஅ சொல்‌ 
என்றாள்‌ - உள்ளபடி மறைக்காமல்‌ கூறுக என்றாள்‌. 


(க-து. தமயந்தி, தான்‌ இருக்கும்‌ சன்னிமாடக 
அஃகுள்‌ வந்த நளமன்னனைக்‌ கண்டு வியந்து, 6 யார்‌ 2” 
என வினவினாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) காதளவுவரை நீண்ட கண்களாதலால்‌ “ஊசற்: 
குழைமீது வாள்‌! என்றார்‌. வாள்போன்ற கண்ணை வாளென்ற து 
உவமவாகு பெயர்‌... நளனைக்‌ கண்டவுடன்‌ யாவனென அறியா 
திருந்தும்‌ இயற்கை வகுத்த அன்பின்‌ புணர்ப்பால்‌ பேரன்பு 
கொண்டு அவ்வன்பின்‌ பெருக்கு வெளித்தோன்றுவதுபோல்‌ 

உஙீர்‌ பெருகி ஓடிற்றாதலான்‌, “நீர்‌ சோரவிட்டு” என, நயம்பட. 


4. புறம்‌. இட, 1 திருக்குறள்‌ : ௨௪. 


காண்டம்‌] மூலமும்‌. உரையும்‌ 101. 


மொழிர்தார்‌. அன்புகொண்டவிடத்துக்‌ கண்ணீர்‌ பெருகுமென்‌ 
பதனைத்‌ திருவள்ளுவரும்‌, 
்‌ அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌? 


எனக்‌ கூறுதல்‌ அறிக. 


“யாவனோ? முதலியவற்றில்‌ வரும்‌ ஓகாரங்கள்‌ மூன்றும்‌ 
வியப்பும்‌ வினாவும்‌ தோன்ற நின்றன. புதியார்‌ ஒருவரைக்‌ 
காணும்போது அவரிடம்‌ கவரும்‌ தன்மை காணின்‌ யாருக்கும்‌ 
- வியப்பும்‌ ஐயமும்‌ தோன்றுவது இயல்பு. அதிலும்‌ இயற்கை 
வகுத்த அன்பால்‌ உந்தப்பட்ட மனத்தார்‌ எய்தும்‌ தன்மை 
கட்டுரைக்கற்பாலதன்றாம்‌. இவ்வாறே .சுநீதரரைக்‌ கண்ட 
பரவைகாச்சியார்‌, சுந்தரர்பால்‌ தம்மையறியாது மனத்கை 
ஈர்த்த அன்பின்‌ வழிப்பட்டாராய்‌, 

2 மூன்னேவந்‌ தெதிர்தோன்றும்‌ முருகனோ பெருகொளியால்‌ 
தன்னேரில்‌ மாரனோ தார்மார்பின்‌ விஞ்சையனோ 
மின்னேர்செஞ்‌ சடையண்ணல்‌ மெய்யருள்பெற்‌ றுடையவனே 
என்னேயென்‌ மனட் திரித்த இவன்யரரோ?” 


என ஐயுற்று வியப்புடன்‌ என்ணியதறிக, (௮௫) 


நளன்‌, தான்வந்த செய்தியையும்‌ தன்னுடைய நாடு 
நகர்களையும்‌ தெரிவித்தல்‌ 
௯௩. தீராத காமத்‌ தழலைத்தன்‌ செம்மையேனும்‌ 
நீரால்‌ அவித்துக்‌ கோடூநின்று--வாராத 
பொன்னாடர்‌ ஏவலுடன்‌ போந்தவா சோல்லித்தன்‌ 
- நன்னாடு சொன்னான்‌ நளன்‌. ்‌ 
(இ-ள்‌) ஈளன்‌ - (அதற்கு) நள. மன்னனானவன்‌, திராத 
காம தழலை- ஆறாத தன்‌ காமத்தியை, தன்‌. செம்மை எனும்‌ 
நீரால்‌ - தன்னுடைய உயர்ந்த தன்மையாகிய நீரினால்‌, அவித்துக்‌ 
கொடு நின்று - தணித்துக்கொண்டு நின்று, வாராத பொன்நாடர்‌ 
ஏவலுடன்‌ போந்தவாசொல்லி - (மண்ணுலகிற்கு) வரத்தகாக 
(பெருமை மிக்க) விண்ணுலகத்‌ தேவர்களின்‌ கட்டளையினால்‌ 
தான்‌ தூதுவனாக வந்த வரலாற்றை எடுத்துச்சொல்லி, தன்‌ நல்‌ 
நாடு... சொன்னான்‌ - தனது (நீர்‌, நில வளமிக்க) ஈல்ல நாட்டை 
யும்‌ கூறினான்‌. 


1. திருக்குறள்‌ : எக. 2. பெரியபுராணம்‌, தடுத்தாட்‌: ௧௪௪ 


102 நளவெண்பா [சுயம்வர 


(க-து) ஈகளன்‌ தன்‌ காதலை அடக்கிக்கெர்ண்டு 
கான. வந்த வரலாற்றையும்‌, தன நாடு நகர்‌ முதலிய 
- வற்றையும்‌ சொன்னான்‌ என்ப காம்‌. 


(வி- ரை.) தீராத காமத்தழல்‌ - அடக்கவொண்ணாத காம 
நெருப்பு. வெளியிற்‌ காணப்பெறும்‌ நெருப்புவெளிப்புறத்தையே 
சுட்டு வருத்தும்‌. இது வெளிப்புறத்தையன்றி உட்புறமாயெ 
அகத்தையும்‌ சுடுதலின்‌ “தீராத' என்னும்‌ அடைகொடுத்துக்‌ 
கூறினார்‌ ; இதன்‌ தன்மையை, i 


* ஊருள்‌ எழுந்த உருகெழு செர்திக்கு 
நீருட்‌ குளித்தும்‌ உயலாகும்‌-— நீருட்‌ 
குளிப்பினும்‌ காமம்‌ சுடுமேகுன்‌ றேறி 
ஒளிப்பினும்‌ காமம்‌ சுடும்‌” 


என்று பிறர்‌ கூறுவதும்‌ அறிக. இந்‌ நெருப்பு என்றதற்கேற்ப, 
அதைத்‌ தன்‌ அடக்கமென்னும்‌ ஆண்டகைக்குணத்தால்‌. அடக்கி 
நின்றதை நீர்‌. என்றார்‌. இவை உருவக அணி. தான்‌ வந்த 
வரலாற்றையும்‌ தன்‌ நாடு நகர்‌ முதலியவற்றையும்‌ நன்கு தெளி 
யும்படி கூறினா னாதலால்‌ :வந்தவா...... குன்‌ நன்னாடு சொன்னான்‌” 
என்றார்‌. ஆறு: ஆ எனக்‌ கடை குறைந்து நின்றது. '.. (௮௬) 


இந்திரனுக்கு மாலை கட்டும்படி நளன்‌ தமயந்திக்குக்‌ கூறல்‌ 
௯௪. என்னுரையை யாதேன்‌ றிகழா திமையவர்வாழ்‌ 
பொன்னுலகங்‌ காக்கும்‌ புரவலனை--மேன்மாலை 
'குட்வோ யேன்றான்‌ தோடையில்தேன்‌ தும்பிக்கே 
ஊட்டூவான்‌ எல்லாம்‌ உரைத்து. 


_. (இ- ன்‌.) தொடையில்‌ தேன்‌ தும்பிக்கேளட்டுவான்‌- 
(தன்‌) மலர்‌ மாலையிலுள்ள தேனை வண்டுகள்‌ உண்ணுமாறு 
கொடுக்கின்ற நளமன்னன்‌, எல்லாம்‌ உரைத்து - (தான்‌ வந்த 
வரலாறுகள்‌) யாவும்‌ அவட்கு எடுத்துக்கூறி, என்‌ உரையை : 
யாது என்று இகழாது - எனது சொல்லை இஃதென்ன வென்று 
புறக்கணித்துவிடா து, இமையவர்வாம்‌ பொன்‌ உலகம்‌ காக்கும்‌ 
புசவலனை - கண்‌ இமைக்காதவராகிய தேவர்கள்‌ வாழும்‌ 
விண்ணுலகை ஆட்சிபுரிகன்ற வேந்தனாகிய தேவேந்திரனுக்கு, 
மென்மாலை சூட்டுவாய்‌ என்றான்‌ - (உன்‌ சுயம்வரகாலத்தில்‌) 


1. நாலடியார்‌ : ௯௦. 


காண்டம்‌]- மூலமும்‌ உரையும்‌ 702 


மெல்லீதாய. மலர்மாலையைச்‌ . சூட்டுவாயாக என்று. மொழிர்‌ 
கான்‌. $ 


(௧. - தூ.) “ஏன்‌ சொல்லைத்‌ தட்டாமல்‌ சுயம்வரகால த 
இல்‌ தேவேந்திரனுக்கே நீ மாலை சூட்டவேண்டு'. மென, 
நளன்‌, தமயந்திக்குக்‌ கூறினான்‌ என்ப காம்‌. 


(வி - ரை.) தமயந்திக்கு மாலைசூட்டுவதற்கு மண்ணுலக அரச 
ரினும்‌ விண்ணுலகத்‌ தேவேந்திரன்‌ சிறந்தவன்‌; செல்வமிக்கான்‌ 
முதலியன யாவும்‌ தோன்ற, “இமையவர்‌ வாழ்‌ பொன்னுலகம்‌ 
காக்கும்‌ புரவலன்‌' என்றார்‌. புரவலன்‌: புரத்த (காத்த)லில்‌ வல்ல 
வன்‌ என்பது பொருள்‌ ; புரவலனுக்கு எனப்‌ பொருள்‌ கொள்ளக்‌ 
இடப்பதால்‌ இது வேற்றுமை மயக்கம்‌. 


தனக்கென வாழாப்‌ பிறர்க்குரியாளனாய்ப்‌ புகழெனின்‌ 
உயிரும்‌. கொடுக்கும்‌ ஏர்தலாய்‌ இருக்கின்றான்‌ ஈளமன்னன்‌ : 
என்பது.குறிப்பினால்‌ தோன்ற, (தொடையில்‌ தேன்‌ தும்பிக்கே 
ஊட்டுவான்‌' என்றார்‌. ஊட்டுதல்‌ - உண்ணுமாறு உவப்புடன்‌ 
கொடுத்தல்‌. (௮௭) 

தமயந்தி, நளனை நோக்கி “நினக்கே சுயம்வரம்‌ வகுத்த? தெனம்‌ 
௯௫. இயமாம்நின்‌ மார்ப்ப இனவளைநின்‌ றேங்க 
வயமருதோள்‌ மன்னா வகுத்த --சுயம்வாம்தான்‌. 
நின்போருட்டால்‌ என்று நினைகென்றாள்‌ நீள்குடையான்‌ 
தன்பொருட்டால்‌ நைவாள்‌ தளர்ந்து. 

(இ-ன்‌.) நீள்‌ குடையான்‌ தன்பொருட்டால்‌. தளர்ந்து 
'நைவாள்‌ - ரீண்டகுடை யை உடைய நளமன்னனுக்காகவே மனம்‌ 
மாழ்கி. வருந்துவோளாகிய தமயந்தியானவள்‌, வயம்‌ மருதோள்‌ 
மன்னா - வெற்றிபொருந்திய தோள்களையுடைய வேந்தே! “இயம்‌. 
மரம்‌ கின்று ஆர்ப்ப - பல்வகை இசைக்கருவிகள்‌ (ஒரு பக்கம்‌) 
கின்று முழங்க, இன வளை நின்று ஏங்க - சங்குக்‌ கூட்டங்கள்‌ 
(மற்றொரு பக்கம்‌) நின்று பேரொலிசெய்ய,. வகுத்த சுயம்வரம்‌ - 
ஏற்படுத்திய இந்தச்‌ சுயம்வரமான து, நின்‌ பொருட்டால்‌ என்று 
நினைக என்றாள்‌ - உன்னை மணஞ்செய்து கொள்வதற்காகவே 
அமைத்ததென்று நீ கருதுவாயாக என்று கூறினாள்‌. 

(க - து.) தமயந்தி நளனைப்பார்‌ தது இச்‌ சுயம்வரம்‌ 
உனக்காகவே ஏற்படுத்தியது என்று நினைத்துக்கொள்‌” 
என்னு கூறினாள்‌ என்பதாம்‌. க 


104 : நள வெண்பா ! சுயம்வர 


(வி- ரை.) இயம்‌ மரம்‌ - ஊதுகருவிகள்‌ : மரத்தால்‌ இயன்ற 
பொருள்களை மரம்‌ என்றது ஆகுபெயராகக்‌ கொண்டு அவை 
காகசின்னம்‌, புல்லாங்குழல்‌ போன்ற ஊதுகருவிகள்‌ எனக்‌ 
கொள்க. இனம்‌ வளை: வளை இனம்‌ என மாற்றுக ; இஃது 
இலக்கணப்போலி. மருவுதோள்‌ : மருதோள்‌ என உகரம்‌ 
குறைந்து நின்றது; முக்காலவினைத்தொகை. 


அரசமங்கைகட்கு உரிய முறைப்படி வகுத்த சுயம்வரம்‌ 
- ஆயினும்‌ இச்‌ சுயம்வரத்தில்‌ உன்னையே மணப்பேன்‌; பிறர்‌ 
யாரையும்‌ மனத்தாலும்‌ கருதுகிலேன்‌ ; நீ வேறொன்றும்‌ சொல்ல 
வேண்டா வென்னும்‌ கருத்தினளாய்‌ “சுயம்வரம்தான்‌ . நின்‌ 
பொருட்டால்‌ என்று நினைக” என்றாள்‌ என்க. 
நீள்குடையான்‌ - தன்‌ ஆட்சிமுறை எங்கும்‌ பரந்து செல்லும்‌ 
தன்மையுடைய வெண்கொற்றக்குடையான்‌ என அவன்‌ குடி 
புறந்தரூஉம்‌ செந்தண்மை தோன்ற: விரித்தவாறாம்‌. தளர்ந்து 
என்னும்‌ வினையெச்சம்‌ நைவாள்‌ : என்னும்‌ வினைப்பெயர்‌ 
கொண்டு முடிந்தது. (௮௮) 


.. தேவர்களையும்‌ நளனையும்‌ தன்‌ சுயம்வரத்துக்கு வருமாறு 
தமயந்தி வேண்டுதல்‌ ப 
௯௭௬. போதரிக்கண்‌ மாதராள்‌ பொன்மாலை சூட்டத்தான்‌ . 
ஆதரித்தார்‌ தம்மோ டவையகத்தே-— சோதிச்‌ ' 
சேழுந்தாள வேண்குடையாய்‌ தேவர்களும்‌ நீயும்‌ 
எழுந்தருள்க என்றாள்‌ எடுத்து. 
(இ-ள்‌) போது அரிகண்‌ மாதராள்‌ - தாமசை மலர்‌ 
போன்ற செவ்வரியோடிய கண்களையுடைய தமயந்தியானவள்‌, 
சோதி செழும்‌ தரள வெண்குடையாய்‌ - ஒளியுள்ள குளிர்ச்சியை 
யுடைய வெள்ளைக்‌ குடையைக்கொண்ட வேந்தே !, பொன்மாலை 
சூட்ட ஆதரித்தார்‌ தம்மோடு - அழகிய (சுயம்வர) மலர்மாலை 
யைச்‌ சூட்டுதற்கு விரும்பிய வேந்தர்களுடனே, தேவர்களும்‌ 
நீயும்‌ அவை அகத்தே எழுந்து அருள்க என்றாள்‌ எடுத்து - 
தேவர்களுடனே நீயும்‌ அவ்வவையிலே வந்திருப்பாயாக என 
விளக்கமாகக்‌ கூறினாள்‌. 


(க - து.) தமயந்தி நளனை நோக்கி, தேவர்களும்‌ 
நீயும்‌ சுயம்வரமண்டபத்து வந்திருங்கள்‌' என்று விளக்க 
மாகக்‌ கூறினாள்‌ என்பதாம்‌. 


௪ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 105 


(வி-ரை.) போது - தாமரை மலர்‌. 
்‌ 
**பூவெனப்‌ படுவது பொறிவாம்‌ பூவே” 


என்றாராகலின்‌. அரி - இரேகை? கண்களில்‌ படர்ந்துள்ள 
'செந்கிற வரிகள்‌. அஃது, தமயந்தியின்‌ கண்ணின்‌ அழகை 
விளக்கி நின்றது. இதனை, ள்‌ 


* மலிபெயற்‌ கலித்த மாரிப்‌ பித்திகத்துக்‌ 
கொயலரு நிலைஇய பெயலேர்‌ மணமுகைச்‌ 
செவ்வெரிந்‌ உறமும்‌ செழுங்கடை மழைக்கண்‌? 


என்றார்‌ பிறரும்‌. “அரள வெண்குடையாம்‌” என இப்பாடலிலும்‌ 
“நீள்‌ குடையான்‌” என முன்‌ பாடலிலும்‌, “பூவின்‌ கிழல்‌ 
போலும்‌ ' தண்குடையான்‌' என (௭௭) ஆம்‌ பாட்டிலும்‌ 
யிறாண்டும்‌ கூறிவருவது, ஈளமன்னன்‌ ஆட்சிச்‌ சிறப்பையும்‌ 
கோமுறை கோடாக்‌  கொற்றத்தையும்‌ விளக்குதற்கென்க. 
i எடுத்துரைத்தல்‌ - களர்ச்சியுடன்‌ விளக்கமாகக்‌ கூறல்‌. 
மாதர்‌ 4 ஆள்‌ : எனப்‌ பிரித்து க்‌ ஆட்சி செய்பவள்‌ 
என்றும்‌ பொருள்‌ கோடலுமாம்‌. : மூன்பு “அழகு சுமந்திளைத்த 
ஆகத்தாள்‌' (௭௯) என்றதூஉம்‌ காண்க. ன வியங்கோள்‌ ' 
வினைமுற்று. (௮௯) 


நளன்‌, தமயந்தியிடமிருந்து இந்திரன்பால்‌ 
திரும்பிவந்து தொழுது நிற்றல்‌ I 
௯௭. வானவர்கோன்‌ எவல்‌ வழிச்சேன்று வாணுதலைத்‌ 
தானணுகி மீண்டபடி சாற்றவே--தேன்முசாலும்‌ 
வண்டார்‌ நளன்போந்து வச்சிராயு தற்றோழுதான்‌ 
கண்டார்‌ உவப்பக்‌ கலந்து. 

(இ-ள்‌.) கேன்முரலும்‌ வண்தார்‌ நளன்‌ - தேனுண் ணும்‌ 
வண்டுகள்‌ முழங்குகின்ற குளிர்ச்சி பொருந்திய மலர்மாலை 
யணிந்த கள மன்னனானவன்‌, வானவர்கோன்‌ எஏவல்வழி 
சென்று - தேவர்கள்‌ அரசனாகிய இந்திரனது கட்டளையின்படி 
(தமயந்தியிடம்‌ தூதாகச்‌) சென்று, வாள்‌ நுதலை தான்‌ 
அணுகி - ஒளிபொருந்திய . நெற்றியையுடைய தமயந்திபால்‌ 
தான்‌ சார்ந்து, மீண்டபடி சாற்ற - (கண்டு பேசித்‌) திரும்பி 
வந்த தன்மையைக்‌ கூறுவதற்கு, போந்து - தான்‌ வந்து, 


1. நால்வர்‌ நான்மணிமாலை: ௪0௦ ' 2&4 அகம்‌. ௪௨- 


106 நளவெண்பா [சுயம்வர 


கண்டார்‌ உவப்ப கலந்து - (தன்னைப்‌ பார்த்தவர்‌. ஆதிய) 
தேவர்கள்‌ மகிழ்வு கொள்ளுமாறு அவர்களோடு (அளவளாவிச்‌ ): 

சாந்து, வச்ச ஆயுதன்‌ தொழுதான்‌ - வச்சிரப்‌ படையை 
யுடைய இந்திரனை வணங்கினான்‌. 


(௧ - து.) நளன்‌ தமயந்தியைக்‌ கண்டு வந்து தேவர்க. 
ளுடன்‌ அளவளாவி இந்திரனை வணங்னொன்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) வாள்‌ நுதல்‌: இரண்டாம்‌ வேற்றுமைத்‌. 
தொகை கிலைக்களத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகை. 
தேன்‌ - வண்டு: அதன்‌ செயலாஇய தேனுண்‌ ணுதலுடைய 
என்று கூட்டிப்‌ பொருளுரைக்கப்பட்டது. கண்டார்‌ என்னும்‌” 
பொதுப்‌ பலரறி சொல்‌, ஈண்டு ஒன்றொழிபொ துச்‌ சொல்லாகத்‌ 
தேவர்களைக்‌ குறித்து நின்றது; “ஆயிரமக்கள்‌  பொருதார்‌' 
என்பது போல. கலத்தல்‌ - ஒன்றுபடல்‌. (௯02: 


நளன்‌ தமயந்தியிடம்‌ பேசிவந்த வரலாற்றை உரைத்தல்‌ 
௯௮. விண்ணவர்தம்‌ ஏவலுடன்‌ வீமன்‌ திருமகள்பால்‌ 
நண்ணு புகழ்களனும்‌ ஈன்குரைத்த-பெண்ணணங்கின்‌. 
வன்மோழியும்‌ தேவர்‌ மனமகிழத்‌ தான்மொழிந்த 
மேன்மோழியும்‌ சென்றுரைத்தான்‌ மீண்டு. 


(இ-ன்‌.) விண்ணவர்தம்‌ ஏவலுடன்‌ - தேவர்களின்‌ 

வேண்டுதலால்‌, வீமன்‌ திருமகள்பால்‌ - வீமராசனின்‌ அழகிய 
மகளாகிய தமயந்தியிடத்து, நண்ணு புகழ்‌ நளனும்‌ - சென்ற 
கீர்த்திமிக்க ஈளமன்னனும்‌, தான்‌ மொழிந்த மெல்மொழியும்‌ - 
(தேவர்கட்காக விருப்புடன்‌) தான்‌ பேசிய நயஞ்‌ செறிந்த. 
வுரைகளையும்‌, பெண்‌ அணங்‌இன்‌ நன்கு உரைத்த வல்‌: 
மொழியும்‌ - பெண்களிற் சிறந்தவளாகிய  தமயந்தியானவள்‌ 
கெளிவுடன்‌ (அதற்குக்‌) கூறிய உறுதிமொழிகளையும்‌, தேவர்‌ 
மனம்‌ மகிழ - தேவர்களின்‌ மனம்‌ களி கொள்ளுமாறு, மீண்டு 
சென்று உரைத்தான்‌ - திரும்பி வந்து கூறினான்‌. 
(க-து. ஈளண. தமயந்திபால்‌ போய்வந்து தான்‌ 
கூடறியவற்றையும்‌ அவள்‌ அதற்கு உரை, த்தவற்றையும்‌. 
தேவர்களிடம்‌ கூறினான்‌ என்பதாம்‌. 

ட (வி- ரை) அணங்கு - அழகு ; அதையுடைய தமயந் திக்‌. 


காதலால்‌ குணவாகுபெயர்‌. அல்லது தெய்வப்பெண்‌ போன்று 


வள்‌ என உரைத்தலுமாம்‌. 
J 


காண்டம்‌] - மூலமும்‌ உரையும்‌ 107” 
*£ அணங்குகொல்‌ அம்பல்‌ கொல்லோ 

எனத்‌ தேவர்‌ ர்வ. 
*- அணிபறித்‌ தழகுசெய்யும்‌ அணங்கின்மேல்‌' 


எனக்‌ கம்பராமாயணத்திலும்‌ வருதல்‌ அறிக. வன்மொழி -- 
வலிமையாகிய சொல்‌: அஃது உறுதிப்படுத்திச்‌ சொல்லுது: 
காயிற்று. அல்லது கடிந்து பேசிய சொல்லென்று கூறுதலுமாம்‌... 
நளன்‌ இந்திரனுக்கு மாலை சூட்டும்படி தமயந்தியை வேண்டிய 
போது, அவள்‌ அதற்கு மறுமொழியாக, “சுயம்வரம்தான்‌ நின்‌ 
பொருட்டால்‌ என்று நினைக? (௮௮) என்று மறுத்துத்‌ கூறிய 
தைக்‌ கொண்டு தெளிக. தான்‌ கூறியவற்றை “மென்மொழி? 
யென்றான்‌.  ஒருவர்பால்‌ . மற்றொருவர்‌. ஒரு முதன்மையான 
- செயல்‌ குறித்துப்‌ போந்தகாலை அவர்‌ தம்‌ குறிப்பறிந்து காலமும்‌ 
இடமும்‌ கணித்தாய்ந்து, மெல்லிய இனிய மேவரு தகுநவான 
கனிந்த சொற்களால்‌ கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்க்‌ 
கேளாரும்‌ வேட்ப மொழிந்து, தாம்‌ வந்த காரியத்தை முடிக்க... 
முற்படுதல்‌ இயல்பரகலான்‌ என்க. *வன்மொழி! “மமன்மொழி? 
என்பன, அவ்வவற்றின்‌ இயற்கைப்‌ பண்பை விளக்கி கின்றன : - 
பண்புத்தொகை... (௯௧): 


நீர்க்‌ கடவுளர்‌ முதலியோர்‌ நளனுக்கு வரமளித்தல்‌ 
௯௯. அங்கி அமுதம்ரீர்‌ அம்பூ அணியாடை 
எங்குநீ -வேண்டி னைமற்‌ றவ்விடத்தே-—சங்கையறப்‌ 
பெற்றாய்‌ எனவருணன்‌ ஆகண்‌ டலன்‌ தருமன்‌ 
மற்றோனும்‌ ஈந்தார்‌ வரம்‌. 


(இ-ள்‌.) வருணன்‌ ஆகண்டலன்‌ தருமன்‌ மற்றோனும்‌ ஃ - 
வருணனும்‌. இந்திரனும்‌ இயமனும்‌ மற்றொருவனாயெ இக்‌ கடவு: 
ஊட்‌ ஆயெ நால்வரும்‌, அங்கி.அமுதம்‌ நீர்‌ அம்பூ அணி ஆடை -- 

ருப்பு சோறு நீர்‌ அழகிய பூமாலை அணிகலம்‌ அகில்‌ ஆகிய. 
இவைகளை, எங்கு நீ eo நீ எந்த இடத்தில்‌ பெறு 
விரும்புகின்றாயோ, இடத்தே சங்கைஅற பெற்றாய்‌ என 

வரம்‌ ஈந்தார்‌ - அந்த இடத்திலேயே OO நீ பெறுவாய்‌ - 
்‌ என வரம்‌ கொடுத்தார்கள்‌. 


1. திருக்குறள்‌, ௧0௮௧. 
2. கம்பராமா. அங்கதன்‌ தூது : ௧௮. 


108 நளவெண்பா |சுயக்வா. 


(க-து. தேவர்கள்‌ நளனுக்கு, நெருப்பு சோறு 
முதலியன வேண்டும்போது கிடைக்கும்படி வரங்கொடுத 
கார்கள்‌ எனப தாம்‌. 

(வி- ரை.) ஈளனுக்கு நெருப்புவரம்‌ ஈந்தவன்‌ அக்கினி 
தேவன்‌; சோற்று வரம்‌ ஈந்தவன்‌ இயமன்‌; நீர்வரம்‌ ஈர்தவன்‌ 
வருணன்‌; பூமாலை அணி ஆடை முதலிய வரங்‌ கொடுத்தவ 
னும்‌ அவனை என்று பாரதம்‌ பகர்கின்றது. பன்னிறம்‌ காட்டுதல்‌ 
நீரின்‌ இயல்பாதலால்‌ அதற்குரிய கடவுளை வருணன்‌ என்றனர்‌ 
_ தமிழ்‌ முதுமக்கள்‌. 

* வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகம்‌” 


என்றார்‌ தொல்காப்பியரும்‌. சங்கை - ஐயம்‌. ஆகண்டலன்‌ - 
இந்திரன்‌ : பகைவரை நன்கு ஒறுப்பவன்‌ என்னும்‌ பொருள து. 
மற்னோன்‌ - அக்கினி தேவன்‌ : ஏனையோரினும்‌ தூய்மையும்‌ தன்‌ 
வயமாக்குவோனுமாதலான்‌  வேறுபிரித்துக்‌ கூறினார்‌. அணி 
ஆடை - அழகிய பூவேலை செய்த கரையையுடைய ஆடையெனப்‌ 
பொருள்‌ கூறலுமாம்‌. வரம்‌ -வருதல்‌ என்னும்‌ தொழிற்பெயர்‌, 
ஆகுபெயராய்‌ நல்லன பெறுவதைக்‌ குறித்தது. பிறரெல்லாம்‌ 
. இதனை வடசொல்லென மயங்குவர்‌. குறித்த பொருள்கள்‌ 
குறித்த காலத்தில்‌ வருதலால்‌ இப்பெயரமைத்தனர்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்‌. தவம்‌ முதலிய சொற்களும்‌ இவ்வாறே என்க. 
பெற்றாய்‌ என்பது, காலவிரைவுபற்றி வந்த வழுவமைதி; 
* 
*' விரைவினும்‌ மிகவினும்‌ தெளிவினும்‌ இயல்பினும்‌ 
பிறழவும்‌ பெறூஉமுக்‌ காலமும்‌ எற்புயி்‌ 
என்னும்‌ நன்னூல்‌ விதிப்படி கொள்க. (௬௨) 


நளன்‌ தேவர்களுடன்‌ தமயந்தியின்‌ சுயம்வர மண்டபம்‌ சேர்தல்‌ 
- ௧௦௦. அங்கவர்கள்‌ வேண்டும்‌ வரங்கொடுக்கப்‌ பெற்றவர்கள்‌ 
தங்களோடூம்‌ தார்வேந்தன்‌ சார்ந்தனன்மேல்‌--மங்கை 
வயமருவு கின்ற மணக்கா வலர்க்குச்‌ 
சயம்வாக்தான்‌ கண்டதோர்‌ சார்பு. 
(இ-ள்‌.) அங்கு அவர்கள்‌ வேண்டும்‌ வரம்‌ கொடுக்கப்‌ 
பெற்று - அவ்விடத்தில்‌ அத்தேவர்கள்‌ (தாமே கொடுக்க விரும்‌ 
ததை அட அ க டய சப பத்‌ பட கட்ட பதத டம பத்‌ பகல்‌ 018 
1.தொல்‌. அகத்திணை : ட. 2. நன்னூல்‌. ௩௮௪. ்‌ 


காண்டம்‌] .. மூலமும்‌ உரையும்‌ இற்ற. 


பிய): வரங்களைக்‌ கொடுக்கப்‌ பெற்றுக்கொண்டு, தார்வேந்தன்‌- - 
மலர்‌ மாலையணிந்த ஈகளமன்னன்‌, மேல்‌ அவர்களொடும்‌-மண்ணுல- 
இற்கு மேலுள்ள விண்ணுலகத்தேவருடன்‌, மங்கை வயம்‌ மருவு 
இன்ற - தமயந்திபால்‌ ஆசைகொண்டிருக்கன்ற, மணக்காவ 
லர்க்கு - மணத்திற்கு வந்த அரசர்களுக்கு, . சயம்வரம்தான்‌ 
கண்டது ஓர்‌ சார்பு - சுயம்வரமாக ஏற்படுத்தி ஓர்‌ இடத்தைச்‌ 
சாரும்‌ இடனாக வைத்திருத்தலான்‌, சார்ந்தனன்‌ - இவனும்‌: 
ஆங்கே போய்ச்‌ சார்ந்திருந்தான்‌. 
(க - து.) களன்‌, தேவர்களுடன்‌:  சுயம்வரமண்ட 
பத்தை அடைந்துருக் கான்‌ என்பதாம்‌. 
(வி-ரை.) வேண்டும்‌ வரம்‌ - விரும்பிய பொருள்கள்‌... 
வயம்‌: வசம்‌-பொருந்துதல்‌ என்னும்‌ பொருளுடையது. £௪" 
வுக்கு £ய” போலியாக வந்தது. கசம்‌-கயம்‌, மசக்கை - மயக்கை 
முதலிய கொடர்களைப்போலக்‌ கொள்க: சயம்வரம்‌: சுயம்வரம்‌... 
இதனை மற்றோரிடத்தும்‌ “தாமம்‌ புனைவான்‌ சயம்வரத்து' (எக): 
எனக்‌ கூறியதூஉம்‌ காண்க. மோனை ஈயம்நோக்‌கி அசிரியர்‌ 
இவ்வாறு படைத்துக்கொண்டனர்‌ போலும்‌! சார்பு - சார்தல்‌. 
என்னும்‌ தொழிற்பெயர்‌, சாருமிடத்தைக்‌ குறித்தலால்‌ தொழி 
லாகு பெயர்‌. 
“சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின்‌ மற்றமித்துச்‌ 
. சார்தரா சார்தரும்‌ நோய்‌. 
இதில்‌ சார்பு என்னும்‌ இடத்தில்‌ இப்பொருட்டாதலை- 
உணர்க. (௯௩): 
தமயந்தி, நளன்‌ சென்றபின்‌ காதலால்‌ வருந்தல்‌ 
௧௦௧. தூதுவந்த காதலனைச்‌ சொல்லிச்‌ சேலவிடூத்த 
மாதுவந்து பின்போன வன்னேஞ்சால்‌--யாதும்‌ 
அயிர்த்தாள்‌ உயிர்த்தாள்‌ அணிவதனம்‌ எல்லாம்‌ 
வியர்த்தாள்‌ உரைமறந்தாள்‌ வீழ்ந்து. ்‌ ்‌ 
(இ-ள்‌... தூதுவர்த காவலனை- (தேவர்கள்‌ பொருட்டாகத்‌- 
தன்பால்‌) தூதாகவந்த தன்‌ காதலனாகிய நளமன்னனை, சொல்லி 
செலவிடுத்த மா து-(தன்‌ உள்ளக்கிடக்கையை விண்டு) சொல்லிப்‌” 
போகவிட்ட தமயந்தியானவள்‌, உவந்து பின்போன வல்நெஞ்‌ 
சால்‌-மகிழ்வுகொண்டு அவன்பால்‌ சென்ற தன்‌ கொடிய மனத்தி 
னால்‌, (அவன்பால்‌ தன்‌ நெஞ்சு பறிபோன தினால்‌), யாதும்‌ அயீர்த்‌. 


1. திருக்குறள்‌, ௩௫௯. 








_ 770 நளவெண்பா [| சுயம்வர 


தாள்‌ - (ஈளனிடமுள்ள குணஞ்‌ செயல்கள்‌) எல்லாவற்றையும்‌ 
ஐயங்கொண்டாள்‌, உயிர்த்தாள்‌ - பெருமூச்செறிந்தாள்‌, அணி 
வதனம்‌ எல்லாம்‌ வியர்த்தாள்‌ - அழகிய தன்‌ முகத்தினிட 
மெல்லாம்‌ வியர்வை அரும்பினாள்‌, வீழ்ந்து உரைமறந்தாள்‌ - 
மெய்ம்மறந்து தரைமேல்‌) விழுந்து பேச்சற்றவளானாள்‌. 


(க... து.) களன்‌ சென்றபின்‌, தமயந்தி தன்‌ கெளுசு 
அவன்பால்‌ பறிபோன தினால்‌ மயங்கி உணர்விழந்து. பேச்‌ 
சற்றாள்‌ என்பதாம்‌, 

(வி-ரை.) தேவர்கள்‌ பொருட்டாக ஒருவன்‌ தாது 
வந்தான்‌ ; அவன்‌ யாரென வினவியபோது தன்‌. காதலனாக 
இருந்தான்‌. உடனே தமயந்திக்குத்‌ தன்கெஞ்சு துண்ணெனக்‌ 
அடித்தது; அவனிடமே நின்றது; பின்‌, காதல்‌ கையிகநீது 
நிற்குமாறு பிரிந்து சென்றான்‌. அவள்‌ அவனிடம்‌ பல்லாற்றானும்‌ 
.ஐயங்கொண்டாள்‌. அன்னம்‌ நம்பால்‌ வந்து இவன்றன்‌ உயர்‌ 
குணங்களை, கிறைமிக்க நெஞ்சினா னென்றெல்லாம்‌ செம்‌ 
மனத்தான்‌; தண்ணளியான்‌' . என்றெல்லாம்‌ விரித்துரைத்ததே, 
அது சொன்ன து வேறு, இவன்‌ செயல்‌ வேறாகவன்றோ உள்ள து. 
இவன்‌ அன்னங்‌ கூறிய செயல்கள்‌ குணங்கள்‌ இலனாய்த்‌ தான்‌ 
தேவர்கட்கு மாலை குட்டுமாறு எனக்குச்‌ சொல்லத்‌ தூ துவனாகப்‌ 
போந்தானெனின்‌, இவனே நம்மை மணப்பானென்பது என்ன 
உறுதிப்பாடு என்பதை நினைத்தவளாய்‌ இருந்தாள்‌. ஆதலால்‌, 
“வுன்னெஞ்சால்‌ அயிர்த்தாள்‌” என்றார்‌. .அக்காதல்‌ துன்பத்தால்‌ 
“பெருமூச்சு விட்டாள்‌; முகம்‌ வேர்த்தது; பேச உணர்வற்று 
வீழ்ந்தாள்‌ எனக்‌ காதலர்க்கு உண்டாம்‌ கங்கு கரையற்ற அவள்‌ 
.நிலையெல்லாம்‌  இயற்கைப்படம்போல்‌ இதன்கண்‌ சுருங்கிய 
முறையில்‌ விளக்கிக்‌ கூறிய திறப்பாடு மகிழ்தற்குரித்து. அயிர்த்‌ 
தாள்‌ உயிர்த்தாள்‌ வியர்த்தாள்‌ என்பவைகளை முற்றெச்சமாகக்‌ 
கொண்டு. பொருள்கூறலுமாம்‌. வல்‌ நெஞ்சு தன்‌ வழிப்படாது 
வன்மைகொண்டு காதலனிடம்‌ செல்லும்‌ கொடிய நெஞ்செனப்‌ 
பொருள்கொள்ள நின்றது. இதனை, ஷ்‌ ல 


்‌கோட்டெங்கு சூழ்கூடற்‌ கோமானைக்‌ கூட என 
வேட்டாங்கே சென்றவென்‌ நெஞ்சறியாள்‌? 
அன முத்தொள்ளாயிரத்தும்‌, 2 
2 அவர்நெஞ்‌ சவர்க்காதல்‌ கண்டும்‌ எவனெஞ்சே 
நீஎமக்‌ காகா தது” .. 


1. முத்தொள்ளாயிரம்‌, உட ௧௨ திருக்குறள்‌, a 


ஷ்‌ 


-காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 111 


**கெட்டார்க்கு நட்டாரில்‌ என்பதோ கெஞ்சேநீ 
பெட்டாங்‌ கவர்பின்‌ செலல்‌” ்‌ 

னத்‌ திருக்குறளினும்‌ வருதல்‌ இதன்‌ நிலையை விளக்குவனவாம்‌. 

தமயந்தி தன்‌ உள்ளம்‌ முதலியன பறிகொடுத்தாள்‌ எனல்‌ 
-௧௦௨. உள்ளம்போய்‌ நாண்போய்‌ உரைபோய்‌ வரிநெடுங்கண்‌ 
வேள்ளம்போய்‌ வேகின்ற மென்தளிர்போல்‌-பிள்ளைமீன்‌ 

- புள்ளரிக்கு நாடன்‌ திருமடந்தை பூவாளி 
உள்ளரிக்கச்‌ சோர்ந்தாள்‌ உயிர்‌. 

(௨ (இ-ள்‌) பிள்ளை மீன்‌ - மீன்‌ குஞ்சுகளை (சிறுமீன்களை ), 
புள்‌ அரிக்கும்‌ நாடன்‌ திருமடந்தை - கொக்கு முதலிய ஊன்‌ 
உண்‌ பறவைகள்‌ மேய்கின்ற விதாரப்பகாட்டு வீம மன்னனுடைய 
.இருமகள்‌ போன்ற தமயந்தி, பூவாளி - மன்மதனுடைய மலர்க்‌ 
கணைகள்‌, உள்‌ அரிக்க - தன்‌ நெஞ்சிற்பாய்ந்து வருத்துதலால்‌, 
உள்ளம்போய்‌ நாண்போய்‌ உரைபோய்‌ - (தன்னுடைய). எண்‌ 
-ணம்நீங்கி, வெட்கமும்போய்‌, பேச்சும்‌ சோர்ந்து, வரிநெடும்கண்‌ 
வெள்ளம்போய்‌ வே௫ன்ற மென்‌ தளிர்போல்‌ - செவ்வரி பரந்த 
நீண்ட கண்களிலிருந்து நீர்‌ ஊற்றாக ஓடி நெருப்பிற்கடர்து 
வேகின்ற மெல்லிய தளிர்‌ போன்று, உயிர்‌ சோர்ந்தாள்‌ - ஆவி 

தளர்ந்து சோர்வுற்றாள்‌. 
(௧ - து.) தமயந்தியானவள்‌, காதலால்‌ எண்ணம்‌ 
காணம்‌ பேச்சு முதலியன அடங்க ஆவியும்‌ சோர்க் காள்‌ 


என்பதாம்‌. 


(வி-ரை.) உள்ளம்போய்‌ என்றமையால்‌ அவள்‌ மனம்‌ 
தன்‌ கட்டுக்கடங்காமல்‌ நின்ற நிலையைக்‌ குறித்தது. மனம்‌ 
தன்வரை நில்லாதாகவே, நாணமும்‌ இல்லாதாயிற்று. “தாயிற்‌ 
சிறந்தன்று நாண்‌ தையலார்க்கு' எனவும்‌ தாயைப்பார்க்கினும்‌ 
பெண்மக்கட்கு நாணம்‌ உயரியது; இறந்தது; தன்னொடு 
உயிர்போல்‌ இடையீடுபடாது பழகியது எனவும்‌ திருக்கோவை 
பாரில்‌ நயம்பட வுரைப்பர்‌. ஆனால்‌ காதல்‌ கையிகந்தார்க்கு 
“நாணுவரை யிறத்தல்‌' இயல்பாகலான்‌, *நாண்போய்‌” என்றோர்‌. 
காணமறவே அவர்‌ பேச்சு யாதுமிலராய்ச்‌ சித்திரப்பாவை 
போல்‌ இருந்த நிலையில்‌ இருப்பராகலான்‌, 'உரைபோப்‌? என்றார்‌. 
பேச்சற்ற நிலையில்‌ மனங்கூந்துருஇத்‌ தொடுமண ற்கேணி போல்‌ 
கண்களிலிருந்து நீர்‌ பெருக்கெடுத்து ஓடுவது இயல்பாகலான்‌, 
TP rs லு Gan, 


2 திருக்குறள்‌, ௧௨௧௨. 


112 நளவெண்பா | சுயம்வா 


“வரி நெடுங்கண்‌ வெள்ளம்போய்‌” என்றார்‌. காதல்‌ மிக்கார்க்கு, 
. நிறையும்காணமும்நீங்கியபோது கண்கள்‌ நீர்‌ சொரியுமென்பதனை 
இளங்கோவடிகள்‌ தாம்‌ ஆக்கியருளிய சிலப்பதிகாரப்‌ பெருங்‌ 
காப்பியத்தில்‌ காட்டுகின்றார்‌. கோவலனைப்‌ பிரிந்து தனித்‌ 
இருந்து காதலால்‌ மெலியும்‌ கண்ண௫யார்‌ கண்களும்‌, கோவ 
லனைக்‌ கூடிக்‌ களித்து இன்புற்றிருந்த மாதவியாரின்‌ கண்களும்‌: - 
முறையே பிரிவுத்‌ துன்பத்தாலும்‌ கூடல்‌ இன்பத்தாலும்‌ தத்தம்‌ 
நிறை நீங்குதலால்‌ நீருகுத்தன என்று நயம்படக்‌ கூறுவது 
இதனோடு ஒத்திருப்ப தாகலான்‌ அதனை ஈண்டுக்‌ குறிக்கின்றோம்‌. 
அது : ட்‌ 
்‌ உள்ளுறு ஈறுந்தா துறைப்பமீ தழிந்து 
கள்ளுக ஈடுங்குங்‌ கழுநீர்‌ போலக்‌ 
கண்ண கருங்கணும்‌ மாதவி செங்கணும்‌ 
உண்கிறை கரந்தகத்‌ தொளித்துநீர்‌ உகுத்தன ' 
என்பதாம்‌. ்‌ 
பிள்ளை மீன்‌, மீன்‌ பிள்ளை என மாற்றியுரைக்க: சொன்‌ 
னிலை மாறிய இலக்கணப்போலி. அரித்தல்‌ - மேய்தல்‌. விதர்ப்டா 
நாட்டின்‌ நீர்வளம்‌ நிலவளம்‌, கூறுமுகத்தால்‌  :புள்ளரிக்கும்‌: 
நாடன்‌” என்றார்‌. புள்‌: மீன்கொத்தி, கொக்கு, உள்ளான்‌ 
முதலிய பறவைகள்‌. இவைகள்‌ மீன்களைப்‌ பிடித்துத்‌ தின்பதற்கு 
அமையம்‌ பார்த்திருத்தல்‌ இயல்பு. 
3*நிலையருங்‌ குட்டம்‌ நோக்கி. இனிதிருந் து 
புலவுக்கயல்‌ எடுத்த பொன்வாய்‌ மணிச்சிரல்‌” 
எனப்‌ பத்துப்பாட்டுச்‌ சிறுபாணாற்றுப்படையினும்‌, 
"செங்கயல்‌ பாய்ந்து, பிறழ்வன கண்டாங்கு 
எறிந்தது பெறாஅ திரையிழக்து வருந்தி 
மறிந்து நீங்கு மணிச்சிரல்‌' 
என, மணிமேகலையினும்‌ வருவன காண்க. உள்ளரித்தல்‌-நெஞ்்‌: 
இன்‌. உள்ளீடாகிய நிறை நரண்‌ . முதலியன இறந்து வெற்று 
. நெஞ்சினளாதல்‌. 
“கையறு நெஞ்சத்துக்‌ கண்ணகி 
என, இளங்கோவடிகள்‌ அருள்வதுங்‌ காண்க. (௧௫) 
1, சிலப்‌. டு: ௨௩௫-௮. 2. சிறுபாண்‌. ௧௮௦௧. 
வி. மாணி. ௪. ௨௨-௪ 4. சிலப்‌. வழ (இள. 


காண்டம்‌] மூலமும்‌உரையும்‌ LEE 


தமயந்தி, “தன்‌ உயிர்போனுலும்‌ நளன்மேற்‌ 
காதல்‌ ஓழியேன்‌” எனல்‌ 
௧௦௩. பூவின்வாய்‌ வாளி புகுந்த வழியேயென்‌ 
ஆவியார்‌ போனாலும்‌ அவ்வழியே--பாவியேன்‌ 
ஆசைபோ காதேன்‌ றழிந்தாள்‌ அணியாழின்‌ 
ஓசைடோல்‌ சோல்லாள்‌ உயிர்த்து. 


(இ-ள்‌) அணியாழின்‌ ஓசைபோல்‌ சொல்லாள்‌ - அழகிய 
யாழிசை போன்ற இனிய சொல்லையுடைய தமயக்தியானவள்‌, 
பூவின்வாய்‌ வாளி - மன்மதனுடைய மலரால்‌ஆன அம்புகள்‌, 
புகுந்த வழியே என்‌ ஆவியார்‌ போனாலும்‌ - (என்‌ உடலிற்‌) 
பாய்நீத துவாரத்தின்‌ வழியாக என்‌ உயிர்‌ சென்றுவிட்டாலும்‌, 
அவ்வழியே - அது போனவழியாகவே, பாவியேன்‌ ஆசை போ 
காது என்று - பாவியாகிய எனது (ஈளன்‌ பாலுள்ள) ஆசை 
மட்டும்‌ போகாது என்று சொல்லி, உயிர்த்து அழிந்தாள்‌ - பெரு 
மூச்சு விட்டு அறிவு மயங்கினாள்‌. 


(௧ - து.)  தமயந்‌தி தன்‌ உயிர்‌ போயினும்‌ களண்‌ 
மேற்கொண்ட ஆசை போகாகதெனச்‌ சொல்லிப்‌ பெரு 
மூசச௬ விட்டு மயங்கிக்‌ இடந்‌ தாள்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) பூவின்வாய்‌ வாளி-பூவால்‌ ஆன அம்பு : மூன்றும்‌ 
வேற்றுமைக்‌ கருவிப்பொருள்‌, புகுந்தவழி - உடலில்‌ அம்புகள்‌ 
அளைத்துத்‌ துளைத்துக்‌ துளைகள்‌ திறந்திருக்கும்‌ வழிகள்‌. உட... 
லில்‌ . வெட்டுதல்‌ துளைத்தல்‌ அறுத்தல்‌ ஆகிய நிகழ்ச்சிகளால்‌ 
புண்ணுண்டானபோதும்‌, ஊறு நேர்ந்த காலத்தும்‌ ஆவி போகு 
தல்‌ இயற்கையாக நிகழும்‌ நிகழ்ச்சி. இவ்வாறு புண்‌ துளை தன்‌ 
உடலெங்கும்‌ பட்டுருவியிருப்பதால்‌ தன்‌ உயிர்‌ - அரும்‌ பெறல்‌. 
உயிர்‌ - பிரிவது உண்மையாகும்‌: ஆனால்‌ அது போனவழியாக: 
அது போனதைப்‌ போல நளன்பாற்‌ கொண்ட, எனது அசை: 
மட்டும்‌ போகாது எனத்‌ தமயந்தி தன்‌ உழுவலன்பு புலப்படக்‌. 
கூறினாள்‌. ' 

ஆவியார்‌ : உயர்வு குறித்து “ஆர்‌” விகுதி வந்த இணை வழு 
வமைதி. அன்றி, உயர்வு குறித்து வந்த விகுதியெனக்‌ கோடலு. 
மாம்‌. நாலடியார்‌, திருக்கோவையார்‌, திருவுந்தியார்‌,  திருக்களிற்றுப்படி. 
யார்‌ என்று நூல்களுக்கு உயர்வு கொடுத்து வழங்கும்‌ வழக்கு, 
களும்‌, குயிலார்‌, மயிலார்‌, கிளியார்‌, வண்டார்‌ என்னும்‌ அஃறிணைப்‌, 
பொருள்களுக்கு உயர்வு கொடுத்து வழங்கும்‌ வழக்குகளும்‌, 
காண்க. 


114 நளவெண்பா [சுயம்வர 


** செந்தார்ப்‌ பசுங்களியார்‌ சென்றார்க்‌. கோரின்னுரைதான்‌ 
தந்தாரேற்‌ றந்தார்‌??' 
எனச்‌ சீவகசிந்தாமணியில்‌ குணமாலையார்‌, சீவக வேந்தன்பால்‌ 
தூதனுப்பிய கிளியின்‌ வரவை எதிர்பார்த்திருந்து வருந்திக்கூறும்‌ 
போது “பசுங்கிளியார்‌” என்றதூஉம்‌ காண்க. காதலர்கட்கு 
ஆவி நீங்கினும்‌ ஆசை நீங்கா திருக்க வேண்டுமென்பதை, 
2£ இம்மை மாறி மறுமை ஆயினும்‌ 
_நீயா இயர்‌ எங்‌ கணவனை 
யானா கியர்‌ நின்‌ நெஞ்சுநேர்‌ பவளே' . 
என்பதும்‌, 
8“ இம்மைப்‌ பிறப்பில்‌ பிரியலம்‌ என்றேனாக்‌ 
கண்ணிறை நீர்கொண் டனள்‌” ்‌ 
என்பதும்‌ அறிக. இதனால்‌ தம்‌ காதலரை உயிரென்றே கூறு 
வது தொன்றுதொட்ட வழக்காதலோடு உண்மை யென்பதனை 
யும்‌ உணர்க. தமயந்தி நெஞ்சத்தின்‌ உண்மையை விளக்‌ 
இயவாரும்‌. “பாவி' என்பது தம்மை இரக்கப்படுத்திக்‌ கூறும்‌ 
பணி மொழி. 

: புரவியேன்‌ கண்ட. வண்ணம்‌ பரமனார்க்‌ கடுத்த தென்னோ 
அவியில்‌ இனிய வெங்கள்‌ அத்தனார்க்‌ கடுத்த தென்னோ” 
எனக்‌ கண்ணப்பநாயனார்‌ தாம்‌ அன்பு கொண்ட திருக்காளத்தி 
அப்பனுக்கு இரங்தித்‌ தம்மைப்‌ “பரவி' எனக்‌ கூறியதாகச்‌ 
சேக்கிழார்‌ பெருமான்‌ அருள்வதூஉம்‌ அறிக. (௯௬ ) 
இவ்வாறு தமயந்தி வருந்துங்கால்‌ ஞாயிறு மறைதல்‌ 

௧௦௪. வையம்‌ பகல்‌இழப்ப வானம்‌ ஒளிஇழப்பப்‌ 

-... பொய்கையும்‌ நீள்கழியும்‌ புள்‌இழப்பப்‌- பையவே 
செவ்வாய அன்றில்‌ துணைஇழப்பச்‌ சென்றடைந்தான்‌ 
வேவ்வாய்‌ விரிகதிரோன்‌ வேற்பு. ்‌ 


(இ-ள்‌) வையம்‌ பகல்‌ இழப்ப - பூவுலகம்‌ முழுதும்‌ 
பகற்பொழுதை இழக்கவும்‌, வானம்‌ ஒளி இழப்ப - விண்ணிட 
மெங்கும்‌ வெளிச்சத்தை இழக்கவும்‌, பொய்கையும்‌ நீள்கழியும்‌ 
இண்ட ட்ட fi சிம்‌ பக பம டட க லைல கனக வத்‌ ரர ரானா எரா வள்‌ னா ராக ரன எரா ரா ரர NS 

.. ரீ. வக. குணமாலை: ௧௮௬. 8 குறுந்தொகை £ ௪௯. 
3. திருக்குறள்‌ : ௧௩௧௫. 4. பெரிய. கண்ணப்ப : ௧௭௫ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 1156 


புள்‌ இழப்ப - தடாகங்களும்‌ நீண்ட கடற்கரை உப்பங்கழிகளும்‌ 
(இரைதேர்ந்துண்ணும்‌) : பறவைகளை . இழக்கவும்‌, , செவ்வாய 
அன்றில்‌ துணை இழப்ப-சவந்த வாயையுடைய அன்றிற்பறவை 
கள்‌ (ஆணும்‌ பெண்ணும்‌ தம்‌ காதலராம்‌) துணை (இரண்டென்‌ 
னும்‌ தன்மை)யை இழக்கவும்‌, வெம்‌ வாய்விரிகதிரோன்‌ - வெப்‌ 
பம்‌ பொருந்திய . விரிந்த கதிரொளியையு/டைய ஞாயிறானவன்‌, 
பைய சென்று வெற்பு அடைந்தான்‌ - மெல்ல மெல்லப்‌ போய்‌ 
(மேற்கு) மலையை அடைந்து மறைந்தான்‌. 


(௧ - து.) வையகம்‌ பகற்காலம்‌ இழப்ப, வானகம்‌ 
வெளிசசம்‌ இழப்ப, பொய்கையும்‌ கழியும்‌ பறவைகளை 
இழப்ப, ௮ன்றிற்பறவைகள்‌ கம்‌ அணைகளை இழப்ப வி 
கதஇிரோன மறைந்தான்‌ என்பதாம்‌. “ப 


(வி- ரை.) ஞாயிறு மறைந்தவுடன்‌ உலகில்‌ பகற்பொழு 
தும்‌, வானில்‌ ஒளியும்‌, பொய்கை, கழிக்கரைகளில்‌ பறவைகளும்‌ 
அன்றிற்‌ பறவைகளின்‌ பிரிவும்‌ நீங்கிவிடுமாதலின்‌, வையம்‌ 
வானம்‌ . முதலியன பகல்‌ ஒளி முதலியவற்றை இழப்ப விரி 
கதிரோன்‌ வெற்படைந்தான்‌ என நயம்பெற மொழிந்தார்‌. இக்‌ 
குறிப்பினால்‌ தமயந்தியும்‌ முன்‌ காண்‌ முதலியவற்றைப்‌ பறி 
கொடுத்த நிலையில்‌ வருந்துநீ தன்மையிலிருக்கின்றாள்‌: இணி, 
மேலும்‌ வருந்தித்‌ . தன்வசம்‌ இழப்பாளென்னும்‌ . பொருள்‌ 
தோன்ற. நின்றது. இழப்ப, இழப்ப என்னும்‌ வாய்பாடுகள்‌ 
மாலைப்பொழுதின்‌ வருகைச்‌ சிறப்பை விளக்குகின்றன. பகற்‌ 
பொழுது போயிற்று; வானிடம்‌ இருட்டிற்று; பொய்கை 
களும்‌, கழிக்கரை இடங்களும்‌ விட்டுப்‌ பறவைகள்‌ போயின; 
அன்றிற்‌ பறவைகள்‌ ஒன்றுகூடித்‌ தம்‌ இருப்பிடத்தைச்‌ சேர்ந்‌ 
, தன? இவ்வாறான பல்வேறு நிலைகள்‌ உல்கில்‌ உண்டாகவிட்டு 
விட்டுக்‌... கதிரவன்‌ வெற்புச்சென்றடைந்தான்‌ என்று கூ றவேண்‌ 
'டுவதை இதனைப்‌ படித்தார்க்கு அத்தோற்றங்கள்‌ என்றும்‌ மனத்‌ 
தில்‌ ஊன்றி நிற்குமாறு இவ்வாறு கூறினார்‌. 


இளங்கோவடிகள்‌ தாம்‌ ஆக்கியருளிய கிலப்பதிகாரச்‌ செஞ்‌ 
'சொற்கருவூலத்தில்‌ கண்ணகியார்‌, தம்‌ கணவன்‌ கோவலனைப்‌ 
பிரிந்தாராக, அவர்‌ தம்‌ உள்ளத்தில்‌ காதலற்பிரிவு கடுந்துன்‌ 
பத்தை வளர்த்தது. அதனால்‌ அவர்‌ கூந்தலை ஒப்பனை செய்யா: 
ராய்‌. நெற்றியில்‌ பொட்டிடாராய்‌, அணியணியாராய்‌ மனங்‌ 
கலங்கி வருந்தியிருந்த அவர்தம்‌ வடிவத்தை எழுத்தோவியமாகப்‌ 
புனைந்து, கற்பார்‌ நெஞ்சமும்‌ அவர்தம்‌. கோலங்கண்டு மனங்‌ 
கவலுமா று தந்த ஓவியம்‌ கருத்‌ தீர்க்கும்‌ தன்மையது. 


116 நளவெண்பா [| சுயம்வற 


1 அஞ்செஞ்‌ சீறடி அணிசிலம்‌ பொழிய 
மென்‌ துகில்‌ அல்குல்‌ மேகலை நீங்கக்‌ 
கொங்கை முன்றிற்‌ குங்குமம்‌ எழுதாள்‌ 
மங்கல அணியிற்‌ பிறிதணி மகிழாள்‌ 
கொடுங்குழை துறந்து வடிந்துவீழ்‌ காதினள்‌ 
திங்கள்‌ வாண்முகம்‌ சிறுவியர்‌ பிரியச்‌ 
செங்கயல்‌ நெடுங்கண்‌ அஞ்சன மறப்பப்‌ 
பவள வாணுதல்‌ திலகம்‌ இழப்பத்‌ 
தவள வாணகை கேரவலன்‌ இழப்ப 
மையிருங்‌ கூந்தல்‌ நெய்யணி மறப்பக்‌ 
கையறு நெஞ்சத்துக்‌ கண்ண இ? 


என்னும்‌ தொடர்களில்‌ அமைந்துள்ள சொற்கள்‌, எவ்வளவு 
கருத்தமைதி கொண்டனவாய்க்‌ கற்றார்க்கு: - அவலநினைவை 
ஊ।ட்டுவனவாய்‌ அமைந்துள்ளன. அவர்‌ ஒவ்வோர்‌ உறுப்புக்கும்‌: 
ஒப்பனை செய்யா திரு்ததை மறப்ப இழப்ப முதலிய சொற்க: 
ளால்‌ அமைத்த துபோலவே, இவரும்‌ இம்மாலைப்‌ போதைக்‌ 
கூறவந்த காலை இவ்வாறு கூறினாரென்க. இழப்ப, இழப்ப 
என வருவனவற்றில்‌ உம்மைகள்‌ தொக்கு கின்றன : வினைச்‌ 
செவ்வெண்‌. “மயிலாட: மரந்தழைப்ப நீர்பெருக மழை பெய்தது: 
என்பது போலக்‌ கொள்க. இது செவ்வெண்‌. “பையவே: 
சென்றடைந்தான்‌! என்றார்‌. பைய-மெல்ல என்னும்‌ பொருட்டு. 
ஒன்று திடீரென நிகழின்‌ எவருக்கும்‌ அச்சத்தை யூட்டி அழி 
வைச்‌ செய்வனவாம்‌. தமயந்தி காதலால்‌ பிணிப்புண்டு வரும்‌ 
திக்கிடக்கன்றாள்‌. காதலர்க்கோ பகற்பொழுதினும்‌ மாலைப்‌: 
பொழுதும்‌ கங்குற்பொழுதும்‌ கழிபெருந்துன்பம்‌ பயப்பன 
வாகும்‌. இவ்விரு பொழுதுகளும்‌ அடுத்தடுத்து வரவிருக்கின்‌' 
றன. எனவே, அவைகள்‌ அவ்வாறு வருதல்‌ தமயந்தி மன 
நிலைக்கு ஏற்றகாகாமல்‌ காதலுணர்ச்சியை மேலும்‌ வளர்ப்பதாக 
இருத்தலின்‌, அதனைப்‌ படிப்படியாகக்‌ கூறினார்‌. இது கவிகளின்‌ 
மரபு. இப்பாட்டு மிக்க சுவைபட அமைந்தது. : (௯௭), 


ஞாயிற்றை ஆடரங்கில்‌ நடிக்கும்‌ கூத்தன்‌ எனல்‌ 
௧௦௫. மாயிரு ஞாலத்‌ துயிர்காண வானாங்கில்‌ 
பாயிருள்‌ என்னும்‌ படாம்வாங்கிச்‌--சேய்நின்‌ (ற) 
அறைந்தா ரணம்பாட ஆடிப்போய்‌ வேய்யோன்‌ 
மறைந்தான்‌ குடபால்‌ வரை. 





1. லெப்‌. ௪: ௪௭ -௫௭. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 117 


(இ--ள்‌.) வெய்யோன்‌ - ஞாயிறென்னும்‌ கூத்தன்‌, மா. இரு 
ஞாலத்து - மிகப்‌ பெரிய மண்‌ ணுலகில்‌ இருக்கின்ற, உயிர்காண 
- உயிர்கள்‌ எல்லாம்‌ கண்டு மகிழும்படி, வான்‌ ' அரங்கில்‌ - வான்‌ 
வெளியாகிய கூத்து மேடையில்‌, பாய்‌ இருள்‌ என்னும்‌ படாம்‌ 
வாங்கி - பரந்துள்ள. இருளாகிய திரைச்‌ சீலையை ஒதுக்கி, சேய்‌ 
கின்று-தூரத்தில்‌ நின்று, அறைந்து ஆரணம்பாட - (பாடுவோர்‌) 
உரத்த ஒலியில்‌ மறைமொழிப்‌ பாடல்களைப்பாட, ஆடிப்போய்‌ - 
கூத்தாடல்‌ செய்து, குடபால்வரை மறைந்தான்‌ - மேற்குமலை 
யிற்போய்‌ ஒளித்தான்‌. : 

(க - து.) வான்வெளியாகிய கூத்துமேடையில்‌ ஞாயி 
முகிய கூத்தாடி, இருளென்னும்‌ திரைச்சீலையை ஒதுக்கிக்‌ 
கொண்டு கின்று. பகலெல்லாம்‌ கூத தாடி முடித்து மேற்கு 
மலையில்‌ மறைந்‌ கான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) வெய்யவனை ஒரு கூத்தாடியாக ' உருவகஞ்‌ 
செய்து, அவன்‌ செயள்களையெல்லாம்‌ கூத்தரங்கில்‌ நிகழும்‌ 
கிகழ்ச்சியாக்கித்‌ தற்குறிப்பேற்ற அணி யமையக்‌ கூறினார்‌. இவ்‌ 
வாறே கம்பகாடரும்‌ இறைசவபெருமான்‌ திருக்கூத்துக்கு ஒப்‌ 
புமையாகக்‌ காட்டி ஞாயிற்றின்‌ தோற்றத்தைக்‌ குறித்திருப்பது 
இக்கருத்தோடொத்திருப்ப.து கண்டு மகிழ்க: 

* “எண்ணரிய மறையினொடு கின்னரர்கள்‌ 
இசைபாட உலகம்‌ ஏத்த 

விண்ணவரும்‌ முனிவர்களும்‌ வேதியருங்‌ 

கரங்குவிப்ப வேலை என்னும்‌ 

ம்ண்‌ ணுமணி முழவதிர வானரங்கில்‌ 

நடம்புரிவா ளிரவி யான 

கண்ணுதல்வா னவன்கன கச்‌ சடைவிரித்தா 

லெனவிரிந்த கதிர்க ளெல்லாம்‌." 

மா 4 இரு மாயிரு என வகர உடம்படுமெய்‌ வரவேண்டு 
மிடத்து, யகரவுடம்படுமெய்‌ வந்தது. 

2 “இடையுரி வடசொலின்‌ இயம்பிய கொளாதவும்‌,” 
என்னும்‌ நன்னூல்‌ விதிப்படி “மா” இடைச்‌ சொல்லாதலின்‌ இவ்‌ 
வாறு வந்ததென்க. 

 மாயிருண்‌ ஞாலம்‌ மறுவின்றி விளங்க. - 
எனத்‌ திருமுருகாற்றுப்படையினும்‌ “கோயில்‌ என வழக்கினும்‌ 

... 1. கம்பராமா. மிதிலைக்‌ : கடு. 2. நன்னூல்‌: ௨௩௧௯. 
9. திருமுருகு, ௬௧. 


778 3 நளவெண்பா ்‌ [சுயம்வர 


வருதல்‌ காண்க: வான்‌ அரங்கு : வானமாகிய அரங்கென விரித 
லால்‌ இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை. குடக்கு - மேற்கு £ 
குட எனக்‌ குறைந்து நின்றது. வரை- மலை: இருமடியாகு 
பெயர்‌. (௬௮) 


ஞாயிறு மறைந்தவுடன்‌ அந்திப்பொழுது தோன்றல்‌ 
௧௦௬. மல்லிகையே வேண்சங்கா வண்டூத வான்கருப்பு 
வில்லி கணைதேரிந்து மேய்காப்ப--முல்லையெனும்‌ 
மென்மாலை தோளசைய மேல்ல நடந்ததே 
புன்மாலை அந்திப்‌ போழுது. ்‌ 


(இ-ள்‌.) மல்லிகையே வெண்சங்கா வண்டு ஊத - மல்‌ 
லிகை அரும்பையே வெண்ணிறச்‌ சங்காக்கொண்டு வண்டுகள்‌ 
(வாயில்‌ வைத்து) ஊதிமுழங்கவும்‌, வான்‌ கருப்பு வில்லி கணை 
தெரிந்து மெய்காப்ப - சிறந்த கரும்பு வில்லையுடைய மன்மதனா. 
னவன்‌ : மலர்க்கணைகளை ஆராய்ந்கெடுத்துத்‌ தன்‌ உடம்மைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொண்டுவரவும்‌, முல்லை எனும்‌ மென்மாலை 
தோள்‌ அசைய - முல்லைமலர்‌ என்னும்‌ மெல்லிய மாலையான து 
தன்‌ தோள்களில்‌ அணீயப்பெற்று ஆடாகிற்கவும்‌, புன்மாலை 
அந்திப்பொழுது மெல்ல நடந்தது - சிறிய மாலைக்காலமாகிய 
அந்திப்பொழுதென்னும்‌ (அரசு) பைய நடந்துவந்தது. 

(க - து.) வண்டுகள்‌ மல்லிகைச்‌ சங்கை வாய்வைத்து 
ஊ கு, கருப்புவில்லி மலரம்புககாத்‌ கோந்கெடுத்து மெய்க்‌ 
காவல்‌ புரிய முல்லை. மலரென்னும்‌ மாலை தன்‌ கோளில்‌ 
கிட௩து அலைய, அந்திப்‌ பொழுதாம்‌ (௮௪) மெல்ல 
நடத்து வந்தது என்பதாம்‌. 


(வி- ரை.) அந்திப்பொழுது வந்ததை ஓர்‌ அரசன்‌ உலா 
வருவதாகக்‌ கற்பனை ' செய்து அவன்‌ வருங்கால்‌ சங்க முழங்க 
மய்க்காவலர்‌ தொடர்ந்துவர மலர்மாலை யணிந்து ஏறுபோற்‌ 
பீடுகடை நடந்து வருதல்‌ இயற்கையாகலின்‌, அவ்வா று உருவகஞ்‌ 
செய்து, அந்திப்பொழுதை அரசன்‌ ஆக்கினார்‌. அரந்திப்பொழு 
தின்‌ நிகழ்ச்சிகளை ஆண்மகன்‌ தன்மைபோல்‌ வருணித்தலால்‌ ' 
அரசு என்னும்‌ சொல்‌ வருவிக்கப்பட்டது. அக்கர்ல நிலையை 
அவற்குரிய சிறப்புச்‌ செய்பவராக. உருவகஞ்‌ செய்தார்‌. இவ்‌ 
வளவு சிறப்புங்கூறி அச்சறப்புக்குரிய அரசன்‌ என்று கூறாக 
தால்‌ இஃது ஏகதேச உருவக அணி. ட 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 119 


மணிமேகலைப்‌ பெருங்காப்பிய நரலாசிரியரும்‌ பகற்போது 
போய்‌  மாலைக்காலம்‌ வந்ததை, ஒரு பெண்ணாக உருவகஞ்‌ 
செய்து, அப்பெண்‌ ணுக்குரிய கணவனாகப்‌ பகற்பொழுதைச்‌ 
அத்திரித்து, அப்பொழுது சென்றதை, போருக்குச்‌ சென்ற தன்‌ 
சுணவன்‌ போர்க்களத்தில்‌ மாண்டுபோனதாகக்‌ . கொண்டு 
அதற்கு அவள்‌: வருந்தி அழுதுகொண்டு தன்னந்தனியளாக 
ஊருக்குள்‌ வருவதுபோற்‌ குறித்துக்‌ கற்பனை செய்தார்‌. அது: 
2 அமரக மருங்கிற்‌ கணவனை இழந்து 
தமரகம்‌ புகூஉம்‌ ஒருமகள்‌ போலக்‌ 
கதிராற்றுப்‌ படுத்த முதிராத்‌ துன்பமோடு 
அந்தி என்னும்‌ பசலைமெய்‌ யாட்டி 
.வந்திறுத்‌ தனளால்‌ மாநகர்‌ மருங்கென்‌” 
என வருதல்‌ காண்க. பிறர்பிறரெல்லாம்‌ இம்மாலைப்‌ பொழுதுக்‌ 
காட்சியிற்‌ களிகூர்ந்து பற்பலவாறு வருணித்துப்‌ போதருவர்‌. 
அவையெல்லாம்‌ அவ்வக்‌ நூல்களிற்‌ காண்க; ஈண்டுரைப்பிம்‌ 
பெருகுமா தலின்‌. 
ஊத. காப்ப அசைய என்பன காரணப்‌ பொருட்டாய்‌ வந்த 
செயவெ னெச்சங்கள்‌ நிகழ்காலம்‌ காட்டி கின்றன. புன்மாலை - 
சிறிய மாலை: மாலைப்பொழுது தோன்றி மின்னுப்போல்‌ மறைவ 
தாகலின்‌ இதனைப்‌ “புன்மாலை? என்றே வழங்குவர்‌, 
2 “புன்கண்ணை வாழி மருண்மாலை எங்கேள்போல்‌ 
வன்கண்ண தோகின்‌ துணை” 
என்வும்‌, 
புலம்பொடு வந்த புன்கண்‌ மாலை” 


எனவும்‌ வரும்‌”? ஆன்றோர்‌ வழக்குகளை உற்றுநோக்குக. அந்தி: 
பகலும்‌ இரவும்‌ கலந்துள்ள நேரம்‌ என்னும்‌ பொருட்டு. “அந்தி 
அந்தணர்‌ அருங்கடன்‌ இறுக்கும்‌” என்றார்‌ பிறரும்‌. (௯௯) 
்‌ அந்திக்‌ காலத்தின்‌ இயற்கை கூறல்‌ ்‌ 
௧௦௭. புற்கேன்றார்‌ அந்தி புனைமலர்க்கண்‌ நீரரும்ப 
நிற்கின்ற தந்தோ நிலங்காப்பான்‌--முற்கோண்டு 
அடைகின்ற வேந்தர்க்கும்‌ ஆண்டஞ்சி னோர்க்கும்‌ 
இடைநின்ற காலம்போல்‌ இன்று. 


தத 





1. மணி. இ:௧௩ள௭- ௫௧. 
2. திருக்குறள்‌ : ௧௨௨௨. 8. நற்றிணை : ௧௧௭. 4. புறம்‌. 


120 கள வெண்பா | சுயம்வா 


(இ-ள்‌.) அந்தி- (மேற்கூறியபடியுள்ள) ' அந்திப்பொழு 
தானது, புற்கு என்றார்‌ - காதலால்‌ உடல்‌ பசலை நிறங்கொண்ட 
வருடைய, புனைமலர்க்கண்‌ நீர்‌ அரும்ப - அழகிய தாமரைமலர்‌ 
போன்ற கண்களிலிருந்து நீர்‌ சுரக்கும்படி, நிலம்‌ காப்பான்‌ - 
உலகத்தைத்‌ தத்தம்‌ ஆட்சிக்குக்‌ கொண்டுவரும்‌ பொருட்டாக, 
முன்‌ கொண்டு - முன்னேறி நின்று, ஆண்டு அடைகின்ற வேர்‌ 
அர்க்கும்‌.- அவ்விடத்தைச்‌ சேர்கின்ற அரசர்க்கும்‌, அஞ்சினோர்க்‌ 
கும்‌ - அதற்கு அஞ்சியிருக்கும்‌ அரசர்க்கும்‌, இடைகின்ற காலம்‌ 
போல்‌ இன்று நிற்கின்றது - இடைய்பட்டுக்‌ காலம்‌ அவர்கட்குக்‌ 
கலக்கத்தைச்‌ செய்வதுபோல இப்போது நிற்பதாக இருந்தது, 
அந்தோ - ஜயோ / 

(க - து) அந்திப்‌ பொழுதானது, போர்‌ செய்னெற 
இருவேந்‌தர்கட்கு இடைநின்னறு கலக்களு செய்யும்‌ காலம்‌ 
போல, கா,தலர்களுக்குக்‌ கலக்கள்‌ செய்து ஐயோ ! துன்பக்‌ 
கருவ தாக இருந்தது என்பதாம்‌. 

(வி- ரை.) புற்கு - கபில நிறம்‌: கருமை கலந்த பொன்‌ 
னிறம்‌. அந்கிறம்‌ கொண்ட காதலரைப்‌ புற்கென்றார்‌ என்பது, 
புற்கென்னும்‌ நிறத்தைப்‌ பெற்றிருந்தார்‌ என்றும்‌ பொருள்பட 
கின்றது. சில்லென்று இருந்தது; தண்ணென்று இருந்தது என 
வரும்‌ வழக்குகளையும்‌ ஓரக. 

ஒரு நாட்டைக்‌ கைப்பற்றத்‌ துணிந்து முன்னேறிச்‌ 
செல்லும்‌ வேந்தர்க்கும்‌, அதற்கு அஞ்சி நின்‌ றவர்க்கும்‌ அவ்வவர்‌ 
களின்‌ காரியத்துவக்கத்திற்கும்‌ முடிவிற்கும்‌ இடைப்பட்ட 
காலமானது, நமக்கு வெற்றி கிடைக்குமோ மீதால்விதான்‌ 
கிடைக்குமோ என்னும்‌ அச்சத்தை மேற்கொண்ட கெஞ்சின 
ராய்‌ அவர்கட்குக்‌ கலக்கத்தையே கொடுத்துக்கொண்டிருக்கும்‌ 
காலத்தன்மைபோல, அந்திப்‌ பொழுதும்‌ காத னுடையவர்க்கு 
“நம்‌ காதலர்‌ நம்மைச்‌ சேர்வாரோ அல்லது சேரமாட்டாரோ,” 
என்னும்‌ மனக்கலக்கத்தை உண்டாக்குதலால்‌, “அடைகின்ற 
௦௦ இடைநின்ற காலம்போல்‌” என்றார்‌. 

ஒரு தலைவி இரவுக்குறி யிடையீடு நேர்ந்தபோது காதல 
னிடம்‌ தான்‌ செல்ல இயலாத தடுப்பில்‌, தன்‌ தாயும்‌ ஒருத்தியாக 
இருப்பதை உணர்ந்து, தன்‌ தாயின்மீது வெறுப்புற்ற நெஞ்சின 
ளாய்‌ வருந்திக்‌ கூறியதாக, 


* *ஈகைமுக விருந்தினன்‌ வந்தெனப்‌ 
. பகைமுக ஊரில்‌ துஞ்சலோ இலளே' 


1. குறுந்‌. ௨௧௨. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 121 


எனப்‌ போரால்‌ இடையறாத கலக்கங்கொண்டு தூங்கா தநிலையில்‌ 
இருந்தாள்‌ எனப்‌ பிறர்‌ இப்போரையே உவமங்காட்டிய துபோல 
இவரும்‌ குறித்தது கண்டின்புறுற்‌ பாலதாகவுள்ளது. அந்தி - 
அந்தத்சைச்‌ செய்வது; முடிவு என்னும்‌ பொருள்‌ கொண்டதாய்ப்‌ 
பகல்‌ அற்றுப்‌ போனதைக்‌ குறித்து நின்றது. அறுதல்‌ என்னும்‌ 
சொல்லே இவ்வாறு சிதைந்து வந்ததென்க. அறுதல்‌: அதல்‌ 
அத்தல்‌ அந்தம்‌, அந்தி என்றாயது. (௧௦௦) 


அந்திப்‌ பொழுதாகிய பெண்‌ சிரித்ததுபோல்‌ நிலவு தோன்றல்‌ 
௧௦௮. பைந்தோடியாள்‌ ஆவி பருகுவான்‌ நிற்கின்ற. 

அந்தி முறுவலித்த தாமேன்ன--வந்ததால்‌ 

மையார்வேற்‌ கண்ணாள்‌ வனமுலைமேல்‌ ஆரழலைப்‌ 

பெய்வான்‌ அமைந்த பிறை. 


(இ-ள்‌.) மை ஆர்‌ வேல்‌ கண்ணாள்‌ - மைதிட்டிய வேல்‌ 
போன்ற கண்களையுடைய தமயந்தியின்‌, வன முலைமேல்‌ - அழகிய 
கொங்கை முற்றத்திடத்து, ஆர்‌ அழலை பெய்வான்‌ அமைந்த 
பிறை - மிக்க நிலவொளியாகிய நெருப்புக்‌ கதிர்களைச்‌ சொரி 
தற்கு நின்ற நிலா, பைந்தொடியாள்‌ ஆவி பருகுவான்‌ நிற்கின்ற 
அந்தி முறுவலித்தது ஆம்‌ என்ன வந்தது - பசுமைகிறம்‌ பொருந்‌ 
_இய வளையலணிந்த தமயந்தியின்‌ உயிரை உண்பதற்குப்‌ பொருந்தி 
யிருக்கின்‌ ற அந்திப்‌ பொழுதென்னும்‌ (பெண்ணானவள்‌) சிரித்த 
தென்று சொல்லும்படி வானில்‌ தோன்றிற்று. 


ச்‌ 
்‌ (க - து.) தமயந்இயின்‌ உயிரை உண்பகுற்குப்‌ பொருக் 
இய அந்‌ இயென்னும்‌ பெண்‌ சிரித்ததுபோல்‌ நிலாத தோன்‌ 
இற்று என்பதாம்‌. 


(வி-ரை.) ஈளன்பால்‌ தன்‌ நெஞ்சைப்‌ பறிகொடுத்திருக்‌ 
கின்ற தமயந்தியானவள்‌ காண அரந்திப்போது வந்தது; அது, 
காதல்மிக்க அவட்கு மிக்க காதல்‌ துன்பத்தை விளைவித்தீது; 
பின்‌ நிலவு தோன்றிற்று. அஃது உயிர்போக்கும்‌ அளவு பெருந்‌ 
அன்பந்‌ தருவதாக இருத்தலின்‌, “ஆவி பருகுவான்‌' என்றார்‌. 
அந்நிலவில்‌ தோன்றும்‌ வெண்ணிறக்‌ கதிர்கள்‌ விரிந்து பரந்து 
அகிற்பதை அந்திப்‌ போதென்னும்‌ பெண்ணினல்லாள்‌ இவள்‌ தன்‌ 
காதல்நிலையறிந்து கேலி செய்து சிரிப்பதுபோல்‌ காட்சியளிப்‌ 
பதாக உருவகஞ்செய்து, “முறுவலித்தது ஆம்‌ என்ன' என்றார்‌. 
॥ீரிறரும்‌, 


122 நளவெண்பா [ சுயம்வர: 


** நறுமலர்க்‌ கங்குல்‌ நங்கைமுன்‌ கொண்டபுன்‌ 
முறுவல்‌ என்ன முகிழ்த்தது வெண்ணிலா” 

என்றார்‌. . முறுவலித்தது என்ற வினைக்கேற்ற எழுவாயுருபு- 
பெண்ணென. வருவித்துரைக்கப்பட்டது. இஃது ஏகதேச: 
உருவகம்‌. 

பருகுவான்‌ பெய்வான்‌ என்ற *வான்‌' என்னும்‌ வாய்பாட்டு” 
எதர்காலச்‌ செயவெனெச்சங்கள்‌, நிற்கின்ற அமைந்த என்னும்‌ 
பெயரெச்சவினை கொண்டு நின்று அவை அந்தி, பிறை என்னும்‌: 
பெயர்கள்‌ கொண்டு முடிந்தன. பிறை, அறுவாய்‌ கிறையாத. 
இள நிலவைக்‌ குறிக்காமல்‌ பொதுவாகத்‌ திங்கள்‌ என்பதைக்‌ 
குறித்து கின்றது. (௧௦௧3: 


நிலவு, தமயந்தியின்‌ கொங்கைமேல்‌ நிலபவென்னும்‌ 
நெருப்பைக்‌ கொட்டுதல்‌ 
௧௦௯: கூட்டுமை போற்சிறந்த கூரிருளைக்‌ கூன்கோாட்டால்‌- 
கோட்டுமண்‌ கோண்ட குளிர்திங்கள்‌-ஈட்டூமணிப்‌: 
பூணிலா மேன்முலைமேல்‌ போதச்‌ சொரிந்ததே 

-நீணிலா என்னும்‌ நேருப்பு. 

(இ-ள்‌.) கூட்டுமைபோல்‌ சிறந்த கூர்‌ இருளை - சேர்க்கப்‌” 
பட்ட மை போலக்‌ கருநிறமிகுந்த இருளை, கூன்‌ கோட்டால்‌ 
கோட்டு மண்கொண்ட குளிர்‌ திங்கள்‌ - வளைவுள்ள கன்‌ கொம்பி' 
னால்‌ பெயர்த்தெடுத்து மண்போல்‌ அதன்‌ நுனியில்‌ (களங்கமாக )* 
ஒட்டிக்கொண்டிருக்கின்ற குளிர்ச்சி பொருந்திய நிலவு என்னும்‌ 
ஆனேறு, ஈட்டு மணி பூண்நிலாம்‌ மெல்முலைமேல்‌ - சேர்க்கப்படு 
கின்ற தான மணிக்கற்களினால்‌ ஆக்கிய நகைகள்‌ விளங்குகின்‌ ற - 
தமயந்தியின்‌ மெல்லிய கொங்கைகளிடத்து, நீள்கிலா என்னும்‌: 
நெருப்பு: போதச்சொரிந்தது - வளர்கின்றதான . நிலவென்னும்‌: 
தீயை வேண்டு மட்டும்‌ (மிகுதியாகக்‌) கொட்டிற்று. 

(௧ - து.) மை போன்ற இருளைப்‌ பெயர்‌ த்தெடுதது, த்‌. 
கன்‌ கொம்புகளின்‌ நுனியில்‌ மண்போல்‌ ஒட்டிக்கொண் 
ஒருப்பது போன்ற களங்கமுள்ள நிலவென்னும்‌ ஆனேறு... 
தமயந்தியின்‌ கொங்கையில்‌ நெருப்பைச்‌ சொரிந்தது 
என்பதாம்‌. 


1. பெரியபுராணம்‌, தடுத்தாட்‌: ௧௬௦. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 792 


(வி- ரை.) கூட்டுமை: வினைத்தொகை. கூர்‌இருள்‌ - மிக்க: 
இருள்‌: கூன்‌ கோடு - வளைவுள்ள கொம்பு. இதற்கேற்ப ஆனே 
றென்றோ, விடையென்றோ கூறாததால்‌, இஃது ஏகதேச உருவகம்‌. 
மாடானது தன்‌ வலிமைச்‌ செருக்கினால்‌ தன்‌ கொம்புகளைக்‌- 
கொண்டு மண்ணைக்‌ குத்திக்கொண்டு ஓடித்‌ திரிவது இயல்பு; 
அதுபோன்று தன்‌ ஒளியென்னும்‌ வலிரயைகொண்டு நிலவென்‌- 
னும்‌ காளை, தன்‌ கதிர்க்கொம்புகளால்‌ இருளாகிய மண்ணைப்‌. 
பெயர்த்து எடுத்தபோது அதன்‌ ஒரு சிறுபகுதி ஓட்டிக்கொண் 
டிருப்பதுபோல்‌ களங்கம்‌ கருகிறமாகத்‌ தோன்றுகிறது. அதனை 
உருவகமாக்கிக்‌ “கோட்டுமண்‌ கொண்ட குளிர்‌ திங்கள்‌” என்றார்‌. 
குளிர்‌ திங்கள்‌ நெருப்பைக்‌ கொட்டி ற்றென்பதனால்‌ முரண்தொடை 
அழகு பொலிவதை ஓர்க. . நிலாம்‌ - நிலவும்‌ என்பதன்‌ விகாரம்‌... 
நிலவுதல்‌ - போதல்‌ வருதலாகிய செயல்கள்‌ : போத - போதும்‌ 
அளவினதாக. = (௧0௨ 


தமயந்தி, இரவிருட்கும்‌ வாடைக்கும்‌ பிழைத்தீரெனென 
வருந்துதல்‌ 

௧௧௦.அன்னங்காள்‌ நீங்களுமவ்‌ வாதித்தன்‌ தானும்போய்‌ 

மன்னும்‌ படியகலா வல்லிரவில்‌— மின்னும்‌ 

மழைத்தாரை வல்லிருட்கும்‌ வாடைக்கும்‌ நாங்கள்‌ 

பிழைத்தால்வந்‌ தேனேன்னும்‌ பேர்‌. 

(இ-ள்‌) அன்னங்காள்‌ - அன்னப்பறவைகளே!], நீங்களும்‌- 
அ ஆதித்தன்‌ தானும்‌ போய்‌ - நீங்களும்‌ அந்த ஞாயிறும்‌: 
(மறைந்து) சென்று போனபின்‌, மன்னும்படி அகலா வல்‌: 
இரவில்‌ - (வந்து) நிலைத்திருப்பதுபோன்றதான கடினமான 
இரவுப்பொழுதில்‌, மின்னும்‌ மழைத்தாரை வல்‌ இருட்கும்‌- 
வாடைக்கும்‌ - மின்னுகின்ற மேகநீரொழுக்கோடு கூடிய கொடிய 
இருட்டினுக்கும்‌ வாடைக்காற்றுக்கும்‌, நாங்கள்‌ பிழைத்தால்‌ - 
நாங்கள்‌ தப்பி உயிருடன்‌ இருந்தால்‌, பேர்‌ வந்தேன்‌ என்னும்‌ -- 
எம்முடைய பேரும்‌ நானும்‌ பிழைத்துவந்தேனென்று உங்களிடம்‌: 
சொல்லும்‌. 

(க - து.) அன்னப்பறவைகளே/ நீங்களும்‌ ஞாயிறும்‌. 
போனபின்‌ விடியாமல்‌ நிலைத்திருப்பது போனற இவவிரவுப்‌- 
பொழுதில்‌ இருளுக்கும்‌ வாடைககும்‌ தப்பிப்‌ பிழைத்தால்‌ 
நீங்கள்‌ எங்கள்‌ நல தசை வினவுங்கள்‌ என்பதாம்‌. 


~ 


724 நளவெண்பா [சுயம்வா 


(வி- ரை.) தமயந்திக்குக்‌ காதல்நிலை பெருகிவிட்டதால்‌ 
_அன்னப்பறவைகளிடத்து அன்புடையளாதலின்‌, அவைகளை 
விளித்து அவைகளிடம்‌ பேசுவதுபோல்‌ தன்‌ காதலை வெளிப்‌ 
வபடுத்துஇன்றாள்‌. “நீங்களும்‌ அந்த ஆதித்தனும்‌ சென்றபின்‌, 
 இரவுப்பொழுது ஒரூழிபோல்‌ தொலையாது நிற்கின்றது; காத 
லுணர்வால்‌ என்னுயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்டு இருக்கின்றது ; 
அந்நேரம்‌ என்னுயிர்‌. பிரியுமென்று தெரியவில்லை ; எனவே 
நீங்கள்‌ திரும்பிவந்தால்‌ என்னைக்‌ காண்பது அரிதரிது. இடை 
விடாத இப்பேரிருட்கும்‌ வாடைக்காற்றுக்கும்‌ தப்பிப்பிழைத்‌ 
தால்‌ என்பேர்கூட உம்மிடம்‌ *வந்தே” னென்று கூறும்‌'' என்‌ 
இன்றாள்‌. ட 


வல்‌ இரவு - கொடிய இரவு ; அல்லது மிக்க இரவு என்று 
கோடலுமாம்‌. காதலர்க்கு விடியா இரவும்‌ வாடைக்காற்றும்‌ 
_துன்பஞ்‌ செய்வதாகலானும்‌, வாடைக்‌ காற்றினால்‌ வருந்துக்‌ 
தன்மையைச்‌ இத்திரித்துத்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
பாண்டிய மன்னனைத்‌ தலைவனாகக்கொண்டு நக்ரேரால்‌ “நெடுநல்‌ 
வாடை” எனத்‌ தனிநூல்‌ ஆக்கித்‌ தந்ததும்‌ இவ்வாடையின்‌ 
பொறுக்கலாற்றா,ச்‌ தன்மையை விளக்குதற்கேயாம்‌ என்க. 
விடியா இரவைக்‌ குறித்து ஒரு தலைவி வருந்துந்தன்மையை 
விளக்கவந்த பிற்காலப்‌ புலவரொருவர்‌, தலைவியின்‌ வாயிலாக 
*“ அரவு விழுங்கிற்‌ றா அச்சுத்தான்‌ இற்றுப்‌ 
புரவிக்‌ கயிறுருவீப்‌ போச்சோ-இரவிதான்‌ 
செத்தானோ வேறு திசை சென்றானோ என்தோழி 
எத்தால்‌ விடியும்‌ இரா? 
என, நுணுக்கப்‌ பொருள்வாய்ந்த சொற்சித்திரங்களால்‌ தீட்டி 
மிருப்பதும்‌ காண்க. இவ்வாறே மிதிலைச்செல்வி இலங்கையில்‌ 
சிறையில்‌ வாடியபோது ஒருநாள்‌ இரவுப்பொழுதைக்‌ குறித்து 
வருந்திய நிலையை, 
2 கல்லா மதியே கதிர்வாள்‌ நிலவே 
செல்லா இரவே சிறுகா இருளே 
எல்லாம்‌ எனையே முனிவீர்‌ நினையா 
வில்லா ளனையா தும்விளித்‌ திலிரோ?' 
ஊனக்‌ காட்டியுள்ள சித்திரமும்‌ இக்கருத்தை ஒத்திருத்தல்‌ 
-காண்க. 
பேர்‌ : பெயரென்பதன்‌: மருஉ. பெயர்‌ பேசாதாயினும்‌ 
“பேசுவதுபோல்‌ சித்திரித்துக்‌ கூறும்‌ மரபுபற்றிக்‌ கூறப்பட்டது. 
1. தனிப்பாடல்‌. ஒப்பிலா: ௧௨.2. கம்பராமா உருக்காட்டு ௪ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 12 


இவ்வூருக்கு அவ்வழி போகும்‌” “மனமே செல்லும்‌” முதலிய" 
வழக்குகள்போற்‌ கொள்க. 
்‌-கேட்குக போலவும்‌ கிளக்குக போலவும்‌ 
இயங்குந போலவும்‌ இயற்றுந போலவும்‌ 
அஃறிணை மருங்கினும்‌ அறையப்‌ படுமே” 


என்னும்‌ ஈன்னூல்‌ விதியும்‌ காண்க. (௧௦௩): 


விண்மீன்களைத்‌ தமயந்தி நிலவால்‌ எழுந்த 
கொப்புளம்‌ என்றல்‌ 
௧௧௧. சேப்பிளங்‌ கொங்கைமீர்‌ திங்கட்‌ சுடர்ப்பட்டுக்‌ 
்‌.. கொப்புளங்‌ கொண்ட குளிர்வானை--இப்போழுதும்‌ 
மீன்பொதிந்து நின்ற விசும்பேன்ப தென்கொலோ 
தேன்போதிந்த வாயால்‌ தேரிந்து. 


(இ-ள்‌) செப்பு இளம்‌ கொங்கைமீர்‌-சமிழ்போன்‌ ற இளமை 
பொருந்திய கொங்கைகளையுடைய பெண்காள்‌ /, திங்கள்‌ சுடர்‌ 
பட்டு கொப்புளம்‌ கொண்ட குளிர்வானை - கிலவொளியாகியா 
வெப்பம்‌ தாக்கியதனால்‌ கொப்புளம்‌ கொண்டிருக்கின்ற குளிர்ச்சி 
யுள்ள வானத்தை, தெரிந்து இப்பொழுதும்‌ - நீவிர்‌ அறிந்துள்ள 
இவ்வேளையினும்‌, தேன்‌ பொதிந்த வாயால்‌ - உங்களின்‌ தேன்‌ . 
போன்ற இனிய நீர்‌ நிரம்பியிருக்கன்ற வாய்ச்சொற்களால்‌, மீன்‌: 
பொதிந்து நின்ற விசும்பு என்பது என்‌ கொலோ - விண்மீன்கள்‌ 
நிறைந்திருக்கன்ற. வானமென்று கூறுகின்றீர்களே ? என்ன” 
காரணமோ ? (தெரிவியுங்கள்‌.) 


(௧ -து.) தமயந்தி தன்‌ தோழியரை நோக்கி, “நில 
வின சுடரால்‌ கொப்புளங்‌ கொண்டுள்ள வான கைத: 
இப்பொழுதும்‌ விண்மீன்‌ நிறைந்த வானமென்னு கூறுவது 
என்‌ ? காரணம்‌ தெரிவியுங்கள்‌, என்றாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) செப்பு - குங்குமச்சிமிழ்‌. செப்பிளங்கொங்கை-* 
உவமத்தொகை. திங்கள்‌ சுடர்‌-கிலவொளி. தமயந்திக்கு நெடுந்‌. 
தொலையிலிருக்கும்‌ நிலவின்‌ ஒளி சுட்டு வெப்பத்தை மிகுதிப்‌ 
படுத்துகின்றது. தோழிகளை அழைத்து நிலவொளி சுடுகின்‌ றதே: 
யெனக்‌ காதல்‌ மயக்கத்தால்‌ மன மயங்கிக்‌ கூறுகின்றாள்‌. அதற்கு த்‌. 
தோழியர்‌, ‘அது சுடாதது; தண்ணொளி மிக்க தெனக்‌ கூறி 





1. நன்னூல்‌ : ௪௦௯. 


726 நள வெண்பா [சுயம்வர 


அவட்கு மன ஆறுதல்‌ அளிக்கின்றனர்‌. அதற்கு அவள்‌, அவர்‌ 
களை நோக்கித்‌ “தோழிகளே ! நீவிர்‌ இப்போதும்‌ பொய்யே 
புகல்கன்றீர்கள்‌. அந்கிலவின்‌ கொடுவெப்பத்தால்‌ வானிட 
செல்லாம்‌ வெப்பமாகிப்பொரிந்துகொப்புளங்‌ கொண்டுவிட்டது. . 
அவைகளை நீவிர்‌, “வான்மீன்‌' என்று கூறுகின்றீர்கள்‌. அவை 
-வான்மீன்களல்ல ; “கொப்புளமே” யென்று கூறுகின்றாள்‌. தேன்‌- 
-தேன்போன்ற வாயின்‌ ஊறல்‌. வாய்‌: ஈண்டுச்‌ சொற்கள்‌ 2 
ஆகுபெயர்‌. தேன்போன்ற மென்மொழியுடையராக இருந்தும்‌ 
புன்மொழியாம்‌ பொய்‌ புகல்கின்றீர்களே என்னும்‌ கருத்தை 
உள்ளடக்கி நின்றது. - 


பாகு பொதி பவளம்‌ திறந்து” 


என்றார்‌ இளங்கோவடிகளும்‌. பொதிதல்‌ - நிறைந்திறாத்தல்‌. தற்‌ 
குறிப்பேற்றமாகத்‌ தமயந்தி கூறுவதாக அமைந்தது. (௧௦௫) 


தமயந்தி, சிவபெருமான்‌ காமனை எரித்தது 
பொய்‌ எனக்‌ கூறுதல்‌ - 


௧௧௨. கானும்‌ தடங்காவும்‌ காமன்‌ படைவீடூ 
வானும்தேர்‌ வீதி மநிகடலும்‌--மீனக்‌ 
கோடியாடை வையமேல்லாம்‌ கோதண்ட சாலை 
போடி யாடி. கொன்றதேல்லாம்‌ போய்‌. 


. (இ-ள்‌.) கானும்‌. தடம்‌ காவும்‌ காமன்‌ படைவீடு - காடு 
களும்‌ அகன்ற சோலைகளும்‌ மன்மதனுக்கு ஆயு கசாலைகள்‌, 
வானும்‌ தேர்‌ வீதி - வானவெளிகளும்‌ அவனுக்குத்‌ தேரோடும்‌ 
வீதி, மறிகடலும்‌ மீனக்கொடி ஆடை - அலைகள்‌. மடங்கி 
ஓடுகின்ற கடலும்‌ அவன்‌ மீன்‌ வடிவு பொறித்த துகிற்கொடி, 
வையம்‌ எல்லாம்‌ . (உம்‌) கோதண்டசாலை - இம்‌ மண்ணுலகம்‌ 
யாவும்‌ அவனுக்கு வில்வன்மை காட்டும்‌ இடமாகும்‌, (இவ்வாறு 
அவன்‌ ஆயுதசாலை முதலியன எங்கும்‌ என்றும்‌ அழியா திருக்க), 
பொடி ஆடி - திருநீ றணிந்த சிவபெருமான்‌, கொன்றது எல்லாம்‌ 
பொய்‌ - (அவனைத்‌ தம்‌ நெற்றித்தனிக்‌ கண்ணால்‌ எரித்து) 
அழித்தார்‌ என்று சொல்கிறார்களே அது முழுதும்‌ பொய்யே 
யாகும்‌ (அவன்‌ அழிந்திருந்தால்‌ இவைகளில்‌ ஒன்றுகூட 
இராதன்றோ 2) . 

க-து.) “மன்மதன்‌ தனக்குக காட்டையும்‌ சோலை 
மையும்‌ படை வீடுகளாகவும்‌, வானததகைத தேரோடும்‌ 


ணன ணை 





1. சிலப்‌. ௮: ௮௦. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 127 


வீதியாகவும்‌, கடலைக்‌ கொடிசசீலையாகவும்‌, பூவுலகை வில்‌ 
வலி காட்டுமிடமாகவும்‌ கொண்டு ஆட்சிசெய்து உயிர்‌ 
வாழ்கையில்‌, அவனைச்‌ சிவபெருமான்‌ கொன்றுரென்பது 
முழுப்பொய்‌' எனக்‌ தமயந்தி கூறினாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) மன்மதனுக்குரிய அம்புகள்‌, முல்லை தாமரை 
நீலம்‌ மா அசோகு என்பவைகளே. இவைகளுள்‌, முல்லை கொடிப்‌ 
பூவும்‌ தாமரை நீலம்‌ மா அசோகு முதலியவற்றில்‌ முன்னிரண்டும்‌ 
நீர்ப்பூக்களும்‌ பின்னிரண்டும்‌ கோட்டுப்பூக்களுமாம்‌. இவை, 
.இலவந்திகைச்‌ சோலையினும்‌ தடாகத்தும்‌ இருப்பனவாகலான்‌, 
இவைகளைக்‌ கொண்டே மன்மதன்‌ தன்‌ ஆட்டு செலுத்‌ துகன்றான்‌ 
என்பதைக்‌ குறிக்க, “காமன்‌ படைவீடு” என்றார்‌. மன்மதனுக்குத்‌ 
தென்றலே தேர்‌, அஃது உலவி வருவது வானவெளியிலாகலான்‌ 
“வானும்‌ தேர்வீதி' என்றார்‌. அவனுக்குரிய கொடி மீன்‌, அது 
உலவுவது - நீரில்‌ : அந்நீர்ப்‌ பெருக்கம்‌ உள்ளது கடல்‌. *மறிகட 
லும்‌ மீனக்கொடி ஆடை” என்றார்‌. இவ்வளவு வாய்ப்புக்கள்‌ 
இருந்தபோதிலும்‌ அவன்‌ ஆட்சி செலுத்துதற்கு ஏற்றவிடம்‌ 
அமையாவிடிம்‌ பயனில்லை ; அவன்‌ ஆட்சியைக்‌ காதல்கொண்ட 
ஆடவர்‌ பெண்டிரிடத்துச்‌ செலுத்தி வெற்றிகொள்கின்றா னாத 
லான்‌, அவன்‌. வில்லின்‌ வன்மை தோன்ற, *வையமெல்லாம்‌ 
கோதண்டசாலை”. என்றார்‌. இவைகளெல்லாம்‌ இவ்வாறு அவ 
னுக்கு அமைந்திருநீது ஆட்சி நடந்துகொண்டிருக்க அவன்‌ 
அவபெருமான்‌ நெற்றிக்கண்ணால்‌ எரிக்கப்பட்டு இறந்துபோனான்‌ 
என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும்‌? என வியப்பாகக்‌ 
தமயந்தி கூறுவதாக அமைந்தது இப்பாட்டு. இதில்‌ “பொடியாடி 
கொன்றதெல்லாம்‌ பொய்‌” என்னும்‌ தொடரில்‌ எவ்வளவு உருக்க 
மும்‌ அவலமும்‌ கலந்த நயம்‌ செறிந்திருக்கின்றது ? அறிந்து 
.இன்புறுக ; தற்குறிப்பேற்றம்‌. 

்‌ இக்‌ கருத்தை யொப்பவே, மன்மதன்‌ இறந்துபோன தாகக்‌ 
கம்பர்‌ வேறொரு நயம்‌ கற்பித்து இராவணனிடம்‌ அவன்‌ தங்கை 
சூர்ப்பணகை சீதையின்‌ வனப்பையெல்லாம்‌ விளக்கியபோது, 
ஈசனார்‌ கண்ணில்‌ வெந்தான்‌ என்னுமிஃ திழுதைச்‌ சொல்லிவ்‌ 
வாசநா றோதி யாளைக்‌ கண்டனன்‌ வல்ல வாற்றால்‌ 

பேசலாம்‌ தகைமைத்‌ தல்லாப்‌ பெரும்பிணி பிணிப்ப நீண்ட 

ஆசையால்‌ அழிந்து தேய்ந்தான்‌ அனங்கள்‌அவ்‌ வுருவம்‌ அம்மா”. 
என்று சதையின்‌ அழகைக்‌ கண்டதனால்‌ ஆசைமேலிட, மன்‌ 
காதன்‌ இறந்துபோனானே தவிரச்‌ சிவபெருமான்‌ கண்ணெருப்பால்‌ 


மீ. கம்பராமா. மாரீசன்‌ வதை : ௭௧ 


725 நளவெண்பா [சுயம்வர 


இறந்துபோனானென்று கூறுவது பொய்ம்மை என்றாள்‌ என்றார்‌. 
தமயந்தி தன்னை வருத்‌துகன்‌ ற தன்மையினால்‌ மன்மதன்‌ இறந்தா 
னென்று கூறுவது பொருந்தாதென இதற்கு மறுதலையாகக்‌ கூறி 
யிருத்தல்‌ காண்க. என்னே கவிஞர்‌ தம்‌ மாண்பு ! பொடி ஆடி 
பொடியைப்பூசியவன்‌: குறிப்பு வினையாலணையும்‌:பெயர்‌ : ஈண்டுச்‌ 
சிவபெருமான்‌. (௧௦௫) 


தமயந்தி, தள்‌ உயிர்‌ பேோகின்றதென்று கூறி வருந்துதல்‌ 
௧௧௩. கோள்ளைபோ கின்ற துயிரோேன்னும்‌ கோளாவின்‌ 
முள்ளேயிறோ மூரி நிலாவேன்னும்‌--உள்ளம்‌ 
கொடி திரா என்னும்‌ குழையும்‌ தழல்போல்‌ 
நேடிதிரா வாய்புலரா நின்று. 


(இஃ ன்‌.) உயிர்‌ கொள்ளை போகின்றது என்னும்‌- (தமயந்தி' 
யானவள்‌) என்‌உயிர்‌ பறிகொண்டு போகின்றதே என்பாள்‌, 
மூரிகிலா கோள்‌ அரவின்‌ முள்‌ எயிறோ என்னும்‌-வலிமை பொருந்‌ 
திய பிறைநிலவான து கொடுமைமிக்க பாம்பினுடைய கூர்மை 
பொருந்திய (நச்சுப்‌) பல்லோ என்பாள்‌; இரா உள்ளம்‌ கொடிது 
என்னும்‌ - இவ்‌ விரவுப்பொழுதின து மனம்‌ கொடுமையுடைய து 
என்பாள்‌, தழல்‌ போல்‌ நெடிது இரா-நெருப்பைப்போல்‌ சுடுகின்ற 
தொலையாத இருட்போ தில்‌, வாய்புலரா நின்று குழையும்‌ - வாய்‌ 
உலர்ந்து மனம்‌ வாடுவாள்‌. 


(௧.- து.) ,தமயந்‌தியானவள்‌, தன்னுயிர்‌ கொள்ளை 
போகின்றகென்பது முதலாகச்‌ சொல்லிச்‌ சொல்லி இரவு 
முழுதும்‌ உள்ளங்‌ குழைந்து வாடினாள்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) தமயந்திக்குக்‌ காதலால்‌ இரவுப்‌ பொழுது பேரூழி 
போற்‌ கழிதற்கு அருமையாய்த்‌ தன்னால்‌ தாங்கவொண்ணாததாய்‌ 
நெருப்பைப்போல்‌ சுடுவதாய்‌ இருத்தலின்‌, “கமல்போல்‌ நெடிது 
இரா” என்றார்‌. காதல்‌ கைம்மிக்கு வருக்துவோர்‌ பற்பல சொல்லி 
மாழ்குவராகலின்‌, தமயந்தி, தன்‌ காதல்‌ மனத்தைக்‌ கவற்றி 
வருத்தக்‌ “கொள்ளை போகின்றது உயிர்‌” என்பது முதலாகச்‌ 
சொல்லிச்‌ சொல்லி வருந்தினாள்‌ என்க. இரவுக்கு மனமென்ப்‌ 
தொன்றில்லையாயினும்‌ தன்னால்‌ தாங்கவொண்ணாத தன்மையை 
இரவு தருதலால்‌ “இரா உள்ளம்‌ கொடிது” எனத்‌ தன்‌ துன்பத்‌ 
தால்‌ கூறினாள்‌ என்க. தத 

இரா - இரவுப்பொழுது ; இஃது இரவு எனவும்‌ வரும்‌; 
£குறிலின்‌ கீழுள்ள ஆகாரம்‌ குறுகுதலும்‌ அதனோடு உகரம்‌ ஏற்று 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 129 


நிற்றலும்‌ செய்யுள்‌  வழக்காதலின்‌, இங்கே, இரா என 
நின்றது. புலரா: செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. 
இஃது, உலர்ந்தது என்னும்‌ பொருளது. நிலவின்‌ பிறைவடிவும்‌ 
அதன்‌ செயலும்‌ பாம்பின்‌ வாய்ப்பல்லின்‌ நஞ்சுபோல்‌ உட 
லெல்லாம்‌ தனக்கு வெப்பத்தைக்‌ கொடுத்து வருத்தி உயிர்க்கு 
ஊறுபயத்தலால்‌  “கோளரவின்‌ முள்ளெயிறோ? என்றாள்‌. 
கோள்‌-கொடுமை. கொடுமையை மிக வினைப்பதற்கு ஈஞ்சைச்‌ 
செலுத்துதற்குக்‌ கூர்மை வேண்டும்‌; கூர்மையுடையதாய்‌ விண்ணி 
னின்று தன்‌ கதிரொனியாம்‌ நஞ்சைத்‌ தன்‌ உடலிற்‌ பாய்ச்சுத 
லால்‌ “மூள்‌' என அடைகொடுத்துக்‌ கூறப்பட்டது. (௧௦௬) 


தமயந்தி, இரவுப்பொழுது சுடுதற்கு வருந்துதல்‌ 
௧௧௪. வேங்கதிரோன்‌ தன்னை  விழுங்கிப்‌ புழுங்கியோ 
கொங்கை அனலில்‌ கோளுந்தியோ- திங்கள்‌ 
விரிகின்ற வேண்ணிலவால்‌ வேகின்ற தேயோ 
எரிகின்ற தேன்னோ இரா. 


(இ-ள்‌.) இரா - இவ்விரவுப்‌ பொழுதான து, எரி௫ன்றது 
என்னோ-சுடுகின்றதே? என்ன காரணமோ தெரியவில்லையே ர்‌, 
வெம்கதிரோனை விழுங்கிபுழுங்கயோ-வெப்பமுள்ள ஞாயிற்றைத்‌ 
தன்னுட்‌ கொண்டதால்‌ தன்னுள்‌ கொதிப்புக்‌ கொண்டோ 2, 
கொங்கை அனலில்‌ கொளுந்தியோ - (அன்றி என்‌) கொங்கை 
முற்றத்தெழுந்த நெருப்பால்‌ கொளுத்தப்‌ பெற்றோ 2, இங்கள்‌ 
விரிகின்ற வெண்‌ நிலவாலோ - திங்களினின்றும்‌ படர்ந்து வரு 
கின்ற வெள்ளிய நிலவொளியினாலோ £ (எதனாலென அறியக்‌ 
கூடவில்லையே /) வேகின்றது - என்னச்‌ சுட்டெரிக்கன்றதே ; 
என்செய்வேன்‌ ! 

க-து.) “இரவுப்‌ பொழுது. மிக்க வெப்பமாக இருப்‌ 
யது, கதிரவனை விழுங்கியதனாலோ? அன்றி, என்‌ கொங்கை 
நெருப்புப்‌ பற்றியெரிந்‌ ததனாலோ ? நிலவின்‌ க.திர்வெப்ப ௫ 
தாலோ 2?” எனக்கூறிக தமயந்தி வருந்தினாள்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) காதல்‌ மிக்கவர்கட்கு இரவுப்பொழுதும்‌, மாலை 
நேரமும்‌, நிலவொளியும்‌, தென்றல்‌ முதலிய குளிர்ந்த பொருள்க 
ளெொல்லாமும்‌ சுடுவது இயல்பு. இம்முறையில்‌ காதலால்‌ வருந்தும்‌ 
குமயந்திக்கு இரவுப்‌ பொழுது ஊழிக்காலம்போல்‌ தொலையாது 
அன்பந்தருகின்றது; திங்களின்‌ கதிரொளி, தன்‌ உடலைச்‌ சட்டு 
வருத்துகின்றது; அதைப்‌ பொறுக்கலாற்றாத அவட்கு இராம்‌ : 

ந,--9 


720 நளவெண்பா [சுயம்வர 


பொழுதும்‌ நீங்கிற்றில்லை. இரவோ குளிர்மிகுந்தது ; அதுவும்‌ 
இயற்கைக்கு முரணாகச்‌ சுடுகின்றது! என்‌. செய்வாள்‌ / மனம்‌ 
பலவாறாக அ௮லைப்புறுகன்றது ! பலவற்றையெல்லாம்‌. எண்ணி 
எண்ணி ஏக்கமுறுகன்றது; இரவு சுடுவதற்குக்‌ காரணம்‌ காணவும்‌ 
காதலால்‌ தாக்குற்ற அவள்‌ மனம்‌ விழைகின்றது. . அதனால்‌ 
.இவ்வெப்பம்‌ இயற்கையாக இல்லாத இரவுக்கு வந்தது செயற்கை 
முறையில்‌-கூட்டுறவின்‌ கோட்பாட்டால்‌ எனக்‌ கருதுகின்றாள்‌. 
அதனைப்‌ பலவாற்றால்‌- அமைந்திருக்கலாமென அப்‌ பெண்மை 
மனம்‌ மீண்டும்‌ எண்ணுகின்றது? பேதுறுகன்றது? அம்‌ மனம்‌, 
இவ்விரவுப்‌ பொழுதுக்குக்‌ கதிரோனைத்‌ தன்னுள்‌ மறைத்து 
வைத்துக்‌ கொண்டதால்‌ அவன்‌ வெப்பம்‌ சார்ந்து அதனால்‌ 
வந்த வெப்பமாக இருத்தல்‌ கூடுமோ 2 அன்றி என்னையன்றி 
வேறு துணையில்லா திருக்கும்‌ இவ்விரவுக்கு என்‌ காதல்வெப்பம்‌ 
பெருக எரிகின்ற என்‌ கொங்கை அழலால்‌ கொளுத்தப்பெற்று 
அதனால்‌ வந்த வெப்பமாக இருக்கலாமோ ? அல்லது தன்‌ கதிர்‌ 
களை வீசிக்‌ கனன்றுகொண்டிருக்கின்ற இந்‌ நிலவோடு சார்ந்‌ 
இருக்கின்ற தன்மையினால்‌ அவ்வெப்பத்தையே - தனக்குக்‌ 
கொண்டதாக இருக்கலாமோ 2 என்று எண்ணி ஏங்கி, இவ்‌. 
வெல்லாம்‌ ஒன்று சேர்க்தன்றோ என்னை வருத்தித்‌ துயருறுத்து 
இன்றன என்று வருந்துவகாக அமைந்தது, இவ்வழயெ செய்யுள்‌. 
இதனை, உளகிலைத்தன்மை இஃதென யாவரும்‌ அறிய யாத்த 
புலவரின்‌ சதுரப்பாடு போற்றற்குரியது. 2 


இதில்‌ பகம்‌ பொழுதுபோய்க்‌ கதிரவன்‌ மறைந்த காட்சியை 
“வெங்கதிரோன்‌: தன்னை விழுங்கியோ” என, வியப்புச்சுவை 
தோன்றக்‌ கூறினார்‌. . இவ்வாறே **மதிஉமிழ்ந்து கதிர்விழுங்கி 
வந்த இம்‌ மருள்மாலை' என்றார்‌ கானல்வரிப்பாடலில்‌ இளங்கோ 
வடிகளும்‌. ஒப்புநோக்கி இன்புறுக. கதிர்மறைவை, இரவு 
விழுங்குவதாகக்‌ கூறிய புலவர்‌ பெருமக்களின்‌ பேரறிவு சினைந்து 
நினைந்து மஇழ்தற்‌ குரித்து. கொங்கை முன்றிலின்‌ வழியாகத்‌ 
தமயந்தியின்‌ காமவெப்பஞ்‌ செல்லச்‌ செல்லப்‌ பெருகுகின்ற 
இயற்கைதோன்ற, “கொங்கை அனலிற்‌ கொளுந்தியோ” என்றார்‌. 
தன்‌: அசைச்சொல்‌. வெண்ணிலவால்‌ என்பதில்‌, . ஓகாரம்‌ 
பின்‌ வந்ததைக்‌. கூட்டிச்சேர்த்துப்‌ பொருள்‌ கூறப்பெற்றது. 
ஓகாரம்‌ மூன்றிடத்தும்‌ ஐயத்துக்கண்‌ வந்த அவலம்‌. புழுங்கு 
தல்‌ - உள்ளே கனற்றி வருந்துதல்‌. கொளுந்துதல்‌ - ௬டுதல்‌. 
2அனல்‌ கொளுந்தும்‌ வெங்காரம்‌ வெய்து” என்னும்‌ நீதிநெறி 
விளக்கத்தில்‌, “கொளுந்தல்‌” - சுடுதல்‌ என்னும்‌ பொருளில்‌ 
வந்ததறிக. என்னோ என்பதில்‌ ஓகாரம்‌ : ஐயம்‌. இரா - இரவு 
1. சிலப்‌. எ: ௫௧, ௨ நீதிநெறி விளக்கம்‌, ௫௬. 








% 


-காண்டம்‌] ... மூலமும்‌ உரையும்‌ 131 


நேரம்‌. குறிலின்‌ கீழ்கின்ற ஆகாரம்‌ குறுகாது நின்றது, செய்யு 
ிசை நோக்கி, - (௧௦௭) 


தமயந்தி, ஓரிரவு பல்லூழி ஆயிற்றோவென்று கூறி 
வருந்துதல்‌ இ 
௧௧௫. ஊழி பலவோர்‌ இரவாயிந்‌ றோவென்னும்‌ 
கோழி குரலடைத்த தோவேன்னும்‌-ஆழி . 
துமிலாதோ என்னும்‌ சுடர்மதியம்‌ கான்ற ... 
வெயிலால்‌ உடல்‌உருகா வீழ்ந்து. 


(இ-ள்‌.) சுடர்மதியம்‌ கான்ற வெயிலால்‌-ஓளியுள்ள நிலவு 
உமிழ்ந்த கதிரொளியால்‌, உடல்‌ உருகா வீழ்க்து-உடல்‌ ௨௫௬௮௫ . 
விழுந்து, ஊழிபல ஓர்‌ இரவு ஆயிற்றோ என்னும்‌-பல ஊழிக்‌ 
காலம்‌ ஒன்றுபட்டு ஒரே இரவுப்‌ பொழுதாயிற்றோ என்பாள்‌, 
கோழி குரல்‌ அடைத்ததோ என்னும்‌ - (சாமக்‌) கோழிகள்‌ தாம்‌ 
(கூவுதல்‌ இன்றிக்‌) குரலடைபட்டவோ என்பாள்‌; ஆழி தயி 
லாதோ என்னும்‌ - இக்கடல்‌ (இரவும்‌ பகலும்‌) தூங்கமாட்டா 
தோ என்பாள்‌. 


(௧ - து.) தமயந்தியானவள்‌, கா கல்கோயால்‌ வருந்‌, 
ஊழிபல சேர்ந்து ஓர இரவுப்‌ பொழு தாமிற்றோே என்பன 
முதலாகச்‌ சொல்லி வருந்தினாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) காலுதல்‌ - கக்குதல்‌. கான்ற - கக்கிய என்னும்‌ 
பொருளது: இறந்தகாலப்‌ பெயரெச்சம்‌. நிலவொளி வெப்பஞ்‌ 
செய்தலால்‌ “வெயில்‌' என்றாள்‌. காதலர்க்கு ஒரிரவு பல. 
ஊழிபோல்‌ தோன்றி மேலும்‌ மேலும்‌ காதலை மிகுத்துத்‌ 
துன்பூட்டுதலான்‌, அத்துன்பம்‌ தாங்கலாற்றாளாய்த்‌ தமயந்தி 
இன்னுமா இரவுப்பொழுது போகாமல்‌ இருக்கிறது £ கோழிகள்‌ 
என்ன காரணத்தாலோ இரவுபோய்‌ விடியற்பொழுது வந்ததை 
அறிவிக்கவில்லை .யென்னுங்‌ கருத்தினளாய்க்‌ “கோழி குரலடைத்‌ 
ததோ 2” என்றாள்‌. கடல்‌, இரவும்‌ பகலும்‌ எந்த நேரமும்‌ ஒவாது 
அலைகளை வீசிக்கொண்டு பேரிரைச்சலுடன்‌ போவதும்‌ வருவது: 
மாக இருப்பது தனக்குக்‌ காதலுணர்வை மிகுத்து,  தன்வயம்‌ 
இழக்கச்‌ செய்தலால்‌ “ஆழி துயிலாதோ?” என்றாள்‌. ' ட்ட 


... அயோத்தி யேந்தலைப்‌ பிரிந்து இலங்கையில்‌ சறையிருந்த 
மிதிலைச்‌ செல்வி, பிரிவாற்றாளாய்‌ இரவும்‌ பகலும்‌ தன்‌ காதற்‌ 
கணவனை கினைந்து நினைந்து வருந்தி நின்றாள்‌. அவள்‌ பலவாறு 


132 நளவெண்பா [சுயம்வர 


இரவொடும்‌ நிலவொடும்‌ பகர்ந்து வருத்தங்கொண்டு வாழ்ந்த. 
நிலையைச்‌ சொல்‌ ஓவியமாக விளக்கப்போந்த கம்பநாடர்‌, அவல 
மும்‌ காதலும்‌ கலந்த நிலையில்‌ இருந்த காட்சியை விளக்கிய: 
வாறநிக. இக்கருத்துள்ள செய்யுளை (௧0௯) ஆம்‌ செய்யுளின்‌ 
மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டுள்ள து; ஆங்கே காண்க. “என்னும்‌” 
என சூன்றிடத்தும்‌ வருவன, செய்யுமென்வினை முற்று ஒருமைப்‌ 
பொதுச்சொல்‌. இஃது உயர்‌ இணையில்‌ பலர்பாலுக்கு வாராது. 
பிற அஃறிணை, உயர்‌ இணைகளுக்குப்‌ பொதுவாக வரும்‌ என்பது 
நன்னூலார்‌ காட்டும்‌ விதி, என்னை 2 
** பல்லோர்‌ படர்க்கை முன்னிலை தன்மையில்‌ 
செல்லா தாகும்‌ செய்யுமென்‌ முற்றே? 
என்றாராகலான்‌.அவ்விதிப்படி ஈங்கேவந்ததெனக்கொள்க.(௧0௮ 3 
தமயந்தி காதலால்‌ மிக வருந்துதல்‌ 
௧௧௬. ஆடி வரிவண்‌ டருகே பறக்கவே 
வாடி மெலிவாள்‌ வனமுலைமேல்‌--ஓடிப்‌ 
போறையாகச்‌ சோர்வாள்‌ போறுக்குமோ மோகத்‌ 
துறைவாய்‌ அடங்காத்‌ துயர்‌. 


(இ-ள்‌.) வரிவண்டு ஆடி அருகே பறக்க - பொறிகளை 
யுடைய வண்டுகள்‌ பூந்தாதில்‌ மூழ்கித்‌ (தமயந்தியின்‌) பக்கலில்‌ 
பறந்து கிற்க, வாடி மெலிவாள்‌-உடல்‌ வாட்டங்கொண்டு மெலி 
பவளாகிய தமயந்தி, வன முலை மேல்‌ஓடி பொறைஆக சோர்வாள்‌-- 
அழகான கொங்கைகள்‌ (காதலால்‌ விம்மலடைந்து) மேலெழுந்து 
பாரமாகத்‌ தளாச்சியடைவாள்‌, மோகதுறைவாய்‌ அடங்கா துயர்‌ 
பொறுக்குமோ - காதலென்னும்‌ வழியில்‌ பொறுக்கலாற்றாத்‌. 

துன்பத்தைப்‌ பொறுக்கும்‌ தன்மையளோ £7 (பொறுக்காள்‌ 
என்றபடி.) 

(௧ - து.) தமயந்தி தன்னருகே பறக்கின்ற வண்டின்‌ 
சிறைக்‌ காற்றினுககும்‌ விம்மும்‌ கொங்கைப்‌ பாரத துக்கும்‌. 
தாங்கலாற்றாளாய்க காதலால்‌ துன்புற்றாுள்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) வரி வண்டு- தன்‌ உடலில்‌ பொறிகளுடைய 
வண்டுகள்‌... இதனைப்‌ பொறிவண்டெனப்‌ புகல்வர்‌. தமயந்தியின்‌ 


இடை, நூலினும்‌ நுண்ணிதாகத்‌ தேய்வுற்றிருத்தலால்‌, வண்டின்‌ 
அறைக்காற்றுக்கு ஆற்றாமல்‌ தளர்கின்றது ; காதலால்‌ கொங்கை 








ஜ்‌ நன்னூல்‌ : ௩௫௮. 


காண்டம்‌] - மூலமும்‌ உரையும்‌ - மீதிகி 


முற்றம்‌ மேலெழுந்து விம்முதலடைதலால்‌ பாரம்‌ மிகுகின்றது ; 
இவைகளினால்‌ தமயந்தி மிக்க வருத்தமுற்றாள்‌ என அவள்‌ தன்‌ 
மெல்லிய தன்மை தோன்றக்‌ கூறினார்‌. 


* கிறுகோட்டுப்‌ பெரும்பழம்‌ தூங்கி யாங்கிவள்‌ 
உயிர்தவச்‌ சிறிது காமமோ பெரிதே” 


என்றார்‌ பிறரும்‌... நினைத்தாலும்‌ சுடுகின்ற காமம்‌ தொட்டாற்‌. 
சுடும்‌ நெருப்பினும்‌ . கொடிதாகச்‌ சுட்டுருக்கும்‌  தன்மைத்‌ 
காதலால்‌ (மோகத்துறைவாய்‌ அடங்காத்‌ துயர்‌ பொறுக்குமோ? 
என்றார்‌. ” “நீங்கின்‌ தெறூஉம்‌ குறுகுங்கால்‌ தண்ணென்னும்‌, த 
யாண்டுப்‌. பெற்றாள்‌? எனத்‌ திருவள்ளுவர்‌ படைத்த தலைவன்‌, 
காதல்‌ கவற்றுவதைத்‌ “இ என்று கூறுவதும்‌ அறிக. “மெலி 
வாள்‌, சோர்வாள்‌' என்பன இயல்பினால்‌ நிகழ்காலம்‌ எதிர்கால 
மாக வந்த காலவழுவமைதி. “நரம்‌ முன்பு இங்கே விளையாடு 
வோம்‌” என்னும்‌ வழக்கும்‌ காண்க. (௧௦௯) 
தமயந்தி, வெண்ணிலவை நோக்கி “உள்‌ ஒளியால்‌ 
வாட்டுதல்‌” நன்றன்றெனல்‌ 

௧௧௭. ஈர மதியே! இளநிலவே! இங்ஙனே 

சோர்குழலின்‌ மீதே சோரிவதேவன்‌--மாரன்‌ 

போரவளித்தான்‌ கண்ணி உனக்குப்‌ புலரா 

இரவளித்தான்‌ அல்லனோ இன்ற. 

(இ-ள்‌.) ஈரமதியே - குளிர்ச்சியுள்ள வெண்ணிலாவே !, 
மாரன்‌ எனக்கு இன்று கண்ணிபொர அளித்தான்‌ - மன்மதனான 
வன்‌ உன்றனக்கு இந்த நாளில்போர்செய்யும்படி தும்பை) 
மாலை ஈந்தான்‌, புலரா இரவு அளித்தான்‌ அல்லனோ - (அஃதல்‌ 
லாமலும்‌) விடியாத இரவுப்பொழுதையும்‌ (அதற்கு வாய்ப்பாகக்‌) 
கொடுத்திருக்கன்றான்‌ அன்றோ ?, இங்ஙனே சோர்குழலின்‌ மீது 
இளகிலவு சொரிவது எவன்‌ - (இவ்வாறு உனக்கு அவன்‌ கொடுத்‌ 
திருந்தும்‌) என்னிடத்து என்‌ காற்‌ கழளவு தாழ்ந்த. கூந்தலின்‌ 
மீது உன்‌ இளங்கதிர்களைக்‌ கொட்டி வருத்துவது என்ன கருத்‌. 
(சொல்வாயாக. ) 

(௧ - து.) தமயந்தி, நிலவை நோக்க, ஈரம்‌ இயே ர்‌ 
உனக்கு மன்மதன்‌ போர்செய்வ தற்கு மாலையும்‌ இரவுப்‌, 
பொழுதும்‌ கொடுத்திருந்தும்‌ என மீது நீ உனகதிர்களைக 
கொட்டி வருத துவ கன்‌ ?” என்றாள்‌ என்ப தாம்‌. 














பமல்‌ 


1. குறுந்தொகை, ௧௮. 2. திருக்குறள்‌, ௧௧௦௪. 


134 . நளவெண்பா [சுயம்வர 


 (வி- ரை) ஈரமதி - குளிர்ச்சியுள்ள நிறைநிலா. அஃது 
ஈரமுள்ளதாக இருந்தும்‌ நெஞ்சில்‌ ஈரமில்லாது வருத்தும்‌ 
நிலையைக்‌ குறிப்பால்‌ சட்டிற்று. சோர்குழல்‌ - அவிழ்ந்து 
தொங்கும்‌ கூந்தல்‌: இங்கு அஃதுடைய தமயந்தி என்று 
கோடலுமாம்‌. அவ்வாறு கொள்ளின்‌ தன்மைப்‌ படர்க்கையாக 
வந்த இடவழுவமைதி. சொரிதல்‌ - இடைவிடாது கொட்டுதல்‌. 
நிலவொளி வானிடமும்‌ மண்ணிடமும்‌ இடையறாது பரந்தெறிப்ப 
தாலும்‌ அவ்வொளி தன்மேற்‌ படப்படக்‌ காதல்‌ மிகுந்து மனத்‌ 
தையும்‌ உடலையும்‌ சுட்டெரித்தலா லும்‌ இதனால்‌ “மீதே சொறிவ 
தெவன்‌” என்றாள்‌ என்க. 


கண்ணி - நினைத்து என வினையெச்சமாகக்‌. கொண்டு, 
மன்மதன்‌. எண்ணிப்‌ பார்த்து உன்னைப்‌ போருக்குப்‌ போகவிட்‌ 
டான்‌; அதற்கு உதவி செய்வதற்குத்‌ துணையாக இவ்விரவுப்‌ 
பொழுதையும்‌ விடியாமல்‌-நீங்காமல்‌ இருக்கும்படி கொடுத்தான்‌ 
என்று பொருள்‌ கொள்ளுதலும்‌ ஆம்‌. மன்மதனுக்கு உரிமைப்‌ 
பொருள்களாகக்‌ காதலர்க்குத்‌ துன்பம்‌ ஊட்டுவனவற்றை 
யெல்லாம்‌ கற்பித்துக்‌ கூறுதல்‌ மரபு. அம்முறையில்‌ திங்கள்‌ 
அவனுக்குக்‌ குடையாகக்‌ கொள்ளப்‌ பெற்றுள்ளது. அது 
மன்மதனுக்குத்‌ துணையாக இருத்தலால்‌ அதனைப்‌ போருக்குச்‌ 
செல்ல விடுத்தான்‌ எனக்‌ கொண்டு இவ்வாறு தமயந்தி கூறினாள்‌ 
என்க. மேல்‌ வருவனவும்‌ காதல்மிக்க நிலையில்‌ தமயந்தி 
வருந்தும்‌ துறையே. (௧௧௦) 

ச்‌ 


தமயந்தி காதல்‌ வெப்பத்தால்‌ மாலை கருகுதல்‌ 
௧௧.௮. தாங்கு நிலவின்‌ தழல்போய்த்‌ தலைக்கோள்ள 
.. தேங்குழல்சேர்‌ வண்டு சிறைவெதும்ப-ஓங்குயிர்ப்பின்‌ 
தாமங்‌ கரியாத்‌ தனியே தளர்கின்றாள்‌ 
யாமங்‌ கரியாக இன்ற. 


(இ-ள்‌.) தாங்கும்‌ நிலவின்‌ தமல்போய்‌ தலைகொள்ள-. 
கிலாவிடத்துப்‌ பொருந்திய ஒளிக்கதிர்களாகிய நெருப்பான து 
தமயந்தியின்‌ தலையின்‌ மேற்சென்று தாக்குதலால்‌, தேம்குழல்‌ 
சேர்வண்டு சிறைவெதும்ப - மணமிக்க கூந்தலில்‌ மொய்க்கின்‌ ற 
வண்டுகளின்‌ சிறகுகள்‌ அதனால்‌ தயவும்‌, ஓங்கு உயிர்ப்பின்‌ - 
நீண்ட பெருமூச்சனால்‌, தாமம்‌ கரி ஆ - தமயந்தியணிந் துள்ள 
மாலைகள்‌ யாவும்‌ கரிக்துபோகவும்‌, இன்று யாமம்‌ கரி ஆக 
தனியே தளர்‌ கின்றாள்‌ - இந்நாள்‌ இரவுப்பொழுதே தனக்கு 
இவைகம்குச்‌ சான்றாகத்‌ தன்னந்தனியளாய்த்‌ தவிக்கின்றாள்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 135 


(க-து) நிலவின்‌ வெப்பத்தால்‌ தமயந்தியின்‌ கூந்த 
லில்‌ உள்ள வண்டுகளின்‌ சிறைகள்‌ இய, தமயந்தியின்‌ 
பெருமூச்சுக்‌ காற்றினால்‌ மாலைகள்‌  கரிக்துபோக இவை 
கட்கு இரவே. சான்றாகக்‌ கான்‌ கன்னக்‌ தனியளாயினாள்‌. 
என்பதம்‌. 

(வி -ரை.) தாங்கு நிலவு - தாக்கும்‌ நிலவு என, வலித்தல்‌ 
விகாரமாகக்‌ கொண்டு வருத்துகின்ற நிலவெனப்‌ பொருள்‌ 
கூறலுமாம்‌. நிலவின்‌ நெருப்புத்‌ தமயந்தியின்‌ தலையில்‌ தாக்குத 
லால்‌ அவள்‌ கூந்தலிலுள்ள . மலர்த்தேனே உண்ண வந்திருக்‌ 
கின்ற வண்டுகளின்‌. சிறகுகள்‌ தீய்ந்துபோக, அவள்‌ தன்‌ காதல்‌ 
தாங்கலாற்றாத்‌ தன்மையால்‌ பெருமூச்செறிய அவ்வெப்பத்தினால்‌ 
மணமாலைகள்‌ கரிந்துபோக, இவள்‌ இவ்வாறு வருந்தினாளென்று 
கூறுதற்குப்‌ பிறர்‌ யாரும்‌ வேண்டா, இரவுப்பொழுதே சான்றாக 
இருக்கிறது ; இவள்‌ தன்னந்தனியளாய்‌ இருக்கின்றாள்‌ ; எனவே, 
அவள்‌ துயிலாத இரவாகவே இன்று கழிந்தது என ஆசிரியரே 
தாம்‌ கொண்ட கருத்தை “யாமங்‌ கரியாக இன்று” என்று வெளி 
யிட்டுரைத்தனர்‌ என்க. 

தேம்‌ குழல்‌ - தேன்பொருந்திய கூந்தல்‌ என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌. கூறின்‌, மலர்மாலை சூடியிருப்பதால்‌ கசிந்து வழிக்‌ 
துள்ள தேன்‌ எனக்‌ கொள்க. இரவு கரியாக இருத்தல்‌ இரவுப்‌ 
பொழுதன்றி வேறு யாருமே இல்லாமல்‌ தனித்திருத்தல்‌. 

2 “மன்னுயிர்‌ எல்லாம்‌ துயிற்றி அளித்திரா 
என்னல்ல தில்லை துணை? 
எனத்‌ திருவள்ளுவர்‌ கூறுதலுங்‌ காண்க. இன்று என்பது, இன்று 
நாள்‌. துன்புற்ற நாளைக்‌ குறித்தது. (௧௧௧) 
தமயந்தி, காதல்‌ மிகுதியால்‌ தவஞ்செய்பவர்‌ போன்று 
* தோன்றுதல்‌ 
௧௧௯. மையிட்ட கண்ணருவி வார வளைசோரக்‌ 
்‌ கையிற்‌ கபோலத்‌ தலம்வைத்து--மேய்வருந்தித்‌ 
தேனிருந்த பூங்கணையே தீயாகத்‌ தேமோழியாள்‌ 
தானிருந்து செய்வாள்‌ தவம்‌. 





1. திருக்குறள்‌, ௧௧௬௮. 


136 நளவெண்பா | சுயம்வர. ' 


(இ-ள்‌.) தேம்மொழியாள்‌ - தேன்போன்ற இனிய சொர்‌ 
களையுடைய தமயந்தியானவள்‌, மை இட்ட கண்‌ அருவி வார - 
மைதிட்டிய கண்களிலிருந்து அருவிபோல்‌ நீர்‌ பெருகி வரவும்‌, 
வளைசோர - (உடல்‌ மெலிவால்‌) கைவளையல்கள்‌ கழன்று விழவும்‌, 
கையில்‌ கபோல தலம்வைத்து - தன்‌ கைகளிடத்தில்‌ கன்னத்தை 
(சாய்த்து) வைத்துக்கொண்டு, தேன்‌ இருந்த பூங்கணையே 
த ஆக - தேன்‌ பொருந்தியுள்ள மலரம்புகளே நெருப்பாக, தான்‌ 
மெய்வருந்தி இருந்து தவம்‌ செய்வாள்‌ - (அவைகளுக்கு ஈடுவில்‌) 
தான்‌ உடல்‌ வருத்தம்‌ கொண்டிருந்து தவம்‌ செய்வாள்‌ போல்‌ 
இருந்தாள்‌. 

(க - து.) தமயந்தியானவள்‌, கண்ணீர்‌ பெருகி ஓட 
வளைகள்‌ கழல கன்ன ததைக்‌ கைகளில்‌ சாய்த்து வைத்துக்‌ 
கொண்டு தவம்‌ செய்வாளபோல்‌ இருக்காள்‌ என்பதாம்‌ 


(வி-ரை.) மை இட்ட - அஞ்சன மைதிட்டிய. அருவி; 
அருவிபோல்வதாகிய கண்ணீரை உவமவாகு பெயராய்‌ உணர்த்‌ 
திற்று. காதல்‌ மிகுதியால்‌ கண்ணீர்‌ வார்ந்தது: வளையல்‌ 
கழன்றன ; கன்னத்தைச்‌ சாய்த்துக்‌ கைகளின்மேல்‌ வைத்தாள்‌, 
தவம்செய்வாள்‌ போலிருந்தாள்‌ என்பனவற்றுள்‌ படிப்படியாக 
அவள்‌ காதல்‌ மிகுதி காட்டிற்று. காதலுற்றார்க்குக்‌ கண்ணீர்‌ 
பெருகுதலும்‌, வளைகள்‌ கழன்றோடுதலும்‌, சோர்வுகொள்ள லும்‌ 
இயற்கை. அம்முறையில்‌ அதன்‌ செயலை வார சோர வைத்து 
வருந்தி இருந்து செய்வாள்‌ என முறைமுறையாக அடுக்கிக்‌ 
கூறினார்‌. தவஞ்செய்த தவமாம்‌ தையலாகிய தமயந்தி, நஈளனென்‌ 
னும்‌ இறையைச்‌ சார்ந்து காதலென்னும்‌ பேரின்பம்‌ தய்ப்பதற்கு 
மன்மதனுடைய  ஐங்கணைகளாகிய நெருப்பின்‌ நடுவிலிருந்து 
இன்பக்கண்ணீர்‌ உகுத்து வழியவிடுதல்போல்‌ காதலாற்‌ கண்ணீர்‌ 
வழிந்து ஓடத்‌ தவஞ்‌ செய்தாள்‌ என, உருவக அணியாக்கி 
- உரைத்த திறப்பாடு அறிந்து மகிழற்பாலதாம்‌. தவஞ்‌ செய்வார்‌ 
இன்பக்‌ கண்ணீர்‌ உகுத்தலும்‌ கைகுவித்து வணங்கலும்‌ 
உடம்யை வருத்துதலும்‌ நெருப்பினடுவினிற்றலும்‌ முதலியன 
கடப்பாடாகக்‌ கொண்டிருப்பராகலின்‌ அத்தவ நிலையை இங்குத்‌ 
தமயந்தி மனங்கலங்கி அழுது சோர்ந்திருந்த காதல்கிலைக்கு 
ஒப்பாக்கினார்‌. நெருப்பினின்று தவஞ்செய்‌ தலை, 

* “ஐவகை நெருப்பின்‌ அழுவத்து நின்று 
அம்மை முத்தி அடைவதற்கு 
என, பட்டினத்தடிகள்‌ கூறுவதும்‌ காண்க. 


1. திருவிடை...மும்‌ : ௧௯. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 187. 


கண்‌ அருவி - கண்ணிடத்துத்‌ தோன்றும்‌ நீர்‌ : ஐந்தாம்‌ 
வேற்றுமைத்தொகை .. நீக்கப்பொருளில்‌ வந்தது. வார 
ீசோரவென்பன செய்வெனெச்சங்கள்‌. (௧௧௨) 


அன்று இரவுப்‌ பொழுது 
விலைமகளிர்‌ உள்ளம்‌ போலிருந்தது எனல்‌ 
௧௨௦. அள்ளிக்‌ கொளலாய்‌ அடையத்‌ திரண்டோன்றாய்க்‌ 
கோள்ளிக்கும்‌ விள்ளாத கூரிருளாய்‌--உள்ளம்‌ 
புதையவே வைத்த போதுமகளிர்‌ தங்கள்‌ 
இதையமே போன்ற திரா. 


(இ-ள்‌.) இரா - (அன்று) இரவுப்பொழுதான து, அள்ளிக்‌ 
கொளல்‌ ஆய்‌ அடைய ஒன்றாய்‌ திரண்டு - கைகளினால்‌, அள்ளிக்‌ 
கொள்ளும்‌ தன்மைத்தாய்‌ இருள்‌ எல்லாம்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து, 
கொள்ளிக்கும்‌ விள்ளாத கூர்‌இருள்‌ ஆய்‌ - இீயொளிக்கும்‌ கூடப்‌ 
பெயர்ந்து செல்லாத மிக்கஇருட்‌ கூட்டமாய்‌, உள்ளம்‌ புதைய 
வைத்த - தங்கள்‌ வஞ்சத்தை மாறைத்து வைத்த, பொதுமகளிர்‌ 
தங்கள்‌ இதையமே போன்றது - (தக்கார்‌ தகவிலார்‌ என்பதை 
நோக்காது பொருளையே நோக்கும்‌) விலைமகளிருடைய மனத்‌ 
தையே ஒத்திருந்தது. 


க-து.) அன்றிரவு நிலவு மறைந்ததும்‌ இருள்‌ 
எங்கும்‌ பரந்து செறிந்தது. ௮து கள்ளஉள்ளம்‌ படைக்க 
விலைமகளிர்‌ மனம்போல்‌ இருண்டி ருக்‌ தது என்பதாம்‌. 


... (வீ-ரை.) அள்ளிக்‌ கொளல்‌ - கைகளினால்‌ சேர்த்துப்‌ 
பிடித்து உள்ளங்கையில்‌ கொள்ளுதல்‌. அள்ளமுடியா த பொருள்‌ 
இருள்‌; அதன்‌ செறிவு அள்ளிக்கொள்ளும்படியான நிலையில்‌ 
இருந்ததென அதன்‌. மிகுதியை விளக்கியவாறாம்‌. இவ்வாறே, 


1: அள்ளிக்கொள்‌ வன்ன குறுமுகழ ஆயினும்‌ 
கள்ளிமேற்‌ கைந்நீட்டார்‌' 


என்றார்‌ பிறரும்‌. கொள்ளி - கொள்ளிக்கட்டையிலுள்ள நெருப்‌ 
பென்று கொள்ளினுமாம்‌. இருளின்‌ இயல்பு வெளிச்சம்‌ வந்த 
வுடன்‌ நில்லாதோடுதல்‌. ஆனால்‌ . இவ்விருள்‌ அதற்கும்‌ ஜடா 
தெனக்‌ கூறல்‌ என்னெனின்‌ ? அதன்‌ மிகுதியை உணர்த்த இவ்‌ 
வாறு கூறினார்‌. இன்னும்‌ அவ்விருட்கு உவமை காண எண்ணினார்‌ 





1. கரலடியாம்‌ : ௨௬௨. 


13886 நளவெண்பா [சுயம்வர 


அவ்விருள்‌. கன்னங்கரேலென்று செறிவுடையதாய்‌ வழிச்செல்‌ 
வார்க்கும்‌ பிறருக்கும்‌ -கட்புலன்களுக்கு ஒன்றுக்‌ தோன்றாது ்‌ 
செய்துவழிகுமி தெரியாமல்‌ மயங்கவைத்தலால்‌, இரக்கமென்னும்‌ 
ஒன்றற்றநெஞ்சனராய்ப்‌, பொருளையே நோக்குகின்ற உள்ளத்த 
ராய்‌, நன்னெறியிற்‌ செல்லும்‌ எவரையும்‌ தன்செயலாற் குணத்‌ 
தாற்பிணித்து அவரை மயங்கவைத்தலின்‌, “பொதுமகளிர்‌ தங்கள்‌ 
இதையமே போன்றது” என்று அழகிய உவமை கொடுத்தார்‌. 
“இவ்வாறே தொண்டர்‌ புராணத்துள்‌ இருட்செறிவை 
விளக்கப்‌ போந்த சேக்கிழார்‌ பெருமான்‌, 
** பஞ்சின்‌ மெல்லடிப்‌ பாவையர்‌ உள்ளமும்‌ 
வஞ்ச மாக்கள்தம்‌ வல்வினை யும்‌அரன்‌ 
அஞ்செ முத்தும்‌ உணரா அறிவிலார்‌ 
நெஞ்சும்‌ என்ன இருண்டது நீண்டவான்‌ ' 
என்பதில்‌ “பஞ்சின்‌ மெல்லடிப்‌ பாவையர்‌” உள்ளத்தை முதற்கண்‌ 
அமைத்து உவமை கூறியதும்‌, தனக்கு எவ்வாற்றானும்‌ பொருந்‌ 
தாதவர்‌ நட்புக்கூடாதென விளக்கப்‌ போந்த திருவள்ளுவர்‌, தம்‌ 
அருமறை நூலில்‌, 
2 இனம்போன்‌ றினமல்லார்‌ கேண்மை மகளிர்‌ 
மனம்போல வேறு படும்‌” 
என்றருளியதில்‌ “மகளிர்‌ மனம்போல” என்பதும்‌ இதற்கொத்த 
உவமங்களாக அமைந்திருத்தல்‌ ஒர்க. 
பொதுமகளிர்‌ - ஒருவர்க்கென, வரையறையில்லா த காம்‌ 
மிக்க ஆடவர்க்கெல்லாம்‌ பொருள்‌ பெற்றுக்கொண்டு. தம்‌ 
போகத்தை விற்கும்‌ பெண்கள்‌ : ்‌ 
** பொதுமகளே போல்வ கலையாயார்‌ செல்வம்‌” 
என்றார்‌ குமரகுருபர அடிகளாரும்‌. இதயம்‌: இதையம்‌; அகரம்‌ 
ஐகாரமாகப்‌ போலியாயிற்று எதுகை நோக்கி. (௧௧௩3. 


அவ்விரவில்‌ ஊர்க்காவலர்‌ இருள்‌ உருக்கொண்டதுபோல்‌ ' 
தோன்றினர்‌ எனல்‌ 
௧௨௧. ஊக்கிய சொல்லர்‌ ஒலிக்கும்‌ துடிக்குரலர்‌ 
வீக்கிய கச்சையர்‌ வேல்வாளர்‌--காக்க 
இடையாமம்‌ காவலர்கள்‌ போந்தார்‌ இருளின்‌ 
_புடைவாய்‌ இருள்புடைத்தாற்‌ போன்று. 


1. பெரியபுரா. தடுத்தாட்‌ : கடுக. 2. திருக்குறள்‌, ௮௨௨. 
3. நீதிநெறி விளக்கம்‌, ௬௬. 








காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ : - 729 


(இ-ள்‌.) இருளின்‌ புடைவாய்‌ - அவ்விரவுப்‌ பொழுதின்‌, 
இடையாமம்‌ - நள்ளிரவில்‌, காவலர்கள்‌ - ஊர்க்‌ காவலாளிகள்‌... 
ஊக்கிய சொல்லர்‌ - உரத்த ஒலியோடு பேசுவோராய்‌, ஒலிக்கும்‌ 
அடிக்குரலர்‌ - முழங்குகின்ற பறையோசை யுடையராய்‌, வீக்கிய: 
கச்சையர்‌ - அரையிற்‌ கட்டிய கச்சினை உடையராய்‌, வேல்‌ வாளர்‌-- 
வேற்படை வாட்படை கையில்‌ பிடித்தாராய்‌, இருள்‌ புடைத்தால்‌: 
போன்று - இருட்டே தனி உருவெடுத்து வந்ததுபோல்‌, காக்க... 
போந்தார்‌ - நகர்க்காவல்‌ செய்ய வந்தார்கள்‌. 


(௧ - து.) ஊர்க்காவலர்கள்‌, ப 
பறைமுழக்களு செய்பவராய்‌, அரையிற்கட்டிய சச்சினராய்‌,.. 
இருளே உருவெடுத்து வந்தா ற்போன அ ஈட இரவில ஊரக. 
காவல்‌ செய்ய வந்தார்கள்‌ என்ப காம்‌. 


(வி- ரை.) ஊக்கிய சொல்‌ - வெடித்த சொல்‌. அது கேட்‌ 
டார்க்கு அச்சத்தை ஊட்டுவது; அவர்‌ செல்லுங்கால்‌ பறை 
மூழக்கிக்கொண்டு செல்லுவர்‌: கச்சிறுக்கி இருப்பர்‌; வேலும்‌ - 
வாளும்‌ கையிற்‌ பிடித்திருப்பர்‌; கரியநிறமுள்ள உட லராயிருப்பர்‌ 
ஆகலான்‌, அவர்தம்‌ தோற்றத்தை நேரில்‌ படமெழுதுவதுபோல்‌- 
“ஊக்கிய சொல்லர்‌...... இருள்புடைத்தாற்போன்று' என்னும்‌ 
தொடர்களினாற்‌ கூறி உணர்த்தினார்‌. 

காவலர்கள்‌, களவு. செய்வோரையும்‌ பிறர்மனை விழைவோ 
ரையும்‌ . களியர்‌ கொடியர்‌ முதலியோரையும்‌ ஒளிந்து .கண்டு- 
பிடித்து ஓறுப்பவர்‌ ஆகலான்‌,  கரியகிற உடையணிக்து வருவ 
தியல்பு. அதனால்‌ அவர்‌. உருவும்‌ ஆடையும்‌ ஒரு நிறமாகக்‌ காணப்‌: 
படுதலால்‌ “இருள்புடைத்தாற்‌ போன்று என அவர்‌ உருவைக்‌ 
குறித்தார்‌. 

ஊக்கிய வீக்கிய என்பன பெயரெச்சங்கள்‌. அவை, சொல்லர்‌ 
கச்சையர்‌. என்னும்‌ குறிப்புவினைப்‌ பெயர்கள்‌ கெரண்டு: 
முடிந்தன. காக்க: செயவெனெச்சம்‌ கிகம்காலங்‌ காட்டிற்று. 
இருளின்‌ புடை வாய்‌ - இருட்டினிடம்‌ : ஒருபொருட்‌ பன்மொழி... 
புடைத்தல்‌ - வெளித்தோன்றுதல்‌. (௧௧௪3: 

நள்ளிரவில்‌ உலகத்தார்‌ உறங்கினமை கூறல்‌ 
௧௨௨. சேமங்‌ களிறுபுகத்‌ தீம்பாலின்‌ செவ்வழியாழ்‌ 


தாமுள்‌ ளுறைபுகுதத்‌ தார்வண்டு-- காமன்‌ தன்‌ 
பூவாளி ஐந்திற்‌ புகத்துயில்‌ புக்கதே 
ஓவாது முந்நீர்‌ உலகு. 


140 oo நளவெண்பா [சுயம்வா 


(இ-ள்‌.) களிறு சேமம்புக - ஆண்யானைகள்‌ தத்தம்‌ கட்டுத்‌ 
அறையில்‌ செல்லவும்‌, திம்பாலின்‌ செவ்வழியாழ்‌ - இனிமை 
பொருந்திய துறையினையுடைய செவ்வழியென்னும்‌ “பண்‌ 
ணினை இசைக்கின்ற யாம்‌ இசைக்கருவியானவை; உறையுள்‌ 

புகுத-தத்தும்‌ உறைக்குள்‌ நுழையவும்‌, தார்‌ வண்டு-மாலைகளில்‌ 
.. மொய்க்கின்ற வண்டுகள்‌, காமன்‌ தன்‌ பூவாளி ஐந்தில்‌ ' புக-மன்‌ 
மதனுக்குரிமையுள்ளனவான ஐவகை மலரம்பின்‌ உள்ளே புகுந்து 
ுயிலவும்‌, முந்நீர்‌ உலகு ஓவாது துயில்புக்கது - கடல்‌ சூழ்ந்த 
உலகத்து உயிர்கள்‌ எல்லாம்‌ இடையறாது நன்கு தூங்கின. 


(௧ - து.) யானைகள்‌ கட்டுத்துறை சேர, யாழ்‌ தத்தம்‌ 
உறைகளில்‌ புக, வண்டுகள்‌ மலர்களின்‌ உள்ளே புக, 
-உலகததஅுயிர்கள்‌ எல்லாம்‌ ஈன்கு தூரங்கலாயின என்பதாம்‌. 


(வி-ரை.) சேமம்‌ - பாதுகாப்பான. இடம்‌. அஃது ஈண்டு 
யானைகளின்‌ கட்டுத்துறையை உணர்த்திற்று. யானைகளை கள்‌ 
விரவு நேரத்தில்‌ கட்டுத்‌ துறைக்‌ கூடத்தில்‌ கட்டுதலும்‌, யாழிசை 
_இசைப்போர்‌ தமக்குத்‌ துயில்‌ வரும்வரை அதனை இசைத்துக்‌ 
கொண்டிருந்து தூங்கச்‌ செல்லுங்கால்‌ உறையில்‌ போட்டுவிட்டுச்‌ 
செல்லலும்‌, மாலையிலிருந்து ஈள்ளிரவுவரை மலரும்‌ பல்வகைப்‌ 
பூக்கள்‌தோறும்‌ பாடிக்கொண்டு சென்று சென்று அவைகளின்‌ 
_இன்தேனை உண்டுவருகின்ற வண்டுகளும்‌ தமக்கு உறக்கம்‌ 
வருங்கால்‌ தம்‌ படுக்கையாகிய மலர்களின்‌ உள்ளே புகுந்து 
கொள்ளலும்‌ இயற்கையாக நிகழ்வதாகலின்‌, “களிறுபுக, யாழ்‌ 
உறைபுகுத, வண்டுபூவாளிபுக' என்னுஞ்சொற்களால்‌ கற்பார்க்கு 
இன்சுவை பெருக உரைத்தார்‌. மன்மதனுக்குரிமையான வாளி, 
(அம்பு)கள்‌ மலர்கள்‌ ஆதலால்‌, மலரென்னா து, சுவைபெற “வாளி 
என்றார்‌. மலர்‌ மெல்லிது ஆயினும்‌, காதலர்க்கு அம்புபோல்‌ 
வருத்துவதாயிற்றென்னும்‌ நயமும்‌ குறிப்பாக அமைந்திருத்தலை 
அறிக. ஒருவாறு இரவில்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளைச்‌ சுருங்கச்‌ 
சொல்லியவாறாம்‌. உலகு: இடவாகு பெயராய்‌ உயிர்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ உணர்த்துமாயினும்‌ ஈண்டுச்‌ இறப்பும்‌ இசைவும்‌. 
கோக்கி மக்களையே உணர்த்திற்று, யாழின்‌ இசைகளுள்‌ செவ்‌ 
வழியென்னும்‌ பண்‌ மிக்க இன்சுவை பயப்பதாகலின்‌ *இமியா 
லின்‌” என, உவமை அடைகொடுத்துக்‌ கூறினார்‌ எனலுமாம்‌. 
பால்‌ - பகுப்பு; அன்றித்‌, தீம்பால்‌ - இனிமையுள்ள பாலையொத்த 
எனலுமாம்‌. பால்‌ இருபொருள்‌ ஈயம்‌ தோன்ற நின்றதறிக. 
பூக்களுள்‌ சிறப்பில்லாத கவர்ச்சியற்ற பூக்களுமுளவா தலின்‌ 
மன்மதனுக்கு அம்பாகக்‌ கொள்ளப்பட்ட பூக்களை ஆய்ந்தெடுத்‌ 
அக்‌ கூறினார்‌. ஓவாது - இடைவிடாது என்னும்‌ பொருளது. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 141 


அந்நள்ளிரவில்‌ பேய்களும்‌ உறங்கிற்றெனல்‌ 


௧௨௩. ஊன்தின்‌ றுவகையால்‌ உள்ள உயிர்புறம்பே 
தோன்றும்‌ கழுதும்‌ துயின்றதே--தான்றன்‌ 
உரைசோரச்‌ சோர உடல்சோர வாயின்‌ 
இரைசோரக்‌ கைசோர நின்று. 


(இ-ள்‌.) ஊன்‌ தின்று உவகையால்‌ - இறைச்சியை உண்டு 
அதனால்‌ உண்டான களிப்பினால்‌, உள்ள உயிர்‌ புறம்பே தோன்‌ 
றும்‌ - உள்ளிடத்துள்ள மூச்சும்‌ மிக வெளிப்படுகின்றதாக உள்ள 
பேய்களும்‌, தான்‌ தன்‌ உரை சோர சோர- தம்‌ சொற்கள்‌ மிகத்‌ 
தளரவும்‌, உடல்சோர - உடம்பின்‌ நிலை தளரவும்‌, வாயின்‌ இரை 
சோர - வாயிற்‌ கொண்டுள்ள உணவும்‌ கழுவி விழவும்‌, கைசோர-- 
கைகளெல்லாம்‌ செயலற்றுப்‌ போகவும்‌, நின்று அுயின்ற.து -- 
நின்ற வண்ணமாகத்‌ தூங்கலாயின. 


(க - து.) அர்நள்ளிரவில்‌ பெருமூச்சு விடுகின்ற பேய்‌ 
களும்‌ சொற்கள்‌ தடுமாற உடல்நிலை தளர வாமிரைநமுவக 
கைகள்‌ செயலற்றொழிய நின்றவாறே தூங்கின என்ப தாம்‌.. 


(வி-ரை.) ஊன்‌ - புலாலுணவு. கழுது- பேய்‌. இரவுப்‌: 
பொழுதிலும்‌ துயில்கொள்ளாது ஊன்‌ தின்பதற்குப்‌ பெரு. 
விருப்பங்‌ கொண்டலைவது, ஆவி வடிவினவான பேய்களின்‌ 
இயல்பு. அவைகளும்‌ நின்றவாறே தாம்‌ உண்ணும்‌ இரை நழுவ, 
உடல்நிலைதளரக்‌ கைகள்‌ செயலறத்‌ தூங்கினவென” இரவின்‌ 
நடுப்பகுதியைக்‌ குறித்தார்‌ ; தம்மையறியாமலே பேய்களும்‌ 
தூங்கின என, இரவு மிகுதியாகி எவரையும்‌ மயக்கும்‌ தன்மை 
யைக்‌ “கழுதும்‌. துயின்றதே' என்ற சிறப்பும்மை கொடுத்துக்‌ 
கூறினார்‌. இரவுக்காலம்‌ முழுதும்‌ ஊன்‌ கள்‌ முதலிய இழிவுள்ள 
உணவை உண்ணத்‌ தூங்காது. அலையும்‌ பேய்களும்‌ தூங்கிற்‌ 
றென, இருட்பொழுது மிகுதியை விளக்கியவாறாம்‌. என்னை 2” 
"*கழுதுகண்‌ படுக்கும்‌ பானாள்‌ இரவு” என்றார்‌ பிறரும்‌. “கழு 
தும்‌ துயின்றதே' என்று சாதியொருமைபற்றிக்‌ கூறினார்‌ ; ஆக. 
லான்‌ இங்கே பன்மையாகக்‌ கொண்டு பொருள்‌ கூறப்பட்டது. 
“சோரச்‌ சோர' என்னும்‌ . அடுக்குமொழிகள்‌ இடைவிடாமை 
யைக்‌ குறித்து நின்றன : படிப்படியாக ஒரு செயல்‌ வருதலைச்‌ 
“சோரச்சோர” என்னும்‌ சொற்களால்‌ விளக்கினார்‌. (௧௧௬ ): 


1.- திருவிளையாடல்‌, காப்பு. ௨௧. 


142 நளவெண்பா | சுயம்வர 


பெட்டை அன்றில்‌ கூவக்கேட்ட தமயந்தி வருந்தல்‌ 
௧௨௪. அன்றில்‌ ஒருகண்‌ துமின்றோருகண்‌ ஆர்வத்தால்‌ ... 
இன்‌ துணைமேல்‌.வைத்தூறங்கும்‌ என்னுஞ்சொல்‌-இன்று 
தவிர்ந்ததே போலாரற்றிச்‌ சாம்புகின்ற போதே 
அவிழ்ந்ததே கண்ணீர்‌ அவட்கு. 


(இ-ள்‌.) அன்றில்‌ ஒருகண்‌ துயின்று - (ஆண்‌) அன்றி 
லானது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு உறங்கி, மற்று ஒருகண்‌ 
ஆர்வத்தால்‌ - மற்றொரு கண்ணைத்‌ தன்‌ பெடைமேற்‌ கொண்ட 
பேரன்பினால்‌, இன்துணைமேல்‌ வைத்து - உறங்கும்‌ என்னும்‌ 
சொல்‌ - தனது இன்பமிக்க பெண்‌ அன்றிலின்மேற்‌ செலுத்தித்‌ 
_தூங்குமென்னும்‌ உலகோர்‌ கூறும்‌ மொழி, இன்று தவிர்ந்த து- 
இன்றைக்கே பொய்யாயிற்று என்பதையறிய, அரற்றி சாம்பு 
இன்றபோது - (பெட்டை அன்றில்‌) கூவி ஓடுங்குகின்ற அந்‌ 
நேரத்திலே3ய, அவட்கு கண்நீர்‌ அவிழ்ந்தது - தமயநீதிக்குக்‌ 
கண்களினின்றும்‌ நீர்‌ பெருகியோடி ற்று. 


(க-து... ஆண்‌ அன்றில்‌ உறங்குங்கால்‌ , ஒரு 
கண்ணைத்‌ தன்‌ பெடையின்மேல்‌ வைத்துறங்குமென்னும்‌ 
சொல்‌ பிழைப்ட்டடதென்னும்படி பெண்‌ அன றில்‌ வருந்தக்‌ 
கத துவதைக கேட்ட தமயந்‌திக்குக கண்ணீர ' பெருகிற்று 
என்பதாம்‌. 


(வி - ரை.) அன்றில்‌ : பொதுப்பெயராயினும்‌ கண்‌ உறங்கும்‌ 
என்னும்‌ தொடரினால்‌ ஒன்றொழி பொதுச்சொல்லாக ' ஆண்‌ 
அன்றிலைச்‌ சுட்டிற்று. ஆர்வம்‌ - இடையறாத அன்பு. இதனை, 
1 அன்பீனும்‌ ஆர்வமுடைமை” என்பர்‌ திருவள்ளுவர்‌. ௮ஃ 
துடையாரை, “அர்வலர்‌? என்பர்‌ அவரே. அன்றில்‌, பறவை 
களில்‌ மிக்க காதல்‌ அன்புடைய து. அவைகள்‌ ஒன்றைவிட்டு 
ஒன்று பிரியாது வாழும்‌ இயற்கைப்‌ பண்புடையவை. ஆகலான்‌, 
அவை இரவு நேரத்தினும்‌ உறங்குங்கால்‌ தத்தம்‌ கழுத்துக்களை 
ஒன்றாகப்‌ பின்னிக்கொண்டு உறங்குமென்பர்‌ உலகமக்கள்‌. 
. ஆண்‌ அன்றில்‌ உறங்குங்கால்‌ தன்பெடையை அணைத்துக்‌ 
கொண்டு ஒரு கண்‌ விழித்தபடியிருப்ப மற்றொரு கண்ணை 
மூடிக்கொண்டு தூங்குமென்பது உலகோர்‌ கண்டறிந்து கூறும்‌ 
மொழி. இரவில்‌ அன்று ஏதோ காரணத்தால்‌ அன்றில்‌ ஒன்று 
கூவுதல்‌ கேட்டுத்‌ தன்‌ ஆண்துணையைப்‌ பிரிந்த பெட்டை 
i ட வவ பப அவவ வதம்‌ பட EE EEE orm ணா 


1. திருக்குறள்‌, ௭௪. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 143 


யன்றிலே கூவுவதாகக்‌ கருத்துக்கொண்டு ஆடவர்‌ இயற்கை 
இவ்வாறாமோ என்னுங்‌ கருத்தினாலும்‌, தானும்‌. தன்‌ காதல 
னுடன்‌ இவைபோல்‌ ஊடலும்‌ கூடலும்‌ கொண்டு வாழுங்காலம்‌ 
எப்போது கிட்டுமோ என்னும்‌ கருத்தினாலும்‌ கண்ணீர்‌ பெருகி 
யோட நின்றாள்‌. ஆதலின்‌, £அவிழ்ந்ததே. கண்ணீ ரவட்கு” 
என்றார்‌. ' தமயந்தி நளன்பாற்கொண்ட உண்மைக்‌ காதலைச்‌ 
அஇத்திறித்துக்‌ கூறியபடியாம்‌. (௧௧௪) 

தமயந்தி “இருளாய்‌ வேகின்ற துன்பம்‌ என்ன'வெளக்‌ 

கூறி வருந்தல்‌ 

“௧௨௫. எழுலகும்‌ சூழிருளாய்‌ என்போருட்டால்‌ வேகின்ற 

ஆழ்துயரம்‌ எதேன்‌ றறிகிலேன்‌--பாழி 

வரையோ எனும்நேெடூந்தோள்‌ மன்னாவோ தின்னும்‌ 

இரையோ இரவுக்‌ கியான்‌. ட 


(இ- ள்‌.) பாழி வரையோ எனும்நெடும்தோள்‌ மன்னாவோ- 
வலிமையுள்ள மலையென்னும்படி நீண்ட தோள்களையுடைய 
(வேந்தே /, ஏழு உலகும்‌ சூழ்‌இருள்‌ ஆய்‌ - ஏழு உலகங்களையும்‌ 
வளைத்துக்கொண்டிருக்கன்ற இருளை உடையதாய்‌, என்‌ பொருட்‌ 
டால்‌ வேகின்ற ஆழ்துயரம்‌ - எனக்காக வருந்திக்கொண்டிருக்‌ 
கின்ற மிக்க. துன்பத்திற்குக்‌ காரணம்‌, ஏது என்று அறிகிலேன்‌ - 
என்னவென்றே அறியாளாய்‌ இருக்கின்றேன்‌ (இவ்வாறு இருப்‌ 
யதனால்‌,) யான்‌ இரவுக்கு தின்னும்‌ இரையேர - நான்‌ இந்த 
இரவுப்‌ பொழுதுக்கு உண்ணும்‌ உணவோ 8 (நீரே கூறும்‌.) 
.. “க-து. “மன்னவரே ! உலகெலாம்‌ இருண்டு 
எனக்கே இவ்வாறு வேக்காடு செய்கின்ற காரணம்‌ எனக்‌ 
க. தெரியவில்லை. ஆனால்‌, இவவிசவுக்கு கான்‌ உண்ணப்‌ 
படுகின்ற இரையா? நீரே சொல்லும்‌” என்றாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) . ஏழுலகும்‌ என்றது எல்லாவுலகங்களையும்‌. 
வேகின்ற - கனற்றித்‌ துன்பந்‌ தருகின்ற என்னும்‌ . பொருள து. 
இருள்‌ சூழ்ந்து அன்பந்தருதலால்‌ தமயந்தி ஒன்றும்‌ தோன்றாத 
திகைத்த நெஞ்சுடையளாய்‌ வருந்தினாளாகலின்‌, “ஆழ்துயரம்‌்‌ 
என்றார்‌. ஆழ்துயரம்‌ : முக்கால வினைத்தொகை, அது வருத்திக்‌ 
கொண்டிருந்தது ; வருத்துகன்றது ; இனிமேலும்‌ வருத்தும்‌ 
என்‌ அவள்‌ உள்ளத்துடிப்பை  உணர்த்திநின்றது. இதை 
மிக்கும்‌ வலிமை, வன்தோள்‌ படைத்தோர்க்கே உண்டு. இதனை 
*“உய்யவந்து, அஞ்சல்‌ அஞ்சல்‌. என்கிலாத ஆண்மை என்ன 








1. கம்பராமா. கார்முகப்‌ 2 ௫௯. 


744 நள வெண்பா | சுயம்வர 


ஆண்மையே? என்றார்‌ பிறரும்‌. அஃதுடையான்‌ வேந்தன்‌ என்‌ 
னும்‌ கருந்துடை அடைகொளி அணியாய்‌ “நெடுந்தோள்‌ மன்னாவோ என்‌ 
னுஞ்‌ சொல்‌ நின்றது: தமயந்தி இரவு முழுதும்‌ ஏங்கி ஏங்கிக்‌ 
காதலாற்‌ கண்ணீர்வார ஓர்‌ இமைப்போ தும்‌ ஊமிக்காலம்போல்‌ 
நீள, உடல்‌ மெலிந்து சிறுகத்‌ துன்பு ற்றாள்‌. உடல்‌ மெலிய மெலிய 
உடல்நிறை குறையுமாதலின்‌, “இரவே தன்‌ உடற்பொறையைக்‌ 
குறைத்து உண்பதாகக்கொண்டு. “இரையோ இரவுக்கியான்‌? 
என அரற்றினாள்‌. அறிகிலேன்‌, என்பதில்‌ “கில்‌? எதிர்மறை 
இடைகிலை. பாழி - வலிமை. ஓகாரம்‌ இரக்கப்பொருளில்‌ 
வந்தது. (௧௧௮2 


தமயந்தி தன்னுயிரை உண்பதற்கு ஊதைக்காற்று 
வந்ததெனல்‌ 
௧௨௬. கருவிக்கு நீங்காத காரிருள்வாய்க்‌ கங்குல்‌ 
உருவிப்‌ புகுந்ததால்‌ ஊதை--பருகிக்கார்‌ 
வண்டூபோ கட்ட மலர்போல்‌ மருள்மாலை 
உண்டூபோ கட்ட உயிர்க்கு. 

(இ-ள்‌.) கருவிக்கு நீங்காத கார்‌ இருள்வாய்‌ - வாள்‌ 
முதலிய எந்த ஆயுதங்களாலும்‌ நீக்கவொண்ணாத கரிய இருளி 
னிடத்து, கங்குல்‌ உருவிப்‌ புகுந்தது ஊதை - இவ்‌ விரவும்‌ 
பொழுதை - ஊடுருவிக்கொண்டு வாடைக்காற்று உள்ளே 
அுழைக்தது, கார்வண்டு பருகி போகட்ட மலர்போல்‌ கருகிற. 
வண்டுகள்‌ தேனைக்‌ குடித்துவிட்டுப்‌ போட்டுவிட்ட மலரைப்‌ 
போல்‌, மருள்மாலை உண்டு போகட்ட உயிர்க்கு - மயக்கத்தைச்‌ 
செய்கின்ற மாலைப்பொழுதினால்‌ என்‌ உடல்‌ வலிமையெல்லாம்‌ 
உண்டு போட்டுவிட்டதால்‌ வலிமையின்‌ றியிருக்கன்‌ ற என்‌ 
உயிரையும்‌ உண்பதற்கு. 


(க - து.) மாலைப்‌ பொழுதில்‌ துன்பமடைந்‌ இருக்‌ த. 
தமயந்தியின்‌ மிஞ்சியிருக்கின்‌ ற உயிரையும்‌ வருத்து தற்குக. 
குளிர்காற்றும்‌ வந்தது என்பதாம்‌. 


(வி-ரை.) ஒரு பொருளை நீக்குதற்கு அதற்குரிய கருவி 
களைக்கொண்டு நீக்குவது உலகில்‌ நிகழும்‌ நிகழ்ச்சியாகும்‌... 
இவ்விரவுப்பொழுதோ எந்தக்‌ கருவிகளாலும்‌ தொலைத்தற்‌: 
கரியதாய்த்‌ தானாகவும்‌ செல்லாததாய்‌ தமயந்திக்குப்‌ பெருந்‌ 
துன்பங்‌ கொடுத்துக்கொண்டிருப்பதால்‌ “கருவிக்கு நீங்காத. 
காரிருள்‌? என்றார்‌. ஊதை - குளிர்காற்று ; வாடைக்காற்று, 
இது வாயால்‌ ஊதுவதுபோல்‌ “குபுகுபு” என வருதலால்‌ “ஊதை; 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 145 


எனப்‌ பெயர்‌ கொடுத்தனர்‌ ஆன்றோர்‌. இரவுப்‌ பொழுதோடு 
சேர்ந்த வாடை காதலர்கட்குப்‌ பெருந்துன்பம்‌ விளைப்பதாக 
லான்‌, இரவை “ஊடுருவிக்‌ கொண்டு புகுந்த ஊதை என்றார்‌. 
இதனை, 
“குன்று குளிர்ப்பன்ன கூதிர்ப்‌ பானாள்‌” 

என்றார்‌ ஈக்சீரனாரும்‌. வண்டு போகட்ட மலர்‌ ஆவது, வண்டு 
களால்‌ :குடையப்பட்டுத்‌ தேனுண்டு சிதைக்கப்பட்டது. 
அதன்‌ உள்ளீடாகிய தேனும்‌ அதன்‌ இயற்கை மாண்பும்‌ சதைக்‌ 
திருப்பது. அதுபோல, தமயந்தியும்‌ தன்‌ உள்ளீடாகிய அறிவும்‌ 
புற அழகுடைய தன்‌ மேனியும்‌ மெலிவுற்று இருந்தாளாதலால்‌ 
“வண்டு போகட்ட மலர்போல்‌” என்னும்‌ உவமங்கொடுத்துக்‌ 
கூறினார்‌. இக்‌ கருத்துப்படக்‌ கலித்தொகையினும்‌, 


2 கூடினர்‌ புரிந்து குணனுணப்‌ பட்டோர்‌ 
சூடினர்‌ இட்ட பூவோர்‌ அன்னர்‌ 


என்றதூஉம்‌ காண்க. மருள்‌ மாலை - மயக்கஞ்‌ செய்யும்‌ அந்திப்‌ 
பொழுது: அது காதலர்க்குக்‌ காதல்‌ துன்பத்தை மிகுவிக்கப்‌ 
பகலெல்லாம்‌ போதாகி மாலையில்‌ மலர்ந்து விரிதலின்‌, 
காதலுக்கு மாலை மயக்கஞ்‌ செய்வதாயிற்று. அம்‌ மயக்கத்தரல்‌ 
அன்புற்று உயிர்‌ ஊசலாடிக்கொண்டிருப்ப இரவுப்பொழுது 
அதைக்‌ கொள்ளைகொண்டு போகாகிற்பதால்‌, அதற்குத்‌ துணை 
என்னும்படி காரிருள்வாய்‌ ஊதையும்‌ புகுந்தது என்றார்‌. (௧௧௯). 
தமயந்தி, காதல்‌ மயக்கத்தால்‌ தூணைக்‌ கட்டியணைத்து 
நாணுதல்‌ 
௧௨௭ எழுந்திருக்கும்‌ ஏமாந்து பூமாந்‌ தவிசின்‌ 
விழுந்திருக்கும்‌ தன்னுடம்பை மீளச்‌--சேழுந்தாளத்‌ 
தூணோட சேர்க்கும்‌ துணையேதும்‌ இல்லாதே 
நாணோடூ நின்றழியும்‌ நைந்து. 
(இ-ள்‌.) (தமயந்தியானவள்‌ ) பூமா தவிசின்‌ ஏமாம்து 
எழுந்திருக்கும்‌ - அழகிய மாந்தளிர்‌ பரப்பிய மலர்ப்படுக்கைமி 
னின்றும்‌ (தன்‌ நினைவால்‌ களமன்னன்‌ உருவெளித்‌ "தோற்றங்‌ 
குண்டு) மயங்கு எழுந்து நிற்பாள்‌, விழுந்திருக்கும்‌-(அவ்வுரு மறை 
தலால்‌ மனம்வாடிக்‌) ஒழே வீழ்ந்து இடப்பாள்‌, கன்‌ உடம்பை மீள 
செழும்தரள தூணோடு சேர்க்கும்‌-பின்‌ (எழுந்து இன்று) கன்‌ 
1, நெடுநல்வாடை : ௧௨. 2. கலித்தொகை: ௨௨... 
_10 


146 நளவெண்பா | சுயம்வர. 


உடலைக்‌ குளிர்ச்சி பொருந்திய முத்துக்கள்‌ பதித்துள்ள 
தூணுடன்‌ அணைத்துக்‌ கொள்வாள்‌, ஏதும்‌ துணை இல்லாது - 
(பின்‌) ஒருதுணையுமயின்‌ றி, நரணோடு கின்று - அதனால்‌ வெட்க 
மடைந்து ஒரு பக்கலாக நின்றுகொண்டு, நைந்து அழியும்‌ - 
களர்ச்சியுற்று வருந்துவாள்‌. 


(௧ - து.) தமயந்தி காதலால்‌ எழுந்தும்‌ விழுந்தும்‌ 
தன்‌ உடலை தூணோடு சேர்‌ ததும்‌ தனக்கு ஏதும்‌ அணை 
யின்றி மனம்‌தளாந்து வருந்தினாள்‌ என்ப காம்‌. 

(வி- ரை.) தமயந்தி நளனிடம்‌ கொண்ட காகுல்மிகுதி 
யால்‌ எழுந்தும்‌, அவன்‌ உருவெளித்‌ தோற்றத்தைக்கண்டு களித்‌ 
தும்‌ பின்‌ அவ்வுரு மறைதலால்‌ வருந்தி விழுந்தும்‌, வெப்பம்‌ 
தாங்கலாற்றாது தூணினைத்‌ தழுவியும்‌ தன்‌ காதற்‌ கடலுக்குக்‌ 
கரை காணாது நின்று தத்தளித்தாள்‌ எனபதை விளக்கியவாறாம்‌. 
பூ மா தவிசு எனப்‌ பிரித்து, மலர்‌ பரப்பிய பெருமைமிக்க 
இருக்கை என்று பொருள்‌ கூறலுமாம்‌. “எழுந்திருக்கும்‌ விழுந்‌ 
திருக்கும்‌ சேர்க்கும்‌” என்பன செய்யுமென்‌ வினைமுற்று; இவை 
காதலா ற்‌ கட்டுண்ட தமயந்தியின்‌ பல்வேறு செயல்களைக்‌ குறித்‌ 


தன. ஏமாத்தல்‌ - மயங்கியிருத்தல்‌. “ஏமமே சேமம்‌ காவல்‌ 
இன்பம்‌ பொன்‌. இரவே மையல்‌' என்னும்‌ சூடாமணி நிகண்டில்‌ 
இப்பொருள்‌ குறித்தல்‌ அறிக. (௧௨௦) 


தமயந்தி தளர்ந்து பெருமூச்செறிந்து வருந்தல்‌ 

௧௨௮. விரிகின்ற மேல்லமளி வேண்ணிலவின்‌ மீதே 
சோரிகின்ற காரிருள்போல்‌ சோரும்‌--புரிகுழலைத்‌. 
தாங்கும்‌ தளரும்‌ தழலே நெடிதுயிர்க்கும்‌ 
எங்கும்‌ துயரோ டிருந்து. 

(இ-ள்‌.) வெள்கிலவின்‌ மீது சொரினெற கார்‌ இருள்‌ 
போல்‌ - வெண்ணிலவின்மேல்‌ பொழிகின்ற கரிய இருள்‌ திரள்‌ 
போல்‌, மெல்‌ அமளிமீது சோரும்‌ புரிகுழலை தாங்கும்‌-மெல்லிய 
பஞ்சணையின்மேல்‌ அவிழ்ந்து தொங்கும்‌ சுருண்ட கூந்தலைத்‌. 
(தன்‌ கையால்‌) ஏந்திக்‌. கொள்வாள்‌, தளரும்‌ - சோர்வாள்‌,. 
தழலே நெடிது உயிர்க்கும்‌ - நெருப்புப்போல்‌ சுடும்‌ நீண்ட 
பெருமூச்‌ செறிவாள்‌, அயரோடு இருந்து ஏங்கும்‌ - துன்பத்‌... 
தோடு.இருநீது இரங்குவாள்‌. 

க-து.) அகமயந்தியானவள்‌, காதல்‌ மிகு இப்படு த. 
லால்‌; வெண்ணிலவில்‌ கரிய இருள்‌ படிந்தூற்போல. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 147 


' மெத்தையின்மேல்‌ டெக்கின்ற : தன்‌ கூந்தலைக்‌ கையால்‌. 
ஏந்திக்கொண்டு களர்வாள்‌ ; நெருப்புப்போல்‌ வெப்பமாகப்‌ 
பெருமூச்சு விடுவாள்‌. என்ப தாம்‌. 


(வி- ரை.) . தமயந்தியின்‌ கூந்தல்‌ கருகிறமுள்ள தாகலானும்‌ 
வெண்பட்டு  விரித்துள்ள அவள்‌ பஞ்சணை வெண்ணிறமாக 
இருத்தலானும்‌ காதலால்‌ தளர்வுற்ற. அவள்‌ தன்‌ கூந்தல்‌ சரிந்து 
அதன்மேல்‌ விழுந்துள்ள காட்சியை இருள்‌ வெண்ணிலவில்‌ 
படிந்தால்‌ எவ்வாறிருக்குமோ அவ்வாறிருந்ததென வியப்பும்‌ 
மகிழ்வும்‌ தோன்ற *வெண்ணிலவின்மீதே... இருள்‌” என்றார்‌. 
“தாங்கும்‌, தளரும்‌, தழலே நெடிதுயிர்க்கும்‌,” என்பனவற்றுள்‌, 
தமயந்தியின்‌ காதலும்‌ அவலக்கர்‌சயும்‌ புலப்படுதல்‌ காண்க. 
புரிகுழல்‌ - நெளிகெளியாகச்‌ சுருண்டுள்ள கூந்தல்‌. நெடிது 
உயிர்த்தல்‌-நீளமாகப்‌ பெருமூச்சு விடுதல்‌ ; காதலோ துன்பமோ 
மிக்கார்க்கு இப்பெருமூச்செழுதல்‌ இயல்பாதலின்‌, “நெடி துயிர்க்‌ 
கும்‌” என்றார்‌. 


சனகன்‌ பெற்ற கொம்பாக சையின்‌ அழகுருவைச்‌ சூர்ப்‌ 
பணகை வாயிலாகக்‌ கேட்ட இலங்கை வேந்தன்‌, காதலாற்‌ 
பிணிப்புண்டு வருந்திகின்‌ ற நிலையை விளக்கப்‌ போர்த கம்பர்‌, 


“உள்கிறை காதல்‌ நோயை உமிழ்ந்தெரி உயிர்ப்ப கானான்‌” 
என்றதூஉம்‌, கற்புக்கடம்பூண்ட கண்ண யார்‌ தம்‌ காதலன்‌ 
கோவலனாரோடு மதுரைக்குச்‌ சென்ற காலை, மமைவரல்‌ அறியா 
வல்வெயிற்‌ கானத்துக்‌ கல்லினும்‌ முள்ளினும்‌ நடந்து தம்‌ 
காலடி கன்றி வருந்தி அவர்‌ மெலிந்து நின்‌ றநிலையைக்‌ கூறப்‌ 
போந்த இளங்கோவடிகளார்‌, 

** இறுங்கொடி நுசுப்போ டினைந்தடி வருந்தி 
நறும்பல்‌ கூந்தல்‌ குறும்பல உயிர்த்‌ து? 
என்ற தூஉம்‌ இதனோடு ஒத்தனவா தலையும்‌ காண்க. (௧௨௧) 
தமயந்தி, இரவுப்‌ பொழுது போகாமல்‌ இருக்கின்றதெனக்‌ 
கூறிவருந்தல்‌ 
௧௨௯. உடைய மிடூக்கேல்லாம்‌ என்மேலே ஓச்சி 
விடிய மிடூக்கின்மை யாலோ-கொடியன்மேல்‌. 
மாகாதல்‌ வைத்ததோ மன்னவர்தம்‌ இன்னருளே 
ஏகாத தேன்னோ இரா. 


ழீ, லப்‌. ௫௦2 ௩௮-௯ 


148 நளவெண்பா [சுய ம்வா 


(இ-ன்‌.) உடைய மிடுக்கு எல்லாம்‌ - தனக்குள்ள வன்மை 
மூழுவதையும்‌, என்மேலே ஓச்சி - என்னிடத்திலேயே செலுத்தி, 
விடிய மிடுக்கு இன்மையாலோ-பொழுது புலர்வதற்கு வல்லமை 
இல்லாத காரணத்தாலோ, கொடியன்‌ மேல்‌ மா காதல்‌ வைத்‌ 
ததோ-அது கொடியவனாகிய மன்மதனிடத்தே மிக்க அன்புறவு 
கொண்டிருப்பதனாலோ, மன்னவர்தம்‌ இன்‌ அருளோ - கள 
மன்னனது இனிய திருவருளினாலோ, இரா - இந்த இரவுப்‌ 
பொழுதான து, ஏகாதது என்‌னா-விடிந்து போய்விடாததற்குக்‌ 
காரணம்‌ இன்னதென்‌ றறிகின்றிலேனே ! : 

க-து.) தமயந்‌தியானவள்‌, “இவ்விரவு போகாத 
குற்குக்‌ காரணம்‌, தனவலிமை யெல்லாம்‌ என்பாற்‌ செலு த 
இயதாலோ,. அன்றி மனமதன்மேற்‌ கொண்ட அன 
பினாலோ, அல்லது நளமன்னன்‌ இருவருளாலோ, வேறு 
என்ன காரண தக்காலே. அறிகின்திலேனே' என்று கூறி 
வருந்தினாள்‌ எனப காம்‌. 

(வி-ரை.) தமயந்தி, கழியாத இரவுப்‌ பொழுதைக்‌ குறித்‌ 
துச்‌ சிந்தனை செய்துகொண்டிருந்த நிலை, இதில்‌ விளக்கப்‌ 
பெற்றுள்ளது. ““இரவுப்பொழுது தன்வலிமையையெல்லாம்‌ என்‌ 
மேல்‌ போக்கப்பட்டுவிட்டதால்‌, மீட்டுக்கொள்வதற்கு வலியற்‌ 
றுப்‌ போயிற்றோ £ அன்றிக்‌ கொடும்பாவியாகிய மன்மதனோடு 
அஃது உறவுகொண்டிருப்பதால்‌ அவனை விட்டு எப்படிப்‌ பிரிவது 
என்ற எண்ணத்தினாலோ ? அல்லது ஈளவேந்தன்‌ வீரராயிற்றே 
அவரால்‌ இவ்விரவைப்‌ போக்கமுடியாதா 7 முடியுமன்றோ 2 “வீ 
றின்மையின்‌ விலங்காமென மதவேழமு மெறியா” மாண்புடைய 
ராதலின்‌, இவ்விரவை எதிர்ப்பது தம்‌ தகுதிக்கு ஏற்றதன்‌ றென்‌ 
னும்‌ கருத்தால்‌. எதிர்க்காமல்‌ இருக்கின்ற அவர்தம்‌ பேரிரக்க 
வுணர்வினாலோ 2 அன்றி வேறே என்ன காரணந்தானோ 2 இவ்‌ 
விரவு போகக்‌ காண்கிலேன்‌ ! என்‌ செய்வேன்‌ [!?' என்று, 
தமயந்தி, பலவாறாக எண்ணியெண்ணி ஏங்குதின்றாள்‌. இதனைக்‌, 

2“கொடியார்‌ கொடுமையில்‌ தாம்கொடிய இந்நாள்‌ 
நெடிய கழியும்‌ இரா' 


எனத்‌ திருவள்ளுவர்‌ தந்த காதலி கூற்றிலும்‌ இரவுத்துன்பம்‌ 
சீளுதலை அறிந்து மகிழ்க. 

இரவுப்‌ பொழுது போகாமல்‌. நீண்டுநின்றதற்குத்‌ தமயந்‌ 
கொண்ட நெஞ்சுகிலையைப்‌ படம்போற்‌ சித்திரித்துக்‌ ட 
வாரும்‌. ்‌ 

1. சீவகசிம்‌. மண்மகள்‌ : ௧௬௦... - -2, திருக்குறள்‌, தமல்‌ 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 749 


மன்மதன்‌ பிரிந்தார்க்கும்‌ புணர்ந்தார்க்கும்‌ துன்பங்‌ 
கொடுக்கும்‌ இரக்கவுணர்‌ வற்றவனாதலின்‌ மன்மதனைத்‌ தமயந்தி 
“கொடியன்‌” என்றாள்‌. கொடியன்‌. குறிப்பு வினையாலணையும்‌ 
பெயர்‌. (௧௨௨) 


தமயந்தி, மயங்கியும்‌ தெளிந்தும்‌ வாடியும்‌ 
கண்ணீர்‌ விட்டிருந்தாள்‌ எனல்‌ 
௧௩௦. மயங்கும்‌ தெளியும்‌ மனம்நடூங்கும்‌ வேய்துற்‌ 
றுயங்கும்‌ வறிதே உலாவும்‌--வயங்கிழையோய்ச்‌ 
சோரும்‌ துயிலும்‌ துயிலாக்‌ கருநேடுங்கண்‌ 
நீரும்‌ கடைசோர நின்று. 


(இ-ள்‌.) மயங்கும்‌ தெளியும்‌ மனம்‌ நடுங்கும்‌ - (தமயந்தி 
யானவள்‌ ) மயங்குவாள்‌; (சிறிது) கெளிவுறுவாள்‌; மனம்‌ நடுக்கங்‌ 
கொள்வாள்‌, வெய்து உற்று உயங்கும்‌-வெப்பம்‌ மிகுந்து வருந்து 
வாள்‌, வறிதே உலாவும்‌ - (ஒரு காரணமுமில்லாமல்‌) சும்மா 
(அங்கும்‌ இங்கும்‌) உலாவுவாள்‌, வயங்குஇமை போய்‌ சோரும்‌- 
விளங்குகின்ற அணிகள்‌ கழன்றுவிழத்‌ தளர்ச்சி கொள்வாள்‌, 
துயிலா. கரு நெடுங்கண்‌ - தூக்கங்‌ கொள்ளாத கரிய பெரிய 
கண்களிலிருந்து, நீரும்‌ கடைசோர நின்று துயிலும்‌ - நீரும்‌ 
கடைக்கண்வழியாகப்‌ பாய்ந்தோட நின்றவாறே தூங்குவாள்‌. 


(க - து.) தமயந்தியானவள்‌, காதலால்‌ மயக்கப்‌ 
கொள்வாள்‌, கெளிவாள்‌, மனம்‌ நடுங்குவாள்‌, கண்ணீர்‌ 
வார நினறவாறே தூக்கம்கொள்வாள்‌ என்பதர்‌ம்‌. 


(வி-ரை.) மயங்கும்‌ முதலியன செய்யுமென்‌ வினைமுற்று. 
துயிலா: ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. தமயந்திக்குக்‌ 
காதல்‌ மிகுதியால்‌ மயக்கமும்‌, தெளிவும்‌ மனந௩டுக்கமும்‌ உண்‌ 
டாயின; அவள்‌ அது காரணமாக இன்னது செய்வதென 
உணராமல்‌ போவதும்‌ வருவதுமாக இருப்பாள்‌ ; நின்றபடியே 
கண்ணீர்‌ பெருகியோட அழுவாள்‌ என்பன, அவள்‌ தன்‌ நிலையைப்‌ 
்‌ படிப்படியாக விளக்கிகின்றன. ௧௫ நெடுங்கண்‌: கண்ணின்‌ ஒரு 
நிறமும்‌ நீட்சியும்‌ கூறப்பெற்றன. தலைவியின்‌ கண்ணின்‌ சிறப்‌ 
பைக்‌ கூறியருளிய மணிமொழிப்‌ பெருமான்‌ இறைவனுடைய 
பல்வேறு தன்மைக்கு ஒப்பிட்டுக்‌ கூறிய அழிய சுவைமிக்க 
பாடல்‌, கண்களின்‌ கருமையும்‌ நெடுமையும்‌ விளக்கி நிற்றலின்‌ 
அதனை ஈண்டுக்‌ குறிப்பாம்‌. 


750 நள வெண்பா [சுயம்வர 


 ஈசற்கு யான்வைத்த அன்பின்‌ 
அகன்‌ றவன்‌ வாங்கியவென்‌ 
பாசத்திற்‌ காரென்‌ றவன்தில்லை 
யின்னொளி போன்றவன்தோள்‌ 
பூசத்‌ திருநீ றெனவெளுத்‌ 
தாங்கவன்‌ பூங்கழல்யாம்‌ 
பேசத்‌ திருவார்த்‌ தையிற்பெரு 
நீளம்‌ பெருங்கண் களே” 
என்பதை அறிக. இதில்‌ இறைவன்‌. திருப்புகழுக்கே ஒப்புரைத்த 
கண்ணின்‌ சிறப்பு இன்புறற்குரியது. . என்னே / இறையன்பு 
கொண்ட பெரியாரியல்பு ! இதிற்‌ கண்ணின்‌ இயல்பெல்லாம்‌ 
. காண்க. (௧௨௩) 
தமயந்தி, பேயும்‌ உறங்கும்‌ இவ்விரவிருளிற்‌ காதலர்க்கு 
ஆதரவில்லை எனல்‌ 
க௩௧. விழுது படத்திணிந்த வீங்கிருள்வாய்ப்‌ பட்டுக்‌ 
கழுதும்‌ வழிதேடூம்‌ கங்குல்‌--போழுதிடையே 
நீருமிர்க்கும்‌ கண்ணோடு நேஞ்சுருகி வீழ்வார்தம்‌ 
ஆருயிர்க்கும்‌ உண்டோ அரண்‌. 

(இ-ள்‌) விழுதுபட திணிந்த - விழுது  (காலுரன்றுதல்‌) 
உண்டாகும்படி மிகுந்த, வீங்கு இருள்வாய்ப்பட்டு - நெருங்கிய 
இருளினிடத்தே அகப்பட்டுக்‌ கொண்டு, கழுதும்‌ வழிதேடும்‌ 
கங்குல்‌ பொழுது இடை . பேய்களும்கூட வழி தெரியாமல்‌, 
மயங்கி வழியை ஆராய்ந்து தேடுகின்ற இரவுநேரத்தில்‌, கீர்‌ 
உயிர்க்கும்‌ கண்ணோடு - நீரைப்‌ பொழிகின்ற கண்களுடனே, 
நெஞ்சு உருகி வீழ்வார்தம்‌ - மனங்கரைந்து வீழ்ந்து வருந்து 
கின்றவர்களாகிய காதலருடைய, ஆர்‌உயீர்க்கும்‌ அரண்‌ 


உண்டோ-அரிய உயிர்கட்கும்‌ பாதுகாப்பு உண்டோ 2 (இல்லை 
யென்றபடி..) - 


| க-து.) “பேய்களும்‌ வழிதெரியா து மயங்கும்‌ 
மிக்க இருட்பொழு தில்‌ காதலர்‌ உயிரைப்‌ பாதுகாக்கும்‌ 
அரணும்‌ உண்டோ ?” என்னு கூறித்‌ தமயந்தி வருந்தினாள்‌ 
என்பதாம்‌. 


1. திருக்கோவையார்‌: ௧௦௯. . 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ‘151 


(வி- ரை.) ஆலமரம்‌ விழுதுவிட்டு வேரிறங்கி இருப்பது 
போல்‌, இவ்விரவுப்‌ பொழுதும்‌ மிகுந்து வேர்விட்டு விடியா திருக்‌ 
கிறது என்னும்‌ குறிப்புணர்த்துமாறு “விழுதுபடத்‌ திணிந்த 
லீங்கிருள்‌ ? என்றார்‌. விழுது என்ற சொற்கேற்ப ஆலமரம்‌ என்று 
கூறாததால்‌ ஏகதேச உருவக அணியாகக்‌ கோடலுமாம்‌. கழுது - 
பேய்‌. இவை, தம்‌ ஆவலால்‌ கள்‌ விற்குமிடம்‌, ஊன்‌ புழங்கு 
மிடங்கள்‌ எல்லாம்‌ அவைகளை உண்பதற்கு அவாவி இரவுமுழு 
தும்‌ ஓடித்திரிவ தென்பர்‌. இரவுநேரத்தில்‌ எளிதாக நடமாடும்‌ 
பேய்கள்கூட, வழிதெரியா து மயங்குகின்ற இருள்‌ என்றதனால்‌, 
இருள்‌ அவ்வளவு மிகுதியெனக்‌ குறித்தவாறாம்‌. சோலையின்‌ 
நெருக்கத்தைக்‌ கூறப்போந்த நக்கீரர்‌ குரங்குகள்‌ கூடத்‌ தாவுதற்‌ 
கொண்ணாத  சோலையென்றார்‌, ஆற்றுப்படையில்‌, . *“மந்தியும்‌ 
அறியா மரன்பயில்‌ அடுக்கம்‌” என்னும்‌ அச்‌ சொல்லோவியம்‌ 
காண்க. காதல்மிக்கார்க்குத்‌ தூக்கங்கொள்ளாது தாம்‌ காத 
லுற்றார்பால்‌ நெஞ்சம்‌ வைத்துக்‌ கவன்றமுதல்‌ இயல்பாக இருத்‌ 
தலாலும்‌ அதனால்‌ உயிர்‌ போவதும்‌ வருவதுமாக ஊசலாடிக்‌ 
கொண்டிருத்தலாலும்‌ “ஆருயிர்க்கும்‌... உண்டோ அரண்‌ ' என்றார்‌. 

ஒரு தலைவி, தன்‌ கணவனைப்‌ பிரிந்திருந்த்போது அவனை 
எண்ணியெண்ணி ஏங்கியிருந்தாள்‌ ; அவள்‌ ஊண்‌ மறந்தாள்‌ ; 
கல்லுடை புனைவதை மறந்தாள்‌ ; ஓவியம்‌ புகையுண்டதை 
யொப்ப இருந்தேங்கினாள்‌ ; அவள்‌ தன்‌ தோழியிடம்‌ .தன்‌ நிலை 
யைக்‌ கூறுங்கால்‌, தன்‌ கண்கள்‌ துயின்றிலவென்று கூறு 
கின்றாள்‌-அந்நிலையை உணர்த்துவது விவேகசிந்தா மணியி லுள்ள 
ஒர்‌ அழகிய பாட்டு; அது : 

”: சங்குமுழங்கும்‌ தமிழ்நாடன்‌ தன்னை நினைந்த போதெல்லாம்‌ 
பொங்கு கடலும்‌ உறங்காது பொழுதோர்‌ நாளும்‌ விடியாது 
திங்க ளுறங்கும்‌ புள்ளுறங்கும்‌ தென்ற லுறங்கும்‌ சிலகாலம்‌ . 
எங்கு முறங்கும்‌ இராக்காலம்‌ என்கண்‌ இரண்டும்‌ உறங்காவே” 

என்பது, இதனோடு ஓத்ததாதல்‌ அறிக்‌தின்புறுக. (௧௨௮) 

தமயந்தி துன்பம்‌ நீங்கப்‌ பொழுது விடிந்த தெனல்‌ 
௧௩௨. பூசுரர்தம்‌ கைம்மலரும்‌ பூங்குமுத மும்முகிழ்ப்பக்‌ 
காசினியும்‌ தாமரையும்‌. கண்விழிப்ப- வாசம்‌ 
. அலர்ந்ததேங்‌ கோதையாள்‌ ஆழ்துயாத்‌ தோடு 
புலர்ந்ததே அற்றைப்‌ போழுது. 
1. திருமுருகு 2 ௪௨, 2. விவேகசிந்தாமணி, ௨௯. 





ட்ட 





152 நளவெண்பா [சுயம்வர 


(இ-ள்‌) பூசுரர்தம்‌'கைமலரும்‌ - அந்தணர்களுடைய கைக 
சாகிய மலர்களும்‌, குமூதம்பூவும்‌ 2றஇழ்ப்ப - அல்லிப்பூக்களும்‌ 
குவியவும்‌, காசினியும்‌ தாமரையும்‌ கண்விழிப்ப - உலகமக்கள்‌ 
மூதலிய எல்லாவுயிர்களும்‌, தாமரை மலர்களும்‌ கண்கள்‌ விழித்‌ 
அத்‌ திறக்கவும்‌, வாசம்‌ அலர்ந்த தேம்‌ கோகையாள்‌ - மண 
முள்ள தேன்பொருந்திய மலர்மாலை யணிந்த தமயந்தியின்‌, ஆம்‌ 
அயரத்தோடு-மிக்க துன்பத்துடன்‌, அற்றைப்‌ பொழுது புலர்ந்‌ 
தது - அன்று இரவுக்காலம்‌ போயிற்று. 


(௧ - து.) அந்தணார்களின கைகளும்‌ அல்லிப்‌ பூக்‌ 
களும்‌ குவிய, உயிர்கள்‌ யாவும்‌ தாமரை மலர்களும்‌ 
கண்கள்‌ இறந்துமலர, அன்ன இரவுப்‌ பொழுது நீங்கிற்று 


என்ப காம்‌. 


(வி- ரை.) “அந்தணர்‌. என்போர்‌ அறவோர்‌”. என்பது 
தமிழ்மறை. பூசுரர்‌ - மண்ணுலகத்‌ தேவர்‌ என்பது பொருள்‌. 
அவர்‌ காலையிலெழுந்து நீராடிக்‌ கடவுளரை உச்சிக்‌ கூப்பிக்‌ 
கைதொழுது வணங்குவராதலால்‌, *பூசுரார்தம்‌ கைம்மலர்‌ 
க்க முகிழ்ப்ப” என்றார்‌. விடியற்‌ காலைப்‌ பொழுது வருங்கால்‌, 
எல்லாவூயிர்களும்‌ கண்விழித்தெழுதலும்‌, தாமரை மலர்கள்‌ 
மலர்ந்து மணம்‌ பரப்புதலும்‌ உண்டாகலான்‌, மகளிர்‌ கண்போல்‌ 
அழகுற மலர்ந்திருப்பதைக்‌ “கண்விழிப்ப' என, நயம்‌ பெறக்‌ 
கூறினார்‌. தமயந்திக்கு ஊழிபோன்று நீங்காது நிலைத்துநின்று 
அன்பஞ்செய்த இரவு நீங்கியவுடன்‌, அவள்‌ துன்பமும்‌ நீங்க 
வாய்ப்புத்‌ தந்ததாகலின்‌, *“கோதையாள்‌ ஆழ்துயரத்தோடு 
புலர்ந்தது” என்றார்‌. ஓடு: மூன்றாம்‌ வேற்றுமை உடனிகழ்ச்சிப்‌ 
பொருள்‌. 

: காலைப்பொழுதின்‌ காட்சியை வருணிக்கப்‌ போந்த கம்ப 
நாடர்‌, 


2 செஞ்செவே சேற்றில்‌ ன்றும்‌ தாமரை தேரில்‌ தோன்றும்‌ 

வ தரில்‌ ரன்‌ றும்‌ 

வெஞ்சுடர்ச்‌ செல்வன்‌ மேனி கோக்னெ விரிந்த? ர 
என்றார்‌. மணிமேகலை யாசிரியரும்‌, 

*புகர்முக வாரணம்‌ நெடுங்கூ விளிப்ப 
பொ றிமயிர்‌ வாரணங்‌ குறுங்கூ விளிப்ப 
காரிருள்‌ சத்துக்‌ கதிரவன்‌ முளைத்தலும்‌? 

என்றதும்‌ காண்க. 


௬௨௨௨௨௯ 


1. கம்பராமா. கங்கைப்‌: ௫௧. 2. மணி. எ? ௧௧ட௫...௨௬ 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ ரீத்தா 


காசினி - உலகம்‌ : இடவாகு பெயராய்‌ உயிர்களை உணர்த்‌ 
திற்று. கண்போல்‌ அழகு விரிய மலர்ந்த தாமரைமலரைக்‌ “கண்‌ 
விழிப்ப' என்றார்‌. “கண்போல்‌ மலர்ந்த காமர்‌ சுனைமலர்‌'' 
பகலவன்‌, கிழக்குமலையில்‌ தோன்றினன்‌ எனல்‌ 
௧௩௩. வில்லி கணையிழப்ப வேண்மதியம்‌ சீரிழப்பத்‌ 
தொல்லை இருள்கிழியத்‌ தோன்றினான்‌ வல்லி 
மணமாலை வேட்டிடுதோள்‌ வாளரசர்‌ முன்னே 
குணவாயில்‌ செங்கதிரோன்‌ குன்று. 


(இ-ள்‌) வல்லி மணமாலை வேட்டிடு தோள்‌ - பூங்கொடி 
போன்ற தமயந்தியின்‌ மணமாலையைப்‌ பெற விரும்பி வந்துள்ள - 
தோள்களையுடைய, வாள்‌ அரசர்‌ முன்னே - வாட்படை யேக்‌. 
திய மன்னர்கட்‌ கெதிராக, வில்லி கண இழப்ப - கரும்பு வில்‌ 
லோனாகிய மன்மதன்‌ தன்‌ மலரம்புகளை இழக்கவும்‌, வெண்மதி 
யம்‌ சீர்‌ இழப்ப - வெண்ணிறக்‌ கதிர்களையுடைய திங்கள்‌ தன்‌. 
ஒளியின்‌ அழகு குறையவும்‌, தொல்லை இருள்‌ இழிய - தமயந்திக்‌ 
குத்‌ அன்பந்தந்த இருட்டு நீங்கவும்‌, குணவாயில்‌ குன்று - கிழக்‌ 
குப்‌ பக்கமுள்ள மலையிடத்தே, செம்கதிரோன்‌ தோன்றினான்‌ -. 
சிவந்த கதிர்களையுடைய ஞாயிறு தோற்றமுற்றான்‌. 

(க - து.) தமயந்தியின்‌ சுயம்வர த இருமணமாலையை 
விரும்பி வந்த அரசர்‌ முன்பு கதிரவன்‌ நெககுப்பகக 
மலையில்‌ தோன்றினான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) ஞாயிறு தோன்றியவுடன்‌ காமன்‌ அம்பு, வெண்‌ 
ணிலவு, காரிருள்‌ முதலியன முன்னிற்காதாகலான்‌, “வில்லி ' 
கணேையிழப்ப” என்று தொடங்கி ஈயம்பெறக்‌ கூறினார்‌. வெண்‌ 
மதி செங்கதிர்‌ முரண்தொடை அழகுற அமைந்தன. வில்லி - வில்‌ 
லாளரானோர்க்கெல்லாம்‌ மேலானோன்‌ ஆதலால்‌, மன்மதனை 
“வில்லி”. என்றார்‌. ஏனெனின்‌ பிற வில்லாளரெல்லாம்‌ பகைவர்‌ 
மேம்‌ கொடிய அம்புகளைச்‌ செலுத்தி அவர்தம்‌ உயிரைப்‌ போக்கி 
அழிப்பர்‌. இவன்‌ பகையும்‌ கொதுமலும்‌ கோக்காது, காதலுற்ற - 
ஆடவர்‌ பெண்டிர்‌ யாவரையும்‌ தன்‌ மெல்லிய மலர்க்கணைகளால்‌ 
வருத்துவோனேயன்றிக்‌ கொல்வோனல்லனாதலின்‌, வில்லுக்கு 
வேந்தனாக விளங்குவோனானான்‌. சூரியன்‌ தோன்றுங்கால்‌ சந்தி ' 
ரன்‌ ஒளி குறைதலும்‌ இருள்‌ நில்லாது ஒடுதலும்‌ இயற்கையா த- 


1. இருமுருகு : எ௫; 


154 நளவெண்பா [ சுயம்வர 


லான்‌, “வெண்மதியம்‌ சீரிழப்ப' என்றும்‌, *இருள்கிழிய' என்றும்‌ 
நயம்பெறக்‌ கூறினார்‌. வாளரசர்‌ : வாட்படை கொண்ட மன்னர்‌; 
இது, வீரமிக்கார்‌ என்பதைக்குறித்தது. ஆடவர்க்குச்‌ சிறப்பு 
வீரம்‌ ; வீரத்தை வாளின்மேல்‌ வைத்து அரசரைக்‌ குறித்தார்‌. 


்‌ “ஓபாலம்பூர்‌ தும்பைப்‌ பொறிகிளர்‌ தூணிப்‌ 
புற்றடங்‌ கரவின்‌ ஓடுங்கிய அம்பின்‌ 
நொசிவுடை வில்லின்‌ கொசியா நெஞ்சின்‌ 
களிறெறிந்து முரிந்த கதுவாய்‌ எஃகின்‌ 
விழுமியோர்‌” 


- எனப்‌ பரணரும்‌ பதிற்றுப்பத்தில்‌, “எஃகின்‌ விழுமியோர்‌ என - 
எஃகோடு சேர்த்து வீரரைப்‌ பாராட்டுதல்‌ அறிந்து இகன்‌ 
- கருத்தோடொப்ப வைத்து மகிழ்க. எஃகு - வேல்‌, குணவாயில்‌ - 
- இழ்ப்பக்கம்‌. ““குணவாயிற்கோட்டத்து அரசு துறந்திருந்த என்‌ 
_ பதில்‌ குணவாயில்‌ இப்பொருட்டாதல்‌ காண்க. சூரியன்‌ காலைப்‌ 
போதில்‌ தோன்றுவது - ்பால்‌. அத்திசை, விடியற்காலையில்‌ 
கருகிறமும்‌ செவ்வொளியும்‌ பரந்த மலைபோல்‌ தோன்றுதலால்‌, 
அதனைக்‌ “குன்று” என்று. உருவகமாக்கிக்‌ கூறினார்‌, கவிகள்‌ 
மரபும்‌ அஃதாகலான்‌. (௧௨௬) 


சுயம்வரத்திற்காக மன்னர்‌ பலரும்‌ வந்து கூடிஐரெனல்‌ 
-௧௩௪. முரைசெறிந்த நாளேழும்‌ முற்றியபின்‌ கோற்ற 
வரைசெறிந்த தோள்மன்னர்‌ வந்தார்‌--விரைசெநறிந்‌ த. 
மாலை துவள முடிதயங்க வால்வளையும்‌ 
காலை முரசும்‌ கலந்து. 


(இ-ள்‌) மூரைச எறிந்த ஏழுநானாம்‌ முற்றியபின்‌ - (சுயம்‌ 
வரத்தைக்‌ குறித்து) பேரிகை அடித்துத்‌ தெரிவித்த ஏழு நாட்‌ 
களும்‌ கழிந்தபின்‌, கொற்றவரை செறிந்த தோள்‌ மன்னர்‌ - 
வெற்றி பொருந்திய மலைபோலும்‌ தோள்களையுடைய அரசர்கள்‌, .. 
விரைசெறிந்த மாலை துவள - மணம்‌ நிரம்பிய பூமாலைகள்‌ அசைய 
வும்‌, முடி தயங்க - தலையிலணிந்துள்ள மணிமுடிகள்‌ ஒளிவிட்டு 
வீசவும்‌, வால்வளையும்‌ காலைமுரசும்‌ கலந்து வந்தார்‌ - வெண்ணீ 
றம்‌ பொருந்திய சங்குகளும்‌ காலையில்‌ முழக்கும்‌ பேரிகையும்‌ 
- இன்று கலந்து பேரொலி செய்யச்‌ (சுயம்வர மண்டபத்துக்கு ) 
வந்தார்கள்‌. , 


1. பதிற்றுப்பத்து, ௪௫. 2. சிலப்‌. பதிகம்‌: க. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 755 


.... (க-து.) சுயம்வரத்தைக்‌ குறித்து அறிவித்து முரசு 
முழக்கிக்‌ கொண்டிருந்த எழு நாட்களும்‌ கழிந்தபின்‌, 
மன்னர்கள்‌ மாலையசைய, முடிகள்‌ ஒளிவிட்டெ றிக்க, சுயம்‌ 
வர மண்டபத்தில்‌ வந்து கூடினார்கள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) முரைசு : முரசு மொழியிடைப்‌ போலியாக “ஐ” 
வந்தது. . “ஏழு நாள்‌” “நாள்‌ ஏழ்‌.” எனச்சொன்னிலைமா றிய இலக்‌ . 
கணப்போலி. துவள தயங்க என்பன செவ்வெண்கள்‌, வளை 
முரசு என்பன அவற்றின்‌ ஓலியை விளக்குதலால்‌ பொருளாகு 
பெயர்‌. கலத்தல்‌ - ஒன்றுபடல்‌. திருமணத்துக்காகச்‌ சுயம்வர 
மண்டபம்‌ அமைத்திருத்தலால்‌ அதில்‌ மங்கலவினை நிகழ்ச்சிகளை 
யாவரும்‌அறிதற்பொருட்டு முரசம்‌ முழக்கிக்கொண்டேயீருந்தன 
ராதலின்‌, “வால்வளையும்‌ காலைமுரசும்‌ கலந்து” என்றார்‌. அல்‌ 
லது விடியற்காலையில்‌ அரசர்‌ கோயில்களில்‌ முரசும்‌ சங்கும்‌ 
முழக்குவது வழக்கமாகலான்‌, அவ்வாறு முழக்கனாரெனக்‌ 
கோடலுமாம்‌. காலையில்‌ சங்கு முரசு முழங்குமென்பதனை, 
* “வரல்வெண்‌ சங்கொடு வகைபெழ்‌ றோங்கிய, காலைமுரசங்‌ கனை 
குரல்‌ இயம்ப” என்றார்‌ இளங்கோவடிகளும்‌. முன்னர்‌, “மங்கை 
சுயம்வரம்‌ நாள்‌ ஏழென்று வார்முரசம்‌, எங்கும்‌ அறைகென்‌ 
மியம்பினான்‌? என்றதையே இங்க நினைவாற்றல்‌ கொண்டு படிப்‌ 
பார்‌ உணர, “நாள்‌ ஏழும்‌ முற்றியபின்‌' என்றார்‌. ஏழுகாள்‌ : 
எழாகிய நாள்‌ என விரிதலால்‌ பண்புத்தொகை. (௧௨௭௪) 


நளமன்னன்‌, ௬யம்வர மண்டபத்துக்கு வந்நிருந்தானெனல்‌ 
௧௩௫. மன்றலந்தார்‌ மன்னர்‌ நடூவணைய வந்திருந்தான்‌ 
கன்று குதட்டிய கார்நீலம- முன்றில்‌ 
-ு குறுவிழிக்கு நேர்காடன்‌ கோதைபேருங்‌ கண்ணின்‌ 
சிறுவிழிக்கு நோற்றிருந்த சேய்‌. 


(இஃள்‌ஃ3) கன்று குதட்டிய கார்நீலம்‌ - கன்றினங்கள்‌ 
வாயிற்‌ குதட்டியுமிழ்ந்த கருங்குவளை மலர்கள்‌, முன்றில்‌ குறு 
விழிக்கு நேர்நாடன்‌ - மனை முற்றங்களில்‌ (மகளிர்தம்‌) சிறுகிய 
பார்வைக்கு ஒத்துச்‌ சுருங்கிக்‌ கிடக்கின்ற நிடத நாட்டையுடைய 
வனும்‌, கோதை பெரும்‌ கண்ணின்‌ - மலர்மாலையணிந்த கூந்தலை 
யுடையாளாகிய தமயந்தியின்‌ பெரிய கண்களின்‌, சிறு விழிக்கு 
கோற்று இருந்த சேய்‌ - சிறிய பார்வைக்குத்‌ தவஞ்‌ செய்திருந்த 
முருகவேள்‌ போன்‌ றவனுமாகிய நளமன்னன்‌, மன்றல்‌ அம்தார்‌ 





1. தகிலப்‌. ௧௫ 2௧௬௩. - ௪ 


165 நளவெண்பா [ சுயம்வர 


மன்னர்‌. நடுவு அணைய வந்து இருந்தான்‌ - மணம்‌ . பொருந்திய 
அழகிய மலர்மாலையணிந்த அரசர்கள்‌ சூழ்ந்த ஈடுவிடத்தில்‌: 
சார்ந்து வீற்றிருந்தான்‌. 

(க - து.) சுயம்வர மண்டபத்தில்‌ நள. மன்னன்‌ 
வந்து, பல மனனர்கட்‌ டையில்‌ சார்ந்து தங்கியிருந்தான்‌ 
என்பதாம்‌. 


(வி-ரை.) கன்று - ஆன்‌ கன்று முதலியன. அவை இளம்‌ 
பருவத்தினவாகலான்‌ நீலமலர்களைக்‌ கறித்து ஆங்காங்கேகுதட்‌ 
டிக்‌ கக்கிவிடுகன்றன. கருங்குவளை கருகிறமாக இருத்தலால்‌, 
அம்மலர்களின்‌ சிதைந்த இதழ்களும்‌, மலர்களும்‌, வீட்டு: 
வாசல்களில்‌ கிடப்பன, மகளிர்‌ தம்‌ அறுகுறைச்‌ சிறுபார்லை 
போற்‌ காட்கியளிக்கின்றன. எனவே, நீல மலர்கள்‌ மிக்கு. 
வளர்ந்து செழித்துள்ள தன்மையை உணர்த்தி நாட்டின்‌ நீர்‌ நில 
வளத்தைக்‌ குறித்தவாறாம்‌.  இக்கருத்தோடொப்ப ஆசிரியர்‌ 
இளங்கோவடிகளார்‌ சிலப்பதிகாரக்‌ கானல்வரிப்‌ பாட்டினும்‌. 
க மெல்விரலாற்‌ கொண்டோச்சும்‌ குவளைமாலைப்‌, போது: 
“சிறங்கணிப்ப போவார்கண்‌ போகா” என்றார்‌.  அந்காட்டுக்‌ 
குரியவனாதலின்‌, *நீலம்‌...... சேர்நாடன்‌” என்றார்‌. இவ்வாறான 
பலவகை மலர்கள்‌ தங்கியுள்ள நாட்டையுடைய வேந்தன்‌ தம: 
யந்தியின்‌ பெருவிழிக்குத்‌ தவஞ்செய்தான்‌ என்றார்‌. அஃதாவது 
அவள்‌ . காதற்பார்வையையே விரும்பி ஏக்கற்று இருந்தான்‌ 
என்னும்‌ தன்மையைச்‌, “சிறுவிழிக்கு நோற்றிருந்த சேய்‌” என்‌ 
னுஞ்‌ சொற்றொடரால்‌ குறித்தார்‌. சிறுவிழி ; நாணத்தை உள்‌ 
ளடக்கிக்‌ காதலாம்‌ பார்க்கும்‌ அன்பு கனிந்த பார்வை. 


நீலம்‌ : அந்கிறத்தையுடைய மலரைக்‌ குறித்தலால்‌ பண்பாகு. 
பெயா்‌. சேய்‌ - செந்ரிறமுடையான்‌. ' அஃது ஈண்டு ஈள மன்‌ 
னனைச்‌ சுட்டிற்று. (௧௨௮: 
தமயந்தி, சுயம்வர மண்டபம்‌ அடைதல்‌ 
௧௩௬.  நித்திலத்தின்‌ போற்றோடு நீலமணித்‌ தோடாக 
மைத்தடங்கண்‌ சேல்ல வயவேந்தர்‌- சித்தம்‌ 
மருங்கே வாவண்டின்‌ பந்தர்க்கீழ்‌ வந்தாள்‌ 
அருங்கேழ்‌ மணிப்பூண்‌ அணங்கு. 
இடன்‌.) . ங்கேழ்‌ மணிப்பூன ங்கு - இறக்‌ 2 
-ை es ப று a ப்‌ ப 
ல அ. ப வெட்‌ ட டட 


1. சிலப்‌. TT: 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 157 


போன்ற தமயந்தியானவள்‌, நித்திலத்தின்‌ பொன்‌ தோடு - (தன்‌ 
காதுகளில்‌ அணிந்துள்ள) முத்துப்‌ பதித்து அக்கிய பொன்‌ 
குண்டலமான த, நீலமணி தோடு ஆக - நீலக்கல்‌ இழைத்த குண்‌ 
உலமென்னும்படியாக, மை தடம்கண்‌ செல்ல - (அவளுடைய) 
மை திட்டிய நெடிய கண்களின்‌ பார்வை சுழன்று போக, 
வயவேந்தர்‌ கத்தம்‌ வண்டின்‌ மருங்கே வர - வெற்றிமிக்க அரசர்‌ 
களுடைய மனமானவை வண்டுகளைப்போல்‌ அவள்‌ பக்கத்தே வர, 
பந்தர்கிழ்‌ வந்தாள்‌ - (சுயம்வர மண்டபத்தில்‌ போடப்பட்டிருக்‌ 
கும்‌) பந்தலிடத்தே வந்தாள்‌. 

(௧ - து.) தமயந்‌தியானவள்‌, தன்‌ கண்களின்‌ நீல 
வொளியால்‌ காதிலணிந்த முத்துக்‌ குண்டலத்‌தின 
வெள்ளிய நிறம்‌ க்ருநிறமாகும்படி கட்பார்வையைச்‌ 
செலுத்திக்‌ கொண்டு சுயம்வர மண்டபத்தை அடைக்காள்‌ 
என்பதாம்‌. 

(வி-ரை.) தமயந்தி. கருவிழியின்‌ நிறம்‌, அவள்‌ அணிக்‌ 
துள்ள முத்தாலாக்யெ தோட்டின்மீது பாயும்போது அதன்‌ 
வெண்ணிறம்‌ மாறிக்‌. கருகிறம்‌ காட்டிரின்றது. எனவே, 
அவள்‌ . தன்‌. கட்கடையின்‌ சிறப்யை விளக்கியவாறாம்‌. அவள்‌ 
தன்‌ கட்பார்வையை நச்சிவர்த வேந்தர்களின்‌ மனம்‌, அவள்பால்‌ 
ஈர்க்க நீலமலரை விரும்பிய வண்டினம்‌ போல்‌ சுற்றிச்‌ சுற்றித்‌ 
திரிதலால்‌, “வண்டின்‌ மருங்கே வர” என்றார்‌. வண்டின்‌. என்‌ 
பதில்‌ ஐந்தனுருபாகிய “இன்‌” ஈண்டு ஒப்புப்‌ பொருளில்‌ வந்தது. 

**நல்லணி மெய்யிற்‌ பூண்டு நாசிகா புரணமீதில்‌, சொல்‌ 
லதில்‌ குன்றி தேடிச்‌ சூடிய தென்னோ என்றான்‌, மெல்லியல்‌ கண்‌ 
ணும்‌ வாயும்‌ புதைத்தனள்‌ வெண்முத்‌ தென்றாள்‌? என, விவேக 
சிந்தாமணியிலும்‌ இக்கருத்துக்‌ காண்க. அணங்கு-தெய்வப்பெண்‌. 

2 அணங்குகொல்‌ ஆய்மயில்‌ கொல்லோ? 
அன்பதில்‌ அணங்கு இப்பொருள்‌ தருதலை அறிக. (௧௨௧) 
தமயந்தி வந்தவுடன்‌ மன்னர்கள்‌ அவளைப்‌ பார்த்தாரெனல்‌ 

௩௭. பேதை மடமயிலைச்‌ சூழும்‌ பிணைமான்போல்‌ 

கோதை மடமானைக்‌ கொண்டணைந்த- மாதர்‌ 
மருங்கின்‌ வேளிவழியே மன்னவர்கண்‌ புக்கு 
நேருங்கினவே மேல்மேல்‌ நிறைந்து. 








1. விவேகசிம்‌ : கழகப்‌ பதிப்பு : ௧௨௮. 
2. திருக்குறள்‌, ௧0௮௧. 


158 நள வெண்பா [சுயம்வர 


(இ-ள்‌) பேதை மடமயிலை - வஞ்சமற்ற இளமை பொருர்‌ 
இய மயிலினை, சூழும்பிணைமான்‌ போல்‌ - சுற்றியிருக்கன்ற பெண்‌ 
மான்களைப்போல, கோதை மடமானை கொண்டு அணைந்த - 
மாலையணிந்த அழகிய மான்பிணை போன்ற தமயந்தியை அழைத்‌ 
துக்கொண்டு வந்த, மாதர்‌ மருங்கின்‌ வெளிவழியே - தோழிப்‌ 
பெண்களின்‌ இடுப்பினது வெளியின்‌ வழியாக, மன்னவர்‌ கண்‌ 
புக்கு - அரசர்களின்‌ . கண்‌ பார்வை நுழைந்து, மேல்மேல்‌ 
நிறைந்து நெருங்கின - ஒருவர்‌. பார்வைக்குமுன்‌ மற்றொருவரின்‌ 
பார்வையாக எங்கும்‌ நிரம்பிக்‌ கூடிநின்றன. 

(௧ - து.) ,தமயந்தியைச்‌ சுயம்வர மண்டபத்துக்கு 
அழைத்துக்கொண்டு வந்த கோழிப்பெண்களின்‌ இடுப்பி 
னது வெளி வழியாக மன்னர்கள்‌ எல்லாம்‌ தமயக்தியைப்‌ 
பார்‌.த.க வண்ணமாகவே. இருக்தார்கள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) பேதை- கள்ளம்‌ கவடற்ற தன்மை. தமயந்தி 
யைச்‌ சுயம்வர மண்டபத்துக்கு அமைத்துக்‌ கொண்டுவந்து 
தோழிகளின்‌ காட்‌? இளமைமிக்க மயிலைச்‌ சூழ்ந்துநின்ற பெண்‌ 
மான்கள்போல்‌ இருந்தது என்று தமயந்தியின்‌ வனப்பும்‌, 
தோழிப்‌ பெண்களின்‌ சிறப்புக்‌ தோன்றக்‌ கூறினார்‌. தமயந்‌ 
தியை எக்காலம்‌ காண்போம்‌ காண்போம்‌ என்று ஏக்கற்றிருந்த 
அரசர்‌ குழாங்கள்‌ அவள்‌ வந்தவுடன்‌ நீரிற்கு அவாவுற்று 
வாடி நிற்கும்‌ நெற்பயிர்கட்கு நீரை மேகங்கள்‌ பொழிந்த போது 
எவ்வாறு அப்பயிர்‌ இன்புற்று ஏற்குமோ அவ்வாறே வந்தவுடன்‌ 
அவாக்கொண்டு அவள்‌ அழகைப்‌ பார்த்தனரென்பாராய்‌ “மன்ன 
வர்‌ கண்புக்கு நெருங்கின” என்றார்‌. எனவே அரசர்‌ கூட்டமும்‌ 
அவர்தம்‌ அளவற்ற காதலும்‌ காட்டியவாறாம்‌. தமயந்தியை 
மணக்க விரும்பி வந்த அரசர்‌ கூட்டம்‌, தமயந்தியின்‌ அழகு 
முழுதையும்‌ காண அவாவி ஏக்கற்றிருந்தது. ஆதலால்‌, பக்கத்‌ 
தில்‌ தமயந்தியைச்‌ சூழ்ந்து நிற்கும்‌ சேடியர்‌. கூட்டத்தினால்‌ 
பார்க்க இயலவில்லை. வெளியாக இருப்பது அவர்தம்‌ இடை. 
யின்‌ ஊடு வெளியே. ஆதலால்‌, அதன்‌ வழியே கண்ணைச்‌: 
செலுத்திப்‌ பார்த்தனர்‌ என்க. முன்னரும்‌ அன்னத்தைப்‌ 
பிடிக்கப்‌ போந்த மங்கையரை, “நாடிமட வன்னத்தை நல்ல. 
மயிற்குமாம்‌, ஓடு வளைக்கன்ற தொப்ப” என்னும்‌ நயத்தைம்‌: 
போல நயந்தோன்றப்‌ “பேதை. மடமயிலைச்‌ கூழும்‌ பிணைமான்‌ 
போல்‌” என்றார்‌. மருங்கு-இடை. கண்புக்கு நெருங்கன என்பது 
முதல்வினை, சினைவினையாகக்‌ கூறப்பட்டதாகும்‌. “காலொடிந்து 
விழுந்தது என்பதுபோற்‌ கொள்க. "*சனைவினை சனையொடும்முத 
ர ர ப அட க (5௨0), 

1. நன்னூல்‌? ௩௪௫. ்‌ 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ ரீத0- 


தமயந்தி, அன்னம்‌ போல்‌ சுயம்வரமண்டபம்‌ 
அடைந்தாள்‌ எனல்‌ 
௧௩௮. மன்னர்‌ விழித்தா மரைபூத்த மண்டபத்தே 
பொன்னின்‌ மடப்பாவை போய்ப்புக்காள்‌-பின்னிறத்துச்‌ 
செய்யதாள்‌ வேள்ளைச்‌ சிறையன்னம்‌ சேங்கமலப்‌- 
பொய்கைவாய்ப்‌ போவதே போன்று. ்‌ 
(இஃள்‌.) மின்கிறத்து - மின்னல்‌ நிறம்‌ போன்று ஓளி 
விடும்‌, செய்யதாள்‌ வெள்ளை சிறை அன்னம்‌ - சிவந்த கால்களை 
யும்‌ வெள்ளிய சிறகுகளையுமுடைய அன்னப்பறவை, செம்‌ கமல 
பொய்கைவாய்‌ போவதே. போன்று - செந்தாமரை .மலர்கள்‌ 
மலர்ந்துள்ள தடாகத்தினிடத்தே செல்வதுபோல்‌, பொன்னின்‌ 
மடபாவை - திருமகள்‌ போன்ற அமகுபடைத்த தமயந்தியான 
வள்‌, மன்னர்‌ விழி தாமரைபூத்த மண்டபத்தே போய்ப்புக்காள்‌-- 
அரசர்கள்‌ கண்களென்னும்‌ தாமரைமலர்கள்‌ பூத்து விளங்கு. 
இன்ற (சுயம்வர) மண்டபத்தினிடத்தே சென்று புகுந்தாள்‌. 
(க-து. தமயநதியானவள்‌ செந்தாமரை மலர்கள்‌ 
மலர்ந்துள்ள தடாகததிற்குச்‌ செல்லும்‌ ௮ன்னம்போல்‌' 
சுயம்வர மண்டப கதுக்குள்‌ போய்ச்சோந்தாள்‌ என்பதாம்‌. 
(வி- ரை.) அன்னம்‌ தமயந்திக்கும்‌, மன்னர்கள்‌ விழி, 
தாமரை மலருக்கும்‌, சுயம்வர மண்டபம்‌ பொய்கைக்கும்‌ ஏகதேச- 
உருவக மாக வந்தன. பொன்‌ : திருமகள்‌, பாவை: பழுதின்‌ 
றியன்‌ ற அழகிய ஓவியம்‌ $ இங்கே உவம ஆகுயெயராய்த்‌ தமயக 
இக்கு வந்தது. "*நாணின்‌ பாவாய்‌ நீணில விளக்கே” என்பதில்‌ 
பாவாய்‌ என வருவதும்‌ காண்க. புக்காள்‌ : இறந்தகாலவினை 
முற்று. ““மின்னிறத்துச்‌ செய்யதாள்‌ வெள்ளைச்‌ சிறை'' என்னும்‌. 
தொடரில்‌, சொல்முர~ணேடு . பொருள்முரண்‌ அழகுகள்‌ பொலிவும்‌ 
இருத்தல்‌ காண்க. (௧௩௧): 
மன்மதன்‌, “தமயந்தியின்‌ பார்வை யார்மேற்‌ சொல்லுமோ 2" 
| என்று எதிர்பார்த்திருந்தான்‌ எனல்‌ 
௧௩௯. வடங்கோள்‌ வனமுலையாள்‌ வார்குழைமேல்‌ ஓடும்‌. 
நேடங்கண்‌ கடைபார்த்து நின்றான்‌--இடங்கண்டு 
பூவாளி வேந்தன்தன்‌ பொன்னாவம்‌ பின்னேயிட்‌ 
டேவாளி நாணின்மேல்‌ இட்டு. ட 


1. சிலப்‌. ௧௬ 2 ௯௦. 





160 நளவெண்பா [சுயம்வர 


(இ-ள்‌) பூவாளி வேந்தன்‌ தன்‌ பொன்‌ ஆவம்‌ பின்னே 
இட்டு - மலரம்புகளையுடைய மன்மத வேந்தன்‌ தன்னுடைய அழ 
குள்ள அம்பறாத்தாணியை முதுகின்புறத்துக்‌ கட்டித்‌ தொங்க 
விட்டு, ஏ வாளி நாணின்மேல்‌ இட்டு - அம்புகளை வில்‌ நாணின்‌ 
மேல்‌ முன்வைத் துத்‌ தொடுத்து, இடம்‌ கண்டு-ஏற்ற இடத்தைத்‌ 
தெரிந்துகொண்டு (அங்கு நின்றபடியே குறிபார்த்து), வடம்‌ 
கொள்‌ வனமுலையாள்‌ - முத்துமாலையைக்‌ கொண்டுள்ள அழகிய 
கொங்கைகளையுடைய தமயந்தியின்‌, வார்குழமைமேல்‌ ஓடும்‌ - 
நீண்டுள்ள காதுகளின்மேல்‌ செல்லுகின்ற, நெடும்‌ கடைகண்‌ 
பார்த்து கின்றான்‌ - நீண்ட கடைக்கண்‌ பார்வையின்‌ தன்மையை 
எதிர்நோக்கி நின்றான்‌. 

(க - து.) ' மன்மதன்‌, தன்‌ வில்லை ஆயத்களுசெய்து 
கொண்டு தமயந்தியின்‌ கடைக்கண்பார்வையை எதிர 
பார்தது கின்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) வடம்‌ - மாலை. சிறப்புப்பற்றி முத்துமாலை 
என்று பொருள்‌ கூறப்பட்டது. 


்‌பறைவடம்‌ கிடந்து சுணங்குபூத்‌ தொளிரும்‌ 
பேரிள வனமுலை திளைப்ப”்‌ 


என்றார்‌, நைடதத்தினும்‌. கண்கள்‌ நீட்சியால்‌ காதளவு வரை 
இருப்பது நல்லிலக்கண நங்கையர்க்கழ காதலின்‌, “நெடுங்கண்‌ 
தடை” என்றார்‌. கண்கடை என்பது, அதன்‌ செயலாகிய பார்வை 
யைச்‌ சுட்டுதலால்‌ கருவியாகுபெயர்‌. கடைக்கண்‌, கண்கடை 
எனச்‌ சொன்னிலை மாறிநின்ற இலக்கணப்‌ போலி. 

மன்மதன்‌ காதலர்க்குக்‌ காதல்வெறியை ஊட்டுதற்குத்‌ 
தமயந்தியின்‌ கட்பார்வை எவரிடம்‌ செல்கன்றகோ அவரி 
பத்தே தன்‌ அம்புகளைச்செலுத்த அம்பறுத்தரணியை முதுஇற்‌ 
கட்டிக்கொண்டு, அம்பை வில்லின்‌ நாணில்‌ தொடுத்துக்‌ 
கொண்டு, தன்தொழிலை மேற்கொண்டு துவக்கி நடத்துவதற்கு” 
ஆயத்தமாக நின்றான்‌ என்பதாம்‌. அஃதாவது தமயந்தியின்‌ குறிப்‌ 
யின்படிதன்‌ பணியை ஆற்றுதற்கு முன்னீன்றான்‌ என்றபடியாம்‌. 
பூவாளி - பூவாகிய அம்பு. மன்மதனுக்கு மலர்களே அம்புகள்‌. 
இதனை, ஆலைக்‌ கரும்புசிலை ஐங்கணைபூ நாண்சுரும்பு, மாலைக்‌ 
கிளிபுரவி மாருதம்தேர்‌” எனவரும்‌ ஆசிரியர்‌ செய்த இரத்தினச்‌ 
அராக்கச்‌ செய்யுளானும்‌ அறிக. பூவாளி வேந்தனாயினும்‌ இவள்‌ 
தன்‌. ஏவல்வழியே நின்று பணியாற்றுகின்றான்‌ என்னும்‌ 
குறுப்பு நயந்தோன்ற நின்றது. (௧௩௨) 


dp தடய வ லதல வட அனத வதன ல்‌ இல்டல அக வக வன னன வ ல்‌ னர 
1. நைடதம்‌, அன்னத்தைத்தூது : க. 2, இரத்தினச்‌ சுறுக்கம்‌. 


ஸ்‌ 


காண்டம்‌ | -. மூலமும்‌ உரையும்‌ , 161 


தோழி ஒருத்தி, தமயந்திக்கு அரசர்களைக்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுதல்‌ 

௧௪௦. மன்னர்‌ குலமும்‌ பேயரும்‌ வளநாடூம்‌ 
இன்ன பரிசேன்‌ நியலணங்கு-— முன்னின்று 
தார்வேந்தன்‌ பேற்ற தனிக்கொடிக்குக்‌ காட்டினாள்‌ 
தேர்வேந்தர்‌ தம்மைத்‌ தேரிந்து. 

(இ-ள்‌): இயல்‌ அணங்கு- இயற்கையமழகு நிறைந்த பெண்‌ ' 
ணொருத்தி, தார்வேந்தன்‌ பெற்ற தனிக்‌ கொடிக்கு முன்‌ “நின்று - 
வெற்றிமாலை சூடிய வீமமன்னன்‌ ஈன்றெடுத்த ஒப்பற்ற பூங்‌ 
கொடி போல்வாளாகிய தமயந்தியின்‌ முன்பாக நின்றுகொண்டு, 
தேர்வேந்தர்‌ தம்மை தெரிந்து - (சுயம்வரத்துக்காக அங்குக்‌ கூடி 
யீருக்கன்ற) தேரினையுடைய அரசர்களையெல்லாம்‌ இன்னவர்‌ 
இத்தன்மையர்‌ எனக்‌ தெரிந்துகொண்டு, மன்னர்‌ பெயரும்‌ 
குலமும்‌ வளகாடும்‌ - அவ்வவ்‌ வரசர்களின்‌ பெயர்களும்‌ மரபு 
களும்‌ வளப்பம்‌ மிக்க நாடுகளும்‌, இன்ன பரிசு என்று காட்டி 
னாள்‌ - இத்தன்மையுடையன என்று தமயந்தி உணருமாறு 
சுட்டிக்‌ காட்டிக்‌ கூறுவாளாயினாள்‌. 

( ௧- து.) இயற்கையழகுள்ள பெண்ணொருக்கு தம 
யந்திககு அரசர்களின்‌ பெயர்‌, குலம்‌, நாடு முதலியவற்றைச்‌ 
சுட்டிக்‌ காட்டிக்‌ கூறினாள்‌. என்ப தரம்‌. 

(வி-ரை.) இயல்‌ அணங்கு என்பதற்குக்‌ கலைமகள்‌ என்று 
பொருள்‌ கூறுவாருமுளர்‌. இயல்‌ - இயற்கை. அணி ஆடை 
முதலியவற்றால்‌ செயற்கைப்‌ புனைவு புனைந்தவளல்லள்‌, இயல்‌ 
பாகவே பேரழகுள்ளவள்‌ என்பதை உணர்த்தி நிற்பதற்கு “இயல்‌ 
அணங்கு” என்றார்‌, “தனிக்கொடி” ஒப்பற்ற குலக்கொடி போல்‌ 
வாள்‌ என்றலுமாம்‌. கண்ணகியாரை, “மாநாய்கன்‌ குலக்‌ 
கொம்பர்‌! என்றார்‌ இளங்கோவடிகளும்‌. சேடி ஒருத்தி சுயம்வர 
மண்டபத்தில்‌ வந்து குழுமியிருக்கும்‌ அரசர்‌ களையெல்லாம்‌ நன்கு 
தெரிர்‌துகொண்டு, தமயந்திக்கு இன்னார்‌ இத்தன்மையர்‌ என்று 
கூறி, அவளும்‌ அறிந்துகொண்டால்‌ அவர்களுள்‌ உருவும்‌ திருவும்‌ 
குலனும்‌ குணனும்‌ தனக்கு ஒத்த தன்மையுடைய ஒரு வேந்தனை 
மணமாலை கூட்ட ஒருப்படுவாள்‌ என எண்ணி வீமவேந்தன்‌: 
ஆணையால்‌ பெண்ணொருத்தியை விடுத்துத்‌ தமயர்திக்கு விளக்கிக்‌ 
கூறுமாறு ஏற்படுத்தி, அவள்‌ ஒவ்வொருவர்‌ நிலைகளையும்‌ கூறினாள்‌ 
என்க. காட்டுதல்‌ - சுட்டிக்‌ காட்டிக்‌ கூறுதல்‌. இனிமேற்‌ காட்ட 


 முற்படுவதைக்‌ “காட்டினாள்‌” என்றது, இயல்பாக வந்த கால வழு, 


வமைதி. (௧௩௩) 
1. சிலப்பதி. க: ௨௩. 
5-11 








162 நளவெண்பா [சுயம்வர 


சேடி, தமயந்திக்குச்‌ சோழநாட்டு அரசனைக்‌ காட்டுத்‌ 
௧௪௧. பொன்னி அமுதப்‌ புதுக்கோழுந்து பூங்கமுகின்‌ 
சென்னி தடவும்‌ திருநாடன்‌--போன்னிற்‌ 
சுணங்கவிழ்ந்த பூண்முலையாய்‌ சூழமரில்‌ துன்னார்‌ 
கணங்கவிழ்ந்த வேலனிவன்‌ காண்‌. 

(இ-ள்‌.) பொன்னின்‌ சுணங்கு. அவிழ்ந்த பூண்முலையாய்‌ - 
பொன்னிறம்‌ போன்ற தேமல்‌ படர்ந்த அணிகளணிந்துள்ள 
கொங்கையாய்‌, சூழ்‌ அமரில்‌ - நெருங்கிச்‌ செய்கின்ற போரில்‌, 
துன்னார்‌ கணம்‌ கவிழ்ந்த. வேலன்‌ இவன்‌ - பகைவர்‌ கூட்டங்கள்‌ 
(தலை) வணங்குதற்குக்‌ காரணமாகக்‌ கொண்ட வேலேந்தியவ 
னாகிய இவ்வேந்கதன்‌, பொன்னி அமுதம்‌ புதுக்கொழுந்து-காவிரி 
யாற்றின்‌ புதுப்பெருக்கு நீரோட்டமான து, பூங்கமுகின்‌ சென்னீ 
தடவும்‌  திருநாடன்‌ - பூங்கொத்தையுடைய கமுகனுடைய 
- மேலிடம்‌ வரை சென்றோடும்‌ அழகிய சோழ நாட்டுக்குரிய வேர்‌ 
கனாகிய சோழ மன்னன்‌, காண்‌ - (நீ) அறிந்துகொள்வாயாக. . 

(௧ - து.) சுணங்கவிழ்ந்த கொங்கையுடைய தமயக 
இயே ! இந்நினற வேந்தன்‌ காவிரியாறு பெருக்கெடுத்‌ துக்‌ 
கமுனை கலை வரை உயரந்கோடும்‌ நீர்வளா மிக்க சோழ 
காட்டுக்குரிய சோழமனனன காண்‌ என்றாள்‌ என்ப காம்‌. 

(வி - ரை.) காவிரிநதி, நீர்ப்‌ பெருக்கெடுத்தோடி, அடுத்த 
வயல்‌ குளம்‌ ஏரி முதலியவற்றை நிரப்பி, வேலியாயிரம்‌ விளையுட்‌ 
டாக்கி காடெல்லாம்‌ பாதுகாக்கும்‌ பண்புடையதாக மிளிர்‌ தலின்‌, 
அதன்‌ நீரின்‌ செமுமைவளம்‌ வற்றாது பெருகி நிற்கும்‌ நிலை, 
இனிமை குளிர்மை செம்மை வண்மை முதலியன தோன்ற, அக்‌ 
நாட்டுக்குரியவன்‌ என்பதைஅறியப்‌ “பொன்னி அமுத...நீர்நாடன்‌" 
என்றார்‌. கரிகாற்‌ சோழன்‌ பெருமையும்‌ அவன்றன்‌ வெற்றிப்‌ 
பெருமையும்‌ விளக்கி நூலாக அணி செய்த புலவர்‌ பெருமகனார்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌, அவன்வேல்‌ பகைவர்க்குக்‌ ்‌ 
கொடுந்துன்பம்‌ விளைக்கும்‌ கொடுமை மிக்கதெனவும்‌, அவன்‌ 
செங்கோல்‌ முறைமை, நாட்டு மக்கட்கு நலஞ்செய்‌ து தண்ணளி 
சுரக்கும்‌ ஈரமுடையதெனவும்‌ அமைத்து, தலைவன்‌ சென்ற 
பாலைநிலப்‌ பெருவழி வெம்மைத்துன்பத்தையும்‌ தலைவியின்‌ 
காதற்கனிவின்‌ தண்மை இன்பத்தையும்‌ உவமமாக அக்‌, 


* வேலினும்‌ வெய்ய கானம்‌ அவன்‌ 
கோலினும்‌ தண்ணிய தடமென்‌ தோளே ” 


1. பட்டினப்பாலை : ௩00-௧, 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 1638 


என்று பட்டினப்‌ பாலையிற்‌ கூறிய தொப்ப இவர்‌ ‘சோழவேகந்த 
னைச்‌ சேடி சுட்டிக்‌ காட்டியதாக அமைத்த இத்தொடரில்‌ 
“துன்னார்‌, கணங்கவிழ்ந்த வேலன்‌” என்றார்‌. 
** காலனும்‌ காலம்‌ பார்க்கும்‌ பாராது 
வேலீண்டு தானை விழுமியோர்‌: 


என்று பிறரும்‌ வேலையே சிறப்பித்துக்‌ கூறுதலும்‌ அறிக. (௧௩௪) 


சேடி , தமயந்திக்குப்‌ பாண்டி நாட்டு மன்னனைக்‌ காட்டுதல்‌ 

௧௪௨. போர்வாய்‌ வடிவேலால்‌ போழப்‌ படா தாரும்‌ 
சூர்வாய்‌ மதரரிக்கண்‌ தோகாய்கேள்‌--பார்வாய்ப்‌ 
பருத்ததோர்‌ மால்வரையைப்‌ பண்டோருகால்‌  ' 
திரித்தகோ இங்கிருந்த சேய்‌. . [சேண்டால்‌ 


(இ-ள்‌.) போர்வாய்‌ வடி வேலால்‌ - போர்க்களத்தில்‌ 
கூர்மை பொருந்திய வேற்படையினால்‌, போழப்‌ படாதோரும்‌ - 
பிளக்கவொண்ணாத வீரர்களும்‌, சூர்வாய்‌ மதர்‌ அறிக்கண்‌ 
கோகாய்‌ - அச்சங்கொள்ளுமாறு செய்கின்ற மதர்த்த செவ்வரி 
யோடிய கண்களையுடைய மயில்போன்றாய்‌ /, கேள்‌ - நான்‌ கூறு 
வதைக்‌ கேட்பாயாக, பார்வாய்‌-இம்மண்‌ ணுலகில்‌, பருத்தது ஓர்‌ 
மால்‌ வரையை - பருத்து ஓப்புயர்வற்றதாய்‌ இருக்கின்ற நீண்ட 
பொன்மலையை, பண்டு ஒருகால்‌ - முன்‌-ஒரு காலத்தில்‌, செண்‌ 
டால்‌. திரித்த கோ - செண்டாலடித்து நிலைபெயரச்‌ செய்த 
(பாண்டி) மன்னனாவான்‌, இங்கு இருந்த சேய்‌ - இதோ இங்கு 
வீற்றிருக்கும்‌ இவ்விளங்குமரன்‌. 

(க - து.) வீரர்களையும்‌ அஞ்சச்‌ செய்கின்ற இரேகை 
படர்ந்த . கண்களையுடையாய்‌ / இங்கு வீற்றிருப்போன்‌, 
பொன்மலையைச்‌ செண்டால்‌ அடி.கது கிலைகலங்கச்‌ செய்த 
பாண்டி. மனனனாவான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) வீரர்கள்‌, யாருக்கும்‌ அஞ்சாத பஞ்சக்‌ 
திண்மைபடைத்தவர்‌. அவர்களும்‌ தமயந்தியின்‌ கட்பரர்வைக்கு 
அஞ்சுவர்‌ என்றது, காதலாற்‌ கலக்கமுறும்‌ நிலையை. எனவே, 
தமயந்தியின்‌ கண்பார்வை ஏற்றத்தைக்‌ கூறியவாறாும்‌. சூர்‌ - 
அச்சம்‌. உலகத்திலேயே சிறந்த பெரிய மலை, இமயம்‌. அதனை 
யும்‌ செண்டால்‌ அடித்து நிலைகுலையச்‌ செய்த பெருமை பாண்டி 








1. புறம்‌: ௪. 


164 நளவெண்பா [சுயம்வர 


மன்னனுக்குரிய து. ஒருவன்‌ செய்த செயற்கருஞ்‌ செயலை, அவன்‌ 
வழிவந்தார்‌ பிறர்க்கும்‌ ஏற்றிக்‌ கூறுதல்‌ உலகியன்‌ முறை, அம்‌ 
முறைபற்றிப்‌ பாண்டியர்‌ வழித்தோன்றிய பாண்டிய மன்னனை 
£மால்வரையை...... செண்டால்‌ திரித்த கோ” என்றார்‌. செண்‌ 
டால்‌ என்பதில்‌ மூன்றாம்‌ வேற்றுமை ஆல்‌ உருபு கருவிப்‌ பொரு 
ளில்‌ வந்தது. சேய்‌ முருகவேளை யொத்தவன்‌ என்றலுமாம்‌. 
செண்டு - செண்டு போன்ற ஒருவகைப்‌ போர்க்கருவி... . (௧௩௫) 
சேடி, தமயந்திக்குச்‌ சேரநாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௪௩. வேன்றி நிலமடந்தை மென்முலை மேல்‌ வெண்துகில்போல்‌ 
குன்றருவி பாயும்‌ குடகாடன்‌--நின்றபுகழ்‌ 
மாதே இவன்கண்டாய்‌ மானத்‌ தனிக்கொடியின்‌ 
மீதே சிலைஉயர்த்த வேந்து. 

(இ-ள்‌.) நின்ற புகழ்‌ மாதே - நிலைபெற்ற புகழையுடைய 
பெண்ணே!, இவன்‌ - இவ்வேந்தன்‌, வென்றி நிலமடந்தை மென்‌ 
முலைமேல்‌ - வெற்றி பொருந்திய நிலமகளின்‌ மெல்லிய கொங்கை 
களின்‌ மேலுள்ள, வெண்‌ துகில்போல்‌ - வெண்மையாகிய ஆடை 
யைப்‌ போல, குன்று அருவி பாயும்‌ குடநாடன்‌ - மலையினின்றும்‌ 
அருவிநீர்‌ பாய்ந்தோடுகின்ற மேற்குநாட்டரசனாகிய, மானத்‌ 
தனி. கொடியின்மீ. து, - பெருமை. .பொருந்திய. ஒப்பற்ற தன்‌ 
கொடியாடையின்மேல்‌, சிலை உயர்த்த வேந்து -விற்குறி (எழுதி) 
ஒயற்றிய சேரமன்னனாவான்‌, கண்டாய்‌ - அறிந்துகொள்க. 


(க - து.) நிலையான புகழுடைய மாதே! இந்தின்‌ 
றவன, தன்‌ கொடியில்‌ விறகுறி எழுதி உயர்த்திய மேற்கு, 


காட்டுக்குரியனான சேர மன்னனாவான்‌ என்பதாம்‌. 


ள்‌ ரை.). வென்றி - வெற்றி: மெலித்தல்‌ விகாரம்‌. கில: 

மகளுக்கு வென்றியாவது, எல்லாவுயிர்களையும்‌ தன்னகத்தே 

தாங்கிப்‌ பகையும்‌ கொதுமலுமின்‌ றி நடுநின்று பல்வகை வளங்‌ 

களும்‌ தந்து நல்லோர்க்கு இடனாக இருந்து பாதுகாத்தல்‌... 

இதன்‌ பெருமையை விளக்கவே ஒளவையாரும்‌, 

“காடா கொன்றோ காடா கொன்றோ 

அவலா கொன்றோ மிசையா கொன்றோ 
எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌ . - 
அவ்வழி நல்லை வாழிய நிலனே” 

என நிலத்தை வாழ்த்தியதூஉம்‌ காண்க, 

ணன அனுப்‌ அது கடமா வரு மகத TIE i கவத வமா பம பலன கம rr Lm அப்பவ்த்ட: 

1. புறம்‌: ௧௮௭. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 165 . 


சேரநாட்டுக்கு. மலைநரடென்றே ஒரு பெயரும்‌ உண்டு. ஆக 
லான்‌, மலையினின்றும்‌ அருவி. பாய்ந்தோடி வளம்‌ பெருக்கும்‌ 
பெருமையுடையது. அருவிநீர்‌ பெருகி வழிந்தோடுவ து நிலமகள்‌ 
கொங்கைமேற்‌  போர்த்துள்ள வெண்ணிற அடையபோன்று 
தோற்றமனிக்கன்றது. அதனைக்‌. . கண்ணுறுவார்க்கு அது 
மாறா இன்பூட்டி மதிழ்வித்தலின்‌, அதனைக்‌ கற்பார்‌ மனக்கண்‌ 
கண்டு களிதுளும்புமாறு “வெண்‌ துகில்போல்‌ குன்றருவி பாயும்‌ 
குடநாடன்‌' என்றார்‌. இவ்வாறே இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ 
நத்தத்தனாரும்‌, 
* மணிமலைப்‌ பணைத்தோள்‌: மாநில மடந்தை 
அணிமுலைத்‌ துயல்வரூஉம்‌ ஆரம்‌ போலச்‌ 
செல்புனல்‌” ்‌ 


என்றதும்‌ இக்‌ கருத்தோடொத்த தாதலை ஓர்க. 


அருவியின்‌ வெண்ணிறத்தையும்‌ அது பல்வகைகிறச்‌ செடி 
கொடி முதலியவற்றை அரித்துக்கொண்டு ஓடுகின்ற காட்சி 
யையும்‌ கண்ட நக்கீரரும்‌, *வேறுபல்‌ துகிலின்‌ நுடங்கி! என்றார்‌. 


சிலை - வில்‌: அதன்‌ உருவுக்கு ஆகுபெயராக வந்தது. உயர்த்‌ 
தல்‌ - மேலேயெடுத்து நிறுத்துதல்‌. சேரமன்னன்‌ கொடியின்‌ 
சிறப்பைக்‌ கூறியவாறாம்‌. இதனை, “வானவரும்‌, வில்லெழுதி 
வாழ்வார்‌ விசும்பு” என்றார்‌, முத்தொள்ளாயிரத்தும்‌. - (௫௩௭) 

சேடி, தமயந்திக்கு யதுகுல மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௪௪. ஆழிவடி யம்பலம்ப நின்றானும்‌ அன்றோருகால்‌ 
ஏழிசை நூற்‌ சங்கத்‌ திருந்தானும்‌--நீள்விசும்பின்‌ 
நற்றேவர்‌ தூது நடந்தாணும்‌ பாரதப்போர்‌ .... 
செற்றானும்‌ கண்டாயிச்‌ சேய்‌. 

(இ-ள்‌.) ஆழி வடி அம்பு. அலம்ப நின்றானும்‌ - கடலிற்‌ 
கூரிய அம்பினைக்‌ கழுவும்படி . நின்றவனும்‌, அன்று ஒருகால்‌ - 
முன்னொரு காலத்தில்‌, ஏழ்‌இசை நூல்‌ சங்கத்து இருந்தானும்‌ - 
எழுவகை இசைகளையுடைய பேரவையில்‌ தலைவனாக வீற்றிருந்த 
வனும்‌, நீள்‌. விசும்பின்‌ ஈல்‌ தேவர்‌ தூது 'ஈடந்தானும்‌ - நீண்ட 
வானவர்‌ அவதாரமான பாண்டவர்கட்குத்‌ தூதாக நடந்து 

1. சிறுபாண்‌. ௧ - ௩. 2. திருமுருகு: ௨௬௬. 

2. முத்தொள்‌: ௧௧௨. 


166 நளவெண்பா [சுயம்வர 


சென்றவனும்‌, பாரதப்போர்‌ செற்றானும்‌ - பாரதப்‌ போரை 
ஈடக்கச்செய்து முடித்தவனும்‌ ஆனவன்‌, இச்சேய்‌ கண்டாய்‌ - 
இவ்வரசிளங்குமரனே ஆவான்‌. 


(௧ - து.) ஏ ! பெண்ணரசி ! இங்கு வீற்றிருப்போன, 
தன்‌ கூரிய அம்பைக்‌ கடலில்‌ அலம்பியோனும்‌, இசைசு 
சங்கத்திற்குத தலைமையோனும்‌, பாண்டவாக்குத்‌ தூது 
செனறோனும்‌, பாரதப்போரை வென்றவனுமாகிய யதுகுல 
வேர்‌ கனாவான்‌ ; இவனைக்‌ காண்‌ என்றாள்‌ என்பதாம்‌. 


(ஸி-ரை.) இங்குக்‌ கூறப்பெற்றவன்‌ வடமதுரையைஆண்டு 
வந்த யதுகுலத்‌ தரசனாவான்‌. அழிவடியம்பலம்ப நின்றவனும்‌ 
ஏழிசை நூற்‌ சங்கத்திருந்தவனும்‌ யதுகுலத்தனாயெ ஹைஹயன்‌ 
மரபில்‌ தோன்றிய கார்த்தவீரியார்ச்சுனன்‌ ஆவன்‌ ; இவன்‌ இராவ 
ணனைச்‌ சிறைப்படுத்தி இருந்தபோது அவனை மீட்கவநீத அரக்கர்‌ 
களைக்‌ கொன்று கடலிலே அம்புகளைக்‌ கழுவினானென்றும்‌, 
மற்றொரு காலத்தில்‌ நாரதமுனிக்கும்‌ விசுவாவசு என்னும்‌ கந்தரு. 
வனுக்கும்‌ இசையில்‌ வாது நேர்ந்தபோது,. அவ்விசைச்சங்கத் தில்‌ 
தலைவனாக இருந்தானென்றும்‌ கூறுப. நீள்விசும்பின்‌ நற்றேவர்‌ 
தாது நடந்தவனும்‌ பாரதப்போர்‌ செற்றவனும்‌ கண்ணபிரா 
னாவன்‌. இதனைப்‌ *“பஞ்சவர்க்குத்‌ தூது நடந்தானை' எனச்‌ 
சிலப்பதிகாரத்தில்‌ கூறுவதும்‌ காண்க. அக்‌ கார்த்தவீரியார்ச்‌ 
சுனன்‌ கண்ணபிரான்‌ வழித்தோன்றலாக இருக்கின்றானா தலான்‌ 
இவ்‌ யது வேந்தனுக்கு அவர்கள்‌ செய்த, அரும்பெறற்‌ செயல்‌ 
களையெல்லாம்‌ இவன்மேல்‌ ஏற்றிக்‌ கூறப்பெற்றது. 


இதற்குப்‌ பிறரெல்லாம்‌ இச்செயல்கள்‌ யாவும்‌ பாண்டி மன்‌ 
னனுக்கு ஏற்றிக்கூறிப்‌ பொருள்‌ விரிப்பர்‌. பாண்டியனைக்‌. 
குறித்துப்‌, £போர்வாய்வடி வேலான்‌” (௧௨௫) என்று தொடங்கும்‌ 
பாட்டில்‌ கூறியிருத்தலானும்‌. அதற்கு அடுத்த பாட்டில்‌ சேர 
நரட்டு மன்னனைக்‌ குறித்துக்‌ கூறியிருத்தலானும்‌ அதன்‌ பின்‌ 
மீண்டும்‌ பாண்டியனைக்‌ கூறினாரென்றல்‌ . “கூறியது கூறல்‌” 
என்னும்‌ குற்றத்தின்பாற்படுதலானும்‌ அவ்வாறு பொருள்‌ கூறல்‌ 
பொருந்தாமை யறிக. 


நின்றான்‌ இருந்தான்‌ நடந்தான்‌ சென்றான்‌ என்னும்‌ இறந்‌ 
கால வினையாலணையும்‌ பெயர்கள்‌ சேய்‌ என்னும்‌ பெயர்ப்‌ 
பயனிலை கொண்டு முடிந்தன. (௧௩.௭) 








1. சலப்பதி. கள, படர்க்கை: ௩. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 167 
சேடி, தமயந்திக்குக்‌ குருநி மன்னனைக்‌ காட்டம்‌ 
௧௪௫. தேரியில்‌ இவன்கண்டாய்‌ செங்கழுநீர்‌ மோட்டை 
அரவின்‌ பசுந்தலையேன்‌ றஞ்சி--இரவேல்லாம்‌ 
பிள்ளைக்‌ குருகிரங்கப்‌ பேதைப்புள்‌ தாலாட்டும்‌ 
வள்ளைக்‌ குருநாடர்‌ மன்‌. 

(இ-ன்‌.) தெரியில்‌ இவன்‌ - நீ தெரிந்துகொள்ள விரும்‌ 
பினால்‌ இவ்வரசன்‌, செம்‌ கழுநீர்‌ மொட்டை --செங்குவளை 
அரும்பை, அரவின்‌ பசும்‌ தலை என்று அஞ்சி - பாம்பின்‌ பசிய 
தலையென்றெண்ணி அச்சங்கொண்டு, பிள்ளைக்‌ குருகு இரங்க - 
நாரையின்‌ குஞ்சுகள்‌ வாய்விட்டுக்‌ கதற, பேகை புள்‌ இரவு 
எல்லாம்‌ தாலாட்டும்‌-(தாயாகய) பெண்ணாரையானவை இரவுப்‌ 
பொழுது எல்லாம்‌ தாலாட்டிக்‌ கொண்டிருக்கின்ற, வள்ளை குரு 
நாடர்‌ மன்‌-வள்ளைக்‌ கொடிகள்‌ பட.ர்ந்திருக்கின்ற (மருதவேலி 
சூழ்ந்த வளப்பமிக்க) குருகாட்டில்‌ வாழ்வோர்க்கு அரசனாவான்‌, 
கண்டாய்‌ - நீ அறிவாயாக. 


.(௧- து.) “துமயக்தி / இவனை நீ அறிய விரும்பினால்‌, 
இவன, செங்கழுநீர்‌ அரும்பைப்‌ பாம்பின்‌ தலையென்‌ றஞ்சி 
ககணறுகின்ற குஞ்சுகளுக்கு த்‌ காய்‌ நாரை அதை நீக்க இர 
வெல்லாம்‌ தாலாட்டுகனற வளமுள்ள மருதநிலம்‌ சூழ்ந்த 
குருகாட்டு மக்களுக்கு அரசனாவான்‌ ; நீ அறிவாயாக” 
என்பதாம்‌. - 


(வி- ரை.) செங்கழுநீர்‌ மொட்டு - செங்குவளையின்‌ மலரும்‌ 
பருவத்திலுள்ள 'பேரரும்பு. அது நீர்க்குமேல்‌ தோன்றுவதைத்‌ 
அம்‌ பிள்ளைமைத்‌ தன்மையால்‌ அரவென மருண்டு அஞ்சி நாரைக்‌ 
குஞ்சுகள்‌ கத்த, அதை அடக்கி அக்குஞ்சுகளைத்‌ தூங்க வைத்‌ 
தற்குத்‌ தாய்காரைகள்‌ இரவுமுழுதும்‌ தாலாட்டும்‌ தன்மை 
யுடையது குருநாடு எனவே, மருதஙிலஞ்சகூழ்ந்த நீர்வளமிக்க 
நாடு என அவன்‌ நாட்டின்‌ பெருமையைச்‌ இறப்பித்தவாரும்‌. 

அதனான்‌ நாடு விளைவுமிக்க தென்பதையும்‌ சுட்டிக்காட்டியது 
மாம்‌. என்னை 2 
*£ தள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
செல்வரும்‌ சேர்வது நாடு" 
சன்பராகலா னென்க. ்‌ ் 
ப ட அபபட தட ட பத ட டட பன டத அட கட ட ர ட. 


1. இருக்குறள்‌, ௭௩௯. 


168 நளவெண்பா [சுயம்வர 


“பேதைப்புள்‌” என்பதற்கு அறியும்‌ இயற்கையில்லாத தாய்ப்‌ 
பறவை யென்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌.  தாலாட்டுதல்‌, 
குழந்தைகட்குத்‌ தாய்மார்‌ தம்‌ இனிய குரலால்‌ பாடி மகிழ்விக்‌ 
கும்‌ பாட்டு, இங்கும்‌ தாய்மைப்‌ பேறெய்‌ திநின்‌ ற காரைகள்‌, தம்‌ 
குழந்தைகளா கிய குஞ்சுகள்‌ ௮ச்சம்நீங்கி உவ்ப்புறத்‌ தாலாட்டிய 
தென்க. “தாலாட்டும்‌ வள்ளைக்‌ குருநாடர்‌ .மன்‌' என்றதை 
உள்ளுறை உவமமாகக்‌ கொண்டு குடிகட்குத்‌ தாய்‌ போன்று 
பிறரால்‌ அச்சமின்றிக்‌ காக்கும்‌ சிறந்த தண்ணளியுடைய 
மன்னன்‌ என உரைத்தலுமாம்‌. **தாயொக்கும்‌ அன்பில்‌' 
என்றார்‌ கம்பநாடரும்‌, அரசன்‌ சிறப்பைக்‌ குறித்தற்கு. (௧௩௮) 


சேடி, தமயந்திக்கு மத்திர நாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௪௬. தேமருதார்க்‌ காளை இவன்கண்டாய்‌ சேம்மலர்மேல்‌ 
காமருசங்‌ கீன்ற கதிர்முத்தைத்‌--தாமரைதன்‌ 
.பத்திரத்தால்‌ ஏற்கும்‌ படுகர்ப்‌ பழனஞ்சுழ்‌ 
மத்திரத்தார்‌ கோமான்‌ மகன்‌. 
(இ-ள்‌.) தேமரு தார்க்‌ காளை இவன்‌ - தேன்‌ தங்கிய மலர்‌ 
மாலை யணிந்த இளைஞனாடய இம்மன்னன்‌, செம்‌ மலர்‌ மேல்‌ - 
செந்தாமரை மலர்களின்மீ து, காமரு சங்கு ஈன்ற கதிர்‌ முத்தை- 
அழகிய சங்கினங்கள்‌ பெற்ற ஒளிபொருந்திய . முத்துக்களை, 
தாமரை தன்‌ பத்திரத்தால்‌ ஏற்கும்‌ - தாமரைகள்‌ (அவை காற்‌ 
முல்‌ அலைப்புண்டு நீரில்‌ விழும்போது வீழாதவாறு தன்‌ 
கைகளா கிய) இலைகளால்‌ தாங்கிக்கொள்ளுகன்ற, படுகர்‌ பழனம்‌ 
சூம்‌ - பள்ளத்தாக்கான வயல்கள்‌ சூழ்ந்துள்ள, மத்திரத்தார்‌ 
கோமான்‌ மகன்‌ - மத்திரநாட்டு அரசன்‌ மகனாகிய வேந்தன்‌, 
கண்டாய்‌ - அறிந்‌ துகொள்வாயாக. 


டக - து.) “(ஏ ! நாணின்‌ பாவாய்‌ !) இவ்‌ வேக்‌ தன்‌, 
செந்தாமரை மலரில்‌ சங்குகள்‌ ஈன்ற வெண்முத்துக்களை,த்‌ 
காங்கிக்கொள்ளுகன் ற இலைகளையுடைய தாமரை படர்ந்து 
மததிரநாட்டராக்கு அரசன்‌ மகனாவான்‌” என்ப தாம்‌. 
(விரை) தேன்‌ மருவுதார்‌, என்பது தேமருதார்‌ என 
இடையிலுள்ள" எழுத்துக்கள்‌ குறைந்து நின்றன. காளை: உவம 
ஆகுபெயர்‌. சங்குகள்‌ தாமரை மலரில்‌ ஈன்றுள்ள முத்துக்கள்‌ 
கா முல்‌ அலைப்புண்டபோ து அவைகள்‌ கீழே வீழாவாறு இலைகள்‌ 
1. கம்பராமா. அரசியல்‌: ௪. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ ்‌ 169 


சாங்கிக்கொள்வ தென்பது, தாமரை: நீர்வளத்தானும்‌ கிலவளத்‌ 
தானும்‌ செழிப்புறப்‌ படர்ந்து நீரே தெரியாவாறு இலைகள்‌ 
மூடிக்‌ இடத்தலால்‌ என்க., நீரே தெரியாமல்‌ இலைகளும்‌ பூக்களும்‌ 
செறிந்து தன்மையைப்‌ *“புனல்யர றன்றிது பூம்புனல்‌ யாறென' 
என்றார்‌. பிறரும்‌. இதிலும்‌ உள்ளுறை பொருளாக . அவன்‌ 
நாட்டு மக்கட்கு-.இடுக்கண்‌ நேர்ந்த காலை. இடுக்கணை . நீக்கித்‌ 
தாங்கிக்‌ காக்கும்‌ அறக்கருணையுள்ளான்‌ என்பதை உணர்த்தி 
கின்றது. 

காமரு : காமர்‌ என்பது உகரச்‌ சாரியை பெற்றது. முத்‌ 
அக்கள்‌ இருபது இடங்களில்‌ பிறப்பதாகத்‌ தொல்லோர்‌ கண்‌ 
க றிந்துணர்‌ த்திய உண்மை. அவ்விருபது பொருள்களுள்‌ சங்கும்‌ 
ஒன்றாதலான்‌, “சங்கீன்ற கதிர்முத்‌” தென்றார்‌. பத்திரம்‌ - இலை. 
படுகர்‌-நீர்‌ தேங்கிக்கிடக்கும்‌ பள்ளங்கள்‌. மத்திர நாட்டுக்குரிய 
மக்களை மத்திரத்தார்‌ என்றார்‌, ஊரிலுள்ள மக்களை ஊரார்‌ 
என்பதுபோல. “ஊரவர்‌ கெளவை எருவாக! என்ற இடத்தும்‌ 
காண்க: கோமான்‌ மகள்‌ - தொன்றுதொட்டு வருகின்ற அவன்‌ 
மன்‌ குலப்பெருமையைச்‌ சுட்டி நின்றது. மகன்‌ - புதல்வன்‌ : 
அல்லது சிறந்தவன்‌ என்று கோடலுமாம்‌. மகன்‌. என்பது 
சுறந்தவன்‌ என்னும்‌ பொருள்‌. தருதலை “சோவின்‌, அருமை 
பழித்த மகன்‌” என்னும்‌ நான்மணிக்‌ கடிகையா லும்‌ உணர்க. 
(௧௩௨௯) 


சேடி, தமயந்திக்கு மச்ச நாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௪௭. அஞ்சாயல்‌ மானே இவன்கண்டாய்‌ ஆலைவாய்‌ 
வெஞ்சாறு பாய விளைந்தெழுந்த-—செஞ்சாலிப்‌ 
பச்சைத்தாள்‌ மேதிக்‌ கடைவாயிற்‌ பாலோழுகும்‌ 
-மச்சத்தார்‌ கோமான்‌ மகன்‌. 


 (இ-ள்‌.) அம்‌. சாயல்‌ மானே - அழகிய சாயலையுடைய 
மான்‌ போல்வாளே, இவன்‌ - இவ்‌ வேந்தன்‌, . ஆலைவாய்‌ வெம்‌ 
சாறு பாய - ஆலைப்‌ பொறியிடத்துப்‌ பிழிந்தெடுத்தயாவராலும்‌ 
விரும்பப்படும்‌ கருப்பஞ்சாறு பாய்வதனால்‌, விளைந்து எழுந்த 
செஞ்சாலி பச்சைத்தாள்‌ -வளர்ந்து ஓங்கிய செந்நெற்பயிர்‌ 
களின்‌ பசிய நிறத்‌ தண்டுகளினின்றும்‌, மேதி கடைவாயின்‌. பால்‌ 
ஒழுகும்‌ - எருமைகளின்‌ கடைவாயில்‌ நின்றும்‌ பாலானது ஒழுகு 
கின்ற சிறப்புடைத்தான, மச்சத்தார்‌ கோமான்‌. மகன்‌ - மச்ச 


_—————— 








1. சிலப்‌. ௧௩:௧௪௪. - 0 திருக்குறள்‌; ௧௧௪௭. 
3. நான்மணிக்கடிகை, ௧. 


770 நளவெண்பா சுயம்வர. 


நாட்டாருடைய வேந்தர்‌ மகனாவன்‌, கண்டாய்‌ - அறிந்து கொள்‌ 
வாயாக. ்‌ 


க-து.) “ஏ அம்‌ சாயல்‌ மானே / எருமைகள்‌ வாயி 
னின்றும்‌ பாலொழுகுமாறு வளர்ந்துள்ள. செஞ்சாலியின்‌ 
தானகளைக கடித்துக்‌ குூகட்டுகின்ற வளமிக்க மச்சகாட்‌ 
டுக்கு மன்னன்‌ ஆவான்‌” என்பதாம்‌. ்‌ 


... (வி- ரை) அம்சாயல்‌ - தோற்றத்தின்‌ அழகு ; அல்லது 
அழகிய மென்மை எனலுமாம்‌. மான்‌ : மான்போன்ற மருட்சியை 
யுடைய . தமயந்தியைக்‌ குறித்தலால்‌ உவமை ஆகுபெயர்‌. 
வெம்மை - விருப்பம்‌. கருப்பஞ்சாறே நீராகப்‌ பாய்ந்தோடி. 
நெற்பயிர்களை வளர்க்கும்‌ என்பதனால்‌ அந்நாடு நிலவளனும்‌: 
நீர்வளனும்‌.  மிக்கதென்பது போதரும்‌.  கருப்பஞ்சாற்றின்‌' 
வளங்கொண்டு வளர்ந்த நெற்பயிர்களை எருமை மாடுகள்‌ கடிக்‌ 
குங்கால்‌. அதிலிருந்து பால்‌ ஒழுகி ஓடுகின்றதெனவே நெல்லின்‌ 
செழுமையை உணர்த்தியவாரும்‌, 


மச்சத்தார்‌ - மச்ச நாட்டில்‌ வாழும்‌ மக்கள்‌. கோமான்‌ - 


வேந்தன்‌. வாய்க்கடை : கடைவாயெனச்‌ சொன்னிலைமாறிய 
இலக்கணப்‌ போலி. (௧௪0) 


சேடி, தமயந்திக்கு அவந்தி நாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 

௧௪-௨9: வண்ணக்‌ குவளை மலர்வேளவி வண்டெடூத்த 
பண்ணிற்‌ சேவிவைத்தப்‌ பைங்குவளை--உண்ணாு 
தருங்கடா நிற்கும்‌ அவந்திநா டாளும்‌ 
இருங்கடா யானை இவன்‌. 

(இ-ள்‌.) இவன்‌ - இவ்வேந்தன்‌, அரும்‌ கடா. வண்ணக்‌ 
குவளை மலர்‌ வெளவி - அருமையாகிய எருமைக்‌ கடாக்கள்‌ அம 
கிய குவளைமலர்களைப்‌ பற்றிக்‌ கெளவி, வண்டு எடுத்த பண்ணில்‌: 
செவி வைத்து - அதிலுள்ள வண்டுகள்‌ அப்போது பாடுகின்ற 
இசைப்‌ பாடலைக்‌ காதுகொடுத்துக்‌ கேட்டு, அப்பைங்குவளை 
உண்ணாது நிற்கும்‌-அந்தப்‌ பசிய குவளையை உண்ணாமல்‌ (அப்பண்‌ 
ணிசைக்கு மயங்கி) நிற்கின்ற, அவந்தி நாடு ஆளும்‌ - அவந்தி: 
நாட்டை ஆட்சி புரிகின்ற, இரும்கடா யானை - பெரிய ஆண்‌ 
யானையை ஒத்தவனாவான்‌ ; (காண்பாயாக). ல 

(கே - து.) “பெண்ணருங்கலமே! இவ்வேம்‌ தன்‌ குவளை 
மலசைக கெளவியெடு த்த ஆண்‌ எருமைகள்‌ அதிலுள்ள 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 2 


வண்டுகளின்‌ பண்ணிசை கேட்டு அம்மலர்ககா உண்ணாது: 
நிற்கும்‌ வளமுடைய அவந்இநாட்டு மன்னனாவான்‌' என்ட்‌ 
தாம்‌. 

. (வி- ரை.) வண்ணக்குவளை : வண்ணத்தையுடைய குவளை 
யென விரிதலால்‌ உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை... ஆண்‌ 
எருமைகள்‌ உண்ணுதற்குப்‌ பறித்தெடுத்த குவளைமலர்களில்‌ 
தேனுண்ணத்‌ தங்கியிருந்த வண்டுகளின்‌ பாட்டொலி கேட்டு 
மயங்கி உண்ணாது நிற்கும்‌ அவந்திகாடு என்பதனால்‌ அவந்தி நாட்‌. 
டின்‌ நீர்வளம்‌ நிலவளம்‌ செல்வவளம்‌ முதலியவற்றை விளக்கிக்‌ 
கூறியவாறாம்‌. “எடுத்த : பண்‌ பாடுங்கால்‌ உயர்த்துப்‌ பாடுதலும்‌: 
தாழ்த்திப்‌ பாடுதலும்‌ சமனிலையிற்‌ பாடுதலும்‌ இசை பாடுவாரின்‌' 
இயல்பு. இதனை ஆரோகணம்‌ அவரோகணம்‌ சமம்‌ என, 
வடமொழியாளர்‌ கூறுவர்‌. எருமையின்‌ வாய்க்குள்‌ அகப்பட்ட 
குவளை மலரை நெருக்குங்கால்‌ அதிலிருந்த வண்டுகள்‌ மேல்‌ இசை 
எடுத்துப்‌ பாடத்‌ தொடங்கினவென்பதாம்‌. ஐயறிவு கொண்ட 
எருமைகளே அந்நாட்டில்‌ இசைக்கு மயங்குமென்றதனால்‌ அந்‌ 
நாட்டு மக்கள்‌, கல்வி கேள்வி மிக்கார்‌ என்பதைக்‌ குறிப்பால்‌ 
குறித்தவாறாம்‌. (௧௪௧): 

சேடி, தமயந்திக்குப்‌ பாஞ்சால மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௪௯.விடக்கதிர்வேல்‌ காளை இவன்கண்டாய்‌ மீனின்‌, 
தோடக்கோழியப்‌ போய்நிமிர்ந்த தூண்டில்‌-மடற்கமுகின்‌ 
செந்தோடூ பீறித்தேன்‌ -செந்நேற்‌ பசுந்தோட்டில்‌ 
வந்தோடூ பாஞ்சாலர்‌ மன்‌. 

(இ-ள்‌.) விடக்‌ கதிர்வேல்‌ காளை இவன்‌ - நஞ்சு பொருக்‌ 
திய ஒளியுடைய வேலேந்திய காளை3போன்றவனாகிய இம்‌ 
மன்னன்‌, மீனின்‌ தொடக்கு போய்‌ ஒழிய நிமிர்ந்த தூண்டில்‌-- 
மீன்‌ பிடித்தற்கு மீன்பிடிப்போர்‌ கோத்திருந்த நாங்கூழ்‌ முதலிய 
இசைகள்‌ போய்விட்டதனால்‌. மேலோங்கிச்‌ சென்ற தூண்டில்‌: 
முட்கோல்‌, மடல்கமுகின்‌ செம்தோடு பீறி - மடலையுடைய கமுக 
மரத்தின்‌ வளமுள்ள மலர்‌இதழ்களைக்‌ கிழிக்க, தேன்‌ - (அதி 
லிருந்து வழிந்த) தேனானது, செந்நெல்‌ பசும்‌ தோட்டில்‌ வந்து 
ஓடு - செந்நெற்பயிர்களின்‌ பசுந்தாளின்‌ வழியாக வந்து விழுந்து: 
£ீழிறங்குகின்ற நீர்வளமிக்க, பாஞ்சாலர்‌ மன்‌ - பாஞ்சாலநாட்டு 
மக்கட்கு வேந்தனாவான்‌, கண்டாய்‌ - அறிக்துகொள்வாயாக. 

(௧ - து.) வீமன்‌ குல விளக்கே! இவ்வேந்கன்‌ உ 
தூண்டில்‌ முள்ளில்‌ மாட்டியிருந்த இரை போ தலால்‌ 


172 நள வெண்பா [சுயம்வா 


விரைந்து மேலெழுந்த அக்கோலின்‌. முள்‌, கமுகின்‌ பாளை . 
யைக இற. அதிலுள்ள கேன்‌, செக்நெற்பயிரின்‌ தாள்‌ 
களினமேல்‌ வழிந்தகோடுகன்ற பாஞ்சால நாட்டு வேந்த 
வான்‌ என்ப கரம்‌. ்‌ 


. (வி-ரை.) விடம்‌ - நஞ்சு. நஞ்சன்‌ தன்மை அதனை உண்‌ 
மாரை உயிர்‌ மாய்ப்பது. அதுபோல்‌ வேலும்‌ தன்னை எதிர்த்தா 
ரைக்‌ கொன்றொழிக்கும்‌ தன்மையுடையதாதலால்‌, “விடக்கதிர்‌ 
வேல்‌” என்றார்‌. காளை போல்வானைக்‌ காளையென்ற து ஆகுபெயர்‌. 
_அண்டிற்கோலின்‌ முட்பட்டுக்‌ கமுக மடலினின்றும்‌ தேன்‌ 
வழிந்து நெற்பயிர்களின்‌ தாளில்‌ பாய்ந்தோடுமென்‌ றதனால்‌ நாட்‌ 
டின்‌ நீர்வளனும்‌ கிலவளனும்‌ வானம்‌ வறக்காது மழை வளம்‌ 
தரும்‌ அவன்றன்‌ செங்கோற்‌ இறப்பும்‌. கொற்றமும்‌ கூறிய 
வாறாம்‌. மழை பெய்தற்கும்‌ நாடு. வளத்திற்கும்‌ காரணம்‌ செங்‌ 
“கோலே என்பதனை, 


** கோனிலை திரிந்திடிற்‌ கோள்கிலை திரியும்‌ 
கோள்கிலை திரிந்திடின்‌ மாரிவறங்‌ கூரும்‌ 
மாரி வறங்கூரின்‌ மன்னுயி ரில்லை 
மன்னுயிர்‌ எல்லாம்‌ மண்ணாள்‌ வேந்தன்‌ !.' 
தன்னுயிர்‌ என்னும்‌ தகுதியின்‌ றாகும்‌” 

என்னும்‌ மணிமேகலை அடிகளானும்‌, 

”£ இயல்புளிக்‌ கோலோச்சும்‌ மன்னவன்‌ நாட்ட 
பெயலும்‌ விளையுளும்‌ தொக்கு? 


என்னும்‌ தேவர்‌ திருமறையானும்‌ உணர்க. (௧௪௨) 


சேடி, தமயந்திக்குக்‌ கோசல நாட்டுமன்ளனைக்‌ காட்டல்‌ 
-௧௫௦. அன்னம்‌ துமிலேழுப்ப அந்தா மரைவயலில்‌ 
்‌ சேந்நெல்‌ அரிவார்‌ சினையாமை--வன்முதுகில்‌ 
கூனிரும்பு தீட்டும்‌ குலக்கோ சலநாடன்‌ 
தேனிருந்த சோல்லாயிச்‌ சேய்‌. 
(இ-ள்‌.) தேன்‌ இருந்த சொல்லாய்‌ - தேனின்‌ இனிமை 


தங்கிய சொற்களையுடைய தமயந்தியே /, இச்‌ சேய்‌-இவ்வரளெங்‌ 


1. மணிமேகலை, எ : ௮-௧, 2, இருக்குறள்‌, ௫௫. 








காண்டம்‌ | மூலமூம்‌ உரையும்‌ SS 


குமரன்‌, அன்னம்‌ துயில்‌ எழுப்ப - அன்னப்‌ பறவையான 
(காலையில்‌) தம்மைத்‌ தூக்கத்தினின்று எழும்படி ஓலிசெய்ய, 
(அதனால்‌ எழுந்துசென்று) அம்‌ தாமரை வயலில்‌ - அழகிய 
தாமரைகள்‌ படர்ந்துள்ள வயலில்‌, செம்நெல்‌ அரிவார்‌ - செந்‌ 
நெற்‌ கதிர்களை அறுக்கின்‌ றவர்கள்‌, சனை ஆமை வன்‌ முதுகில்‌ - 
கருக்கொண்டிருக்கும்‌ ஆமையின்‌ வலிய முதுகு ஓட்டில்‌, கூன்‌ 
இரும்பு திட்டும்‌ - வளைவான அரிவாள்களைத்‌ திட்டுகின்ற, குலக்‌ 
கோசல நாடன்‌ - சிறப்புமிக்க கோசலநாட்டு வேந்தனாவன்‌. 


க-து. தேனினும்‌ இனிக்கும்‌ . இன்சொல்லாய !' 
அன்னப்பறவைகள்‌ விடியற்காலையில்‌ தம்மைத அயி 
லெழுப்ப எழுந்துசென்னறு நெல்லரிவோர்‌ தம்‌ அரிவாள்‌ 
களைக்‌ கருக்கொண்ட . ஆமைகளின்‌ ' முதுகோட்டின மீ தூ 
இட்டுகின்ற வளம்பொருந்திய கோசலகாட்டு வேந்தன்‌ 
இவன்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) விளைந்து மடிந்துகிடக்கும்‌ செந்நெற்கதிர்களை 
வைகறைப்போதில்‌ பனிப்பதத்தில்‌ அறுப்பதற்கு வயற்பக்கள்‌ 
களில்‌ படுத்துறங்குகின்றவர்களை, அன்னப்பறவைகள்‌ ஒலி 
செய்து எழச்செய்து ஆயத்தப்படுத்துகன்றன. எனவே, நீர்வளத்‌- 
தால்‌ என்றும்‌ மாறாது வாழ்கின்ற நீர்வாழ்‌ பறவை. முதலிய: 
இனங்களைக்‌ கொண்டது கோசலகாடு என நாட்டின்‌ சிறப்பைக்‌ 
கூறி, மன்னன்‌ பெருமையைச்சேடி . தமயநீதிக்கு உணர்த்திய 
வாரும்‌ ; சனையாமை; சூற்‌ கொண்டுள்ள ஆமை, கூன்‌ இரும்பு- 
வளைவுள்ள இரும்பு எனக்‌ கருக்கு அரிவாளை உணர்த்தலால்‌: 
கருவி ஆகுபெயர்‌. ஆமை முதுகில்‌ அரிவாள்‌ தீட்டுதலை, 


1 நெல்லரி தொழுவர்‌ கூர்வாள்‌ மழுங்கின்‌ 
பின்னை மறத்தோடு அரியக்கல்‌ செத்து 
அள்ளல்‌ யாமைக்‌ கூன்புறத்‌ துரிஞ்சும்‌ 
நெல்லமல்‌ புரவின்‌ இலங்கை” 


எனப்புறத்தும்‌ வருதல்‌ கண்டின்புறுக. வன்‌ முதுகு : பண்புத்‌ 
தொகை. தேன்‌ அதன்‌ சுவையைக்‌ குறித்தலால்‌ ஆகுபெயர்‌, 
தேன்‌... இருத்தல்‌ ; என்றும்‌ மாறாது சுவையாகத்‌ தேன்போல்‌ 
இனிமையாகத்‌ தோன்றல்‌. (௧௪௩) 
சத பதத dr Err ET கல்‌ வட்ட வ வரர உஷாராக அரக க ன ரர்‌ எகா அறத ௮ மக்கர்‌ தக க்கள்‌ நகல்‌ 


1. புறம்‌: ௩௭௯. 


174 நளவெண்பா | சுயம்வர 


சேடி, தமயந்திக்கு மகதநாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௫௧. புண்டரிகந்‌ தீயேரிவ போல்விரியப்‌ பூம்புகைபோல்‌ 
வண்டிரியும்‌ தெண்ணீர்‌ மகதர்கோன்‌--எண்திசையில்‌ 
போர்வேந்தர்‌ கண்டறியாப்‌ போன்னாவம்‌ பின்னுடைய 
தேர்வேந்தன்‌ கண்டாயிச்‌ சேய்‌. 


(இ-ள்‌.) இச்சேய்‌ - இவ்வரசிளங்‌ குமரன்‌, எண்‌ திசையில்‌ 
போர்‌ வேந்தர்‌ கண்டு அறியா - எட்டுத்‌ திசைகளிலுமுள்ள 
போரில்‌ வல்லுநரான மன்னர்களும்‌ பார்த்தறியாத, பொன்‌ 
அவம்‌ பின்‌ உடைய தேர்வேந்தன்‌ - பொன்னால்‌ இயன்ற அம்‌ 
யறாத்‌ துணியைத்‌ தன்‌ முதுகற்பூண்ட தேர்‌ ஊர்ந்து செல்‌ 
இன்ற மன்னனானவன்‌, புண்டரிகம்‌ தீ எரிவமீபால்‌ விரிய - செம்‌ 
தாமரை மலர்கள்‌ நெருப்பு எரிவனபோல்‌ மலர்நீதிருக்க, பூம்‌ 
புகைபோல்‌ வண்டு இரியும்‌ - அந்நெருப்பிலிருந்து மேலெழுந்து 
கிளம்பும்‌ புகையைப்‌ போன்று கறியநிற வண்டுக்கூட்டங்கள்‌ 
பறந்தாடிக்கொண்டிருக்கும்‌, தெள்‌ நீர்‌ மகதர்கோன்‌ - தெளிந்த 
நீர்வளமுள்ள மகத நாட்டாருடைய வேந்தனாவன்‌, கண்டாய்‌ - 
-காண்பாயாக. ்‌ 


(க 2 து.) “ஏ கயற்கண்ணி இந்தின்ற இவா, செத்‌ 
தாமரை மலர்கள்‌ நெருப்புப்‌ போல்‌ மலர, அதிலிருந்‌ து 
மேலெழும்பும்‌ புகைபோல்கருகிற வண்டுகள்‌ மேலெழுந்து 
பறந்து இரிகனெற நீர்வளமுள்ள மகதநாட்டுக்கு வேந்த 
வைன என்பதாம்‌. 


(வி- ரை.) புண்டரிகம்‌ - தாமரை: வடசொல்‌. இது 
பொதுப்‌ பெயராகத்‌ தாமரைஜயக்‌ குறிக்குமாயினும்‌ “இ எரிவ” 
என்னும்‌ அடையினால்‌ செந்தாமரை யென்று பொருள்‌ கூறப்‌ 
பட்டது. நீர்ப்பெருக்குள்ள இடங்கள்‌ தோறும்‌ செந்தாமரை 
படர்ந்து மலர்ந்து! கிடப்பதால்‌ அவைகள்‌ காண்பார்க்கு 
நெருப்பு எரிவனபோல்‌ தோன்றுகின்றன. அவைகளின்‌ தேனை 
உண்டுகளித்த கரியகிற வண்டுகள்‌ மேலெழுந்து பறந்து இரிவன. 
அந்நெருப்பில்‌ தோன்றும்‌. புகைக்‌ கூட்டம்போல்‌ காட்சிதந்து 
இன்பக்கடலில்‌ ஆழ்த்துகின்றன. இவ்வளவுக்குங்‌ காரணமாக 
கின்றது, நீரின்‌. தண்ணிய வளனன்றோ 2 அதனை அசிரியர்‌ 
“தெண்ணீர்‌' என்ற சொல்லாற்‌ சுருங்கச்‌ - சொல்லி 
விளங்க வைத்தார்‌. “தெண்ணீர்‌ வயற்றொண்டை நன்னா” 
“டென்றார்‌ பிறரும்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 175 


* “அள்ளற்‌ பழனத்‌ தரக்காம்பல்‌ வாயவிழ 
- வெள்ளம்தீப்‌ பட்ட தெனவெரீஇப்‌--புள்ளினம்தாம்‌ 
கைச்கிறகாற்‌ பார்ப்பொடுக்கும்‌ கவ்வை உடைத்தசோ 
நச்லைவேற்‌ கோக்கோதை நாடு” 


்‌ என்னும்‌ முத்தொள்ளாயிரச்‌ செய்யுளும்‌ செவ்வல்லி மலர்கள்‌ 
விரிந்த காட்சியை “வெள்ளம்‌ தஇீப்பட்டது” என்று கூறியது, 
இதனோடு ஓப்பவைத்து மகிழற்பாலதா யுள்ளமை காண்க. இவ்‌ 
வாறே கலிங்கத்துப்‌ பரணியில்‌ காடு பாடியது என்னும்‌ பகுதிக்‌ 
கண்‌, 


2 “செந்நெருப்பினைத்‌ தகடு செய்துபார்‌ 
செய்த தொக்கும்‌ அச்‌ செந்தரைப்‌ பரப்பு 
அந்நெருப்பினில்‌ புகைதிரண்ட தொப்பு 
அல்ல தொப்புறா அதனி டைய்புறா' 


என்றதும்‌ இக்கருத்தொடு முழுதும்‌ ஒத்திருத்தல்‌ அறிக. 


“போரெனிற்‌ புகலும்‌ புனைகழல்‌ மறவர்‌' வழித்தோன்ற 
லைன விளக்குவாராய்‌ “போர்‌ வேந்தர்‌ கண்டறியாப்‌ பொன்னா 
வம்‌ பின்னுடைய...வேந்தன்‌” என்றார்‌. அவன்றன்‌ புறமுதுகு 
காட்டிச்‌ செல்லாத வீரத்தை விளக்கிய சிறப்பு மாண்பாக 
அமைந்துள்ளமை காண்க. பொன்‌ அவம்‌ - பொன்னால்‌ தன்‌ 
வெற்றிப்‌ பெருமிதம்‌ தோன்ற அமைத்தணிந்த அம்புப்புட்டில்‌. 
(௧௪௫) 


சேடி, தமயந்திக்கு அங்கநாட்டு அரசனைக்‌ காட்டல்‌ 
௧௫௨. கூன்சங்கின்‌ பிள்ளை கொடிப்பவளக்‌ கோடிடறித்‌ 
தேன்கழியில்‌ வீழத்‌ திரைக்காத்தால்‌-வான்கடல்வக்‌ 
தந்தோ எனவேடூக்கும்‌ அங்ககநா டாளுடையான்‌ 
செந்தேன்‌ மொழியாயிச்‌ சேய்‌. 


(இ-ள்‌.) செம்தேன்‌ மொழியாய்‌ - நல்ல தேன்‌ போன்ற 
இனித்த சொல்லாளே /, இச்சேய்‌ - இவ்வரசிளங்குமரன்‌, கூன்‌ 
சங்கின்‌ பிள்ளை - வளைவுள்ள சங்குகளின்‌ குஞ்சுகள்‌, பவளக்‌ 
“கொடி கோடு இடறி - பவளக்கோட்டுக்‌ கொம்பினால்‌ தடுக்கப்‌ 
பெற்று மேலேறிச்‌ செல்லவொண்ணாமல்‌, தேன்‌ கழியில்‌ வீழ - 
தேன்‌ பாய்கின்ற கழிக்கரையிடத்தே தவறி விழுங்கால்‌, வான்‌ 





1. முத்தொள்‌ உக. 2. கலிங்கத்துப்பரணி, அல்ப 


176 நளவெண்பா [| சுயம்வர 


கடல்வந்து - பெரிய கடல்‌ நெருங்கி வந்து, இரைக்கரத்தாள்‌ 
அந்தோ என எடுக்கும்‌ - அலைகளாகிய தன்‌ கைகளினால்‌ ஐயோ 
வென்று கதறி இரக்கங்கொண்டு தழுவிக்‌ (கரையில்‌) எடுத்து 
விடுகின்ற, அங்கநாடு ஆளுடையான்‌ - அங்கநாட்டை ஆட்சி 
செலுத்துகின்ற மன்னனாவான்‌. * 

(க-து. *கேனென. இணிக்குளு, செளுசொல்லாய்‌! 
இவ்வரசிளங்குமரன்‌, கூன்சங்கன்‌ இளங்குஞ்சுகள்‌ கடந்து 
போங்கால்‌ பவளக்கொடி டுக்க க கேண்கழியில்‌ விழும்‌: 
போது கடல்‌ அந்தோ வென்று அலறிக்‌ தன்‌ அலைக்‌ 
கைகளினால்‌ தழுவியெடுத்து விடுகின்ற நெய்தல்‌ நிலளு 
சார்க்‌ த அங்கநாட்டை ஆளும்‌ மன்னனாவான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) கூன்‌ சங்கு - வளைவான சங்கு... பிள்ளை - இளங்‌: 
குஞ்சு. அவை குழந்தைப்‌ பருவத்தினவாகலான்‌, தவழ்ந்து செல்‌ 
லுங்கால்‌ சிறிது மேடான பகுதிகளில்‌ ஏறமுடியாது வீழ்வது 
இயல்பு... அவைகட்குப்‌ பவளக்கொடி மேடாக இருக்கின்றது. 
அதை ஏறிக்‌ கடக்கமாட்டாமல்‌ மலர்களிலிருந்து தேன்‌ வடிந்து 
பாய்கின்ற உப்பங்கழிகளில்‌ விழுந்துவிடுகின்றன. அதைக்‌ கண்ட 
கடல்‌, குழந்தைமேல்‌ இரக்கங்கொண்டு. “ஐயோவென்று' பதறி 
அலறிக்கொண்டு வந்து தன்‌ அலைகளென்னும்‌ கைகளினால்‌ 
தாங்கியெடுத்துக்‌ கரையேற்றிவிட்டுச்‌ செல்கின்றது. அவ்வளவு 
சிறப்புமிக்க கடல்‌ பக்கத்தே கொண்ட அங்கநாடென நாட்டின்‌ 
சிறப்பைக்‌ கூறினார்‌. கடற்கரைகளில்‌ சங்கு, ஈண்டு அவைகளின்‌ 
குஞ்சுகள்‌ எங்கும்‌ தவழ்க்துகொண்டு செல்வது இயற்கை; அவை 
பள்ளங்களில்‌ விழுவதும்‌ இயற்கை; பவளக்கொடிகள்‌ அடம்பங்‌ 
கொடிகள்‌ முதலியனவும்‌ படர்ந்திருப்பதும்‌ இயற்கை ; கடலின்‌ 
அலைகள்‌ “சோ” வென்னும்‌ ஒலியுடன்‌ போவதும்‌ வருவதும்‌ தன்‌ 
னுள்‌ உள்ளே உள்ள பொருள்களை வெளியே கொணர்தலும்‌ 
கரையிலுள்ள பொருள்களை உள்ளே கொண்டு செல்வ தும்‌ - 
இயற்கை. இவ்வியற்கைக்‌ காட்சகளையெல்லாம்‌ ஒன்றுபடுத்தித்‌ 

தம்‌ மனத்தகத்‌ தமைத்து உருவக அணியும்‌ தற்குறிப்பேற்ற அண 
யும்‌ தந்து பிள்ளையைக்‌ காத்தற்குவரும்‌ தாய்மையுள்ளம்‌ படைத்த 
ருவர்போல்‌ . அலறிக்கொண்டு வந்து தன்‌ கைகளால்‌ எடுத்து 
வெளியேற்றி விடுவதுபோல்‌ கரையேற்றியதாகச்‌ குறித்தார்‌. 
கடல்‌ அலைகள்‌ இரைந்துகொண்டு வருதலைக்‌ குழந்தைக்‌ 
காக இரக்கங்கொண்டு அந்தோவென்று கூறுவதாகவும்‌ அலை 
களினால்‌ :அக்குஞ்சுகளை ஓதுக்கிக்கொண்டு செல்வது தன்‌ 
கைகளால்‌ அணைத்தெடுத்துக்‌ காப்பாற்றி வெளிக்கொணர்ந்து 
விட்டதாகவும்‌ அமைத்த தற்குறிப்பேற்ற அணி மகிழ்வும்‌ இறும்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 177 


பூதும்‌ ஊட்டுவதாய்ச்‌ சிறந்து அமைந்திருத்தலை. ஓர்‌க. இதனால்‌ 
அந்நாடு தாய்மையன்பு சான்றது என இறைச்சி, உள்ளுறை 
யாகவும்‌ கொள்க. (௧௪௫) 


சேடி, தமயந்திக்குக்‌ கலிங்கநாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 

௧௫௩. வேள்வாளைக்‌ காளைமீன்‌ மேதிக்‌ குலமெழுப்பக்‌ 
கள்வார்ந்த தாமரையின்‌ காடூழக்கிப்‌--புள்ளோடு 
வண்டி ரியச்‌ செல்லும்‌ மணிகீர்க்‌ கலிங்கர்கோன்‌ 
தண்டேரியல்‌ தேர்வேந்தன்‌ தான்‌. 

(இ-ள்‌.) தண்‌ தெரியல்‌ தேர்வேந்தன்‌ தான்‌ - குளிர்ச்சி 
யுள்ள மலர்மாலையணிந்த தேரூரும்‌ வேந்தனாகிய இவன்‌, மேதிக்‌ 
குலம்‌ - எருமைக்‌ கூட்டங்கள்‌, வெள்வாளைக்‌ காளைமீன்‌ எழுப்ப- 
வெண்ணிறம்‌ பொருந்திய வாளை இளமீன்களை (விழுந்து) களப்பு 
வதனால்‌ (அவைகள்‌), கள்வார்க்த3 தாமரையின்‌ காடு உழக்கி - 
தேன்‌ ஒழுகிய தாமரை மலர்களையெல்லாம்‌ .இண்டி, : புள்ளோடு 
வண்டு இரிய செல்லும்‌ - பறவைகளுடன்‌ வண்டுகளும்‌ அஞ்சி 
யோடும்படி பாய்ந்தோடுகின்ற, மணிநீர்க்‌ கலிங்கர்கோன்‌ - மணி 
போலும்‌ நிறத்தினையுடைய நீர்வளமுள்ள கலிங்கநாட்டில்‌ வாழ்‌ 
வார்க்கு வேந்தனாவான்‌. ல்‌ 


க-து.) (௪ கொடியிடையாய்‌!)  இவவேந் கன்‌, 
எருமை இனங்கள்‌ நீரில்‌ விழுந்து வாளைமீன்களைக இளப்ப, 
அவைகள்‌ தாமரைக்காட்டை உழக்கி; வண்டுகளும்‌ பறவை 
களாம்‌ ௮ளுசியோடும்படி. பாய்ந்து. செல்கின்ற கலிங்க காட்‌ 
டக்கு அரசனாவான்‌: என்ப தாம்‌. ்‌ ்‌ 

(வி-ரை.) வெள்வாளை - வெள்ளை நிறம்‌ பொருந்திய 
வாளைமீன்‌. காளைமீன்‌ - காளைபோன்ற துடிப்புள்ள மீன்‌ என 
உவமத்‌ தொகையாகக்‌ கொள்ளலுமாம்‌. எழுப்ப: காரணப்‌ 
பொருட்டாய்‌ வந்த செயவெனெச்சம்‌. தாமரையின்‌ காடு: 
தாமரை மிகுதி, அஃது இங்கே தாமரை மலரை உணர்த்திற்று ; 
மூதலாகுபெயர்‌. புள்‌-பறவை. வண்டு-வண்டினங்கள்‌. தாமரை 
மலரில்‌ வாழ்வன பறவைகளும்‌ வண்டினமும்‌ ஆகலான்‌, வாளை 
மீன்‌ உழக்க அவைகள்‌ அஞ்சிப்‌ பறந்து செல்வவாயின. . எனம 2 
கலிங்க நாட்டு நீர்வளங்‌ குறித்தவாறாம்‌. 'இக்கருத்தோடொப்ப, 


** ச ற்‌ றுகிலை முனைஇய செங்கட்‌ காரான்‌. 
ஊர்மடி கங்குலீன்‌ கோன்களை பரிந்து . னு 
1. அகம்‌. ௪௫௬. ்‌ 


ந. மீக 


178 நளவெண்பா | சுயம்வர 


கூர்முள்‌ வேலி கோட்டின்‌ நீக்க . 
நீர்முதிர்‌ பழனத்து மீனுடன்‌ இரிய 
அந்துூம்பு வள்ளை மயக்கித்‌ தாமரை 
வண்டூது பனிமலர்‌ ஆரும்‌ ஊர? 


என அகத்தினும்‌ வருதல்‌ காண்க. மணிநீர்‌-வற்றாத நீர்‌. மணி 
நீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌” என்னும்‌ குறட்குப்‌ பரிமேலழகியார்‌ 
“வற்றாத நீ' ரெனப்‌ பொருள்‌ விளக்கினர்‌. 2“மாசறத்‌ தெளிந்த 
மணிநீர்‌ இலஞ்சி” என்றார்‌, மணிமேகலையாசிரியரும்‌. (௧௪௬) 


சேடி, தமயந்திக்குக்‌ கேகய நாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 


௧௫௪. அங்கை வரிவளையாய்‌ ஆழித்‌ திரைகொணர்ந்த 
சேங்கண்‌ மகரத்தைத்‌ தீண்டிப்போய்க்‌--கங்கையிடைச்‌ 
சேல்குளிக்கும்‌ கேகயர்கோன்‌ தெவ்வாடற்‌ கைவரைமேல்‌ 
வேல்குளிக்க நின்றானிவ்‌ வேந்து. 


(இ-ள்‌.) வரிவளை அம்‌ கையாய்‌ - இற்றினையுடைய வளைய 
லணீந்த அழகிய கையினையுடையாய்‌, தெவ்‌ ஆடல்‌ கைவரை 
மேல்‌ - பகைவருடைய வலிமை பொருந்திய யானை களின்மேல்‌, 
வேல்‌ குளிக்க நின்றான்‌ இவ்‌ வேந்து - வேற்படை பாய (அதனை 
விட்டுப்‌ போர்க்களத்தில்‌ வென்று) நின்றவனான . இம்‌ 
மன்னன்‌, ஆழிதிரை கொணர்ந்த - கடலின்‌ அலையானது 
கொண்டுவந்து ஓதுக்கிய, செம்கண்‌ மகரத்தை-சிவந்த கண்களை 
யுடைய சுறாமீனினை, தீண்டிபோய்‌ கங்கை இடை - தொட்டுச்‌ 
சென்று கங்கையாற்றின்‌ நீரில்‌, சேல்குளிக்கும்‌ கேகயர்கோன்‌- 


கெண்டை மீன்கள்‌ நீந்திச்‌ செல்கின்ற. கேகய நாட்டினர்க்கு 
வேந்தனாவன்‌. 


(௧-து.) “ஏ அங்கை வரிவனையாய்‌ ! இவ்‌ வேந்கன, 
கடலலைகள்‌ . ஒதுக்க . கொண்டுவந்த  சறாமீனினமேல்‌ 
கெண்டை மீன்கள்‌ உராய்ந்து சென்று கங்கைநீரில்‌ குளிக்‌ 


கின்ற நீர்வளமிக்க கேகயநாட்டுக்கு மனனனாவான காண்‌ 
பாயாக” என்ப தாம்‌. 


_.. (வி-ரை,) டன கடலிற்‌ பாய்‌ i கடலில்‌ 
ப கரக்‌ று ற்‌ ய்வதால்‌, அக்கடலின்‌ 


ராடு எதிர்த்துப்‌ பாயுங்கால்‌ கடலிலுள்ள சுறா 
.... 4. திருக்குறள்‌, ௭௫௨, 2. மணிமேகலை, ௫:௭. bo 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 1g 


மீன்கள்‌ வந்து கங்கைநீரில்‌ மிதந்து செல்கின்றன. . அதுகாலைக்‌ 
கங்கையில்‌ வாழும்‌ கெண்டைமீன்கள்‌ புதிசாகவந்த சுறு மீன்கள்‌ 
மீது உராய்கின்‌றன; அவ்வுராய்தலினால்‌ உவர்நீர்த்தன்மை படிந்த 
சுறாமீனின்‌ உடலைத்‌ தீண்டியபோ து அதற்கு ஒருவகை அருவருப்‌ 
புணர்வு தோன்றுகிறது. அதனால்‌ அது கங்கைரீரில்‌ குளித்துச்‌ 
செல்கின்றதென இயற்கையாக நிகழும்‌ நிகழ்ச்சியைத்‌ தற்குறிப்‌ 
பேற்றமாக்கி ஆசிரியர்‌ கூறினார்‌. எனவே, கேகயநாடு கடலொடு: 
கலக்கும்‌ கங்கைநீர்‌ வளனுடையதென அந்நாட்டின்‌ இயற்கை 
வளத்தைக்‌ கூறியதாயிற்று. - 
ஆழி - கடல்‌. சுறாமீன்களுக்குக்‌ கண்கள்‌ செந்கிறமாக இருத்‌ 
தலால்‌, செங்கண்‌ மகரமென அடைகொடுத்துக்‌ கூறினார்‌. 
தெவ்‌ - பகைமை ; அதன்‌ தன்மையுடைய பகைவரை உணர்த்த 
லால்‌ குணவாகுபெயர்‌. கைவரை - தோள்களாகிய மலையென்று 
கொள்ளலுமாம்‌. வேல்‌ குளிக்க நிற்றல்‌ - வேலைப்‌ பாய்த்திக்‌ 
கொன்று போர்க்களத்தில்‌ பெருமிதத்தோடு நிற்றல்‌. வேந்து - 
மன்னன்‌. அஃறிணைபோல்‌ நின்று உயர்திணை உணர்த்திய 
சொல்‌. அரசு, அமைச்சு, தூது, ஒற்று என்பனபோல. குளித்தல்‌ - 
நீரில்‌ மூழ்கி நீந்திச்‌ செல்லுதல்‌. (௧௫௭) 


சேடி, தமயந்திக்குக்‌ காந்தாரநாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௫௫. மாநீர்‌ நேடுங்கயத்து வள்ளைக்‌ கொடிமீது 
தானேகும்‌ அன்னம்‌ தனிக்கயிற்றில்‌--போம்கீள்‌ 
கழைக்கோ தையரேய்க்கும்‌ காந்தார நாடன்‌ 
மழைக்கோதை மானேயிம்‌ மன்‌. 


(இ-ள்‌.) மழை கோதை மானே - மேகம்‌ போன்ற கருங்‌ 
கூந்தலையுடைய மான்போல்வாய்‌, இம்மன்‌-இவ்வேக்தன்‌.. மாநீர்‌ 
நெடுங்கயத்து - நீர்ப்பெருக்கமுள்ள நீண்ட தடாகத்திற்‌ படர்ந்‌ 
துள்ள, வள்ளை கொடிமீது தான்‌ ஏகும்‌ அன்னம்‌ - வள்ளைக்‌ 
கொடியின்மேல்‌ ஏறித்‌ தானாகத்‌ (தனியே) செல்கின்ற அன்னப்‌ 
பறவையான து, தனிக்‌ கயிற்றில்‌ போம்‌ - (இருபக்கங்களினும்‌ 
நாட்டிய மூங்கில்களிற்‌ கட்டியுள்ள) ஒற்றைக்கயிற்றில்‌ (தள்‌ 
ளாடிச்‌) செல்கின்ற, கழைக்‌ கோதையர்‌ ஏய்க்கும்‌ காந்தார 
நாடன்‌ - (மூங்கிலின்மேல்‌ ஏறிவிளையாடுகின்‌ ற) கழைக்‌ கூத்திய 
ராகிய பெண்கள்‌ போல்‌ கோன்றுகின்‌ ற காந்தார நாட்டுக்கு 
மன்னனாவான்‌. x 

(௧ - து.) “எ மேகம்‌ போன்ற கூந்கதலாய்‌ ! தடாகது 
தில்‌ படர்ந்துள்ள வள்ளைக்கொடியின்‌ மேல்‌ நடந்து. செல்‌ 


ர்‌ 3 = EGER 
150 நளவெண்பா | சுயம்வர 


கின்ற அனனப்பறவையான து, கழைக்‌ கூத்தாடும்‌ பெண்‌ 
கள்போல்‌ தோற்றமளிகனெற காந்தார நாட்டுக்கு வேந்த 
வான இம்மன்னன்‌ என்ப தாம்‌. 


(வி- ரை.) குளத்தின்‌. நீரின்மேல்‌ வள்ளைக்‌ கொடிகள்‌ ஒன்‌ 
றேடு ஒன்று பின்னிக்‌ கொண்டு கயிறுபோல்‌ இருக்கின்றன. 
அதன்மீது அன்னப்பறவைகள்‌ நடந்துசெல்கின்றன. அக்காட்சி 
இருமருங்கும்‌ மூங்கிலை நாட்டி அவைகளில்‌ கயிற்றைக்‌ கட்டி 
அதன்மீது நடந்து கூத்தாடுகின்ற கழைக்கூத்தாடிப்‌ பெண்‌ 
போல்‌ தோன்றுகின்றது. அன்னத்தைப்‌ பெண்களுக்கு: உவம 
மாகச்சொல்வது மரபாகலான்‌, அவை நடந்துசெல்வது இவ்வாறு 
தோன்றுவதாகக்‌ குறித்துக்‌ காந்தார நாட்டின்‌ நீர்வளத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினார்‌. 

இவ்வாறே சிந்தாமணி ஆசிரியரும்‌ வள்ளைக்‌ கொடிகளின்‌ 
மேல்‌ வாளைமீன்கள்‌ ஏறிப்பாய்ந்து செல்வன, கழைக்‌ கூத்தாடும்‌ 
பெண்கள்‌ ஆடுவது போன்றும்‌, நாரைகள்‌. இருப்பன, அக்கூத்‌ . 
தினைப்‌ பார்ப்போராகவும்‌ குறித்துள்ளமையும்‌ இதனோடு ஓத்த 
கருத்தாகலான்‌, அதனைத்‌ தருகின்றோம்‌ : 


** கூடினார்க ணம்மலர்க்‌ குவளையங்‌ குழியிடை 
வாடுவள்ளை மேலெலாம்‌ வாளையேறப்‌ பாய்வன 
பாசொல்‌ கயிற்றிற்பாய்நக்‌ து பல்கலன்‌ ஓலிப்பப்போந்‌ 
தாடுகூத்தி ஆடல்போன்‌ ற நரரைகாண்ப ஓத்தவே” 


்‌ என்பதாம்‌. பலாக்கனியைப்‌ பறித்துத்‌ தலையிற்‌ சுமந்து கொண்டு 

சென்று இருமருங்கினும்‌ உள்ள கமுக மரங்கள்மீது பற்றிப்‌ 
படர்க்திருக்கின்‌ ற முல்லைக்கொடிகளின்மேல்‌ குரங்குகள்‌ செல்‌ 
இன்ற “காட்சியைக்‌ கழைக்கூத்தாடுவோன்‌ குடத்தைத்‌ தலையிற்‌ 
சுமந்து கொண்டு ஆடிச்செல்லுங்‌ காட்சியாகக்‌ குமரகுருபர 
அடிகள்‌ குறித்திருப்பது இக்கருத்தை ஒத்திருப்பது கண்டு 
மகிழ்க. அதனையும்‌ இதன்கம்‌ வரைகின்றாம்‌ 2 


௫௬௨.௨ ௨௨ ௨௨௨ ௪௨௨௨ உ ௨,௨௧௨ ௧௨௧௨௦௪ ௨ ௨௨௨௨௨௨௨௧௦௧ 
அ ர்க உ: ௫ பம அ அடல பட்ட வதன: 8) 618-5 கடட படட பபபல கரம்‌ கட்டட கலர கட்டடம்‌ 


குடந்தலைக்‌ கொண்டொரு கூன்கழைக்‌ கூத்தன்‌ 
வடந்தனில்‌ நடக்கும்‌ வண்ணம தேய்க்கும்‌ * 





என்பதும்‌ காண்க. A த (௧௪௮) 


1. சீவகசிந்‌. ௬௬. 2, திருவாரூர்‌ ஈரன்மணிமாலை, ௪௧. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 151 


சேடி, தமயந்திக்குச்‌ சிந்துநாட்டு மன்னனைக்‌ காட்டல்‌ 
௧௫௬. அங்கை நெடூவேற்கண்‌ ஆமிழையாய்‌ வாவியின்வாய்ச்‌ 
சங்கம்‌ புடைபேயாத்‌ தான்கலங்கிச்‌--சேங்கமலப்‌ 
பூச்சிந்து நாட்டேறல்‌ பொன்விளைக்கும்‌ தண்பனைகுழ்‌ 
மாச்சிந்து நாட்டானிம்‌ மன்‌. 


(இ-ள்‌.) அம்கை - உள்ளங்கையையும்‌, நெடுவேல்கண்‌ 
ஆய்‌ இழையாய்‌ - நீண்ட வேற்படையையும்‌ ஒத்த கண்களை 
யுடைய ஆய்ந்தெடுத்த அணிகளையுடையாய்‌, இம்மன்‌ - இந்த 
வேந்தன்‌, வாவியின்வாய்‌ சங்கம்‌ புடைபெயர - தடாகங்களிற்‌ 
சங்குகள்‌ தாமிருந்த இடத்தைவிட்டு நகர்ந்து செல்வதால்‌, செந்‌ 
தாமரைபூ கலங்கி சிந்தும்‌ நாள்‌ தேறல்‌ - செந்தாமரை மலர்கள்‌ 
அசைந்து சொட்டி வழிகின்ற புதுத்‌ தேனானது, பொன்விளைக்‌ 
கும்‌ தண்பணைகூழ்‌ - பொன்னிறமுள்ள நெற்பயிரை வளரச்‌ செய்‌ 
கின்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள்‌ சூழ்ந்த, மா சிந்து நாட்‌ 
டான்‌ - பெருமை பொருந்திய இந்து நாட்டுக்கு வேந்தனாவன்‌. 

(க - து.) “நீண்ட கண்ணினாய்‌ ! இவ்வேக்‌ கன்‌, சங்கு 
கள்‌ நகாந்து செல்வதனால்‌ தடாகங்களிலுள்ள செந்‌ 
தாமரைமலர்‌ த கேன சொட்டிவழிந்து பொன்போன்ற 
நெற்பயிர்களை வளர்க்கின்ற பெருமைமிக்க இந்து நாட்டுக்கு 
மனனனாவன்‌' என்பகுரம்‌. 

(வி- ரை.) அம்‌ கை: அங்கை என்பதன்‌ திரிபு. 

*₹ அகமுனர்ச்‌ செவிகை வரினிடை யன கெடும்‌ * 


என்னும்‌ ஈன்னூல்‌ விதிப்படி புணர்ந்தது. உள்ளங்கையைப்‌ 
போன்ற குவிந்த தன்மையும்‌ வேலைப்‌ போன்ற நீட்ட அகற்ி 
கூர்மை கொடுமை முதலியனவும்‌ பொருந்திய கண்‌. இவை 
கண்‌ களுக்குக்‌ கொடுத்த அடைமொழிகள்‌. 


சங்கம்‌: சங்கு; அம்முச்சாரியை பெற்றது. சங்குகளின்‌ 
புடை பெயர்ச்சியினால்‌. தடாகத்திலுள்ள செந்தாமரை மலர்கள்‌ 
தேனைச்‌ சொரிந்து அது நீருடன்‌ கலந்து செந்நெற்பயிர்களை 
வளர்க்குமென்றமையான்‌, காடு நாடாவளத்ததாய்‌ நீரும்‌ தேனும்‌ 
கலந்துசெல்லும்‌ இடையறா நீர்வளனும்‌ நிலவளனும்‌ மிக்க 
நாடென நாட்டின்‌ பெருமை கூறியவாறு. இவ்வாறே, 





1. நன்னூல்‌, ௨௨௨. 


182 நளவெண்பா [சுயம்வர 


"* விழுந்த வஞ்றை வண்டினம்‌ மிதிப்ப மெல்லரும்பு 
கிழிந்து வார்தரு தேறலும்‌ கிளர்‌னைப்‌ பலவின்‌ 
பழங்க னிந்துவீழ்‌ தேறலும்‌ பழனங்கள்‌ தோறும்‌ 
வழிந்து பாய்தலின்‌ வானுற வளர்வன செந்நெல்‌" 
என்றார்‌ நைடதத்தினும்‌. ்‌ 
பொன்போன்ற நிறமுடைய நெல்லைப்‌ பொன்னென்று கூறி 
னார்‌. அது நெற்கு ஆய்‌, அதனாலுண்டாகிய பயிருக்கு ஆத 
லால்‌, இருமடியாகு பெயர்‌. *சடைச்‌ செந்நெல்‌ பொன்வினைக்கும்‌. 
தன்னாடு” (௬௮) என்றார்‌ முன்னரும்‌. நாள்‌ 4 தேறல்‌-நாட்டேறல்‌ 
எனப்‌ புணர்ந்தது. 
2“ னலமுன்‌ றனவும்‌ ணளமுன்‌ டணவும்‌ 
ஆகும்‌ தநக்கள்‌ ஆயுங்‌ காலே * 
என்னும்‌ நன்னூல்‌ விதி காண்க. அன்றன்றுள்ள தேன்‌ : புதுத்‌ 
கேன்‌ என்றமையால்‌ தாமரை யென்றும்‌ தேன்‌ சொரிகன்ற வள 
மூள்ளகென அதன்‌ செழிப்பையும்‌ நீர்வளத்தையும்‌ நிலவளத்தை 
யும்‌ சட்டிற்று. பூச்சிந்து மாச்சிந்து என்பனவற்றின்‌ எதுகைத்‌ 
கொடைத்‌ திரிபுநயம்‌ காண்க. (௧௫௯) 


நளனுருளிற்‌ போந்திருந்த தேவர்களை இன்றரென அறியாது 
தமயந்தி கலங்குதல்‌ 


௧௫௭. காவலரைத்‌ தன்சேடி காட்டக்கண்‌ டீரிருவர்‌ 
தேவர்‌ நளன்‌உருவாச்‌ சேன்றிருந்தார்‌-பூவரைந்த 
மாசிலாப்‌ பூங்குழலாள்‌ மற்றவரைக்‌ காணாநின்‌ 
மாசலா டூற்றாள்‌ உளம்‌. 


(இ-ள்‌) பூவரைர்த மாச இலா பூங்குழலாள்‌ - மலர்கதா 
முடித்து அழகுடன்‌ விளங்கும்‌ பொலிவு பொருந்திய கூந்தலை 
படைய தமயந்தியானவள்‌, தன்‌ சேடி காவலரைக்‌ காட்டக்‌ 
கண்டு - தன்‌ தோழியானவள்‌ (அங்கு வந்திருந்த) அரசர்கள்‌ 
எல்லோரையும்‌ (இவ்வாறு இன்னார்‌ இன்னாரெனக்‌ குறித்துக்‌) 
காட்டத்‌ தெரிந்து, மற்று. ஈளன்‌ உருவா சென்று இருந்தார்‌ - 
பின்னர்‌ நளமன்னன்‌ வடிவம்போல்‌ அங்குப்‌ போயிருந்தவராகிய, 
ஈர்‌ இருவர்‌ தேவர்‌ அவரை காணாஙின்று - இந்திரன்‌ முதலிய 

அவாகள்‌ நால்வரையும்‌ இன்னின்னாரென அறியாமல்‌, உளம்‌ 


1. நைடதம்‌, ௯. 2. நன்னூல்‌, ௨௩௭. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 183 


ஊசலாடு உற்றாள்‌-தன்‌ மனம்‌ ஊசலாடுவதைப்போல்‌ தடுமாற்ற 
மடைந்து. நின்றாள்‌. 


(௧ - து.) தமயம்‌தியானவள்‌, கன்‌ தோழி அங்கு 
வந்துருக்க அரசர்களை யெல்லாம்‌ இன்னார்‌ இன்னாரென்று 
காட்டக்‌ தெரிந்துகொண்டு, பின்னர்‌ அங்கு ஈளன்‌ வடிவு 
கொண்டு வந்திருந்த இந்திரன்‌ முதலிய கேவர்கள்‌ நால்‌ 
வரையும்‌ இன்னின்னாரென த தெரியாமல்‌ மனம்‌ தடுமாறி 
நின்றாள்‌ என்ப காம்‌. 

(வி-ரை.) “ஈரிருவர்‌ தேவர்‌ நளனுருவாச்‌ சென்றிருந்தார்‌ ; . 
மற்றவரைக்‌ காணாகின்று உளம்‌ ஊசலாடுற்றாள்‌' எனக்‌ 
கொண்டு கூட்டிச்‌ சொற்றொடராக்கிப்‌ பொருள்‌ கொள்க. ஊச 
லாடுதல்‌ - ஊசல்‌ ஆடும்போது போவதும்‌ வருவதுமான 
இயற்கைத்‌ தன்மை. அதுபோல்‌ தமயந்தியின்‌ மனம்‌ அவர்களை 
நாடிப்‌ பார்ப்பதும்‌, பின்னர்‌ இவர்‌ யாரோ என மயங்கி வாளா 
நிற்பதும்‌ பின்னர்ப்‌ பார்த்தலுமாக இருந்தாள்‌. ஊசலாடுவதை 
*“மாசுறு பிறவிபோல வருவது போவதாக? என்றார்‌ கம்ப 
நாடரும்‌. மாசிலாப்‌ பூங்குழலாள்‌, குற்றமற்ற பொலிவினையுடைய 
கூந்தலையுடையாள்‌. கூந்தலுக்கு மாசின்மையாவது, காதலர்‌ 
ஆசை போல்‌ இருளெனக்‌ கருத்து, அறலென நெளிந்து மின்னி 
இயற்கை மணங்கமழ விளங்குவது. 

ப்‌ ன்ப பசுங்கொடி கரியமென்‌ கூந்தல்‌ 
கானமும்‌ புழுகும்‌ கமழ்தர நீவி நள்ளிருள்‌ குடியிருந்த துவே * 
என்றார்‌, இத்தமயந்தி கூந்தலின்‌ சிறப்பைக்‌ கூறிய நைடத 
நூலாரும்‌. (௧௫0) 


தமயந்தி சுயம்வரத்துக்குத்‌ தேவர்களும்‌ வந்திருந்தார்‌ எனல்‌ 
௧௫-௮. பூணுக்‌ கழகளிக்கும்‌ போற்றோடியைக்‌ கண்டக்கால்‌ 
நாணுக்கு நெஞ்சுடைய நல்வேந்தர்‌-—நீணிலத்து 
மற்றேவர்‌ வாராதார்‌ வானவரும்‌ வந்திருந்தார்‌ 
போற்றேர்‌ நளனுருவாய்ப்‌ போந்து. 
(இ-ள்‌.) பூணுக்கு அழகு அளிக்கும்‌ பொன்‌ தொடியைக்‌ 
கண்டக்கால்‌ - (அழகுக்காகத்‌ தானணிந்துள்ள ) அணிகட்கும்‌ 
1. கம்ப ராமா. மிதிலைக்‌ : ௧௦... 
2. நைடதம்‌, அன்னத்தைத்‌ தூது: ௧௧. 


194 நளவெண்பா | சுயம்வா 


அழகு தருகின்ற அழகுடைய பொன்வளையலணிந்த தமயந்தி 
யைப்‌ பார்த்தால்‌, நாண்உக்கு நெஞ்சு உடைய-வெட்கம்‌ கெட்டு 
மனம்‌ வாட்டமுறும்படி நின்ற, நீள்‌ நிலத்து நல்வேந்தர்‌ - நீண்ட 
இம்மண்‌ ணுலகில்‌ றந்த மன்னர்களில்‌, மற்று ஏவர்‌ வாராதார்‌ - 
வேறு எவர்தாம்‌ வாராதிருந்தவர்கள்‌ (எல்லோரும்‌. -வந்துள்‌ 
ளனர்‌), பொன்தேர்‌ நளன்‌ உருவாய்ப்போந்து - அழகிய தேரினை 
யுடைய நளமன்னன்‌ உருவங்கொண்டு, வானவரும்‌ வந்து இருந்‌ 
தார்‌ - தேவர்களும்கூட அச்சுயம்வர மண்டபத்துக்கு வந்திருந்‌ 
தார்கள்‌. (எனின்‌, பிறர்‌ வந்திருந்தது கூ றவேண்டா என்றபடி.) 


(க - து.) தமயந்தியின்‌ சுயம்வரதுதுக்காககு தேவர்‌ 
களகூட நளனுருவக்‌ கொண்டு வந்திருந்தார்களெனின்‌, 
பூவுலக மன்னர்களில்‌ யசர்தாம்‌  வாராம்லிருப்பார்கள்‌ ? 
(எல்லோரும்‌ வந்திருக்‌ தனர்‌) என்ப தாம்‌. 


(வி- ரை.) உலகில்‌ சிலருக்கு இயற்கையாகவே அழகு 
உண்டு; பலர்க்குச்‌ செயற்கையால்‌ அழகு சிறப்பப்‌ புனைவர்‌ ; 
அவ்வழகு ஊட்டுத ற்கு அணி ஆடை மணப்பொருள்‌ முதலியன 
இன்றியமையாது வேண்டப்பெறும்‌. ஆனால்‌ இங்கே தமயந்தி 
இயற்கையாகப்‌ புறவழகும்‌ அக அழகும்‌ நிரம்பிய ஆரணங்கு. 
இவட்குத்‌ திருமணம்‌ நிகழ்த்த எண்ணிய தாய்‌ தந்தையர்‌ 
செயற்கை முறையில்‌ பற்பல அணிகளைத்‌ திருத்தமூறப்‌ பூட்டி 
அணிசெய்தனர்‌. அவ்வணிகள்‌ இவள்‌ தன்‌ அழகுமிக்க உறுப்பைச்‌ 
சேர்ந்தவுடன்‌ அவைகளே தனியழகு பெற்று மிளிர்ந்தன. 
இதனை ஆசிரியர்‌, “பூணுக்கமகளிக்கும்‌ பொற்றொடி? என நயம்‌ 
படக்‌ கூறினார்‌. 


இவ்வாறே காவற்சனகன்‌ கன்னியாயெ தைக்கு அழகு 
படுத்தியதைக்‌ கம்பநாடர்‌; 


*: அமிழ்தினைச்‌ சுவைசெய்‌ தென்ன அழகினுக்‌ கழகு செய்தார்‌.” 


என்று வியப்பும்‌ சுவையுந்தோன்றக்‌ கூறினார்‌. இவள்தன்‌ 
அழகைக்கண்ட அரசிளங்குமரர்கள்‌, தம்‌ அழகுகள்‌ யாவும்‌ 
ஞாயிற்றின்முன்‌ மின்மினி போன்று சறப்படையாமை குறித்துத்‌ 
தாமே வெட்கங்‌ கொண்டு நிற்பார்‌ என்பாராய்க்‌ “கண்டக்கால்‌ 
காண்‌ உக்கு கெஞ்‌சடைய நல்வேந்தர்‌' என்றார்‌. “காண்‌ கொள்‌ 
ரோம்‌ வேந்தர்‌” என்னாது, *நெஞ்சுடைய வேந்தர்‌! என்றது, 
கெஞ்சுக்கு நடுகிலையுண்டு ; அஃது, ஒவ்வாத செயல்‌ செய்ய 


1. கம்பராமா. கோலங்காண்‌ : ௩. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 185 


ஒருவன்‌ முற்படும்போது, அச்செயல்‌ தகுதியற்றதென அவனுக்‌ 
குத்‌ தான்‌ நடுகின்று உணர்த்துகின்றது. ஆயினும்‌, தம்‌ ஆசை 
தாம்‌ எடுத்துக்‌ கொண்ட செயல்களில்‌ முந்த, நன்றோ தீதோ 
அதைச்‌ செய்யவே முற்படுகின்றனர்‌. இஃது உலகியல்‌. கொலை 
ஞன்‌ மற்றொருவனைக்‌ கொலை செய்ய முற்படுகின்றபோ.து, அவன்‌ 
மனச்சான்று நின்று தடுத்துப்‌ போராடியபின்‌ தான்‌ செய்கின்றுன்‌. 
இதனானே, திருவள்ளுவர்‌ தரம்‌ ஆக்கியருளிய திருக்குறட்‌ பெரு 
நூலில்‌ அறமுறைகளைக்‌ கூறுங்கால்‌ மனச்சான்றுக்கு. ஓவ்வச்‌ 
செய்ய வேண்டுமென்றே பல்லிடங்களில்‌ சுட்டிக்காட்டிக்கூறுவர்‌ . 
காட்டாக, 
ட ்‌ “தன்னெஞ்‌ சறிவது பொய்யற்க பொய்த்தபின்‌ 
தன்னெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌? 
என்றும்‌, 
2 வஞ்ச மனத்தான்‌ படி ற்றொழுக்கம்‌ பூதங்கள்‌ 
ஐந்தும்‌ அகத்தே நகும்‌ 
என்றும்‌, 
£ அவர்நெஞ்‌ சவர்க்காதல்‌ கண்டும்‌ எவனெஞ்சே 
நீஎமக்‌ காகா தது” 
என்றும்‌, பிறாண்டும்‌ கெஞ்சையே வற்புறுத்திக்‌ காட்டிச்‌ செல்வா 
ராயினர்‌. அதுபோன்றே அரசர்கள்‌ மனநிலையே “நமக்குத்‌ 
தமயநீதி மணமாலை சூடாள்‌ ; ஆயினும்‌ போய்ப்‌ பார்ப்போம்‌” 
என ஆசை முந்துறுத்தலால்‌ வந்தாராகலான்‌, இவரும்‌ “நாணுக்கு 
நெஞ்சுடைய நல்வேந்தர்‌” என்று குறித்தார்‌ என்க. (௧௫௧) 
தமயந்தி தெய்வத்தை வேண்டுதல்‌ 
௧௫௯. மின்னுந்தார்‌ வீமன்றன்‌ மெய்ம்மாபிற்‌ சேம்மைசேர்‌ 
கன்னியான்‌ ஆகிற்‌ கடிமாலை--அன்னந்தான்‌ 
சொன்னவனைச்‌ சூட்ட அருளேன்றாள்‌ சூழ்விதியின்‌ 
மன்னவனைத்‌ தன்மனத்தே கொண்டு. 

(இ-ள்‌.) குழ்விதியின்‌ மன்னவனை தன்‌ மனத்தே கொண்டு 
(தமயந்தியானவள்‌ ) தன்னைத்‌ தொடர்ந்துள்ள ஊழின்‌ வலியினால்‌ 
நளவேந்தனைத்‌ தன்னினைவில்‌ இருத்திக்கொண்டு, மின்னும்தார்‌ 
வீமன்தன்‌ மெய்மரபில்‌-ஓளியெறிக்கன்ற மாலையணிந்த வீம 








1, இ. 8. திருக்குறள்‌, ௨௯௩ 3 ௨௭௧; ௧௨௧. 


186 நளவெண்பா [சுயம்வர 


னுடைய அழிவில்லாத குலத்தில்‌ பிறந்த, கன்னி யான்‌ ஆகல்‌ - 
நான்‌ கற்பு முதலியவற்றில்‌ சிறந்த கன்னிப்பெண்ணாக இருப்பின்‌- 
அன்னம்‌ சொன்னவனை - என்பால்‌ அன்னத்தாற்‌ சொல்லப்‌ 
பெற்ற வேந்தனன  ஈளனுக்கே,. கடிமாலை சூட்ட அருள்‌ 
என்றாள்‌ - மணமலர்மாலையை நான்‌ குூட்டும்படி (தெய்வமே) 
அருள்புரிவாயாக என்று கூறினாள்‌. 


(௧ - து.) தமயந்‌தியானவள்‌, “நான்‌ வீமன்‌ குலத்தில்‌ 
பிறக்க சிறந்த கன்னியாக இருப்பேனானால்‌, அன்ன தீதாற் 
சொல்லப்பெற்ற மன்னவனுக்கே மணமாலை சூட்டும்படி. 
யாகக்‌ தெய்வமே எனக்கு அருள்புரிவாயாக” என்று 
கூறினாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) மின்னுதல்‌ - விளங்கித்‌ தோன்றுதல்‌. மெய்ம்‌ 
மரபு - பிறர்‌ பழிதூற்றாது ஈற்புகழோடு விளங்கும்‌ குலம்‌; அஃதா 
வது, பழிபாவங்களால்‌ குலம்‌ இடையறவுபட்டு அழியா துவாழை 
யடி வாழைபோல்‌ வளர்ந்து வருங்குலம்‌. சூழ்விதி- சூழ்ந்த 
ஊழ்‌ : முக்கால வினைத்தொகை, *சூட்டஅருள்‌” என்னும்‌ வினை 
யால்‌. வினைமுதலாகிய *தெய்வம்‌” என்ற சொல்‌ வருவித்துரை 
கூறப்பட்டது. தமக்குத்‌ தோன்றாத ஒன்றை-செய்தற்யெலாத 
செயலை - ஒருவர்‌ தெரிந்துகொள்ளவோ செய்யவோ முற்படுங்‌ 
கால்‌ தம்‌ அறிவெல்லைக்கு மேற்பட்ட ஓன்றாகிய கடவுளரை 
வேண்டிக்கோடல்‌ உலகியல்‌; ஆதலான்‌, அம்முறையை முற்‌ 
கொண்ட தமயந்தியும்‌ தன்‌ முன்னர்த்‌ தான்‌ அன்னத்தாற்‌ கூறப்‌ 
பட்டுக்‌ காதலித்த ஈளமன்னன்‌ வடிவில்‌ பலர்‌ அச்சுயம்வர 
மண்டபத்தில்‌ இருத்தலால்‌, யாரெனத்தெரிந்து மணமாலை சூட்ட 
இயலாத நிலையில்‌ திருவருளே துணையெனக்‌ கொண்டு “அன்னர்‌ 
தான்‌ சொன்னவனைச்‌ சூட்ட அருள்‌” என இறைவனை வேண்டிக்‌ 
கொண்டாள்‌ என்க. (௧௫௨) 


தமயந்தி கண்‌ இமைத்தல்‌ முதலிய செயல்களால்‌ தேவரின்‌ 
வேறுபிரித்து நளனை அறிந்தாள்‌ எனல்‌ 
௧௬௦. கண்ணிமைத்த லாலடிகள்‌ காசினியில்‌ தோய்தலால்‌ 
வண்ண மலர்மாலை வாடூதலால்‌--எண்ணி 
நறுந்தா மரைவிரும்பு ஈன்னுதலே அன்னாள்‌ 
அறிந்தாள்‌ நளன்றன்னை ஆங்கு. ப 
(இ-ள்‌.) ஈறும்‌ தாமரை விரும்பு ஈல்‌ நுதலே அன்னாள்‌ - 
மணமுள்ள செந்தாமரை. மலரை: விரும்பி அதிலிருக்கன்ற திரு 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 157 


மகளை யொத்தாளாகிய தமயந்தி, ஆங்கு - அவ்விடத்தில்‌, கண்‌ 
இமைத்தலால்‌ அடிகள்‌ காசினியில்‌ தோய்தலால்‌ - கண்கள்‌ 
இமைகொட்டுவதா லும்‌ கால்கள்‌ மண்ணிற்‌ படுவதாலும்‌, வண்ண 
மலர்‌ மாலை வாடுதலால்‌-அழகிய மலர்‌ மாலைகள்‌ வதங்குவதா லும்‌, 
எண்ணி நளன்‌ தன்னை அறிந்தாள்‌ - எண்ணிப்பார்த்து நளமன்ன 
னைத்‌ தெரிர்துகொண்டாள்‌. 7 

(௧ - து.) தமயந்தியானவள்‌, கண்கள்‌ இமைக தலா 
லும்‌ கால்கள்‌ நிலத்தில்‌ படி.கலாலும்‌ அணிந்‌ த மலர்மாலை 
வாடுகலாலும்‌ ஆராய்ந்தறிந்து களன்‌ இன்னானென 
அறிந்‌ அகொண்டாள்‌ என்பதாம்‌. 

(ஸி-ரை.) தேவர்கட்குக்‌ கண்‌ இமை பொருந்துவதில்லை ; 
இதனாலே தேவர்க்கு “இமையவர்‌” என்னும்‌ பெயருமுண்டு 2 
கால்கள்‌ நிலத்திற்‌ படுவதில்லை; மலர்மாலை வாட்டமுறுவதில்லை 
யென்பார்‌. கண்கள்‌ இமைகொட்டுவதில்லை யென்பதனை, 

* “எல்லை மூவைந்து நாள்கள்‌ உளவென 
இமைக்குங்‌ கண்ணும்‌” 
என்றார்‌ சிந்தாமணியினும்‌. திருக்கோவையாரில்‌ வரும்‌ தலைவன்‌ 
தலைவியைக்‌ கண்டான்‌ ; அவன்‌, திருமகளோ கலைமகளோ வான்‌ 
மகளோ என ஐயுற்று நின்றகாலை, ஐயம்‌ நீங்கற்குக்‌ கண்‌ 
இமைத்தலானும்‌ கால்‌ நிலத்திற்‌ றோய்தலானும்‌ மாலை கருக 
லானும்‌ நிலமகளே - மானிட மங்கையே யென உணர்ந்தான்‌ 
என்று கூற வந்தகாலை, 
ட கல்‌ படைக்‌ கண்‌ இமைக்கும்‌, A 
தோயும்‌ நிலத்தடி தூமலர்‌ வாடும்‌ துயரமெய்‌ தி 
ஆயும்‌ மனனே அணங்கல்லள்‌” 
என உணர்ந்தானென்று கூறுதலானறிக. 

தாமரை விரும்பு - தாமரை மலரும்‌ திருமகளால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள அவாவி நிற்கும்‌, எனப்பொருள்‌ கூறலும்‌ பொருந்தும்‌. 
இவள்தன்‌ அழகைச்‌ சிறப்பித்தவாறாம்‌' “காணிற்‌ குவளை 
கவிழ்ந்து நிலநோக்கும்‌? என்னுங்‌ கருத்துப்போற்‌ கொள்க. 
விருப்பமில்லாத அஃறிணைப்‌ பொருளை விரும்புமென்று கூறு 
வது ஓர்‌ இலக்கணை வழக்கு. * £உறுப்புடையதுபோல்‌” என்னும்‌ 
தொல்காப்பிய விதியால்‌ விரும்பாத தாமரையை .விரும்புவது 
போம்‌ கூறப்பட்டது எனக்‌ கொள்க. (௧௫௩.) 

1. சீவகூந்‌. ௨௮௧௦, 2. திருக்கோவையார்‌ : ௩. 

8. திருக்குறள்‌, ௧௧௧௪. 4. தொல்‌. பொருளியல்‌ : ௨. 





188 நன வெண்பா [சுயம்வர 


தமயந்தி, நளமன்னனுக்கு மணமாலை சூட்டுதல்‌ 


௧௬௧. விண்ணசசர்‌ எல்லாரும்‌ வெள்கி மனஞ்சுளிக்கக்‌ 

, கண்ணகன்‌ ஞாலம்‌ களிகூர மண்ணர்சர்‌ 
வன்மாலை தம்மனத்தே சூட வயவேந்தைப்‌ 
பொன்மாலை சூட்டினாள்‌ பொன்‌. 


(இ-ள்‌.) விண்‌ அரசர்‌ எல்லாரும்‌ - வானுலக நாட்டு மன்‌ 
னர்கள்‌ யாவரும்‌, வெள்கி மனம்‌ சுளிக்க - நாணமுற்று மனம்‌ 
வருத்தமுறவும்‌, கண்‌ அகல்‌ ஞாலம்‌ களிகூர- இடம்‌ விரிந்த இம்‌ 
மண்ணுலகமக்கள்‌ யாவரும்‌ ம௫ழ்ச்ச மிகவும்‌, மண்‌ அரசர்‌ தம்‌ 
மனத்தே வன்மாலை சூட - பூவுலக மன்னர்கள்‌ தம்‌ நெஞ்சத்தில்‌ 
மிக்க மயக்கமடையவும்‌, பொன்‌ வயவேந்தை பொன்மாலை சூட்டி 
னாள்‌ - திருமகளை யொத்த தமயந்தியானவள்‌  வெற்றிமிக்க நள 
மன்னனுக்கு அழகிய சுயம்வர மலர்‌. மாலையை அவன்‌ கழுத்தில்‌ 
அணிந்தாள்‌. 


(க - து.) கமயந்தியானவள்‌, விண்ணரசர்‌ வெட்க 
முற, உலக மாந்தர்‌. மிக்க மஇழ்ச்சிகொள்ள, . மண்ணக 
அரசர்‌ தம்‌ மனத த மிக்க மயக்கங்கொள்ள, ஈன மன்ன 
னுக்குச்‌ சுயம்வர மலர்மண மாலையைச்‌ சூட்டினாள்‌ என்ப 
காம்‌. 


(வி- ரை.) விண்ணரசர்‌ - தேவருலகிலுள்ள இந்திரன்‌ 
முதலிய தேவர்கள்‌. வெள்குதல்‌ - நாணமுறுதல்‌. ஞாலம்‌ - மண்‌ 
ஹுலகம்‌. வன்மாலை - வலிமையான மாலை: மிக்கமயக்கம்‌. மால்‌ - 
மயக்கம்‌. இங்கே எதுகை நயம்‌ கோக்க ஐகாரச்சாரியை பெற்‌ 
மது. பொன்மாலை - பொன்‌ போன்று மதிக்கத்‌ தகுந்த மாலை 
யென்று கொள்ளலுமாம்‌. பொன்‌ - இலக்குமி. அவள்போன்‌ 
ருளைப்‌ பொன்னென்றது ஆகுபெயர்‌. பொன்‌: மகளீர்‌ களுக்‌ 
கெல்லாம்‌ பொன்போன்று மேலாக மதிக்கத்‌ தகுந்த கற்பும்‌ 
பொற்பும்‌ உருவுக்‌ திருவும்‌ ஓத்த பண்புடையாள்‌ என்று கோடலு 
மாம்‌. . பொன்‌ உலகில்‌ உயர்வாக மதிக்கத்தக்க பொருள்‌ ; அது 
நெருப்பிலிட்டுப்‌ புடம்‌ போடப்போட, ஓளிமிகுவது ; அதுபோல 
தமயந்தியும்‌ தான்‌ அன்பமுற்றாலும்‌, தன்‌ கற்புத்‌ திறம்‌ மேன்‌ 

மல்‌ உயர்வுற மனத்திண்மைபெற்ற கனங்குமையாகலான்‌ 
“பொன்‌” என்றார்‌ என்றலுமாம்‌. சுளிக்க களிகூர சூட முதலிய 
செயவெனெச்சங்கள்‌ நிகழ்காலங்‌ காட்டி கின்றன. (௧௫௨௫) 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 189 


நள மன்னனுக்குத்‌ தமயந்தி மாலை சட்டக்‌ கண்ட மன்னர்கள்‌ 
முகம்‌ வெளுத்தல்‌ 
௧௬௨. திண்டோள்‌ வயவேந்தர்‌ செந்தா மரைமுகம்போய்‌ 
வேண்டா மரையாய்‌ வேளுத்தவே-—ஒண்டாமைக்‌ 
கோமாலை வேலான்‌ குலமாலை வேற்கண்ணாள்‌ 
பூமாலை பெற்றிருந்த போது. 


(இ-ள்‌.) ஓண்காரை கோமாலை வேலான்‌ - ஒளியுங்‌ கூர்‌ 
மையுங்கொண்ட சிறந்த மலர்‌ மாலையணிந்த வேற்படைதாங்கிய 
நளமன்னன்‌, குலம்‌ மால்‌ ஐ வேல்‌ கண்ணாள்‌ - சிறந்த வேல்‌ 
போன்ற அழகிய கண்களையுடைய தமயந்தியின்‌ ,பூமாலைபெற்று 
இருந்தபோது - சுயம்வர மலர்மாலையைப்‌ பூண்டு வீற்றிருந்த 
போது, திண்தோள்‌ வயவேந்தர்‌ - வலிமை பொருந்திய தோள்‌ 
களையுடைய வெற்றி வேந்தர்களின்‌, செந்தாம்ரை முகம்‌ 
போய்‌ - சிவந்த தாமரை மலர்போன்ற முகங்களின்‌ அழகு 
மாறி, வெண்‌ தாமீரையாய்‌ . . வெளுத்த - வெண்ணிறமுள்ள 
தாமரை மலர்களைப்‌ போன்று மூக அழகு குன்றி வெளுத்து 
இருந்தன. 


(௧ - து.) தமயந்‌தியினுடைய சுயம்வர மலர்மாலை 
சூட்டபெற்று நளமனனன வீற்றிருக்க போது, வலிமை 
மிக்க தோள்களையுடைய அரசர்‌ முகங்களெல்லாம்‌ அழகு 
குன்று வெளுததுப்‌ போயிருந்தன என்பதாம்‌. 


(வி- ரை.) தம்‌ தோள்வலியானும்‌ வாள்வவியானும்‌ எண்‌ 
ணிய எண்ணியாங்கு முடிக்கும்‌ ஆற்றலுடையார்‌ வேந்தர்கள்‌ 
என்பதைக்‌ குறிக்கத்‌, £திண்டோள்‌ வய வேந்தர்‌' என்றார்‌. இவ்‌ 
- வாற்றல்‌ பெற்றாராம்‌ தம்‌ வலியான்‌ ஒன்றும்‌ ஆற்றவொண்ணாத 
நிலையில்‌ நளமன்னனுக்குத்‌ தமயந்தி மாலை சூட்டியகைக்‌ கண்டு 
மூகக்களை இழந்து வருந்தி இருந்தனர்‌ என்பதைக்‌ குறித்தற்குச்‌, 
 செநீ...வெளுத்தவே' என்றார்‌. மகிழ்ச்சியும்களர்ச்சியும்‌ கொண்ட 
முகத்திற்குச்‌ செந்தாமரையின்‌ செவ்விய மலரையும்‌, அஃதன்றி 
வருத்தமும்‌ மனக்கிளர்ச்சியுமற்றிருக்கும்‌ முகத்திற்கு வெண்‌ 
தாமரை மலரையும்‌. உவமித்துக்‌ கூறுவது மரபாகலான்‌, 
இங்கே, அவ்வுவமையையே உவமேயங்‌ கொள்ள அவ்வவ்‌ 
உவமானப்‌ பொருளையே “செந்தாமரை வெண்டாமரை” என 
வியப்புத்‌ தோன்றக்‌ . கூறினார்‌. . அவை அவ்வவைகளின்‌ 
பண்பைக்‌ குறித்தலால்‌ அகுபெயர்‌. போது:- பொழுது 
என்பதன்‌ மரூஉமொழி. கைகேசி சூழ்ச்சியால்‌ முடிசூடுவதை 


190 களவெண்பா . | சுயம்வர 


இழந்த காகுத்தன்‌ கைகேசியால்‌ நாட்டை இழந்து காடு 
செல்லும்படி ஏவப்பெற்ற காலையில்‌ அவன்‌ முகப்பொலிவு 
குன்றாதிருந்த இயல்பைக்‌ கம்பரும்‌, *“அப்பொழு தலர்ந்த 
செந்தா மரையினை வென்ற தம்மா” என்று கூறுவது நோக்கத்‌ 
தக்கது. , (௧௫௫) 


நளமன்ளன்‌, தமயந்தியுடள்‌ சுயம்வர மண்டபத்தினின்றும்‌ 
புறப்படல்‌ 


௧௬௩. மல்லல்‌ மறுகின்‌ மடநா குடனாகச்‌ 
செல்லும்‌ மழவிடைபோல்‌ சேம்மாந்து-0மல்லியலாள்‌ 
பொன்மாலை பேற்றதோ ளோடும்‌ புறப்பட்டான்‌ 
நன்மாலை வேலான்‌ நளன்‌. 


(இஃனள்‌.) நல்‌ மாலைவேலான்‌ நளன்‌ - நல்ல மலர்மாலையை 
யணிந்த வேற்படையைக்‌ கொண்டவனாகிய நளமன்னன்‌, மல்லல்‌ 
மறுகில்‌ - வளப்பம்‌ பொருந்திய வீதியில்‌, மட நாகு உடன்‌ ஆக 
செல்லும்‌ மழவிடைபோல்‌ - இளமையுள்ள பசுவானது தன்னு 
டன்‌ கூடவர நடந்து செல்கின்றஇளமை பொருந்திய காளையைப்‌ 
போன்று, செம்மாந்து - களிப்பால்‌ விம்மிதமடைந்து, மெல்‌ 
இயலாள்‌ பொன்மாலை பெற்ற தோளோடும்‌ புறப்பட்டான்‌ - 
மென்மைத்தன்மையுள்ள தமயந்தியின்‌ அழகிய சுயம்வர 
மாலையை யணிந்த தோளின்‌ தோற்றப்‌ பொலிவுடன்‌ புறப்‌ 
பட்டுச்‌ சென்றான்‌. 

(க - து.) ௩ளமனனன, இளம்‌ பசுவுடன்‌ செல்லும்‌ 
ஆனேறுபோன்று மகிழ்ச்சி வீறுகொண்டு சுயம்வர 
மண்டபதகுதினின்றும்‌ புறப்பட்டுச்‌ சென்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) மல்லல்‌ -. வளப்பச்சிறப்பு, பல்வகைப்‌ 
பொருள்கள்‌ விற்கும்‌ வீதிக்கு அடைமொழி. நாகு - இளமை 
யுள்ள எருமை ஆன்‌ இவைகளின்‌ பெண்ணினத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 

“* எருமையும்‌ மரையும்‌ பெற்றமும்‌ நாகே" 
என்னும்‌ தொல்காப்பியம்‌ மரபியல்‌ நூற்பாவினால்‌ “நாகு” என்‌ 
பது ஆனின்‌ பெண்ணினத்துக்காயிற்று. இதனை, 

1: கம்பராமா. கைகேசிகுழ்‌ : ௧௦௮. 

அ 2. தொல்‌. மரபியல்‌ : ௬௨, ளே 


ட] 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 191 


4 மண்ணுடைக்‌ கோட்ட அண்ணல்‌ ஏஎறு 
உடனிலை வேட்கையின்‌ மட நாகு தழீஇ” 


என்றார்‌ அகத்தினும்‌. களவேந்தன்‌ தமயந்தி பின்தொடர அரசர்‌ 
பெருந்தெருவழியாகப்‌ புறப்பட்டுச்‌ சென்ற காட்சி, நல்ல இளமை 

க்க அழகுள்ள பசுவைத்‌ தொடர்ந்து கட்டழகும்‌ இளமையும்‌ 
உள்ள ஆனேறு பெருமித நடையோடு செல்வதுபோல்‌ சிறப்பு 
மிக்கதாக இருந்தது. அதனை “மடநாகுடனாகச்செல்‌் லும்‌ மழவிடை 
போல்‌' என்ற தொடரினாற்‌ குறித்தார்‌. இதனை, “*ஏறுபோற்‌ 
பீடுநடை” என்பர்‌ திருவள்ளுவர்‌. குழலும்‌ யாழும்‌ அமிழ் தும்‌ 
குழைத்த மழலைக்‌ கிளிபோல்வாளா கிய தமயந்தியின்‌ மணமலர்‌ 
மாலை தனக்குச்‌ சூட்டப்பெற்றதால்‌ கொண்ட மகிழ்வும்‌, கற்புக்‌ 
கடன்‌ வழுவாது தனக்கே மணமாலை சூட்டியதால்‌ உண்டாய 
தருக்கும்‌, தன்னுடன்‌ அவள்‌ தொடர்ந்து பின்வரலால்‌ கொண்ட 
மனக்‌ கிளர்வும்‌ நளனுக்கு இன்பைப்‌ பெருக்க அதனால்‌ “செம்‌ 


மாநீது..... புறப்பட்டான்‌” என்றார்‌. “தான்‌ பொன்‌ மாலை 
பெற்றான்‌, தன்வேல்‌ நன்‌ மாலை பெற்றது” என்னும்‌ நயந்‌ 
தோன்ற, “பொன்‌ மாலை பெற்ற தோளோடும்‌......... நன்மாலை 
வேலான்‌? என அமைத்த சொற்றிறம்‌ அறிந்து அறிந்து இன்புறற்‌ 
பாலன. (௧௫௬ ) 


தேவர்கள்‌ தமயந்தி மணமாலை பெருது திரும்பிச்சென்று 
கலியைக்‌ காண்டல்‌ 


௧௬௪. வேலை பேறாவமுதம்‌ வீமன்‌ திருமடந்தை 
மாலை பேறாதகலும்‌ வானாடர்‌--வேலை 
பொருங்கலிநீர்‌ ஞாலத்தைப்‌ புன்னெறியில்‌ ஆக்கும்‌ 
இருங்கலியைக்‌ கண்டார்‌ எதிர்‌. 


(இ-ள்‌.) வேலை பெறா அமுதம்‌ வீமன்‌ திருமடந்தை - 
கடலிற்‌ பிறவாத அமிழ்தத்தை ஒத்த வீமன்‌ செல்வ மகளாகெ 
தமயந்தியின து, மாலை பெறாது அகலும்‌ வான்‌ நாடர்‌ - சுயம்வர 
மணமாலையைப்‌ பெறாமல்‌ திரும்பிச்‌ செல்கின்ற தேவேந்திரன்‌ 
முதலிய வானாட்டு வாழ்வோர்‌, வேலை பொரும்‌ கலிநீர்‌ 
ஞாலத்தை - அலைகள்‌ மேதுகின்ற ஒலியையுடைய கடல்‌ 
சூழ்ந்த உலக மக்களை, புல்‌ நெறியில்‌ ஆக்கும்‌ இருங்கலியை - 
(சூது முதலிய) வலியல்லா வழியிற்‌ செலுத்தித்‌ துன்புறுத்து 
கின்ற பெருமையுடைய கலியென்பானை, எதிர்‌ கண்டார்‌-நேரிற்‌ 
கண்டார்கள்‌. 


1. அகம்‌ 2 ௬௪. 2. திருக்குறள்‌, ௫௯, 


722 நளவெண்பா | சுயம்வா 


(௧ - து.) தமயந்தியின்‌ சுயம்வர மணமாலை பெறாது 
திரும்பிச்‌ செல்கின்ற இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌, உலக 
மக்க௯ா த இயவழிகளிற்‌ செல்லவிட்டு அலைக்கின்‌ ற கலியென 
பானை எதிரில்‌ கண்டார்கள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) வேலை- கடல்‌: போவதும்‌ வருவதுமாகிய 
வேலையையுடையதாதலால்‌, அதற்கு வேலையென்பது காரணப்‌ 
பெயர்‌. வேலை பெறும்‌ அமுதம்‌-கடலில்‌ தேவர்களால்‌ கடையப்‌ 
பட்டு எடுத்த அமிழ்தம்‌. அஃது உண்டார்க்கு நரை திரை மூப்புப்‌ 
பிணி சாவு நீக்கி என்றும்‌. இன்பந்தருவது ; அதைப்‌ போன்று 
இவளை . அடையும்‌ பேறுபெற்றாற்கு அவை யெல்லாம்‌ நீங்கப்‌ 
பெற்று அவள்‌ தன்‌ ஒவ்வோர்‌ உறுப்பும்‌ பேரின்பம்‌ தந்து கிற்ற 
லின்‌, “அமுதம்‌” என்றார்‌. அவ்வமிழ்தம்‌ கடலில்‌ தோன்றியது ; 
இவ்வமிழ்தம்‌ அதில்‌ தோன்றாதது ; அது, பேருழைப்பின்‌ 
பயனாகக்‌ கிட்டியது ; இஃது அவ்வாறின்றி எளிதிற்‌ கிட்டியது ; 
அது தேவர்கள்‌. எல்லார்க்கும்‌ உரியது ; இது, மண்ணுலக 
மன்னன்‌ ஒருவற்கே உரியது ; அஃது, அஃறிணை ; இஃது உயர்‌ 
இணை ; அஃது, அறிவில்லது ;: இஃது அறிவுள்ளது என்பன 
போன்ற வேறுபாடுகள்‌ உளதாகலான்‌, அவ்‌ வேறுபாடு குறித்‌ 
தற்கு, *£வேலைபெறா? என்ற அடை கொடுத்தார்‌. இவ்வாறே, 


** மலையிடைப்‌ பிறவா மணியே என்கோ 
அலையிடைப்‌ பிறவா அமிழ்தே என்கோ 
யாழிடைப்‌ பிறவா இசையே என்கோ 
தாழிருங்‌ கூந்தல்‌ தையால்‌' 


எனக்‌, கோவலன்‌ 'கண்ணகியாரைப்‌ பாராட்டிக்‌. கூறியதாக 
இளங்கோ சிலம்பிற்‌ கூறுவனவும்‌ இக்‌ கருத்தோ டொப்பவைத்து 
மகிழற்பாலன. இதனால்‌ தமயந்தியின்‌ அழகுநலத்தைக்‌ கூறிய 
வாறும்‌. அமிழ்தம்‌ உயிர்க்கு இன்பூட்டு மென்பதனை, 


2 உறுதோ றுயிர்‌தளிர்ப்பத்‌ தீண்டலாற்‌ பேதைக்‌ 
கமிழ்தின்‌ இயன்‌ றன தோள்‌? 


எனத்‌ இருவள்ளுவர்‌ தந்த காதலன்‌ கூறுவதும்‌ தெளிக, 


3 தாயிற்‌ சறத்தாரைச்‌ சாரும்‌ புயங்கேசன்‌. 
வாயிற்‌ பெறொதஇள மாணிக்கம்‌- நாயனார்‌ 
3. சிலப்பதி, ௨: ௭௭-௮௦. 2. திருக்குறள்‌, ௧௧௦0௬. 
3. இருக்காளத்தி நாதருலா. . 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 193 


வேட்டிருக்கத்‌ இண்ணனார்‌ வேட்டம்போய்க்‌ கொண்டுவரும்‌ 

சூட்டிறைச்சி தோயாச்‌ சுவைச்சிறுதேன்‌- நாட்டியத்தர்‌ 

தண்டா மரையடிசேர்‌ சங்கத்தோன்‌ அந்தாதி 

அண்டா முழுச்சிற்‌ றலங்காரம்‌-—தொண்டாகித்‌ 

' தண்கையிலையாரைச்‌ சாரும்‌ கவகோசன்‌ 

வண்கைப்‌ புகுதா மருக்கொழுந்து” 
எனப்‌, பேதைப்‌ பெண்ணின்‌ பெருஞ்சிறப்பைக்‌ குறிக்கத்‌ திருக்‌ : 
காளத்தி நாதருலா ஆசிரியர்‌, அத்தலத்து நிகழ்ந்த வரலாற்றுச்‌ 
இறப்பானன்றி வேறொரு சிறப்பான்‌ தோன்றியதாக அமைத்த. 
அழகு ஓவியக்கோடொப்ப இங்கேயும்‌ “வேலை பெரு அமுதம்‌” 
என்றாரென்க. இரு-செல்வம்‌. செல்வமாக அருமையாகத்‌ தோன்‌ 
இய வீமனுக்கு மகள்‌ எனக்‌ கொள்க. 

* “நல்கூர்ந்தார்‌ செல்வ மகள்‌” 

என்றார்‌, கலித்தொகையினும்‌. அதற்குப்‌ “பிள்ளையான்‌ மிடிப்பட்‌ 
டாருடைய செல்வத்தையுடைய மகள்‌' என உரைகண்டனர்‌, 
நச்சினார்க்கினியர்‌. வானாடராக இருந்தும்‌, செயற்கரிய . செய 
லெல்லாம்‌ ஆற்றும்‌ பண்புடையராக இருந்தும்‌, தமயந்தி மண 
மாலைக்கு ஏக்கற்றிருந்து சென்றாராகலான்‌, அவ்விழிவு தோன்ற 
மாலை பெறொதகலும்‌ வானாடர்‌' என்றார்‌. கற்றோராயினும்‌ 
மற்றோராயினும்‌ செல்வராயினும்‌ அல்லராயினும்‌ அவர்களைப்‌ 
பற்றித்‌ துன்புறுத்தி அவர்‌ தம்‌ பீடழியச்‌ செய்யும்‌ திற னுடைய 
னாகலின்‌, கலிக்குப்‌ “புன்னெ றியிலாக்கும்‌. இருங்கலி” என்ற அடை 
கொடுத்து . மொழிந்தார்‌. எதிர்கண்டார்‌ - நேரில்‌ கண்டார்‌. 
வானாடர்‌ என்றது, சுயம்வரத்துக்கு வந்திருந்த இந்திரன்‌ 
அக்கினி வருணன்‌ எமன்‌ இவர்களையே குறித்தலால்‌ ஒன்றொயி 
'பொதுச்சொல்‌. புல்நெறி - புல்லியவழி : கீம்மையான செயல்‌ 
களில்‌ தலைப்படச்‌ செய்தல்‌ எனக்‌ கலிக்கு ஆற்றல்‌ மிகுதி 
தோன்றப்‌ புலப்படுத்தியகாகக்‌ கொள்க. (௧௫௪) 


கலி, இந்திரன்‌ கேட்டதற்கு, “நான்‌ தமயந்தியை மணந்துகொள்ள 
வருகிறேன்‌” என்றான்‌ எனல்‌ 
௧௬௫. ஈங்குவர வேன்னேன்‌ நிமையவர்தம்‌ கோன்வினவத்‌ 
தீங்கு தருகலியும்‌ சேப்பினான்‌--நீங்கள்‌ 
விருப்பான வீமன்‌ திருமடந்தை யோடும்‌ 
இருப்பான்‌ வருகின்றேன்‌ யான்‌. 
1. கலித்தொகை, ௫௦. 
ந 


194 நளவெண்பா [சுயம்வர 


(இ - ன்‌.) இமையவர்‌ தம்கோன்‌ - தேவர்கட்கு வேந்தனான 
இந்திரன்‌, ஈங்கு வரவு என்‌ என்று வினவ-(நீ) இங்கே வருவ 
தற்குக்‌ (காரணம்‌)யாது என்று (கலிமகனைக்‌) கேட்க, திங்கு தரு 
கலியும்‌ - (மக்கட்குத்‌) துன்பம்‌ கொடுக்கின்ற அக்‌ கலிமகனும்‌, 
நீங்கள்‌. விருப்பு ஆன - நீங்கள்‌ விரும்புதற்குரியளான, வீமன்‌ 
இரு மடந்தையோடும்‌ - வீம மன்னனுடைய செல்வ மகளுடன்‌, 
யான்‌ இருப்பான்‌ வருகின்றேன்‌ - நரன்‌ (மணந்து அவளைக்‌) 
கூடியிருக்க வருவதானேன்‌ என்றான்‌. 


க-து. கலிமகனை இந்திரன்‌ நீ. வருங்காரணம்‌ 
யாதென்று கேட்க அதற்கு அவன்‌, “நீங்கள்‌ விரும்பியுள்ள 
தமயந்தியை மணந்து வாழ்வதற்காகவே வருகின்றேன்‌” 
என்றான்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) கலிமகன்‌ தமைக்‌ குணத்தையே குணமாகக்‌ 
கொண்டவனென்பதை நிலைக்குக்‌ கொணர, முன்பாட்டில்‌ “புன்‌ 
னெறியில்‌ ஆக்கும்‌ இருங்கலி' என்று கூறியதோடமையா த, 
இப்பாடலினும்‌, “தீங்கு தரு கலியும்‌” என்று மீண்டும்‌ கூறினார்‌. 
நீங்கள்‌ என்பது உருபேற்றவழியும்‌ உங்கள்‌ என ஆகாமல்‌ இயல்‌ 
பாக நின்றது. “இயல்பின்‌ விகாரமும்‌” என்ற நன்னூல்‌ நூற்பா 
வில்‌ “விகாரத்தியல்பும்‌” என்ற விதியாற்கொள்க. “மடந்தை' என்‌ 
பது பருவப்‌ பெயரைக்‌ குறிக்காமல்‌ பெண்ணென்னும்‌ பொதும்‌ 
பெயராக நின்றது. திருமடந்தை யென்பதற்குத்‌ திருமகள்‌ 
போன்ற தமயந்தியென்றும்‌, செல்வம்‌ போன்று போற்றத்‌ 
'தகுந்தவள்‌ என்றும்‌ வடிவு, தொழில்‌ உவமமாகக்கொண்டு 
பொருள்‌ கூறலுமாம்‌. இருப்பான்‌ : பானீற்று வினையெச்சம்‌, 
வருகின்றேன்‌ என்னும்‌ வினைகொண்டு முடிந்தது. (௧௫௮) 


இந்திரன்‌, தமயந்தி “நளனுக்கே மாலை சூட்டிலல்‌ ; 
நீ திரும்பிப்‌ போ? என்றான்‌ எனல்‌ 
௧௬௬: மன்னவரில்‌ வைவேல்‌ நளனே மதிவதனக்‌ 
கன்னி மணமாலை கைக்கோண்டான்‌-- உன்னுடைய 
உள்ளக்‌ கருத்தை ஒழித்தே குதியேன்றான்‌ 
வேள்ளைத்‌ தனியானை வேந்து; 

(இ-ள்‌.) வெள்ளைத்‌ தனியானை வேந்து - வெண்ணிறம்‌ 
பொருந்திய ஒப்பற்ற (ஐராவதமென்னும்‌) யானைக்கு அரசனாகிய 
இந்திரன்‌, மன்னவரில்‌ வைவேல்‌ களமீன - மண்ணுலக வேந்தர்‌ 
களில்‌ கூர்மைபொருந்திய வேலையுடைய: ஈளமன்னனே, மத 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ நீதித்‌ 


வதனக்‌ கன்னி மணமாலை. கைக்கொண்டான்‌ - நிறைநிலவை 
யொத்த . அழகு : பொருந்திய முகத்தாளாகிய தமயந்தியின்‌ 
சுயம்வர: மணம்‌. பொருந்திய மலர்மாலையைப்‌ பெற்றான்‌, உன்‌ 
னுடைய உள்ளக்கருத்தை ஒழித்து ஏகுதி என்றான்‌ - (அதலால்‌) 
உனது. மனத்திற்கொண்டுள்ள ஆசையை இனிமாற்றிக்கொண்டு 
திரும்பிச்‌ செல்வாயாக என்று (கலிமகனைப்‌ பார்த்து) மொழித்‌ 
தான்‌... .... is 


(க-து. இந்திரன்‌: கலிமகனைப்‌ பார்த்து, அரசர்‌ 
களில்‌ நள மனனனுக்கே தமயந்தி சுயம்வர மணமாலை இட்‌ 
டற்று; ஆதலால்‌, நீ தமயந்‌திமேற்‌ கொண்டுள்ள ஆசையை 
விட்டுவிட்டுத்‌ திரும்பிச்‌ செல்வாயாக” ஏன்ற கூறினாண்‌ 


என்பதாம்‌. 


(வி- ரை.) வைவேல்‌ ஈளன்‌ - கூர்மையொருந்திய வேற்‌ 
படையையுடைய களமன்னன்‌. என்றது, படைவீரத்தாற்‌ சிறந்‌ 
தவனென்று குறித்தற்கு. . மதிவதனம்‌ : உவமைத்தொகை. 
கன்னி - கட்ட ழகுடையவள்‌. கைக்கொள்ளுதல்‌ - உரிமையாகப்‌ 
பெறுதல்‌. உள்ளக்கருத்து, கலிமகன்‌ தமயந்தியை மணந்து 
கொள்ள விரும்பி இருக்கும்‌ கோட்பாடு. வெள்ளைத்‌ தனியா- 
வெண்ணிறம்‌ பொருந்திய ஓப்பற்ற யானை. தேவேந்திரன்‌. 

பாலுள்ள யானை மற்ற யானைகளினும்‌ உருவத்தானும்‌ நிறத்தா 
னும்‌ வெற்றி முதலியவற்றானும்‌ சிறந்ததாகலான்‌ “கனியா” 
என்றார்‌. இவ்யானை சிறந்ததென்பதை * யானைக்‌ கமரர்‌ உம்பல்‌” . 
என்றார்‌ பிறரும்‌. அதைத்‌ தனக்குப்‌ பெற்றிருக்கும்‌ பேறுடைய 
னாகலானும்‌ மற்றச்‌ செல்வ வளத்திலும்‌ இச்‌ செல்வங்‌ இட்டாத 
பெருஞ்‌ செல்வமாக இருத்தலானும்‌ இதனை ப்‌ பெற்றவன்‌ என்பா 
. ராய்த்‌ “தனியானை வேந்து எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறினார்‌. வேந்து, 
அரசு, அமைச்சு என்பனபோல்‌ உயர்‌ இணையைக்‌ குறித்து நின்ற. 
பண்புச்‌ சொல்‌. ட்‌ ்‌ (௧௫௯) 


கலிமள்ளன்‌, சினங்கொண்டு களுரைத்தல்‌ 

௧௬௭. விண்ணரசர்‌ நிற்க வெறித்தேன்‌ மணமாலை. 
மண்ணரசர்க்‌ கீந்த மடமாதின்‌--எண்ணம்‌. . . 
கெடுக்கின்றேன்‌ மற்றவள்தன்‌ கேள்வனுக்கும்‌ கீழ்மை 
கொடுக்கின்றேன்‌ என்றான்‌ கொதித்து... ம்‌ 





எனவவ 


1. திருவள்ளுவமாலை, ௩௬. 


196 I கள வெண்ப௪ [சுயம்வர 


(இ-ன்‌.) கொதித்து - (அச்சொல்லைக்கேட்ட கலிமகன்‌) 
சினங்கொண்டு, விண்‌ அரசர்‌ நிற்க - வானுலக வேந்தர்களாயெ 
(நீவிர்‌) இருக்க, வெறி தேன்‌ மணமாலை - மணம்‌ வீசுகின்ற தேன்‌ 
பொருந்திய சுயம்வர மணமாலையை, மண்‌ அரசற்கு ஈந்த மட 
மா தின்‌ எண்ணம்‌ கெடுக்‌ கின்றேன்‌ - பூவுலக மன்னனாகிய ஈளனுக்‌ 
குச்‌ சூட்டிய அறியாமையையுடைய தமயந்தியின்‌ ஆசையை 
அழிக்கின்றேன்‌, மற்று அவள்‌ தன்‌ கேள்வனுக்கும்‌ கீழ்மை 
கொடுக்கின்றேன்‌ - அஃதல்லாமலும்‌ அவள்‌. கணவனாகிய நள 
துக்கும்‌ தாழ்வுண்டாக்குகின்றேன்‌, என்றான்‌ - என்று கூறினான்‌. 

(க - து.) இவவாறு கூறிய சொல்லைக்‌ கேட்ட கலி 
“உம்மைப்போன்ற வானுலக வேந்‌்தகரெல்லாம்‌ இருக்க, மண்‌ 
ணுலக அரசனான களனுக்கு மணமாலை சூட்டிய அறியா 
மைக்குணமுள்ள தமயந்தியைக்‌ கெடுக்கின்றேன்‌ ; அவள்‌ 
கணவனாகிய நளனுக்கும்‌ இமையை உண்டாக்குகன்றேன்‌' 
என்னு சினந்து கூறினான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) விண்ணரசர்‌ : முன்னிலைப்‌ படர்க்கையாக வந்த 
இடவமுவமைதி, “எம்பியை ஈங்குப்‌ பெற்றேன்‌ என்னெனக்‌ 
கரியது" எனத்‌ தம்பியாகிய உன்னை எனற்பாலது “எம்பியை” 
எனப்‌ படர்க்கையாகக்‌ . கூறியதுபோற்‌ கொள்க. மடம்‌; 
இளமை, அறியாமை முதலிய பொருள்‌ குறித்த உரிச்சொல்‌. 
ஈண்டு, மண்ணகத்தாரினும்‌ விண்ணகத்தார்‌ அழகு இளமை 
மிக்காராய்‌, பிணி மூப்பு நரை திரை யற்றாராய்ச்‌ சிறந்தவரா 
யிருப்ப அவரை நீத்து, கனியிருப்பக்‌ காய்‌ கவர்வார்‌ போல, 
மண்ணுலக மன்னனை விரும்பி மணமாலை சூட்டினாளாதலின்‌, 
“மடமாது” என, அறியாமையுடையாளெனச்‌ சினங்கொண்டு 
கூறினான்‌ என்க. தாம்‌ விரும்பிய பொருள்‌ கட்டப்பெறாதார்‌ 
சினங்கொண்டு தம்‌ விருப்பத்துக்கு மாறுபட்டாருக்குத்‌ தீமை 
செய்ய முயல்வது உலகியல்‌ ஆதலான்‌, கலியும்‌ தன்‌ விருப்பங்‌ 
கட்டாதது கேட்டறிந்தவுடன்‌ “மடமாதின்‌ எண்ணம்‌ கெடுக்‌ 
இன்றேன்‌...... தீமை கொடுக்கின்றேன்‌” என்றான்‌. மற்று : வினை 
மாற்றுப்‌ பொருளில்‌ வந்த இடைச்சொல்‌. கேள்வன்‌, கேண்மை 
யென்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த பெயர்ச்சொல்‌ ; கேள்‌ : இதா - 
உறவு. “கேள்‌ கேடூன்றவும்‌' என்பதுங்‌ காண்க. கீழ்மை, 
தாழ்வு கொடுக்கும்‌ செயல்‌ : பண்பாகு பெயர்‌. கொதித்தல்‌ - 
அனந்து பொங்குதல்‌. நெருப்புப்போன்று கெடுக்கும்‌ நீர்மைத்‌ 
தாகலின்‌ கொ தித்தலென்ற சொல்‌ சினத்தைக்‌ குறித்தது. 2 “சின 
மென்னும்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி” என்றார்‌, திருவள்ளுவரும்‌. 


1. அகம்‌. ௬௩. 2. திருக்குறள்‌, ௩௦௬. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 197 


இந்திரன்‌, கலிமகனுக்கு தளன்‌ பெருமையும்‌ தமயந்தியின்‌ 
கற்பின்‌ பொற்பும்‌ உரைத்துச்‌ செல்லுதல்‌ - 
௧௬௮. வாய்மையும்‌ செங்கோல்‌. வளனும்‌ மனத்தின்கண்‌ : 
தூய்மையும்‌ மற்றவன்‌ தோள்வலியும்‌- பூமான்‌ - 
நெடூங்கற்பும்‌ மற்றவர்க்கு நின்றுரைத்துப்‌ போனான்‌ 
அடூங்கோற்ற. வச்சிரத்தான்‌ ஆங்கு. 

(இ-ள்‌.) அடும்‌ கொற்ற வச்சிரத்தான்‌ .. ஆங்கு கின்று - 
எதிரிகளைக்‌ கொல்லுகின்ற வச்சிராயுதப்‌ படையையுடைய இர்‌ 
இரன்‌ அவ்விடத்தே சிறிது தாழ்த்துகின்று, அவன்‌ வாய்மையும்‌- 
அந்‌ நளமன்னனுடைய உண்மை. நெறியையும்‌, செங்கோல்‌ வள 
னும்‌ - நெறிமுறை வழுவாத ஆட்சியின்‌ மாண்பும்‌, மனத்தின்‌ 
கண்‌ தூய்மையும்‌ - நடுநின்ற மனத்தின்‌ நேர்மையும்‌, மற்று 
தோள்வலியும்‌ - இன்னும்‌ தோளாற்றலும்‌, பூமான்‌ நெடும்‌ 
கற்பும்‌ - செந்தாமரைச்‌ செல்வியாகிய திருமகளை யொத்த தம 
யந்தியின்‌ நீங்காத கற்பு முறையும்‌, அவர்க்கு உரைத்துப்‌ 
போனான்‌ - அக்‌ கலிக்கு விளக்கிச்‌ சொல்லிச்‌ சென்றான்‌. 


(௧-து.) இந்திரன்‌ சிறிது நேரம்‌ ஆங்கே தாழ்த்து 
நின நளனுடைய உண்மை நெறி முதலியவற்றையும்‌ 
ஆமயந்‌தியின கறபுச்‌ கிறப்பையும்‌ கலிக்கு எடு ததுக்கூறி௫்‌' 
சென்றான்‌ என்ப காம்‌. வ 

(வி- ரை.) ஆடவர்க்குரிய  உயர்குணங்களிற்‌ இறந்தது 
உண்மை கடைப்பிடித்தல்‌; வேந்தர்கட்குரிய சிறப்பு கோல்‌ 
முறை கோடாச்‌ செங்கோலாட்சி; வீரர்கட்குரிய சிறப்பு 
தோளாற்றல்‌; இங்கே நளமன்னனுக்கு வாய்மை, நெறிமுறை, 
தோள்வலிமை முதலிய $இவ்வெல்லாம்‌. ஒருங்கே குடிகொண் 
டிருத்தலால்‌, அவைகளையெல்லாம்‌ கலியின்‌ மனங்கொள்ளுமா து 
கூறினான்‌. தமயந்தியின்‌ சிறப்பை விளக்கும்போது, பெண்‌ 
கட்கு உயிரினும்‌ சிறந்தது நாணம்‌; அதிலும்‌ சிறந்தது, செயிர்‌ 
தர்‌ காட்சிக்‌ கற்பு என்ப ஆகலான்‌, கற்பு என்னும்‌. கலங்காகிலை 
பெற்ற விழுமிய பெண்தன்மையையுடையாள்‌ என்பதையும்‌ . 
அவனுக்குக்‌ கூறி, அவர்கள்பால்‌ அணுகுதல்‌ இறந்ததன்‌ று; அணு . 
காதே” எனக்‌ குறிப்பால்‌ உணர்த்தினான்‌ என்க. சொன்‌ 
னவன்‌, . மெலியவனல்லன்‌, வலியோன்‌, தன்னினும்‌ தோனாக்‌. 
றலினும்‌ வாளாற்றலினும்‌ சறந்தோனென்பதைக்‌ குறித்தற்கு 
“அடுங்கொற்ற வச்சிரத்தான்‌' என்ற பெயராற்‌ கூறினாரென்க. 
மான்‌ கற்பு என்பதற்கு, நிலவேந்தனுடைய கல்வி மூறை 
யென்று பொருள்‌ கூறலுமாம்‌. என்னை 2 


798 - தளவெண்ப௪ [சுயம்வர 


1 தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும்‌ 
நீங்கா நிலனாள்‌ பவற்கு” 
என்பது வள்ளுவர்‌ மறையாகலான்‌, அரசர்கட்குக்‌ கல்வி சிறந்த 
தென்பது பெறப்படும்‌. ஆதலால்‌ என்க. (௧௬௧) 


கலிமகன்‌, “நளன்‌ தமயந்தியுடன்‌ கூடி இருக்கப்‌ 
'பொறுக்கேன்‌' என்று கூறல்‌ 
௧௬௯. சேருக்கதிர்வேல்‌ கண்ணியுடன்‌ தேர்வேந்தன்‌ கூட 
“இருக்கத்‌ தரியேன்‌ இவரைப்‌-— பிரிக்க 
உடனாக என்றான்‌ உடனே பிறந்த - 
விடநாகம்‌ அன்னான்‌ வேகுண்டு. 


(இ-ள்‌.) உடனே - (இவ்வாறு இந்திரன்‌ கூறியதைக்‌ 
கேட்ட) அப்போதே, பிறந்த விடநாகம்‌ அன்னான்‌-தான்‌ பிறந்த 
போதே ஈஞ்சோடு தோன்றிய நாகப்பாம்யை ஒத்தவனாகய கலீ 
மகன்‌, வெகுண்டு - சினந்து, செரு கதிர்வேல்‌ கண்ணியுடன்‌ - 
போரிற்கறெந்த ஒளியெறிக்கின்ற வேல்போன்ற கண்களையுடைய 
தமயந்தியோடு, கதேர்வேந்தன்‌ கூட இருக்க தரியேன்‌ - தேரினை 
யுடைய நளமன்னன்கூட ஒன்றுபட்டு வாழ்வதற்கு மனம்‌ 
பொறுக்கேன்‌, இவரைப்‌ பிரிக்க உடன்‌ ஆக என்றான்‌ - இவ்விரு 
வர்களையும்‌ தனித்தனியாக (நான்‌) பிரித்துவிடுதற்கு நீவிரும்‌ 
உடன்படுவீராக என்று கூறினான்‌. 

ல்‌ து.). 'நள்சுடன்‌ பிறந்த நாகப்பாம்பை யொத்த 
கலிமகன்‌, இந்திரன்‌ முதலியோரைப்‌ பார்த்து, “ஈளன்‌' தம 
யதி இருவரும்‌ ஒன்றுபட்டு வாழ்‌தற்கு நான்‌ மனம்‌ 
பொழேன; ஆதலால்‌, இவர்களைப்‌ பிரிக்‌ தற்கு நீவிர்‌ உடன்‌ 
யடுவீராக' என்னு சொன்னான்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை.) செரு கதிர்‌ - செருச்‌ செய்கின்ற ஒளியுடைய 
என வேலினுக்குச்‌ சிறப்புக்‌ கூறியவாறு. வேல்‌: வெல்லும்‌ தன்‌ : 
மையுடைய தென்பது பொருள்‌. அதுபோன்ற வெம்மையுடைய 
தெனக்‌ கண்கட்கு அடைமொழி. உடன்‌: மூன்றாம்‌ வேற்றுமை 
யுருபு, உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வந்தது. கொடுமையுடை 
யாரைக்‌ குறித்தற்கு நச்சுப்‌ பாம்பை உவமை கூறுவது மரபு. 
அந்த முறையில்‌, ஈல்லாரென்னான்‌; தஇயோரென்னான்‌; கற்றோர்‌ 

1. திருக்குறள்‌, ௩௮௩. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 199 


என்னான்‌; மற்றோர்‌ என்னான்‌; செல்வர்‌ என்னான்‌; : வறியோர்‌ 
என்னான்‌; யாராக இருப்பினும்‌ தன்‌ கொடிய ஆற்றலால்‌ அலைப்‌ 
பவன்‌ ஆதலால்‌, “விடநாகம்‌. அன்னான்‌” என்றார்‌. உடன்‌ ஆக- 
உடன்படுக; உதவியாக இருப்பீர்களாக. இவரை: சட்டடி 
யாகப்‌ பிறந்த பெயர்‌. ஈண்டு நளன்‌, தமயந்தி. (௧௬௨) 


ஞாயிறு, திருமணங்காண வருவான்போல்‌ தோன்றுதல்‌ 
௧௭௦ வேங்கதிரோன்‌ தானும்‌ விதர்ப்பன்‌ திருமடந்தை 
மங்கலநாள்‌ காண வருவான்‌ போல்‌ செங்குமுதம்‌ 
வாயடங்க மன்னற்கும்‌ a நன்னேஞ்சில்‌ 
தீயடங்க ஏறினான்‌ தேர்‌. 


(இ-ள்‌.) வெம்‌ கதிரோன்‌ தானும்‌ - வெப்பமாகிய கதிர்‌ 
களையுடைய ஞாயிறும்‌, விதர்ப்பன்‌ திருமடந்தை- விதர்ப்ப நாட்‌ 
டுக்குரிய வீமனுடைய செல்வ மகளாகிய தமயந்தியின்‌, மங்கல 
காள்‌ காண வருவான்போல்‌ - திருமணச்சிறப்பைக்‌ காண்பதற்கு 
வருபவன்போல, செம்‌ குமுதம்‌ வாய்‌ அடங்க - செவ்வல்லி மலர்‌ 
கள்‌ இதழ்களை மூடிக்கொண்டு குவியவும்‌, மன்னற்கும்‌ வஞ்சிக்‌ 
கும்‌ - ஈளமன்ன னுக்கும்‌ வஞ்சிக்‌ கொடி போன்ற தமயர்‌ திக்கும்‌, 
நல்‌ நெஞ்சில்‌ தி அடங்க - உள்ளன்புடைய மனத்தில்‌. காதல்‌ தீத்‌ 
தணிய, தேர்‌ ஏறினான்‌ - தேரேறிப்‌ புறப்பட்டான்‌. 


க-து. தமயந்தியின்‌ இருமணங்‌. கண்டு களிப்ப 
தற்கு வருபவனைப்போல, செவ்வல்லி மலர்கள்‌ குவிய, 
களன்‌ தமயந்தி கெஞ்சிற்‌ காதல்‌. இது தணிய, சகி 
கரேறிப்‌ புறப்பட்டான்‌ என்பதாம்‌... ' 


(வி- ரை.) வெம்கதிரோன்‌ - வெப்பமுள்ள டட 
யுடையோன்‌ என்பது பொருள்‌. மங்கலநாள்‌ - திருமணக்‌ காட்சி, 
காள்‌ என்பது ஆகுபெயராகக்‌. காட்சியைக்‌ குறித்தது. ஞாயிறு 
தோன்றுங்கால்‌ அல்லிமலர்‌ குவிதலும்‌ தாமரை மலர்‌ விரிதலும்‌ 
இயல்பு. காதலால்‌ நளனும்‌ தமயந்தியும்‌ ஒருவரை யொருவர்‌ 
“என்று கூடிக்களிப்போம்‌” என்று கொண்டிருந்த காதலென்னும்‌ 
நெருப்புத்‌ தன்‌ ஆற்றல்‌ குன்றியமைய எனக்‌, காலை ஞாயிறு 
தோற்றத்தோ டடைவுபடுத்தி அன்று காலைப்பொழுதில்‌ திரு 
மணம்‌ நிகழ்வதற்கு ஞாயிற்றின்‌ தோற்றத்தை. எதிர்பார்த்‌ 
திருந்தபடி தோன்றிற்றென்பதைக்‌ குறிக்க அவர்‌ திருமணங்‌ 
காண வருவான்‌ போலென்று த்ற்குறிப்‌ அற்றம்‌ கொடுத்துக்‌ 
கூறினார்‌. 


200 நளவெண்பா So [சுயம்வர 


இவ்வாறே சூரியன்‌ தோற்றத்தை இளங்கோவடிகள்‌ சிலப்‌ 
ப்திகாரப்‌ பெருங்காப்பியத்தில்‌, 


“வேலை மடற்றாழை உட்பொதிந்த வெண்தோட்டு 
. மாலைத்‌ துயின்ற மணிவண்டு--காலைத்‌ 
துளிநறவந்‌ தாதூதத்‌ தோன்றிற்றே காமாக்‌ 
கெளிகிற வெங்கதிரோன்‌ தேர்‌? 


என்று கூறியதும்‌ இதனோடு ஒத்த கருத்தாதலை உணர்க. வெண்‌ 
குமுதம்‌ செங்குமுதம்‌ என அல்லி இருவகைய. ஆயினும்‌ செவ்‌ 
வல்லி தோற்றத்தால்‌ சிறந்திருத்தலின்‌, அதனைமட்டும்‌ கூறினும்‌ 
இரண்டுக்கும்‌ கொள்க. என்னை 2 


ஒருமொழி யொழிதன்‌ இனங்கொளற்‌ குரித்தே” 
என்பது விதியாகலான்‌. சோற்றையுண்டான்‌ என்னும்போது 


அதனுடன்‌ சார்ந்த கறி குழம்பையும்‌ உண்டானென்று கொள்‌ 
ளப்படுதல்‌ போல. (௧௬௩) 


தோழியர்‌, தமயந்திக்கு அணிகள்‌ அணிந்து அழகுறுத்தல்‌ 
௧௭௧. இன்னுயிர்க்கு நேரே இளமுறுவல்‌ என்கின்ற ' 
பொன்னறழகைத்‌ தாமே புதைப்பார்போல்‌--மென்மலரும்‌. 


சூட்டினார்‌ குட்டித்‌ துடிசேர்‌ இடையாளைப்‌ 
பூட்டினார்‌ மின்னிமைக்கும்‌ பூண்‌. 

(இ-ள்‌.). இன்‌ உயிர்க்கு இளமுறுவல்‌ நேர்‌ என்கின்ற - 
(ஆடவர்தம்‌) இனிய உயிர்க்கு ஓத்தது இவளின்‌ புன்னகை 
ஒன்றே என்று கூறுகின்ற, பொன்‌ அழகை தாமே புதைப்பார்‌ 
போல்‌ - (வண்ணமகளிர்‌) திருமகளனைய தமயந்தியின்‌ அழகை 
(அழகுபடுத்தற்குரியரான ) தாங்களே மறைப்பார்போல, அடி. 
சோ இடையாளை - உடுக்கையின்‌ நடுஇடம்‌ போல்‌ வடிவம்‌ 
பொருந்தி மிளிர்கின்ற இடையையுடைய தமயந்திக்கு, மென்‌ 
பாலரும்‌ சூட்டினார்‌ - மெல்லிய மலர்மாலையும்‌ (பிற பொன்மாலை 
முதலியன வும்‌) அணிவித்தனர்‌, சூட்டி (அவ்வாறு) அணிவித்தபின்‌ 
மின்‌ இமைக்கும்‌ பூண்‌ பூட்டினார்‌ - ஒளிவிடுகின்ற (பல்வகை) 
அணிகளையும்‌ அணிந்தார்கள்‌. 


(க-து) “ஆடவர்‌, தம்‌ உயிரை யொத்கது இவள்‌ 
அன புன்னகை யொன்றே' என்று போற்றுகின்ற குமயக்‌ 
1. சிலப்பதி, ௬: இறுதி வெண்பா. 2. நன்னூல்‌, ௩௫௮. 





காண்டம்‌ ] .. மூலமும்‌ உரையும்‌ 201° 


இக்கு வண்ணமகளிர்‌ அழகை மறைப்பார போனது பல்‌: 
வகை அணிகள்‌ அணிக்‌ தார்கள்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) ஆடவர்‌ தமயந்தியின்‌ புன்சிரிப்பொன்னறே தம்‌- 
. உயிரை யொத்ததென்று பாராட்டுவார்களாயின்‌, அவள்தன்‌ 
ஏனைய உறுப்புக்களின்‌ அழகு சொல்லவேண்டாதாயிற்று. அத 

னால்‌ அவர்க்கு ஏனைய உறுப்புக்களின்‌ மேற்கொண்டுள்ள ஆராக்‌. 
காதல்‌ அறையவேண்டுவ தின்றெனக்‌ கு “ஆடவர்‌ 

அவாவின தளவே' என்றார்‌. பிறரும்‌. “பாகு பொதி பவளம்‌ 
திறந்து நிலா உதவிய, நாகிளமுகத்தின்‌ நகைநலம்‌' என்றார்‌, இள - 
முறுவற்‌ சிறப்பை இளங்கோவடிகளாரும்‌. 


பொன்‌ - இருமகள்‌ : அவள்‌ -போன்றுளைக்‌ குறித்தலால்‌- 
உவம ஆகு பெயர்‌. முன்பும்‌, “பூந்தார மெல்லோ திப்‌ பொன்‌? 
என்றதாஉம்‌ காண்க. அவள்தன்‌ இயற்கை அழகே கண்டார்‌. 
நெஞ்சைக்‌ கனிவிக்கும்‌ தன்மையது. பெண்களும்‌ ஆண்மையை 
விரும்பும்‌ பேரழகினாள்‌; அவட்குச்‌ செயற்கை மூறையில்‌- 
அணிகள்‌ அணிதல்‌ அவள்தன்‌ இயற்கையழமகை வெளிக்காட்‌ 
டாது மறைப்பது போன்றிருத்தலின்‌, “தாமே புதைப்பார்‌ 
போல்‌” என்றார்‌. இவ்வாறே கம்பநாடரும்‌ சீதையின்‌ திருமணக்‌ . 
துக்கு வண்ணமகளிர்‌ அவட்கு மேலும்‌ வனப்புறுத்த அணிகள்‌ 
பல அணிவித்தபோது, அவள்‌ தன்‌ மேனியழகு மறைவதை . 
அறியாராய்‌, அமிற்தைச்‌ சுவைப்படுத்துவார் போல்‌ அழகினுக்கு. 
அழகு செய்வதானார்‌. அதனால்‌ இப்பேருலகம்‌ அறியாமை நிரம்‌... 
பியது ! என்னே. உலதியல்‌ ! இஃதோ? வென்று வியப்பும்‌. 
நயப்பும்‌ தோன்றக்‌ கூறினார்‌. அது: ்‌ 


““அமிழிமைத்‌ துணைகள்‌ கண்ணுக்‌ 
கணியென அமைக்கு மாபோல்‌ 
உமிழ்சுடர்க்‌ கலன்கள்‌ நங்கை 
உருவினை மறைப்ப தோரார்‌ ்‌ 
அமிழ்தினைச்‌ சுவைசெய்‌ தென்ன ப 
அழகினுக்‌ கழகு செய்தார்‌ ட்‌ 
இமிழ்திரைப்‌ பரவை ஞாலம்‌ 
ஏமைமை உடைத்து மாதோ?” 


என்பதாம்‌. மங்கல வினைகட்கு முதன்மையானது மலர்மாலை: 

ஆதலால்‌, அதனை முதலில்‌ வைத்து “மென்மலரும்‌ சூட்டிஞர்‌”' 
1. நைடதம்‌, அன்‌...தூ து: ௨௨. 2. சிலப்‌. ௮: ௮0 - ௯... 
3. கம்பராமா. கோலங்‌ : ௩. 





202 A என்‌ வெண்யர்‌ [சுயம்வர 


என்றார்‌. மலர்‌ அதனாலாகிய மாலைக்கு ஆதலால்‌ காரியவாகு 
பெயர்‌. பூ முதன்மையான கென்பதை நல்லாஇிரியரின்‌ இறப்‌ 
புக்குப்‌ பவணந்தி முனிவர்‌, 


“£ மங்கலம்‌ ஆகி இன்றி யமையாது 
யாவரும்‌ மகிழ்ந்து மேற்கொள மெல்கிப்‌ 
பொழுதின்‌ முகமலர்‌ வுடைய து பூவே ' 


என்றதறிக. “மின்‌ இமைக்கும்‌ பூண்‌” என்ற பொதுமையால்‌ 
சிலம்பு முதல்‌ தலையணியாம்‌ சூளாமணி ஈறாக என்பது பெற்றாம்‌. 
பொன்மலரும்‌ என்பதில்‌ உம்மை இறந்தது குழீஇய எச்ச 
அம்மை. (௧௬௫) 


கணியர்‌, குறித்த நாளில்‌ திருமணம்‌ நிகற்த்தினரெனல்‌ 
-௧௭௨. கணிமோழிந்த நாளில்‌ கடி மணமும்‌ செய்தார்‌. 
்‌.... அணிமோழிக்கும்‌ அண்ண லவற்கும்‌-பணிமோழியார்‌ 
குற்றேவல்‌ சேய்யக்‌ கொழும்போன்‌ அறைபுக்கார்‌ 
மற்றேவரும்‌ ஒவ்வார்‌ மகிழ்ந்து. 


(இ-ள்‌.) கணிமொழிந்த நாளில்‌ - கணிதநூல்‌ வல்லுகர்‌ 
“குறித்த நன்னாளில்‌, அணிமொழிக்கும்‌ அண்ணல்‌ அவற்கும்‌ - 
அழகிய பேச்சினாளாகிய தமயந்திக்கும்‌ பெருமை பொரும்‌ திய 
ஊளேமன்ன னுக்கும்‌, கடிமணமும்‌ செய்தார்‌ - சிறப்புமிக்க இரு 
மாணஞ்செய்வித்தார்கள்‌; மற்ற எவரும்‌ ஓவ்வார்‌ - தநீநிகரில்லா து 
_தாமே நிகரான நளனும்‌ தமயந்தியும்‌, பணிமொமியார்‌- வணங்கிய 
வாய்ச்சொற்களையுடைய ஏவற்பெண்கள்‌, குறு ஏவல்‌ செய்ய - 
அடித்தொழிலாட்டியராய்‌ இவ்விருவர்க்கும்‌ கிறுகிறு ஏவல்‌ 
தொழில்களைக்‌ குறிப்பறிந்து செய்துவர, மகிழ்நீது - மகிழ்ச்சியிற்‌ 
சிறந்து, கொழும்‌ பொன்‌ அறைபுக்கார்‌ - (தாம்‌ தங்கி இருந்து 
- வருதற்கமைத்துள்ள ) செம்பொன்னான்‌ இயன்ற உள்ளறையில்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 

(க - து.) தமயந்திக்கும்‌ நள னுக்கும்‌ சோ இடர்கள்‌ 
-கூறிக த ஈன்னாளில்‌ திருமணஞ்‌ செய்தார்கள்‌ ; ' கந்நிகரில்லா 
-அவாகட்கு ஏவற்பெண்கள்‌ குற்றேவல்‌ செய்ய அவர்கள்‌ 

செம்பொன்னாலாகய. அடறையில புகுந்திருக்தார்கள்‌ 
அன்ப தாம்‌. 





md LTT SL 1 EN 


3. நன்னூல்‌. ௩௦0. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 2038 


்‌ (வி- ரை.) கணி: கணிப்பவன்‌ ; கணக்கடுவோன்‌. கோள்‌ 
களின்‌ நிலையைக்‌ கணித்தலையுடையோன்‌ என்பது பொருள்‌. 
கணித்தல்‌ என்பதிலுள்ள, தல்விகுதி கெடக்‌ கணியென நின்ற 
முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌; ஈண்டுத்‌ தொழிலாகு பெயராக 
அஃதுடையானைச்‌ சுட்டிற்று. கடி - இறப்பு. பிற மணங்கள்‌ 
போலன்றிக்‌ காதலாற்‌ பீணிப்புண்டு இயற்கைவழி நிகழ்ந்த 
சுயம்வரமாகலான்‌, கடிமணம்‌” என்றார்‌. மணமும்‌ என்பதில்‌ 
உள்ள உம்மை முன்‌ சுயம்வரமன்றித்‌ திருமணமும்‌ நிகழ்ந்ததென்‌ 
தைக்‌. குறித்தலால்‌ இறந்தது தழீஇய எச்சவும்மை. அணி 
மொழி - அழயெ சொல்‌. அஃதாவது, மெல்லிய இனிய மழலைச்‌ 
சொல்‌. அஃதுடையானைக்‌ குறித்தலால்‌, பண்புத்‌ தொகைகிலைக்‌ 
களத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகை. அண்ணல்‌ - பொருந்து 
தல்‌; சேர்தல்‌ என்னும்‌ பொருட்டு... அஃது பெருமை. பொருந்து 
தல்‌ என்னும்‌. பொருளாய்‌ அஃதுடைய  களவேக்தனுக்கான 
தால்‌ தொழிலாகு பெயர்‌. “அணி மொழி” எனத்‌ தமயந்தியை 
முன்‌ வைத்து, “அண்ணல்‌ என ஈளனைப்‌ பின்வைத்தது, கற்புக்‌ 
கடம்பூண்ட பொற்புடையளாகலின்‌ என்க. என்னை 2 இளங்கோ 
அடிகள்‌ . ஆக்யெருளிய , செஞ்சொற்‌ காப்பியத்தில்‌ “சகைவான்‌ 
'கொடியன்னாள்‌” எனக்‌ கண்ணகியாரை முன்வைத்தும்‌. “இருகிதிக்‌ 
கிழவன்‌ மகன்‌” எனக்‌ கோவலனாரைப்‌ பின்வைத்தும்‌ கூறியது 
போல்‌ கொள்க. பணிமொழியார்‌ - தாழ்மையான சொற்களை 
யுடையார்‌ : ஈண்டு ஏவற்பெண்களைக்‌ குறித்தது, த 
பொதுச்‌ சொல்‌. ஏவல்‌ செய்வோர்க்குப்‌ பணிந்த மொழியும்‌ 
தாழ்ந்த பண்பும்‌ இருக்க வேண்டிய முதன்மையாகலான்‌, “பணி 
மொழியார்‌? என்றார்‌. அறை - அறுக்கப்படுவது : வரையறுத்த 
இடத்தைக்‌ குறிப்பதால்‌ இதுவும்‌ தொமிலாகு பெயர்‌. (௧௬௫) 


சேர்க்கை வகை கூறுதல்‌ 
௧௭௩. சேந்திருவின்‌ கோங்கையினும்‌ தேர்வேந்தன்‌ ஆகத்தும்‌ 
வந்துருவ.வார்சிலையைக்‌ கால்வளைத்து--வேக்தீயும்‌ 
நஞ்சும்‌ தொடுத்தனைய நாம மலர்வாளி 
அஞ்சும்‌ தொடுத்தான்‌ அவன்‌. 


(இ-ள்‌... செந்திருவின்‌ படத ம்பம்‌ 
சிறந்த திருமகள்‌ போன்ற தமயந்தியின்‌ - கொங்கைகள்‌ மீதும்‌, 
தேர்வேந்தன்‌ ஆகச்தும்‌ வந்து உருவ - தேரையுடைய நள 
மன்னன்‌ மார்பின்‌ மீதும்‌ பாய்ந்து. ஊடுருவிச்‌ செல்லும்படி, 
வார்சிலையை கால்வளைத்து - நீண்ட கரும்பு வில்லின்‌ நுனியைப்‌ 
பற்றி வளைத்து, வெம்தீயும்‌ கஞ்சம்‌ தொடுத்த அனைய - வெப்பு 


இடச்‌ - நளவெண்பா . [சுயம்வர 


மான தீயையும்‌ ஈஞ்சையும்‌ ஒன்றுபடுத்திச்‌ சேர்த்தது போன்‌ 

மிருக்கன்ற, நாம மலர்வாளி அஞ்சும்‌ - அச்சந்‌ தருகின்ற. 
மலரம்புகள்‌ ஐந்தையும்‌, அவன்‌ தொடுத்தான்‌ - அம்மலரம்புக்‌. 
குரியனாகிய மன்மதன்‌ கோத்து எய்தான்‌. 


(௧- து.) ளன, தமயந்தி இருவாகளின மார்புகளிற்‌: 
பாய்ந்து ஊடுருவிச்‌ செல்லும்படி மன்மதன்‌ ஐவகை மல. 
ரம்புகளையும்‌ வில்லிற்‌ கோத்து எய்‌ கான்‌ என்பதாம்‌. 


(வி - ர.) தமயந்தியும்‌ ஈளனும்‌ தனியறை புகுந்து மலரணை 
மீது இருந்தபோது அவ்விருவர்க்கும்‌ காதலை உண்டாக்குதற்‌* 
பொருட்டு மன்மதன்‌ மலரம்புகள்‌ ஐந்தையும்‌ தேர்ந்தெடுத்து 
மார்பில்‌ ஊடுருவிச்‌ செல்ல எய்தான்‌ என, அவர்தம்‌ கா தல்மிக்க 
நிலையை உணர்த்தினார்‌. செந்திரு: செம்மையாயெ திருமகள்‌ ' 
போன்றவள்‌ என விரிதலால்‌ பண்புத்தொகை நிலைக்‌ களத்துப்‌- 
பிறந்த அன்மொழித்‌ தொகை. ஆகம்‌-மார்பு. பாணங்கள்‌ மலரா 
யினும்‌ காதலர்தம்‌ மார்பிற்‌ புகுந்ததும்‌ நெருப்பும்‌ நஞ்சும்‌ போல்‌: 
கொடுந்துன்பம்‌ விளைத்தலான்‌, “வெந்தியும்‌ ஈஞ்சும்‌......... மலர்‌ 
வாளி? என்றார்‌. காம்‌ - அச்சம்‌, ௮ அ நாமம்‌ என அம்‌ சாரியை 
யேற்று கின்றது. 


** பேம்காம்‌ உருமென வரூஉங்‌ கிளவி 


ஆமுறை மூன்றும்‌ அச்சப்‌ பொருள ? 


என்றார்‌ தொல்காப்பியர்‌. நாம மலர்வாளி என்பதற்குத்‌ தனித்தனி 
வெவ்வேறு பெயருடைய வாளி என்‌ மலுமாம்‌. அவன்‌ என்பது 
பண்ட றி சுட்டாய்‌ “மலர்வாளி அஞ்சும்‌” என்னும்‌ குறிப்பால்‌ மன்‌ 
தற்கு ஆயிற்று. அஞ்சும்‌: ஐந்து என்பதன்‌ போலி. ஞ, நவுக்கும்‌ 
௪, க வுக்கும்‌ போலி. (௧௬௬ ): 


நளனும்‌ தமயந்தியும்‌ நீ௫ம்‌ நீரும்‌ கலந்தாற்போல்‌ 
ஒன்று கல்ந்தாரெனல்‌ 
௧௭௪. ஒருவர்‌ உடலில்‌ ஒருவர்‌ ஒதுங்கி 
இருவர்‌ எனும்தோற்றம்‌: இன்றிப்‌--போருவெங்‌ 
கனற்கேயும்‌ வேலாணும்‌ காரிகையும்‌ சேர்ந்தார்‌ 
புனற்கே புனல்கலந்தாற்‌ போன்ற. 
1. தொல்‌. ௮௪௮. 


காண்டம்‌] மூலமும்‌' உரையும்‌ 206 


(இ-ள்‌.) பொருவெம்‌ கனற்கு ஏயும்‌ வேலானும்‌ - போர்‌ 
“செய்கின்ற கொடுமையான நெருப்பினை யொத்த வேற்படை 
யேந்திய நள மன்னனும்‌, காரிகையும்‌ - தமயந்தியும்‌, ஒருவர்‌ 
உடலில்‌ ஒருவர்‌ “ஒதுங்கி - (அவன்‌ ஐந்துந்‌ தொடுத்தபின்‌) 
இருவர்‌ உடம்பின்‌ மீது'மற்றொருவர்‌ (உடம்பு உராய்ந்து) ஒன்று 
பட்டுத்‌ தழுவி, இருவர்‌ எனும்‌ தோற்றும்‌ இன்றி - இருவரென்று 
கூற்ற்யெலாப்‌ பாகுபாடற்று, புனற்கே புனல்‌ கலந்தால்‌ 
போன்று சேர்ந்தார்‌ - நீருடன்‌ நீர்‌ ஒன்று கலந்து வேறற நிற்பது 
போன்று இரண்டறக்‌ கலந்து கூடினார்கள்‌. 


க-து.) ஈளனும்‌ தமயந்தியும்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
ஒன்றுபட்டு நீரும்‌ நீரும்‌ கலந்தாற்போன்று வேறுபா 
டற்று இரண்டறக்‌ கூடினார்கள்‌. 


(வி-ரை.) ஒருவர்‌ உடலில்‌ ஒருவர்‌ ஓதுங்குதல்‌, காதலாம்‌ 
மழுவுதல்‌; அஃதாவது, முயக்கிடைத்‌ தண்வளியும்‌ ஊடுசெல்லா 
வாறு ஒன்றுபட்டு இறுகிப்‌ பிணைதல்‌. இதனை இளங்கோவடிக 
ளார்‌, கண்ணகியாரும்‌ கோவலனாரும்‌ காதலாற்‌ பிணைந்து பிரி 
வீன்றியைந்த அன்பு நிலையைக்‌ காட்டப்‌ போந்தகாலை, 


* “தூமப்‌ பணிகள்‌ஒன்றித்‌ தோய்ந்தால்‌ எனஒருவார்‌ 
காமர்‌ மனைவியெனக்‌ கைகலந்து--நாமம்‌ 
தொலையாத இன்பமெலாம்‌ துன்னினார்‌” 


ஏனவுரைத்ததூஉம்‌ இக்‌ கருத்தோடொத்ததாதலை அறிக. 


புனற்கே புனல்‌ கலந்தாற்‌ போல்வது என்பது, அன்பாற்‌ 
பிணைப்புண்ட நெஞ்சினராக “எக்காற்‌ காண்பேம்‌ ; எக்கால்‌ 
உரையாடுவேம்‌ ; எக்கால்‌ தழுவுவேம்‌' என்று ஒரு நாணை 
ஏழுநாள்‌ போன்று ஊழிபோன்று கழியக்கழியாத நிலையில்‌ 
எண்ணி யெண்ணி ஏக்கற்றிருந்து கலந்த நிலையை. இருவரும்‌ 
இருவராய்க்‌ கலந்த நிலை, ஒரு குவளையிலுள்ள நீரையும்‌ மற்றொரு 
குவளையிவுள்ள நீரையும்‌ வேறொன்‌ றில்‌ ஒன்றாக ஊ ற்றியபோ து 
அந்நீர்‌ தனித்தனி நீராகப்‌ பிரிக்க இயலாததாய்‌ வேறுபார்டற்று 
ஒன்றாகக்‌ கலந்து நிற்பதுபோல நின்றாரென்பதைக்‌ குறித்ததாம்‌. 


* யாயும்‌ ஞாயும்‌ யாரா கயரோ 
எந்தையும்‌ நுந்தையும்‌ எம்முறைக்‌ கேளிர்‌ 
யானும்‌ நீயும்‌ எவ்வழி அறிதும்‌ 
செம்புலப்‌ பெயல்நீர்‌ போல 
அன்புடை நெஞ்சம்‌ தாங்கலக்‌ தனவே” 


1. கலப்‌. ௨: இறுதி வெண்பா. 2. குறுந்தொகை : ௪௦. 


206 களவெண்பா [சுயம்வர 


என்று காதலர்‌ வியந்துகூறுதல்‌ இயல்பாகலான்‌, . இருவரும்‌ 
ஒன்று கலந்தன ரென்க. (௧௬௭3 


i தமயந்தி, நளனுடன்‌ கலவிப்போர்‌ புரிந்தாள்‌ எள்‌. 

௧௭௫. குழைமேலும்‌ கோமான்‌ உயிர்மேலும்‌ கூந்தல்‌ 
மழைமேலும்‌ வாளோடி மீள--விழைமேலே .... 
அல்லோடூம்‌ வேலான்‌ அகலத்‌ தோடூம்போருதாள்‌: 
வல்லோடூம்‌ கொங்கை மடுத்து. ்‌ 


(இ-ள்‌) குமைமேலும்‌ கோமான்‌ உயிர்மேலும்‌- (தமயந்தி 
யானவள்‌) தன்‌ காதுகளின்மீதும்‌ நளமன்னன்‌ உயிரின்மீதும்‌,. 
கூந்தல்‌ மழைமேலும்‌ - தன்‌ கூர்தலாகிய மேகத்தின்‌ மீதும்‌, 

வாள்‌ ஓடி மீள - தன்‌ கண்ணாகிய வாளானவை விரைந்து 
சென்று திரும்ப, அல்லோடும்‌ வேலான்‌ அகலத்தொடும்‌ - ஒளி 
வீசி இருளை ஒட்டுகின்ற வேலேர்திய நளமன்னனுடைய மார்‌ 
போடு, வல்‌ ஓடும்‌ கொங்கை மடுத்து - சூதாடும்‌ காய்கள்‌ தோற்‌: 
றேோடுகின்‌ ற. அழகுபொருந்திய கொங்கைகளைக்‌ கொண்டு தாக்கி, 
விழைமேலே பொருதாள்‌ - விருப்பம்‌ மிகுதிப்படக்‌ காதலாற்‌: 
கல்விப்‌ போர்‌ செய்தாள்‌. . 


(க - து.) தமயந்தியின்‌. கண்கள கன காது, களன்‌: 
உயிர்‌, தன்‌ கூந்தல்‌ இவைகளுள்‌ சென்று மீள த.தன்கா தல்‌ 
விருப்ப மிகுதியால்‌ நளன்‌ மார்போடு கன்‌ கொங்கைகள்‌” 
அழுந்‌ தப்‌ போர்‌ கொடுததாள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.). தமயந்தி தன்‌ காதற்கணவனாகிய நளன்‌ மேற்‌: 
கொண்ட . ஆரா அயராக்‌ காதலினால்‌ தன்‌ கண்களால்‌ அவ 
னுடைய மார்பு தோள்‌ மூகம்‌ முதலிய அழகைத்‌ திருப்பி 
திறாப்பிப்‌ பார்த்தவண்ணமாக.. இருந்தாள்‌ என்பதைக்‌ குறிக்க. 
“வாளோடி மீள” என்றார்‌. வாள்‌ போன்ற கண்களை வாள்‌ என்‌ 
றது ஆகுபெயர்‌. கடைக்கண்ணால்‌. நளனமகுருவைப்‌ பரர்க்குங்‌ 
கால்‌, கண்கள்‌ காசளவுவரை செல்லுமாதலின்‌, 'குமைமேலும்‌” 
என்றார்‌. அவள்‌ பார்க்குங்கால்‌ நளன்‌ உயிர்‌ மகிம்வுகொண்டு 
மேலும்‌ மேலும்‌ அறிதோறறியாமை கண்டாற்‌ போன்று தமயந்தி: 
மேல்‌ காதல்‌ பொங்கிப்‌ பொங்கித்‌ ததும்பலின்‌. “கோமான்‌ உயிர்‌ 
மேலும்‌” என்றார்‌. கண்ணை மேலோட்‌ விழித்துப்‌ பார்த்தபோது: 
கண்‌ நெற்றிவரை உயர்ந்து போதலின்‌ “கூந்தல்‌ மழை மேலும்‌” 
என்றார்‌. கண்ணைமட்டும்‌ ஈண்டுக்‌ கூறினாராயினும்‌ காதலா ற்‌: 
பிணிப்புண்டு காதலின்பர்‌ துய்ப்பார்க்குக்‌ கண்டும்‌. கேட்டும்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 207 


உண்டும்‌ உயிர்த்தும்‌ தொட்டும்‌ இன்புறுதல்‌ இயற்கையாதலால்‌- 
அவைகளையுங்‌ கொள்க. அகலம்‌-மார்பு. பொருதல்‌-தாக்குதல்‌. 
மோதுதல்‌, ஈண்டு விட்டு விட்டுத்‌ தழுவுதல்‌. வல்‌-சூதாடு கருவி. 
இதனைத்‌ தற்காலத்தில்‌ நாயென்பார்‌. சொற்கேட்டான்‌ என்னும்‌- 
சூது விளையாட்டிற்குக்‌. கட்டங்களில்‌ வைத்தாடுவது. பம்பரம்‌. 
போன்று மேல்பாகம்‌ சிறுத்தும்‌ அடிப்பாகம்‌ பெருத்துமிருத்தல்‌- 
தன்மையினால்‌ அது. கொங்கைகட்கு உவமையாயிற்று. : அஃது 
ஓடுதல்‌, அதன்‌ அழகு இதற்கு ஒவ்வா திருத்தல்‌. அதனை 
இதைக்‌ கண்டு அஞ்சி ஒடுதலாகக்‌ குறித்து இதன்‌ ஏற்றத்தை: 
உணர்த்தினார்‌. இதில்‌ தமயந்தி செய்த கலவியின்பத்தைக்‌ கூறிய- 
வாறு. அல்லோடும்‌ - இரவை ஒட்டும்‌ :. பிறவினை. (௧௬௮3௭ 


தமயந்தியின்‌ காதலாகிய ஆறு பாய்தலால்‌ நளன்‌ மார்பில்‌ 
குங்குமம்‌ படிந்ததெனல்‌ 


௧௭௬. வீரனக லச்செருவின்‌ மீதோடிக்‌ குங்குமத்தின்‌ 
ஈர இளவண்டல்‌ இட்டதே--நேர்போருத 
காராரும்‌ மேல்லோதிக்‌ கன்னியவள்‌ காதல்‌எனும்‌ 
ஓராறு பாய உடைந்து. 


 (இஃ-ள்‌.) நேர்‌ பொருத - நேரில்‌ புணர்ந்து கலவிப்‌ போர்‌: 
செய்த; கார்‌ ஆரும்‌ மெல்‌ ஒதி - கரியநிறம்‌ பொருந்திய மெல்லிய” 
கூந்தலையுடைய, கன்னி அவள்‌ காதல்‌ எனும்‌-கட்டழகுடையவ 
' ளாகிய தமயந்தியின்‌ காதலென்கின்ற, ஒர்‌ ஆறு பாய - பெரிய" 
ஆறு பாய்ந்தோடுதலால்‌, உடைந்து வீரன்‌ அகலச்‌ செறுவின்மீ து 
ஓடி - மடைதிறந்து போர்வீரனாகிய ஈளமன்னன து மார்பாகிய- 
வயலின்மேல்‌ (வெள்ளம்‌) பெருகியோடி, குங்குமத்தின்‌ ஈர இள 
வண்டல்‌ இட்டது - குங்குமச்‌ சாந்தின்‌ குளிர்ச்சி . பொருந்திய: 
மெல்லிய வண்டலை உண்டாக்கிற்று. a ரத்வகு 
(க - து.) கமயந்தியின்‌ காதலெனனும்‌ .. பேராறு. 
பாய்ந்து களமன்னன்‌ மார்பென்னும்‌ வயலிற்‌ பெருக்‌: 
கெடுத்துச்‌ செல்வதால்‌ அங்கே குங்குமக்‌ குழம்பின்‌ 
மெல்லிய. வண்டல்‌ படிந்து நின்றது. டல்‌ 
(வி:-ரை.) வீரன்‌: “காலனும்‌ காலம்‌ பார்க்கும்‌ பா்ராது 
வேலீண்டு தானை விழுமியோர்‌? 05 ண்ட 5 னி 





புறம்‌: ௪௧. Ns AL ்‌ $3 ok 


804 நளவெண்பா [சுயம்வர 


என்பாராகலின்‌, களனை வீரனென அவன்‌ வெற்றிச்‌ சிறப்பைக்‌ 
கூறிக்‌ காதலாம்‌ கட்டுண்ட நிலையைக்‌ கூறினார்‌. கம்பர்‌ இராவ 
சன்‌ வணங்காமுடி வேந்தன்‌ என்பதைச்‌ சுட்டுங்கால்‌, 


*“வலியடடும்‌ புலவியினும்‌ வணங்காத மகுடகிரை வயங்க” 


என்றார்‌. அகலச்‌ செறு: இருபெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகை- 
காதலால்‌  துவக்குறுதலைப்‌ போர்‌ செய்வதாக உருவகப்படுத்தி 
“அகலச்‌ செறுவின்‌ மீதோடி? என்றார்‌. செறு - வயல்‌ : சேற்றால்‌ 
நிறைந்தது என்னும்‌ பொருள்‌. சேறு என்பது செறு எனக்‌ 
குறுகிற்று. நீர்பெருகி ஒடுங்கால்‌ ஓடுகின்ற வழியில்‌ நீர்‌ சென்ற 
பின்‌, இளமணல்‌ கொழித்துச்‌ செல்வது இயற்கை. அதுபோல்‌ 
தமயந்தி காதலென்னும்‌ நீர்‌, ஈளமன்னன்‌ மார்பென்னும்‌ வயலிற்‌ 
பாய்ந்தோடியதால்‌ தமயந்தி கொங்கைகளில்‌ படிந்திருந்த 
குங்குமத்தோடு சேர்ந்த கலவைச்‌ சாந்து என்னும்‌ வண்டல்‌ 
புடிநீதது என உருவக அணியாக்கிக்‌ கூறினார்‌. வண்டல்‌ - கல்மண்‌ 
சேர்ந்து கலவாத மெல்லிய சேற்றுக்‌ குழம்பு. கார்‌ - கருமை. 
அல்லது. மேகம்‌ போன்ற என்று பொருள்‌ கொள்ளலுமாம்‌. 

உடைந்து - நாணான து உடைவுபட்டு என்று கொள்க. ௧௬௯) 


நளன்‌, தமயந்தியின்‌ கொங்கை முதலியன பொருந்தக்‌ 
கூடினனெனல்‌ 


௧௭௭. கோங்கை முகங்குழையக்‌ கூந்தல்‌ மழைகுலையச்‌ 

சேங்கயற்கண்‌ ஓடிச்‌ செவிதட வ- அங்கை 
வளைபூசல்‌ ஆட மடந்தையுடன்‌ சேர்ந்தான்‌ 
விளைபூசற்‌ கோல்யானை வேந்து. 


(இ-ள்‌) விளை பூசல்‌ கொல்யானை வேந்து - (பகைவரோடு) 
உண்டாகும்‌ போரில்‌ அவர்களைக்‌ தவறாமல்‌ கொல்கின்ற 
வலிமை பொருந்திய யானைப்‌ படையையுடைய களமன்னன்‌, 
மடந்தையுடன்‌ - தமயந்தியோடு, கொங்கைமுகம்‌ குழைய - (அவ 
ளுடைய ) கொங்கை முற்றங்கள்‌ அழுந்த, கூந்தல்‌ மழைகுலைய - 
கூந்தலாகிய மேகம்‌ அவிழ்ந்து தொங்க, செம்‌ கயற்கண்‌ ஓடி 
செவிதடவ - செவ்வரிபடர்ந்த கெண்டைமீன்‌ போன்ற சண்கள்‌ 
விரைந்துசென்று காதுகளைக்‌ தடவ, அம்கை வளை பூசல்‌ அட - 
அழகிய கைவளையல்கள்‌ (ஒன்றோடொன்று தாக்கி) ஓலிக்க 
ீசர்ந்தான்‌ - கூடினான்‌. 


_———. 


1. கம்பராமா, மாரீசன்‌ வதை: ௪, 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ | 209 


(க-து. நளன்‌, தமயந்தியுடன்‌ சேருங்கால்‌, அவள்‌ 
கொங்கை முகங்கள்‌ நளன்‌ மார்பில்‌ அழுந்‌ இன ; அவள்‌ 
கண்கள்‌ செவிவரை ஓடின ; கைவளையல்கள்‌ அசைம்‌ 
கொலிக்கன ; கூந்தல்‌ சோர்க்தது என்ப காம்‌. 


(வி-ரை.) கொங்கை முகம்‌ - கொங்கையின து முகம்‌ என்‌ 
விரித்து ஆறன்சொகையாகக்‌ கொள்க. கலவி நிகழுங்கால்‌ 
கொங்கைகள்‌ பொருந்தல்‌, கண்பார்வை காதலர்பால்‌ செல்லல்‌ 
சைவளையல்கள்‌ உராய்ந்தொலித்தல்‌, கூந்தல்‌ சோர்‌ தல்‌ முதலியன . 
நிகழ்தல்‌ இயற்கைத்தா தலின்‌, அவ்வியற்கை முறை பிழையாது 
படிப்படியாகக்‌ கூறினாரென்க. குழைய தடவ ஆட முதலிய: 
செயவெனைச்சங்கள்‌ காரணப்பொருட்டாக நிகம்காலங்‌ 
காட்டின. (௧௭0) 


நளன்‌, தமயந்தியோடு குண்டினபுரத்தில்‌ நெடுங்காலம்‌ 
கூடியிருந்தான்‌. எனல்‌ 


௧௭௮. தையல்‌ தளிர்க்காங்கள்‌ தன்தடக்கை யாற்பற்றி 
வையம்‌ முழுதும்‌ மகிழ்தூங்கத்‌- துய்ய 
மணந்தான்‌ முடித்ததற்பின்‌ வாள்ஙதலும்‌ தானும்‌ 
புணர்ந்தான்‌ நேடூங்காலம்‌ புக்கு. 

(இ-ள்‌.) தையல்‌ களிர்க்கரங்கள்‌- தயயர்‌தியினுடைய மாக்‌ 
தளிர்‌ போன்ற கைகளை, தன்‌ தடக்‌ கையால்‌ பற்றி - தன்‌ பெரிய 
கைகளினாற்‌ பிடித்து, வையம்‌ முழுதும்‌ மகிழ்தூங்க - உலக 
மக்கள்‌ யாவரும்‌ மகிழ்ச்சியில்‌ திளைக்க, துய்ய மணம்‌ முடித்ததன்‌' 
பின்‌ - சிறந்த இருமணம்‌ செய்த பின்னர்‌, வாள்‌ நுதலும்‌ தானும்‌- 
ஒளி பொருந்திய கெற்றியையுடையவளாயெ தமயந்தியும்‌ நள 
மன்னனுமாக, புக்கு நெடுங்காலம்‌ புணர்ந்தான்‌ - அங்கேயே 
தங்கி நீண்ட காலம்‌ சேர்ந்திருந்தான்‌. 

(௧ - து.) களன்‌ தமயந்தியை உலகமக்கள்‌ மகிழும்‌ 
படி. திருமணஞ்‌ செய்து நெடுங்காலம்‌ அங்கேயே இன்புற்று 
வாழ்ந்‌ இருந்‌ தான என்பதாம்‌. 

(வி-ரை.) தையல்‌ - தமயந்தி : அழகுடையாள்‌ என்பது 
பொருள்‌. தளிர்‌ - இள இலை யென்னும்‌ பொதுப்‌ பெயராயினும்‌ 
ஈண்டு மாந்தளிர்‌ என்று மென்மையும்‌ நிறனும்‌ பற்றிப்‌ பொருள்‌ 
கூறப்பட்டது. தளிர்க்கரம்‌ : உவமத்தொகை. வையம்‌: இட 
வாகு பெயராய்‌ மக்களைக்‌ குறித்தது... தடக்கையால்‌ பற்றல்‌ - 

ந நீ 


210 நளவெண்பா 


கையாற்‌ பிடித்தல்‌. திருமணஞ்‌ செய்தபின்‌ கைபிடித்துச்‌ 
செல்லுதல்‌ மரபாகலான்‌, “தடக்கையால்‌ பற்றி” என்றார்‌. இவ்‌ 
வாறே கம்பகாடரும்‌ சீதை வாயிலாக, 

** வந்தெனைக்‌ கரம்‌ பற்றிய வைகல்‌." 


என்றதும்‌ காண்க. காதல்‌ இருவர்‌ கருத்து ஒருமித்து" என்ப 
தாலும்‌ முன்னரே நளனும்‌ தமயந்தியும்‌ உள்ளக்‌ கருத்தொன்று 
பட்டு இருந்தவரா கலானும்‌, திருமணம்‌ நிகழ்ந்தபின்‌ பன்னெடுங்‌ 
காலம்‌ இன்பந்துய்த்திருந்ததை “புணர்ந்தான்‌ நெடுங்காலம்‌ 
புக்கு” என்றார்‌. புக்கு - தங்க யென்னும்‌ பொருட்டாய்ப்‌ பகுதி 
இறந்தகாலம்‌ காட்டி நின்றது, ஈக்கான்‌ என்பதுபோல, தமயந்தி 
யும்‌ நளனும்‌ ஒன்றுபட்டு இன்பந்திளைத்திருந்தார்‌ என்பதைக்‌ 
குறித்தவாறாம்‌. “வாள்‌ நுதலும்‌ தானும்‌ புணர்ந்தான்‌ என 
ஒருமையாகக்‌ குறித்தார்‌. திணைபால்‌ முதலியன விரவி வந்த 
போது சிறப்புப்பற்றி ஒரு முடிபாகுமென்பது இலக்கண நூலார்‌ 
கொள்ளும்‌ மரபு. இவ்வாறு, 


“* பார்ப்பார்‌ அறவோர்‌ பசுப்பத்தினிப்‌ பெண்டிர்‌ 
மூத்தோர்‌ குழவிஎனும்‌ இவரை” 
எனத்‌ திணை விரவி. *இவர்‌' எனப்‌ பன்மை முடிபேற்றதும்‌, 
“: நானும்‌ என்‌ சிந்தையும்‌ நாயகனுக்‌ கெவ்விடத்தோம்‌ 
தானும்தன்‌ தையலும்‌ தாழ்சடையோன்‌ ஆண்டிலனேல்‌ ?! 
என்பதில்‌, பால்‌ விரவி. £ஆண்டிலனேல்‌' என ஒருமை முடி 
பேற்றதும்‌ பின்னும்‌ பலபடவரும்‌ சான்றோர்‌. நூல்களானும்‌ 
அறிக. “புணர்ந்தார்‌' எனப்‌ பாடங்கொள்ளின்‌ பொருட்சிறப்‌ 
பின்மை அறிக. (௧௭௧) 


சுயம்வர காண்டம்‌ முற்றும்‌. 


ட்ட கம்பராமா. சூடாமணி? ௩௪, 2. சிலப்‌. ௨௧: ௫௩-௯ 
- 8. திருவாசகம்‌, திருக்கோத்தும்பி : கட. 


௨: கலிதொடர்‌ காண்டம்‌ 
திருமால்‌ காப்பு 


௧௭௯. முந்தை மறைநால்‌ முடியேனலாம்‌ தண்குருகூர்ச்‌ 
செந்தமிழ்‌ வேத சிரமேனலாம்‌--நந்தும்‌ 
புழைக்கைக்கும்‌ நேயப்‌ போதுவர்மக ளிர்க்கும்‌ 
அழைக்கைக்கு முன்சேல்‌ அடி. 


(இ-ள்‌.) நந்தும்‌ புழைக்கைக்கும்‌ மேயப்‌ ரொ துவர்‌ 
மகளிர்க்கும்‌ - (முதலையிடத்‌ தகப்பட்டுக்‌ கொண்டு) வருந்திய 
யானைக்கும்‌ தம்மிடம்‌ அன்புபூண்ட இடையர்குலப்‌ பெண்களுக்‌ 
கும்‌, அழைக்கைக்கு. .முன்சொல்‌ அடி - (காப்பதற்கும்‌, தழுவ 
வதற்கும்‌ அவர்கள்‌ அழைத்தபோது) முன்னே சென்ற (இரு 
மாலின்‌) திருவடிகளானவை, முந்தை ம்றை நால்‌ மூடி எனல்‌ 
ஆம்‌ - பழைமையான வேத நூலின்‌ தலைமையிடம்‌ என்று கூற 
லாம்‌, தண்‌ குருகூர்‌ செந்தமிழ்‌ வேத சிரம்‌ எனல்‌ ஆம்‌-குளிர்ச்௪ 
மிக்க குருகூரராகிய நம்மாழ்வார்‌ அருளிய செந்தமிழ்மொழியா 
னியன்ற திருவாய்மொழி வேதத்தினது முடி என்று கூறலாம்‌. 
(அவ்வடிகளை வணங்குவோம்‌; அவை நமக்கு அருள்புரிதல்‌ 
வேண்டி.) 


க-து.) யானை முன்னும்‌ அன்புடைய இடைக்‌ 
குலப்‌ பெண்களின்‌ . முன்னும்‌ அமைததற்கு முன்பு 
சென்று நின்ற திருமாலின்‌ திருவடிகளைப்‌ பழமறையின்‌ 
முதனமையெனலாம்‌ ; அண்றிச்‌ செந்தமிழ்‌ - மறையின்‌ 
முடியென்று கூறலாம்‌, (அவைகளை வணங்குவோம்‌) 
என்பதாம்‌. 


(வி- ரை.) முந்தை - பழைமை, மறை - வேதம்‌. முதன்‌ 
முதல்‌ தோன்றிய நான்மறை நுண்ணிய பொருள்களை உள்ஸ்டக்‌ 
கிக்கொண்ட காரணத்தால்‌ மறையெனப்‌ பெயர்‌ பெ மலாயிற்று. 
மறை என்பது ஆகுபெயர்‌. திருமாலின்‌ திருவடிகள்‌ பழைமையான 
தமிழ்‌ நான்மறைகட்கு முதன்மையானது; பின்‌ தோன்றிய நம்‌ 
மாழ்வார்‌ அருளிய. செந்தமிழ்ப்‌ பாவானியன்ற மறைக்கும்‌ அவ்‌ 
வடிகள்‌ முதன்மையாக அமைந்தன. முதலைவாய்ப்பட்டுத்‌ தப்பிப்‌ 
பிழைக்க வழிகாணாது தத்தளித்து வருந்தி “முதற்பொருளே /* 


212 நளவெண்பா [ கலிதோடர்‌ 


கான்று வாய்விட்டு கதறி அழைத்த களிற்றைக்‌ காக்க ஓடி 
வந்தன வென்பாராய்‌. *புமைக்கைக்கு......... முன்‌ செல்‌ அடி” 
என்றும்‌, இடைக்குலப்‌ பெண்கள்‌ பேரன்பினராய்க்‌ “கண்ணா”. 
வென்று கூவி அமைத்த காலமெல்லாம்‌ முன்னே நடந்துவந்து 

காட்சியளித்தலால்‌, “மேயப்‌ பொதுவர்‌ மகளிர்க்கு......மூன்செல்‌ 
அடி” என்றும்‌ கூறித்‌, திருமால்‌ பேரிரக்கப்பண்புடையான்‌ 
என்றும்‌. வேண்டுவார்‌ வேண்டுவதே ஈயும்‌ அவன்றன்‌ மேதகவை 
யும்‌ சுட்டியுணர்த்தி, இத்தகைய பேரருட்‌ பெருங்கடலாகிய 
திருமாலின்‌ திருவடிகளை வணங்கினால்‌, நாம்‌ இருள்சேர்‌ இரு 
வினையும்‌ அற்று இறவாத இன்பு ற்றிருக்கலாம்‌ எனவும்‌ குறிப்பால்‌ 
உணர்த்தியவாறாம்‌. இதில்‌ திருமாலின்‌ பத்துப்‌ .. பிறப்புள்‌ 
ஒன்றாகிய கண்ணன்‌ பிறப்பில்‌ செய்த திருவிளையாடலில்‌ ஒன்றான 
- இடைக்குலப்‌ பெண்கள்‌ அழைத்தபோது: வந்ததை, - “அழைக்‌ 
கைக்கு. முன்‌ செல்‌ அடி” யெனக்‌ குறித்தார்‌, அதனால்‌ இது 
குறிப்பெச்சம்‌. புழை - தளை ; துவாரமுள்ள கையையுடைய து 
என்னும்‌ பொருளது. அஃதாவது, யானை. பொதுவர்‌-உலகமக்கள்‌ 
யாவர்க்கும்‌ பொது நலஞ்‌ செய்பவர்‌ என்னும்‌ பொருளுடையது. 
பொதுகலமாவது, ஆனிரை: எருமைநிரை ஆட்டுகிரைகளைப்‌ 
பாதுகாத்து அவைகளின்‌ பால்‌, நெய்‌, தயிர்‌ முதலிய பாற்பயனால்‌ 
எல்லோருக்கும்‌ நலஞ்செய்கின்ற பொதுகோக்குடையவர்‌ என்க. 
அழைக்கை - அழைத்தல்‌ : தொழிற்பெயர்‌. (௧) 


சிவபெருமான்‌ வணக்கம்‌ 


௧.௮௦. செக்கர்‌ நேடுவானில்‌ திங்கள்‌ நிலாத்தளும்பி 
உக்க தேனச்சடைமேல்‌ உம்பர்நீர்‌--மிக்கொழுகும்‌ 
வெள்ளத்தான்‌ வேள்ளி நேடூங்கிரியான்‌ மேய்யன்பர்‌ 
உள்ளத்தான்‌ எங்கட்‌ குளன்‌. 


(இ-ள்‌.) செக்கர்‌ நெடுவானில்‌ - நீண்ட செவ்வானத்தின்‌ 
மேல்‌, திங்கள்‌ நிலா தளும்பி உக்கது என நிலவின்‌ கதிரொளி 
யான து ததும்பிச்‌ . கதறியது என்னும்படி, சடைமேல்‌ உம்பர்நீர்‌ 
மிக்கு ஒழுகும்‌ வெள்ளத்தான்‌ - தன்‌ (செஞ்‌) “சடை முடிமீது 
வான்*ீர்‌ . பெருகி ஓடுகின்ற நீர்ப்பெருக்கையுடையவனும்‌, 
வெள்ளிநெடும்‌ கரியான்‌ - நீண்ட வெள்ளிமலையையுடையவனும்‌, 
“மெய்‌ . அன்பர்‌ உள்ளத்தான்‌ - உண்மையடியார்களின்‌ செம்‌ 
மனத்தை விட்டு. பிர்‌ அ ஆகிய சிவபெருமான்‌, எங்கட்கு 
உளன்‌ - எமக்குப்‌. (பாதுகாப்பாக: என்றும்‌ ்‌ கின்றான்‌. 
(அவச வணங்குவோம்‌. ன ்‌ ட பயன்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 213 
ட்ட ல்‌ து.) ்‌. செஞ்சடைமேற்‌ கங்கையைக்‌ கொண்டோ 
னும்‌, வெள்ளிமலையை யுடையவனும்‌, அடியார்‌. நெஞ்சை 
விட்டு அகலா தவனுமாகிய சிவபெருமான்‌ நமக்கு என்னும்‌ 
பாதுகாப்பாக இருக்கின்றான்‌ ; (அவனை வணங்குவோம்‌) 
என்ப காம்‌, 
(வி-ரை.) செக்கர்‌ வான்‌ - செந்கிறம்‌ பொருந்திய மாலைக்‌ 
காலவானம்‌, சிவபெருமான்‌ சடை செந்கிறம்‌ பொருந்தியது. 
அதில்‌ கங்கையை வைத்துள்ளான்‌ என்பது அவன்‌ அடையாளங்‌ 
குறிக்கும்‌ புராண மரபு.  செந்கிறச்‌ சடையிலிருந்‌ து வெண்ணிற 
நீர்பாய்ந்தோடுவது  செவ்வானத்தில்‌ தோன்றி யெறிக்கன்ற 
நிலவின்‌ ஒளி போன்றுள்ளதாகக்‌ குறித்தார்‌ : பண்புவமைஃ 
வெள்ளி நெடுங்கிரி - இருக்கைலாயமலை; இறைவன்‌ திருக்கைலர 
யத்தில்‌ வீற்றிருக்கன்‌ ரனென்ப.து, இதன்‌ உட்கருத்து, இறைவன்‌ 
அடியும்‌ முடியும்‌ மெய்யறிவு வடிவமே என்பதற்குப்‌ புனைவாகக்‌ 
கூறியதென்க. என்னை 2 நீரின்‌ வெண்மை, வெள்ளிமலையின்‌ 
வெண்மை இவைகள்‌ குறிப்பனவாம்‌. உலகத்தில்‌ வாழும்‌ உயிர்‌ 
கட்கு நீரே முதன்மை. நீரின்றி ஒரறிவுயிர்களான புற்பூண்டு 
செடி கொடிமரம்‌ முதலியனவும்‌ உயிர்வாழ முடியா. உலகைக்‌ 
காத்தும்‌ படைத்தும்‌ கரந்தும்‌ அலகிலா விளையாடல்‌ புரிபவனாகிய 
ஆண்டவன்‌ அருள்நோக்கத்தால்‌ உயிர்கட்கு நீரையருளி, அதனால்‌ 
உணவையும்‌ பிற எல்லாப்‌ பொருள்களையும்‌ வளர்த்துக்‌ கொடுக்‌ 
கின்று னென்பதற்காகவே, *வெள்ளத்தான்‌' என்ற பெயராற்‌ 
கூறினாரென்க. வெள்ளிமலை-பனிமலை. ௮.து வெண்ணிறமுடைய 
தாகலான்‌ அப்பெயராற்‌ கூறினார்‌. அஃது உருகி நீராக ஓடி 
உலகைப்‌ புரத்தலால்‌ அதையும்‌ உடையானென அவன்றன்‌ 
அருளிரக்கத்தைச்‌ சுட்டியவாறாயிற்று. ஆகவே, அத்தகைய பெரு 
மான்‌ . நம்மைக்‌ காப்பான்‌ என்னும்‌ கருத்தை உட்கொண்டு 
“எங்கட்கு உளன்‌” அவனை வணங்குவோமெனக்‌ குறிப்பால்‌ 
குறித்தாரென்க. (௨) 


நளன்‌, தமயந்தியுடன்‌ தன்‌. நகர்க்குச்‌ செல்லுதல்‌ 
௧௮௧. தவளத்‌ தனிக்குடையின்‌ வேண்ணிழலும்‌ தையல்‌ 
குவளைக்‌ கருநிழலும்‌ கோள்ளப்‌--பவளக்‌ 
கோழுந்தேறிச்‌ செந்நெற்‌ குலைசாய்க்கும்‌ நாடன்‌ 
செழுந்தேரில்‌ ஏறினான்‌ சென்று. 


(இ-ள்‌) பவளக்‌ கொழுந்து ஏறி - பவளக்கொடிகள்‌ 
படர்ந்து மேலே சென்று, செம்கெல்‌ குலைசாய்க்கும்‌ காடன்‌ - 


214 நளவெண்பா [ கல்தோடந்‌ 


செந்நெற்‌ கதிர்க்கொத்துக்களை வளைத்து அமிழ்த்துகன்ற நிடத 
காட்டு மன்னனாகிய நளன்‌, தவள தனிக்குடையின்‌ வெண்‌ 
நிழலும்‌ - வெண்கொற்றக்குடையின்‌ ஒப்பற்ற வெள்ளொளி 
பரந்த நிழலும்‌, தையல்‌ குவளை கருகிழலும்‌ கொள்ள - தமயந்தி 
யின்‌ கண்களாகிய குவளை மலர்களின்‌ கரிய கிழலொளியும்‌ 
தன்னைச்சூழ, சென்று செழுந்‌ தேரில்‌ ஏறினான்‌ - போய்‌ அழகான 
தேர்‌ மேலே நினான்‌. 


(க - து.) களமன்னனானவன்‌, வெண்கொற்றக்குடை 
யின்‌  வெண்ணிலவும்‌ தமயந்தி கண்களின்‌ கரிய ஒளி 
நிழலும்‌ தன்னைச்‌ சூழப்போய்‌ அழகிய தேரில்‌ ஏறினான்‌ 


என்பதாம்‌. 


(வி-ரை.). தவளம்‌ - வெண்ணிறம்‌. ஈளமன்னன்‌ தன்‌ 
செங்கோல்‌ முறையினால்‌ எட்டுத்திக்கிலும்‌ புகமொளி பரப்பத்‌ 
தன்‌ ஆட்சிமுறையை மக்கள்‌ யாவரும்‌ விரும்பியேற்கத்‌ தன்‌ 
குடை நிழற்கீழ்‌ மக்களை வைத்துக்‌ காத்து ஆண்டான்‌ ஆகலான்‌, 
அக்குடைக்குத்‌ “தனிக்குடை” என்று அடைமொழி கொடுத்துச்‌ 
கூறினார்‌. அதன்‌ வெள்ளியநிழல்‌ ஒருபால்‌ வெண்ணில வெறிப்ப, 
தமயந்தியின்‌ கட்பார்வை நளன்மீதே செல்லுதலால்‌, ஒருபால்‌ 
அக்கண்ணின்‌ கருநிறவொளி கரிய்கிறங்காட்ட இவ்விரு ஒளிக்‌ 
கதிர்களும்‌ இருவேறு நிறங்காட்டித்‌ தன்னைக்‌ கவிந்துகுழச்‌ 
சென்றான்‌ என, ஈளமன்னனுக்குச்‌ சிறப்புக்‌ கூறியவாறு, குவளை : 
கண்கட்கு உவமை ஆகுபெயர்‌. 


பவளக்கொடி நெய்தல்‌ நிலமாகிய கடலில்‌ படர்வது, செந்‌ 
நெல்‌ மருதநிலத்தில்‌ விளைவது. அப்பவளக்கொடி மருதகிலத்‌ 
துக்குப்‌. படர்ந்து வந்து செந்நெற்‌ கதிர்க்குலைகளைச்‌ சாய்க்கும்‌. 
காடு என்றதனால்‌, நெய்தல்‌ நிலத்துக்கும்‌ மருதரிலத்துக்கும்‌ திணை 
மயக்கங்‌: கூறி நாட்டு வளத்தைச்‌ சிறப்பித்தார்‌. இத்திணை 
மயக்கக்‌ கருத்தை அமைத்து, 


* “கானக்கோழி கதிர்குத்த 
மனைக்கோழி தினைக்கவர 


வரைமந்தி கழிமூழ்க 
கழிநாரை வரையிறுப்ப” 


என்றார்‌ பிறரும்‌. ௨3 








- . ம்‌. பொருநராற்றுப்படை, ௨௨௨ - இ; 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 215 


- நளன்‌, சோலைவண்டுகள்‌ ஒலிப்பதைத்‌ தமயந்திக்குக்‌ 
காட்டிக்‌ கூறல்‌ 


௧.௦௨. மங்கையர்கள்‌ வாச மலர்கொய்வான்‌ வந்தடையப்‌ 
பொங்கி யெழுந்த பொறிவண்‌௫-கோங்கோ 
டெதிர்கோண்‌ டணைவனபோல்‌ ஏங்குவன முத்தின்‌ 
கதிர்கோண்ட பூண்முலையாய்‌ காண்‌. 


 (இஃன்‌.) முத்தின்‌ கதிர்கொண்ட பூண்முலையாய்‌ - முத்து 
மாலைகள்‌ ஓளியெறிக்கப்‌ பிறஅணிகளும்‌ அணிந்த கொங்கைகளை 
யுடையாய்‌/, மங்கையர்கள்‌ வாசமலர்‌ கொய்வான்‌ வந்து அடைய- 
பெண்கள்‌ மணமுள்ள மலர்களைப்‌ பறித்தற்பொருட்டு வந்து 
சேர்தலினால்‌, பொங்கி எழுந்த பொறிவண்டு - (அதிலிருந்து) 
மேலோங்கிப்‌ பறந்த புள்ளிகளையுடைய வண்டுகள்‌, கொங்3காடு 
எதிர்கொண்டு அணைவனபோல்‌ ஏங்குவன காண்‌ - ஜேனினைக்‌ 
கொண்டு (அவர்களை) எதிர்கொண்டு அழைக்கச்‌ சேர்வன 
போன்று ஓலித்தலை நீ பார்‌. 


க-து.) “முத்தின  கதிர்பரப்பும்‌ அ௮ணிகளணிக்கு 
பெண்ணே ! பெண்கள்‌ மலர்‌ கொய்வ தற்கு வந்து சோ தலி 
னால்‌, அதிலிருந்து மேலே பறந்த வண்டுகள்‌ ஒலிப்பன, 
அவர்களை எதிர்கொண்டழைத்துசசோவனபோல்‌ தோன்று 
கலைப்பார்‌' என்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) மங்கையர்கள்‌ - ஈளனுடன்‌ செல்கின்ற பரிவார 
. மகளிர்கள்‌, கொய்வான்‌ - கொய்வதற்கு ; வானீற்று எதிர்கால 
வினையெச்சம்‌. கொங்கு - தேன்‌. “கொங்குதேர்‌ வாழ்க்கை 
அஞ்சிறைத்‌ தும்பி” என்றவிடத்துக்‌, கொங்கு இப்பொருள்‌ தரு 
தலை ஒர்க. அன்றி, மணமென்றலுமாம்‌.  பொறிவண்டு-வண்டு 
களில்‌ ஒருவகையான புள்ளிகளையுடைய வண்டுக்கூட்டங்கள்‌. 
அவை பறப்பன, புதிதாக வந்தவரை வரவேற்பது போன்றும்‌, 
ஒலிப்பன “வாருங்கள்‌ என அழைப்பன போன்றும்‌, அவைகளின்‌ 
கால்‌ முதலிய உறுப்புக்களில்‌ தேன்‌ ஓட்டிக்கொண்டிருப்பதை, 
அவர்கட்கு விருந்தூட்டக்‌ கொணர்ந்த உணவு யோன்றும்‌ 
குறிப்பான்‌ உணரவைத்துப்‌ (பொறிவண்டு............ ஏங்குவன ” 
என்றார்‌. ன்‌ a 

இவ்வாறே ஈம்பியாரூரராகிய சுந்தரர்‌, தில்லைக்கு ஆண்ட 
வனது எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ இன்பத்தைத்‌. 


il குறுந்தொகை, ௨. . 


216 நளவெண்பா [கலிதொடர்‌ 


இளைக்கச்‌ செல்லுங்கால்‌, வழிநெடுக இருமருங்கினும்‌ சோலைகள்‌ ; 
அவைகளுட்‌ பறவைகள்‌ ; தடாகங்கள்‌ ; அதிலுள்ள மலர்கள்‌ 
முதலிய காட்சிகளையெல்லாம்‌ கண்டுகொண்டே செல்கின்றார்‌. 
அங்கே மற்றொருபால்‌, வண்டுகள்‌ தூழைமடலின்‌ தண்‌ பூக்களிற்‌ 
படிந்து அதிலுள்ள வெண்ணிறப்‌ பூக்தாதுகள்‌ உடலெல்லாம்‌ 
படியத்‌ கேனுண்டு களித்துப்‌ பறந்து இனிய குரலெழுப்பிப்‌ 
பாடிக்கொண்டு. செல்கின்றன. அக்காட்ட, சுந்தரரீக்கு ஆண்ட 
வன்‌ அடியவர்கள்‌ நீராடித்‌ திருவெண்ணி றணிந்து இறைவன்‌ 
புகழைப்‌ பாடிக்‌ கொண்டு செல்வதுபோல்‌ தோற்றமளிப்பதாகக்‌ 
கண்டு களித்துக்கொண்டே சென்றுரென்று. சேக்கிமார்‌ பெரு 
மான்‌ கொண்டர்‌ புராணத்துட்‌ குறிப்பிடுகின்றார்‌. அக்கருத்து 
இதனோடு ஒத்ததாக இருத்தலின்‌, அப்பாவை ஈங்கே குறிக்கின்‌ 
மரம்‌. கண்டு ஒப்புநோக்கி மகிழ்க. ் 


குண்டகழ்க்‌ கமல வண்டலர்‌ கைதைக்‌ 
அன்று நீறுபுனை மேனிய வாகித்‌ 

தூய நீறுபுனை தொண்டர்கள்‌ என்னச்‌ 
சென்று சென்றுமுரல்‌ கின்றன கண்டு 

சிந்தை யன்பொடு திளைத்தெதிர்‌ சென்றார்‌.” 


என்பது அது. (௪) 


நளன்‌, தமயந்திக்குப்‌ பெண்கள்‌ அடியில்‌ பூங்கொம்புகள்‌ 
தாழ்வன காட்டுதல்‌ 
க௮௩. பாவையர்கை தீண்டப்‌ பணியாதார்‌ யாவரே 
பூவையர்கை தீண்டலுமப்‌ பூங்கொம்பு-மேவியவர்‌ 
போன்னடியில்‌ தாழ்ந்தனவே பூங்குழலாய்‌ காண்எள்றுன்‌ 
மின்னேடுவேற்‌ கையான்‌ விரைந்து. 

(இ-ள்‌.) மின்‌ நெடுவேல்‌ கையான்‌ - ஒளிபொருந்திய வேல்‌ 
தாங்கிய கையையுடைய நளமன்னன்‌, பூகுழலாய்‌ - பூ முடித்த 
 கூந்தலையுடையாம்‌, பாவையர்‌ கைகீண்டப்‌ பணியாதார்‌ யாவரே- 
பதுமை போன்ற அழகினரான பெண்களின்‌ கையால்‌ தொடின்‌ 
தாழாதவர்‌ (உலகில்‌)யாவருளர்‌?' அப்பூகொம்பு-அந்தப்‌ பூவினை 
யுடைய கிளைகள்‌, பூவையர்‌ கைதீண்டலும்‌ விரைந்து மேவி 
அவர்‌ பொன்‌ அடியில்‌ தாழ்ந்தன - பெண்களின்‌ கைகளினால்‌ 
I a பட 0 பட 


2. பெரியபுரா. தடுத்தாட்‌ : ௬௬. 


ன்‌ 
காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 217 
தொட்டவுடனேயே விரைவில்‌  வளைந்துசென்று அவர்களின்‌ 
அழகிய பாதங்களில்‌ பணிவன ஆயின. 

(கஃது.) “பூங்குழலாய்‌ ! பெண்கள்‌ கையால்‌ தொடின 
வணங்கா தவர்‌ யார்‌ ? அப்‌ பெண்கள்‌ கையால்‌ தொட்ட 
வுடனேயே பூங்கொம்புகுள்‌ வண ங்கிவந்து அவர்கள்‌ 
காலடிகளில்‌ விழுகின்றன பார்‌” என்றான்‌ என்ப காம்‌. 

(வி- ரை.) பாவை போன்றாரைப்‌ பாவையரென்றது, ஆகு 
பெயர்‌. பணிதல்‌-வணங்குதல்‌. **எல்லார்க்கும்‌ நன்றாம்‌ பணிதல்‌ 
என்றவிடத்தும்‌ இப்பொருள்‌ தருகலை ஓரக. பொன்‌ அடி - 
அழகிய கால்‌. : அல்லது பொன்போன்ற நிறமும்‌ பெருமையும்‌ 
பொருந்திய அடிகள்‌ என்றுரைத்தலுமாம்‌. வேல்‌, “மின்னெடு 


வேல்‌?” என அடைகொடுத்துக்‌ கூறப்பட்டது;  ஈளன்றன்‌ 
வெற்றிப்‌ பெருமிதம்‌ தோன்றற்கு. “*திருந்துவேற்‌ . குமணன்‌? 
எனப்‌ புறநானூற்றினும்‌ கூறினார்‌. (6) 


நளன்‌, தமயந்திக்குப்‌. பூக்கொய்வாள்‌ ஒருத்தியின்‌ முகத்தில்‌ 
வண்டுகள்‌ படிதலைக்‌ காட்டல்‌ 


௧.௮௪. மங்கை ஒருத்தி மலர்கோய்வாள்‌ வாள்முகத்தைப்‌ 
பங்கயமேன்‌ றெண்ணிப்‌ படி. வண்டைச்‌--செங்கையால்‌ 
காத்தாளக்‌ கைம்மலரைக்‌ காந்தளேனப்‌ பாய்தலுமே 
வேர்த்தாளைக்‌ காணேன்றான்‌ வேந்து. 

(இ-ள்‌.) மலர்கொய்வாள்‌ மங்கை ஒருத்தி- பூக்கொய்பவ 
ளாகிய பெண்‌ ஒருத்தியின்‌, வாள்முகத்தை - ஒளிவிடுகின்‌ற 
முகத்தினை, பங்கயம்‌ என்று எண்ணி - செந்தாமரை மலரெனக்‌ 
கருதி, படிவண்டை - மொய்க்கின்ற வண்டுகளை, செம்கையால்‌ 
காத்தாள்‌ - தன்‌ சிவந்த கைகளினால்‌ தடுத்து நின்றாள்‌, அக்கை 
மலரை காந்தள்‌ எனப்‌ பாய்தலும்‌ - அந்தத்‌ தாமரைமலர்‌ 
போன்ற கைகளையும்‌ (அவை) காந்தள்‌ மலரெனக்‌ கருதி 
மொய்த்தவுடனே, வேர்த்தாளை-(அச்சங்கொண்டு,) வியர்வை நீர்‌ 
அளிக்க நின்றவளை, வேந்து காண்‌ என்றான்‌ - நளமன்னன்‌ நீ 
பாரென்று தமயந்திக்குக்‌ காட்டினான்‌. 

(௧ - து.) “பெண்ணொருத்தி மலர்‌ கொய்கின்றாள்‌; 

அவன்‌ முக ததை வண்டுகள்‌ தாமரை மலரென்று ௧௫௫ 


1. திருக்குறள்‌, ௧௨௫. 2. புறம்‌. கட 





218 நளவெண்பா [கலிதொடர்‌ 


மொய்க்க, ௮வைகளை,த தன கையால்‌ தடுக்கிறாள்‌) அக்‌ 
கைகளையும்‌ அவை காந்தட்‌ பூக்கள்‌ என்னு எண்ணி 
மொய்ப்பதைப்‌ பார்‌' என்னு, களன்‌ குமயந்‌ திககுக்‌ : காட்டி 
னான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) மலர்‌ கொய்கின்ற பெண்ணொருத்தியின்‌ முகக்‌ 
தையும்‌ கைகளையும்‌ வண்டுகள்‌ காமரை மலரெனவும்‌ காந்தள்மல 
ரெனவும்‌ கருதி மயங்குதலால்‌ மயக்கவணி. படிவண்டு : வினைத்‌ 
தொகை. அக்‌ கை மலரையும்‌ எனற்பாலது, ஈண்டுச்‌ செய்யுள்‌ 
இசைகோக்கி எச்ச உம்மை மறைந்து நின்றது. மலர்க்கை: 
கைமலர்‌ என வந்தது சொன்னிலை மாறிய இலக்கணப்‌ போலி. 
அச்சமுற்றார்க்கு உடல்‌ நடுக்குறுதலும்‌ அதனால்‌ வேர்வரும்பலும்‌ 
இயற்கை யாதலின்‌ “வேர்த்தாளை' என்றார்‌. (௬) 


நளன்‌, தமயந்திக்கு மலர்கொய்யாது தளிரைக்‌ கொய்பவளைக்‌ 
காட்டல்‌ 


௧௮௫. புல்லும்‌ வரிவண்டைக்‌ கண்டூ புனமயில்போல்‌ 
சேல்லும்‌ மடந்தை சிலம்பவித்து--மேல்லப்போய்‌ 
அம்மலரைக்‌ கோய்யா தருந்தளிரைக்‌ கோய்வாளைச்‌ 
சேம்மலரில்‌ தேனே தெளி. 


(இ-ள்‌.) செம்மலரில்‌ தேனே - செழித்த தாமரைமலரில்‌ 
வீற்றிருக்கின்ற திருமகள்‌ போன்றவளே/, புல்லும்‌ வரிவண்டைக்‌ 
கண்டு - (ஒரு மலரில்‌) தம்‌ துணையாகச்‌ சேர்ந்திருக்கின்‌ ற வரிகளை 
யுடைய (ஆண்‌, பெண்‌) வண்டுகளைப்‌ பார்த்து, புன மயில்போல்‌- 
வனத்தில்‌ வாழ்கின்ற மயிலைப்போன்று, செல்லும்‌ மடந்தை- 
போகின்ற பெண்ணொருத்தி, சிலம்பு அவித்து மெல்லப்போய்‌- 
தன்‌ காற்ிலம்பொலி கேட்காதவாறு அடக்கிக்கொண்டு பைய 
நடந்து சென்று, அம்‌ மலரைக்‌ கொய்யாது - அந்த மலரைக்‌ 
கொய்யாமல்‌, அரும்‌ தளிரைக்‌ கொய்வாளைத்‌  தெளி-அரிய 
தளிர்களைக்‌ கொய்கின்‌ றவளை அறிவாயாக. 


க-து.) “பூவினிற்‌ கலவியில்‌ இகாத்துக்‌ களித்‌ 
திருக்கும்‌ வண்டைக்‌ கண்டு மெல்லச்‌ சென்று அப்‌ பூவைக்‌ 
கொய்யரமல்‌ தளிர்களைக்‌ கொய்கன ற கையலாள்‌ ஒருத்தி 
யைப்‌ பார்‌” என்று நளன்‌ தமயந்திக்குக்‌ காட்டினான்‌ 
என்பதாம்‌. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ ்‌ 219 


(வி-ரை.) காலிலணிந்துள்ள சிலம்பு . *கல்‌”லென்றொலித்‌ 
“தால்‌ கூடிக்‌ களித்திருக்கும்‌ வண்டுகட்கு இடையூறாமெனக்‌ கருதி 
மெல்ல நடந்தாள்‌ என்பா ராய்ச்‌ “சிலம்பவித்து' என்ற சொல்லால்‌ 
விளக்கினார்‌. வண்டு காதறிவில்லாதது என்பது ஆன்றோர்‌ கண்‌ 
டிந்த உண்மை. அஃது இதற்கு மாறாகாதோவெனின்‌? ஒரு சில 
ஆசிரியர்கள்‌ வண்டி ற்குக்‌ காதறிவுண்டென்றே கருதுகின்றனர்‌ ! 
இவர்க்கும்‌ அஃது, உடன்பாடுபோலும்‌ ! தொல்காப்பியரும்‌ நன்‌ 
னூலாரும்‌, க 
“நண்டும்‌ தும்பியும்‌ நான்கறி வினவே? 
எனவும்‌, , 
“தும்பி வண்டா திகண்‌ அறிவின்கா லறிவுயிர்‌..” 


எனவும்‌ கூறி, வண்டுகளெல்லாம்‌ செவியறிவில்லாத நாலறிவுயி 
ரெனக்‌ கொண்டனர்‌. அகநானூற்றாகிரியர்‌ ஒருவர்‌, தலைவன்‌ 
ஒருவன்‌ போர்முடித்து  விரைபரித்‌ தேரூர்ந்து வருகின்றான்‌? 
வரும்வழிகள்‌ எங்கும்‌ செடியும்‌ கொடியும்‌ மரங்களும்‌ மலர்ப்‌ பூங்‌ 
கொம்பரும்‌ செறிந்த பெருகிலப்‌ பரப்பு, அதன்வழியிற்‌ செல்‌ 
லுங்கால்‌, குதிரைகள்‌ கழுதக்திலணிந்த மணிகளின்‌ பேரொலி 
கேட்டு வண்டுகள்‌ அஞ்சுமெனக்‌ கருதி மணிகளை கட்டச்‌ 
செய்து ஊர்ந்துவந்தான்‌ என்று கூறுகின்றார்‌. அத்தொடர்‌, 


“பூத்து பொங்கர்‌ த்‌ துணையொடு வதிந்த . 

காதுண்‌ பறவை பேதுறல்‌ அஞ்சி 

மணரிநா ஆர்த்த மாண்வினைத்‌ தோன்‌. 
என்பதாகும்‌. 

4 மங்கை நல்லவர்‌ கண்ணும்‌ மனமும்‌ போன்று ?? 

்‌ என்னும்‌ சிந்தா மணிப்‌ பாட்டிற்கு ஈச்சினார்க்கினியர்‌ வண்டிற்குச்‌ 
செவியறிவுண்டென்பதற்கு இவ்வகநானூற்று அடிகளையே காட்‌ 
டிய தூஉம்‌ காண்க. நங்கையின்‌ அழகும்‌ சாயலும்‌ இயற்கை நற்‌ 
பண்பும்‌ தோன்றப்‌ “புன மயில்போல்‌” என்றார்‌. நற்பண்பு, ஒரறி 
.. வூயிர்க்கும்‌. இரக்கங்கொள்ளும்‌ உள்ளஉயர்வு. மலர்கொய்யப்‌ 
போந்தாள்‌ எது எப்படியானால்‌ என்ன ? வண்டுகள்‌ கூடிக்‌ களித்‌ 
இருந்தாலென்ன £ களிக்கா திருந்தாலென்ன 2 ஆனால்‌ அவள்‌ தன்‌ 
பெண்மைக்குரிய. பண்பு, அவைகட்கும்‌ அருள்சுரக்கச்‌ செய்த 
லால்‌ சிலம்பவித்து மெல்லப்‌ போகச்‌ செய்தது. செம்மலரின்‌ 


1. தொல்‌. மரபியல்‌: ௩௧. 2. நன்னூல்‌, ௩௮௦. 
3. அகும்‌. ௫. 34 சிவகசரிர்காமணி, ௮௬௨ . 


220 நளவெண்பா [கலிதோடர்‌ 


தேன்‌: செழித்த மலரிலுண்டாகிய தேன்போன்ற இனிய மொழி 
யாளென்று அன்மொழித்‌ தொகையாக்கிப்‌ பொருள்‌ கொள்ளு... 
மாம்‌. காதலாற்‌ கனிந்து தம்‌ காதலியைக்‌ காதலன்‌ உயர்ந்த 
பொருள்களையெல்லாம்‌ கொண்டு உவமித்துப்‌ பேசிப்‌ பேசிப்‌ 
பாராட்டுதல்‌ இயற்கை. அன்புள்ளவிடத்து எப்பண்பு தோன்‌ 
முது? எல்லாம்‌ தோன்றுமன்றோ ? இம்முறையில்‌ *காசறு 
விரையே கரும்பே தேனே” எனக்‌ கண்ணகியாரைக்‌ கோவலன்‌ 
பாராட்டியதாக இளங்கோ அடிகளார்‌ இயற்கையாக அமைத்‌ 
துரைத்தலும்‌ அறிக. ஈண்டும்‌ தமயந்தியைத்‌ “தேனே” என 
நளன்‌ பாராட்டினான்‌. தெளிதல்‌-ஐயமற அறிதல்‌. தமயந்திக்கு, 
இவள்போன்ற நற்பண்புகள்‌ மேலும்‌ அமையவேண்டுமெனக்‌ 
கருதினான்‌ நளமன்னன்‌. அதற்காகவே, பார்‌, காண்‌ முதலிய 
சொற்கள்‌ எளிமையாக இருக்கவும்‌ இக்கருத்தானே “தேனே? 
என விளித்துத்‌ “தெளி என்ற சொல்லாமற்‌ கூறினானென்க. (௪) 


நளன்‌, தமயந்திக்கு, நாயகன்‌ ஒருவன்‌ தன்‌ நாயகிக்கு 
மலர்சூட்டுதலக்‌ காட்டல்‌ 
௧௮௬. கோய்த மலரைக்‌ கோடுங்கையி னாலணைத்து 
்‌...  மோய்குழலிற்‌ சூட்டூவான்‌ முன்வந்து--தையலாள்‌ 
“பாதார விந்தத்தே சூட்டினான்‌ பாவையிடைக்‌ 
காதாரம்‌ இன்மை அறிந்து. 

(இ-ள்‌.) கொய்த மலரை கொடும்‌ கையினால்‌ அணைத்து - 
(நாயகன்‌ ஒருவன்‌ ) தான்‌ பறித்த பூக்களைத்‌ தன்‌ உள்ளங்கைகளில்‌ 
வைத்துக்கொண்டு போய்‌, மொய்குழலில்‌ சூட்டுவான்‌ முன்வர்து- 
தன்‌ நாயகியின்‌ அடர்ந்த கூந்தலிலணிவதற்கு அவள்‌ நேரே வந்து 
சன்று (உற்று நோக்கி), பாவை இடைக்கு ஆதாரம்‌ இன்மை 
அறிந்து - பாவையபோல்வளாகிய தன்‌ காதலியின்‌ நுசுப்பிற்கு 
யாதொரு பற்றுக்கோடு மில்லாதிருத்தலைத்‌ தெரிந்துகொண்டு, 
பாத அரவிந்தத்தே சூட்டினான்‌ - அவளின்‌ தாமரை மலரனைய 
அடிகளில்‌ வைத்தான்‌. (ஏ/ நங்காய்‌ பார்‌.) 

(க-து. நாயகன்‌ ஒருவன்‌ மலர்களைப்‌ பறிது 
தெடுத்து,த கன்‌ உள்ளங்கையில்‌ அணை த்துசக்கொண்டு 
போய்‌ த தன்‌ நாயகி கூந்தலுக்கு அணிய எண்ணி, அவளின்‌ 
முன்புபோய்‌ நின்னு உற்றுப்‌ பார்‌த்து அவள்‌ இடை தாங்கா 
தெனக்‌ கருதி, அவள்‌ கால்களுக்குச்‌ சூட்டினான்‌ (ஈங்காய்‌ 
பார்‌) என்றான்‌ என்பதாம்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 221 


(வி- ரை.) கொடும்‌ கை-கொடு: கோடு - வளைதல்‌. அஃதா 
வது உள்ளங்கை குவித்தல்‌, அணைத்தல்‌ - ஒன்று சேர்த்தல்‌. ஒரு 
தலைவன்‌, தன்‌ காதலிக்கு மலர்பறித்துக்கொணர்ந்து அவள்‌ 
கூந்தலிற்‌ சூட்டி மகிழஎண்ணிக்கொண்டு போந்தான்‌. போந்தவன்‌ 
அவள்‌ அழகையெல்லாம்‌ உற்றுப்பார்த்தான்‌; அவைகளுள்‌ அவள்‌ 
இடை, கூந்தற்பொறையும்‌ கொங்கைப்‌ பார மம்‌ தாங்கலா ற்றா.து 
மிக மெலிந்து நுடங்குதலைக்‌ கண்டான்‌? கண்டு, “தரமே தளர்ப 
வரைப்‌ பாரம்‌ ஏற்றுதல்‌ தக்கதன்றே” என்னும்‌ எண்ணம்‌ மேலிட, 
இடை முறியுமென்று கண்டு அஞ்சி அவள்‌ காலிலணிந்து மகிழ்ந்‌ 
தான்‌ என்னும்‌ கருத்தை உட்கொண்டுள்ளது இப்பாட்டு. 


திருவள்ளுவர்‌ தந்த காதலன்‌, தன்‌ காதலி பூக்களின்‌ காம்பு 
களைக்‌ களையாமல்‌ கசூடியதற்கு! “அவள்‌ இடை தாங்காமல்‌ 
முறியுமே' என்னாங்கொல்‌! இனி இறக்‌ துபடுவளே/ அதற்காகச்‌ 
சாப்பறையன்றோ முழங்கும்‌! என்‌ செய்வேன்‌! இவள்‌ துன்நகிலைக்‌ 
கொவ்வாததைச்‌ செய்தனளே!” என, வருந்துவதாகக்‌ காட்டு 
கின்றார்‌. அக்‌ கருத்தோடொத்ததே இப்‌ பாடலும்‌. எனவே, 
அவ்‌ வள்ளுவர்‌ காட்டும்‌ பாவையையும்‌ இங்கே காண்க: 
“* அனிச்சப்பூக்‌ கால்களையாள்‌ பெய்தாள்‌ நுசுப்பி ற்கு 
நல்ல படாஅ பறை? 
என்பது அது. பாத 4 அரவிந்தம்‌ பாதாரவிந்தம்‌ எனப்புணர்ம்‌ 


தீது. வடசொல்‌ முடிவு : இர்க்கசம்‌ இ. ஆதாரம்‌ - பற்றுக்கோடு; 
இடையின்‌ நுட்பத்தை உணர்த்திற்று. (௮) 


நளன்‌, தமயந்திக்கு மணல்மேடு 
கல்விப்‌ படுக்கைபோல்‌ தோன்றுகின்றது ஏனக்கூறல்‌ 

௧௮௭. ஏற்ற முலையார்க்‌ கிளைஞர்‌ இடும்புலவித்‌ 
தோற்ற அமளியெனத்‌ தோற்றமால்‌ -காற்றசைப்ப 

- உக்க மலரோ டூகுத்தவளை முத்தமே ப ஞி 

எக்கர்‌ மணல்மேல்‌ இசைந்து. 

(இ-ள்‌. காற்று அசைப்ப - காற்றடித்து அசைத்தலினால்‌, 
உக்க மலரோடு வளை உகுத்த முத்தம்‌ - உதிர்ந்த. பூக்களுடன்‌ 
சங்குகள்‌ ஈன்ற முத்துக்கள்‌, எக்கர்‌. மணல்மேல்‌ இசைந்து - 
வெள்ளநீர்‌ ஒதுக்கிய மணல்‌ மேட்டின்மேல்‌ சேர்ந்து, ஏற்றம்‌ 
1. திருவிடை...மும்‌. ௧.௫: (ல திருக்குறள்‌, கககடு. 


222 நளவெண்பா [கலிதொடர்‌ 


முலையார்க்கு - உயர்ச்சி பொருந்திய கொங்கையையுடைய பெண்‌ 
களுக்கு, இளைஞர்‌ இடும்புலவி தோற்றம்‌ அமளி என தோற்றும்‌ஃ 
அவர்களின்‌ இளங்கா தலர்‌ இட்டுவைத்த ஊடம்‌ குறிப்புள்ள 
படுக்கைபோன்று தோன்றும்‌. 


(௧ - து.)  காற்றடித்தலால்‌ உதிர்ந்த மலர்களுடன்‌ 
சங்குகள்‌ ஈன்ற முத்துக்கள்‌ மணல்மேட்டின்மேல்‌ 
கிடப்பன, ஊடல்‌ . இர்த்தற்குக்‌ காதலர்‌, காதலிகட்கு 
விரித்தமை த்த படுக்கைபோல,த்‌ கோன்றுனெறது என்ப 
தாம்‌. 


(வி - ரை.) எக்கர்‌ - மணல்மேடு. அங்கே காற்றடிக்கின்ற து; 
பக்கலில்‌ உள்ள மரங்களிலிருந்து மலர்கள்‌ உதிர்கின்றன ; சங்கி 
னங்கள்‌ அம்‌ மணல்‌ மேட்டின்மேல்‌ வந்து முத்துக்களை ஈன்று 
விடுகின்றன. இவ்விரண்டும்‌ ஒன்றுகலந்து இடப்பன, காதலர்‌ 
களின்‌ மலர்ப்படுக்கை போல்‌ தோன்றுகின்றன. பெண்களுக்குத்‌ 
தம்‌ கணவர்மீது கொள்கின்ற சினத்தினால்‌ படுக்கையில்‌ தாம்‌ 
அணிந்துள்ள அணிகளையும்‌, மலர்மாலை முதலியவைகளையும்‌: 
களைந்தெறிவராகலின்‌, மணல்மேட்டில்‌ கிடக்கும்‌ மலர்களும்‌ 
முத்துக்களும்‌ ஊடற்படுக்கை போன்றிருந்ததென்றார்‌. இவ்வாறே 
அவர்கள்‌ கழற்றித்‌ தம்‌ அணிகளை ஊடலால்‌ எறிவரென்பதை 
நைடத நூரலாசிரியர்‌ . 


** கொல்லுலை வேற்கண்‌ நல்லார்‌ கொழுநரோ டே நீத்த 
வில்லுமிம்‌ கலன்கள்‌ யாவும்‌ மிளிர்சுடர்‌ எறிக்கும்‌” 


என்றதூஉம்‌, பாயலில்‌ (படுக்கையில்‌) மூச்துக்களும்‌ பூக்களும்‌, 
சிதறிக்கடக்குமென்பதை இராமபிரான்‌ கடலச்‌ கண்டபோது 
கடலில்‌ அலைகளால்‌ முத்துக்களும்‌ மலர்களும்‌ ஒதுக்கப்பட்டுக்‌ 
கரையிற்‌ சேர்ப்பதைத்‌ திருமால்‌ அவதாரமாக : இராமனைக்‌ 
கொள்ளப்படுதலால்‌, பாற்கடலிற்‌ பள்ளிகொண்ட பெருமான்‌ 
நெடுநாட்பிரிக்‌ தவாரா மல்‌இருர்‌ து வந்தபோது, அவன்‌ துயில்வோ 
தலால்‌ அவனுக்குப்‌ பாயலுதறி விரிப்பது போன்றிருப்பதாகக்‌ 
கம்பர்‌ குறித்தார்‌. அது: 


2 சேய காலம்‌ பிரி்தகலத்‌ திரிர்தான்‌ 
... மீண்டும்‌ சேக்கையின்பால்‌ 
மாயன்‌ வந்தான்‌ இனிவளர்வான்‌ என்‌ று 
கருதி வருந்தென்றல்‌ 


1. நைடதம்‌, நாட்டு; ௨௪. 2. கம்பராமா. கடல்‌ காண்‌ : ௪. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 223 


தூய மலர்போல்‌ நுரைத்தொகயையும்‌ முத்துஞ்‌ 
சிந்திப்‌ புடைசுருட்டிப்‌ 

பாய லுதறிப்‌ படுப்பதே யொத்த 
திரையின்‌ பரப்பம்மா? 


என வருதல்‌ காண்க. ஏற்றம்‌-உயர்ச்சி: பெருமை. ஏற்ற எனப்‌ 
பிரித்து, பொருந்திய என்று பொருள்‌ கொள்ளலுமாம்‌. புலவித்‌ 
தோற்றம்‌ஃபுலவிக்குரியதுபோல்‌ காணப்பெறுந்தன்மை, வளை - 
சங்கு. சங்கிலிருந்தும்‌ முத்துக்கள்‌ பிறக்குமென்பது அறிந்த 
உண்மையாகலான்‌, “வளை முத்தம்‌” என்முர்‌. (௯) 


நளன்‌, தமயந்திக்குச்‌ சோலையின்‌ அழகைக்காட்டிக்‌ கூறல்‌ 

௧௮௮. அலர்ந்த மலர்சிந்தி அம்மலர்மேற்‌ கொம்பு 
புலர்ந்தசைந்து பூவணைமேற்‌ புல்லிக்‌-கலந்தோசிந்த 
புல்லேன்ற கோலத்துப்‌ பூவையரைப்‌ போன்றதே 
அல்லேன்ற சோலை அழகு. 


(இ- ன்‌.) அல்‌ என்ற சோலை அழகு - (ஞாயிற்றின்‌ ஒளி 
உள்ளே செல்ல இயலாத அடர்த்தியினால்‌) இருளென்றே பார்த்‌ 
தோர்‌ கூறத்தக்க சோலையின்‌ அழகானது, அம்‌ மலர்மேல்‌ 
கொம்பு - அழகிய மலரையுடைய உயர்ந்த கிளைகள்‌, அலர்ந்த 
மலர்‌ சிந்தி - தம்மிடத்தே மலர்ந்துள்ள பூக்களைக்‌ கீழே உதிர்த்‌ 
துச்‌ சிதறி, புலர்ந்து அசைந்து - வாடியசைதலால்‌ (அக்‌ காட்‌), 
பூஅணைமேல்‌ - மலர்ப்‌ படுக்கையின்மேல்‌, புல்லிக்‌. கலந்து 
ஒசிந்த - (தம்‌ நாயகரைத்‌) தழுவிப்‌ புணர்ந்து வாட்டமுற்றிருக்‌ 
கின்ற, புல்‌ என்ற கோலத்துப்‌ பூவையரைப்‌ போன்றது - அழ 
கொளி குறைம்திருக்கன்ற மங்கையர்கள்‌ போலச்‌ காட்யெனிக்‌ 
கின்றது. (பார்‌) 


க-து “சோலைகளிலுளள மரக்கிளைகள்‌ மலர்களைக்‌ 
சிந்தி அவைகளின்மேல்‌ ஆடுதல்‌, பூவணைமேல்‌ தங்கள்‌ 
நாயகரைப்‌ புணர்ந்து வாடியிருக்கும்‌ பெண்கள்‌ போன்‌ 
நிருக்கன்றது பார்‌ என்றான்‌, என்பதாம்‌. 


 (வி- ரை.) பூக்கள்‌ பரப்பிய மெத்தையின்மேல்‌ பெண்கள்‌ 
தம்‌ காதலருடன்‌ கலந்து எழுந்தபோது, கூந்தல்‌ மேலும்‌ கழுத்‌ 
தினும்‌ அணிந்திருந்த மலர்மாலைகள்‌ சிதைந்து 8ழேவிழ, கூந்தல்‌ 
சோர, இடை அடங்கச்‌ சோர்வுற்று கிற்பது இயற்கை. அது 


224 நளவெண்பா ' | கலிதொடர்‌ 


போன்று சோலை, தன்னீடத்துள்ள மரக்கிளைகள்‌ :. மலர்களை 
உதிர்த்து வாட்டமுற்றசைநீது அம்‌ மலர்ப்‌ பரப்பின்‌ மேற்படுவது 
அம்‌ மகளிர்‌ தம்‌ தன்மைக்கு ஒப்பாக இருந்ததென உவமை றி, 
நளன்‌ தமயந்திக்குக்‌ காட்டினானென்க. 

சோலையானது இலையும்‌ பூவும்‌ பிஞ்சும்‌ காயும்‌ கனியுமாக 
மிக அடர்ந்து அதனுள்‌ ஞாயிற்றொளி நுழைதற்கியலாது 
இருண்டிருத்தலால்‌ “அல்லென்ற சோலை” என்றார்‌. முன்னரும்‌, 

£ தூங்கிருள்‌ வெய்யோற்கொ தங்கிப்‌ 
புக்கருந்தால்‌ அன்ன பொழில்‌, 
என்‌ ற தூஉம்‌ காண்‌ க. 
1 வெயில்‌ நுழை பறியாக்‌ குயினுழை பொதும்பர்‌? 

என்றார்‌ மணிமேகலையினும்‌. ்‌ 

அசைய என்னும்‌ செயவெனெச்சம்‌. அசைந்து எனத்‌ திரிர்‌ 
தது. புல்லென்ற கோலம்‌ - தன்‌ இயற்கையழகு றிது குறை 
வுற்றிருக்கும்‌ தன்மை. பூவை - நாகணவாய்ப்புள்‌. அது போன்று 
மீபசுவோரைப்‌ பூவையர்‌ என்றது உவமையாகு பெயர்‌. (௧௦) 


நளன்‌, தமயந்திக்கு அல்லிப்பூவின்‌ மலர்ச்சியைக்‌ - 
காட்டிக்‌ கூறுதல்‌ 


௧௮௯. கோங்கை முகத்தணையக்‌ கூட்டிக்‌ கோடூங்கையால்‌ 
அங்கணைக்க வாய்நெகிழ்ந்த ஆம்பற்பூக்‌-கொங்கவிழ்‌ 
வார்க்கின்ற கூந்தல்‌ முகத்தை மதியேன்று [தேன்‌ 
பார்க்கின்ற தேன்னலாம்‌ பார்‌. 

(இ-ள்‌.) கொங்கு அவிழ்தேன்‌ வார்க்கன்ற கூந்தல்‌ - 
மணங்கமமுகின்ற . தேனைக்கொட்டுகின்ற (மலரணிந்த) கூந்தலை 
யுடைய ஒரு பெண்ணானவள்‌, (தான்‌ தடாகத்தில்‌ நீராடுகின்‌்ற 
இப்போது) கொங்கை முகத்து அணையக்‌ கூட்டி - தன்‌ கொங்‌ 
கைக்கண்களிற்‌ சேரும்படி அணைத்துப்‌ பிடித்து, கொடும்‌ 
கையால்‌ அங்கு அணைக்க - தன்‌ வளைந்த கைகளினால்‌ “அவ்‌. 
விடத்தே நன்றாய்‌ அணைத்துக்‌ கொண்டிருத்தலால்‌, வாய்‌ 
நெகிழ்ந்த ஆம்பல்பூ' தன்‌. உள்ளிடம்‌ மிக விரிந்த அல்லிமலரி 
னது தோற்றம்‌, மூகத்தை மதி என்று பார்க்கின்றது என்னல்‌. 
1. மணிமேகலை, ௪: ௫. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 225 


ஆம்‌ பார்‌ - அவளது முகத்தை நிறைந்த நிலவென்று கருதிப்‌ 
பார்ப்பதுபோல்‌ . இருக்கன்றதென்று சொல்லும்படி காட்சி 
அருவதை நீ பார்ப்பாயாக. 

(௧ - து.) களன்‌. தமயந்திககுச்‌ சுட்டிக்‌ சாட்டிப்‌ 
“பெண்ணொருக்கு, தன்‌ கொங்கை முகட்டில்‌ ஆம்பல்‌ 
மலரை அணைப்ப.தனால்‌ அது மிக வாய்‌ விரிந்து இருக்கும்‌ 
கொற்றம்‌, அவள்‌ முகத்தை நிறைமதி யென்று. கருதிப்‌ 
பார்ப்பது போன்‌ நிருகனெற தென்னும்படி இருப்பதைப்‌ 
பார்‌ என்றான்‌ எனப தாம்‌. 

(வி- ரை.) கொங்கை முகம்‌ - தனங்களின்‌ மேலிடம்‌. 
நீராடும்‌ பெண்ணொருத்தி ஆம்பல்‌: மலரைப்‌ பறித்துத்‌ தன்‌ 
மார்பில்‌ அணைத்துக்கொண்டாள்‌. அம்‌ மலர்‌ மிகுதியாக . விரிந்து 
விட்டது. சந்திரனைக்‌ கண்டால்‌ அம்பல்‌ மொட்டுகளும்‌,, 
மலர்களும்‌ மலர்வது இயற்கை. இவள்‌ முகம்‌ திங்களை ஒப்ப 
இருத்தலால்‌, அம்‌ முகத்தைத்‌ திங்களெனக்‌ கருதி மலர்வது. 
போன்று இருப்பதாகத்‌ தோன்றுகின்றது. மலர்‌ விரிதலைப்‌ 
பார்த்தலாகக்‌ குறித்தார்‌. கூந்தல்‌: இங்கு ஆகுயெயராய்ம்‌ 
பெண்ணைக்‌ குறித்தது. (௧௧) 

நளன்‌, தமயந்திக்கு ஒரு பெண்ணைச்‌ சிவஜேடு ஒப்புரைத்தக்‌ 
௧௯௦. கோய்த குவளை கிழித்துக்‌ குறுநிதல்மேல்‌ 

எய்தத்‌ தனிவைத்த ஏந்திழையாள்‌--வையத்தார்‌ 

உண்ணாக்‌ கடூவிடத்தை உண்ட ஒருமுன்று 

கண்ணானைப்‌ போன்றனளே காண்‌. 

(இ-ள்‌.) கொய்த குவளை கிழித்து - தன்னாற்‌ கொய்யம்‌ 
பட்ட கருங்குவளை மலர்களைப்‌ புய்த்தெடுத்து, குறு நுதல்மேல்‌ 
எய்த தனிவைத்த ஏக்திழையாள்‌ - தன்‌ சிறிய. கெற்றியிடத்துப்‌ 
பொருந்தும்படி வைத்த தன்னிகரில்லாத ஒரு மங்கையான வள்‌, 
வையத்தார்‌ உண்ணா கடுவிடத்தை-உலகமாந்தர்‌ எவரும்‌ உட்‌ 
கொள்ளலாகாத கொடிய ஆலகால ஈஞ்சை, உண்ட ஒரு மூன்று 
கண்ணானை - (மக்களும்‌ பிறரும்‌ உய்தற்காக உண்டு கருமிடறு: 
பெற்ற) ஒப்பற்ற முக்கண்களையுடைய சிவபெருமானை, போன்ற: 
னளே காண்‌ - ஒத்திருக்கன்றவளா கிய இவனைப்‌ பார்‌. 


(க-து) களன்‌ நீராடும்‌ பெண்ணொருக்இயைச்‌ 
காட்டிக *கருகெய்‌. தல்‌: மலரைப்‌. பறி கெடுக. துக்‌ கிள்ளித்‌. 
கமில்‌ 


298 நளவெண்பா | கலிதோடர்‌ 


தன்‌ நெற்றியில்‌ வை,த்துள்ளவள்‌, உலகில்‌ யரரும்‌ உண்ண 
வொண்ணாக ஆலகாலமுண்ட கிவபெருமான்போன்று 
தகோன்றுகின்றாள்‌ இவளைப்‌ பார்‌, என்றான்‌ என்பதாம்‌; 


(வி-ரை.). குறு நுதல்‌ - சிறிய நெற்றி: பெண்கள்‌ உறுப்‌ 
யபுக்களுள்‌ நெற்றியும்‌ இடையும்‌ அடியும்‌ சிறுத்திருத்தல்‌, நல்லிலக்‌ 
கணம்‌ வாய்ந்த பெண்களுக்காதலின்‌, இவள்‌ அச்கிறப்புடையாள்‌ 
என்பதைக்‌ குறிக்கக்‌. “குறுநுதல்‌' என்றார்‌. அப்பெண்‌ கருங்‌ 
குவளை மலரைக்‌ கிழித்து நெற்றியில்‌ ஓட்டவைத்துள்ள காட்சி, 
அம்‌ மலர்‌ நீல நிறமாதலானும்‌ கண்களுக்கு அப்‌.பூவினை உவமங்‌ 
கூறுதலானும்‌, அது கெற்றிக்கண்போல்‌ தோன்றுகின்றது. 
அவபெருமானுக்கு நெற்றிக்கண்‌ உள்ளதாகலான்‌, அவன்‌ தோற்‌ 
றம்‌ போன்று இருப்பதாகத்‌ தமயந்திக்கு வியப்புடன்‌ நள 
மன்னன்‌ கூறினானென்க. 


தருப்பாற்‌ கடலில்‌ தோன்றிய ஆலகால ஈஞ்சைச்‌. சிவபெரு 
மான்‌ உண்டு யாவரையும்‌ காத்தார்‌ என்பது புராணங்கள்‌ கூறும்‌ 
வரலாறு. இதனை இளங்கோவடிகளார்‌ தாம்‌ ஆக்கியருளிய 
அிலப்பதிகாரச்‌ செஞ்சொற்‌ காவிய வேட்டுவவரியில்‌, காளியை 
வழிபடும்‌ வேட்டுவர்‌ வாயிலாக அமைத்து, 


*: விண்ணோர்‌ அமுதுண்டும்‌ சாவ ஒருவரும்‌ 
உண்ணாத நஞ்சுண்‌ டிருந்தருள்‌ செய்குவாய்‌ ' 
என்றும்‌, 
பட்டினத்தடிகளார்‌ தாம்‌ யாத்தருளிய . கோயினான்மணி 
மாலையில்‌, 


saa கடல்நஞ்சை உண்டிலை யாகிலன்றே 
மாள்வார்‌ சிலரையன்‌ றோதெய்வ மாக வணங்குவதே” 

என்றும்‌, இன்னும்‌ பிற பிற ஆன்றோர்‌ எல்லாம்‌ எடுத்துரைத்‌ 
துள்ள கிலையைப்‌ பரந்துபட்ட தமிழ்‌ நால்களில்‌ காண்க. 

இக்‌ கருத்துக்களை . உட்கொண்டே இவரும்‌ “வையத்தார்‌ 
உண்ணார்‌ கக்கு கண்ணானை” என, அமைத்துக்‌ கூறினாரென்க. 

ஏந்திழையாள்‌: குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌. உண்ணா: 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. கடுவிடம்‌ : இருபெய 
ரொட்டுப்‌ பண்புத்தொகை; அல்லது உருபும்‌ பயனும்‌ உடன்‌ 

1, சிலப்‌. ௧௨.௨ 8. கோயில்‌ நான்மணிமாலை, ௩௪. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 227 


தொக்க தொகையாகக்‌ கோடலுமாம்‌. ஒரு மூன்று, மூன்று 
என்னும்‌ தொகைக்கு ஓர்‌ அடையாக. வந்ததெனலுமாம்‌. 
கண்ணான்‌ : குறிப்பு வினயாலணைந்த சினைப்‌ பெயர்‌ ; போன்‌ 
௮னள்‌ : இறந்தகாலத்‌ தெரிநிலை வினையாலணையும்‌ பெயர்‌. (௧௨) 


நளன்‌; தமயந்திக்கு நீர்விளையாட்டில்‌ நாயகி நாயகன்‌ . 
செயல்களைக்‌ காட்டல்‌ : 


௧௯௧. கோழுகன்‌ கொழுந்தாரை நீர்வீசக்‌ கூசிச்‌ 

சேழுமுகத்தைத்‌ தாமரைக்கே சேர்த்தாள்‌-தெழுமியவக்‌ 
கோமகற்குத்‌ தானினைந்த குற்றங்கள்‌ அத்தனையும்‌ 
பூமகட்குச்‌ சோல்லுவாள்‌ போல்‌. 


(இ-ள்‌). கொழுநன்‌ கொழுந்தாரை நீர்வீச-(நீர்‌ விளை 
யாட்டில்‌ ஒருத்திக்குத்‌ தன்‌) காதலன்‌ செழுமையரகிய ஒழுக்‌ 
காகப்‌ பாய்கின்ற துருத்தி நீரினை (மேலே) சிதற, க9-(அதனால்‌) 
வெட்கமடைந்து, கெழுமிய அக்கேரமகற்கு-அன்பு பெருக்‌ இய 
அந்த மேன்மைமிக்க கணவனிடத்துள்ள, தான்‌ நினைந்த குற்‌ 
மங்கள்‌ அத்தனையும்‌ - தான்‌ கருதிய குறைகளெல்லாவற்றையும்‌,. 
யூமகட்கு சொல்லுவாள்‌ போல்‌ - செந்தாமரை மலரில்‌ வீற்றிருக்‌ 
கின்ற திருமகளுக்குச்‌ சொல்பவள்போன்று, செழுமுகத்தை 
தாமரைக்கே சேர்த்தாள்‌ - தன்னுடைய அழகிய முகத்தை (அத்‌ 
திருமகள்‌ வாழும்‌) தாமரை மலரில்‌ அணைத்தாள்‌. 


(௧ - து.) “ஒருத்தி நீர்‌ விளையாட்டில்‌ தன்மீது தன்‌ 
காகலன பாய்ச்சிய அருத்தி நீருக்கு வெட்கமுற்றுச்‌ செக்‌ 
தாமரை மலர்மீது கன்‌ முகசகதை அணை தக காட்ச, கன்‌ 
கணவன்மேல்‌ தான்‌ கருதிய குற்ற தைக அம்மலரில்‌ வாழும்‌ 
இருமகளுககுச்‌ சொல்வாள்‌ போன றிரும்‌தது' “என்றான்‌ 
ஏன்பதாம்‌. 

(வி - ரை.) ஆடவரும்‌ மகளிரும்‌ நீரில்‌ விளையாடுகின்றனர்‌ 2 
அதில்‌ ஒரு காதலன்‌, தன்காதலியின்மீது நீர்த்‌ துருத்தியினால்‌ 
நீரைப்‌ பிலிற்றுகின்றான்‌ ; அதைப்‌ பொறாது நாணங்கொண்டு 
தலை கவிழ்ந்த காதலி, செந்தாமரை மலர்மீது தன்‌ முகத்தை 
வைத்து மறைக்கின்றாள்‌. ' அக்‌ காட்சி, தாமரை மலரில்‌ வீழ்‌ 
விருக்கும்‌ திருமகளிடம்‌ தன்‌ காதற்கணவன்‌ குறைகளை 
எடுத்துச்‌ . சொல்வது போன்றிருந்தது. பெண்கள்‌ தமக்கு 
ஏற்காத செயல்‌ நிகழ்ந்தால்‌ காணமுறுவது இயல்பு. அதனானே 
அவர்கட்கு, 


228 நளவெண்பா | கலிதொடர்‌ 


* உயிரினும்‌ சிறந்தன்று நாண்‌” 
என்றார்‌ தொல்காப்பியனாரும்‌. 
“*....என்னொடும்‌ வளர்ந்த பொற்பார்‌ திருமாண்‌ ' 
எனவும்‌, 
5: என்‌ கண்மணிபோன்று 
ஒருநாள்‌ பிரியாது உயிரிற்‌ பழகி உடன்வளர்ந்த 
அருநாண்‌ ” 
எனவும்‌, போற்றியுரைப்பர்‌ மணிமொழிப்‌ பெருமானும்‌ தலைவி 
வாயிலாக. இங்கே தன்‌ காதலன்‌ நீர்‌ பிலிற்றியதைப்‌ பொறாது 
நாணித்‌ தலைகவிம, பக்கலில்‌ தாமரை மலர்கள்‌ பூத்திருத்தலால்‌ 
அதில்‌ அவள்‌ முகம்‌ படிந்தது. அக்‌ காட்சியை எழுது சித்திரம்‌ 
போற்‌ படமாகப்‌ பிடித்து ஆரியர்‌ சொல்லோவியமாகம்‌ 
“£பூமகட்குச்‌ சொல்லுவாள்‌ போல்‌ தாமரைக்கே செழுமுகத்தைச்‌. 
சேர்த்தாள்‌” என்றார்‌. 
தாமரைக்கே, கோமகற்கு என்பன, எஏழனுருபு நான்க . 
னுருபாக மயங்கிய வேற்றுமை மயக்கம்‌. 
** யாதன்‌ உருபிற்‌ கூறிற்‌ முயினும்‌ 
பொருள்செல்‌ மருங்கில்‌ வேற்றுமை சாரும்‌” 
என்பது தொல்காப்பிய விதி ஆகலான்‌, ஏமனுருபு விரித்துப்‌: 
பொருள்‌ கூறப்பட்டது. பூமகள்‌-திருமகள்‌. பூ எனப்‌ பொதும்‌ 
படக்‌ கூறினாரேனும்‌, சிறப்புப்பற்றிச்‌ செந்தாமரை மலரையே 
குறித்தது. 
பெண்கள்‌ தம்‌ உள்ளத்திலுள்ள கருத்தைத்‌ தம்‌ போன்று 
பெண்களிடமே கூறுவது மரபாகலான்‌, இவள்‌ முகத்தைத்‌ 
தாமரை மலரில்‌ சாய்த்து நின்றது, அதில்‌ இருக்கும்‌ திருமக. 
ளிடம்‌ தன்‌ கணவனுடைய குறைகளைக்‌ கூறி ஆற்றுதல்‌ போன்‌ 
மிருந்ததென்க. (௧௩) 
்‌ நளன்‌, மற்றொருத்தியின்‌ செயலைத்‌ தமயந்திக்குக்‌ கூறல்‌ 
௧௯௨. போய்தற்‌ கமலத்தின்‌ போதிரண்டைக்‌ காதிரண்டில்‌ 
_ பேய்து முகமூன்று பேற்றாள்போல்‌--எய்த 
வருவாளைப்‌ பாரேன்றான்‌ மாற்றாரை வென்று 
.... : சேருவாளைப்‌ பார்த்துவக்கும்‌ சேய்‌. 
“ம்‌. தொல்‌ ௧0௫௯ 2, 8. திருக்கோவையார்‌, ௨௦௮; ௪௪. 
4. தொல்‌. ௫௯௦. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 229 


(இஃள்‌.) மாற்றாரை வென்று - பகைவரைக்‌ கென்று 
வெற்றிகொண்டு, செருவாளைப்‌ பார்த்து உவக்கும்‌ சேய்‌ - போர்‌ 
வாட்‌ படையைப்‌ பார்த்து அதனால்‌ மகழ்ச்சி கொள்கின்ற 
முருகனனைய நளமன்னன்‌, பொய்தல்‌ - விளையாட்டாக, 
கமலத்தின்‌ போது இரண்டை - இரண்டு செந்தாமரை மலர்களை, 
காது இரண்டில்‌ பெய்து - தன்‌ காதுகள்‌ இரண்டிலும்‌ செருகிக்‌ 
கொண்டு, முகம்‌ மூன்று பெற்றாள்‌ போல. - மூன்று முகங்கள்‌ 
கொண்டவள்‌ போன்று, எய்த வருவாளை பார்‌. என்றான்‌ - 
கம்மை நெருங்கி வருகின்றவளைப்‌ பார்‌ என்று கூறினான்‌. 


(௧ - து.) “ஒருத்தி விகாயாட்டாககத்‌ தன்‌ காதுகள்‌ 
இரண்டினும்‌ தாமரை மலர்களைச்‌ செருகிக்கொண்டு, முகம்‌ 
மூன்றுடையாளென்னும்படி நம்மை கோக்கு வருகின்ற 
வளைப்‌ பார்‌' என்றான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) பொய்தல்‌ - விளையாட்டு. கமலம்‌: ஈண்டு 
ஓன்றொழி பொதுச்‌ சொல்லாய்ச்‌ செந்தாமரையையே குறித்தது. 
ஒருத்தி தன்‌ காதுகளில்‌ செந்தாமரைமலரைச்‌ செருகிக்‌ கொண்டு 
செல்வது, தாமரை மலரை முகத்துக்கு உவமை. கூறுதல்‌ 
ஆன்றோர்‌ மரபாகலான்‌, தன்‌ இயற்கை முகத்தோடு செயற்கை 
முகமாக இரண்டு மலர்களும்‌ தோன்றுகின்றன. அதனை 
வியப்புடன்‌ நளன்‌, தன்‌ காதலியாகிய தமயந்திக்கு “முக மூன்று 
பெற்றாள்‌ போல்‌” என்று சுட்டிக்‌ காட்டினான்‌. 

கொலையிற்‌ கொடியாரையும்‌ பகைவர்களையும்‌ வென்று 
தன்‌ கொற்றத்தை நிலைநாட்டி எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க 
இருக்கும்‌ கோல்முறை. கோடாக்‌ கொற்றவனாக ௩ளமன்னன்‌ 
இருத்தலால்‌ “மாற்றாரை வென்று” என அடைகொடுத்து, தன்‌ 
கருவிகள்‌ தனக்கு உதவி செய்யின்‌ அதனை வியந்து பாராட்டுவது 
அதற்குரியார்‌. செயலாதலான்‌, இங்கே நகளமன்னனும்‌ தன்‌ 
வெற்றிக்கு கிலைக்களனாக அமைந்த வாளைப்பார்த்து மகிழ்ந்‌ 
தான்‌ என்பாராய்ச்‌, “செருவாளைப்‌ பார்த்துவக்கும்‌ சேய்‌” என 
அழகுற அமைத்துக்‌ கூறினார்‌, புகழேந்தியார்‌. (௧௪) 


நளன்‌, தமயந்திக்கு நீர்விளையாட்டின்போது 
தன்‌ மனையாளைக்‌ காணாது மயங்குவோனைக்‌ காட்டல்‌ 
௧௯௩. போன்னுடைய வாசப்‌ போகுட்டூ மலாலையத்‌ 
தன்னுடனே மூழ்கித்‌ தனித்தேழுந்த-மின்னுடைய 
பூணாள்‌ திருமுகத்தைப்‌ புண்டரிகம்‌ என்றயிர்த்துக்‌ 
காணா தயர்வானைக்‌ காண்‌. ர 


௧0 : நளவெண்பா [கலிதொடர்‌ 


(இ-ள்‌.) பொன்‌ உடைய வாசப்‌ பொகுட்டு மலர்‌ அலைய- 
பொன்கிறமுள்ள பூந்தாதின்‌ மணத்துடன்‌ கொட்டையையு 
முடைய தாமரை மலர்கள்‌ அலையும்படி, தன்‌ உடனே மூழ்கி 
தனித்து எழுந்த-தன்னோடு நீரில்‌ குளித்துத்‌ (தான்‌ எழும்முன்பு ) 
தனியாக மேலெழுந்த, மின்‌ உடைய பூணாள்‌ திருமுகத்தை - 
ஒளி பொருந்திய அணிகளணிந்த தன்‌ நாயகியின்‌ அழகிய முகத்‌ 
தினை, புண்டரிகம்‌ என்று அயிர்த்து - (அப்‌ பொய்கையிலுள்ள 
தாமரைமலர்களில்‌) இதுவும்‌ ஒரு தாமரைப்பூ வென்று கருதி 
ஐயங்கொண்டு, காணாது அயர்வானை காண்‌ - அவளைக்‌ காணாமல்‌ 
வருந்துகின்ற இவனை நீ காண்பாயாக. 


(க-து. “கன்னுடனே. கூடக்‌ குளித்துத்‌ தனக்கு 
முன்‌ எழுந்த கண்‌ காயகியின்‌ மூகக)க, அவள்‌ நாயகன்‌ 
தாமரை மலரெனக கருதிக்‌ கன்‌ காயகியைக்‌ காணாமல்‌ 
வருந்துகன்றவனை நீ பார்‌ என்றான்‌, நளமன்னன்‌' என்ப 
தாம்‌. 


(வி-ரை.) நீராடுங்கால்‌ நீர்க்குள்‌ மூழ்கி நெடுநேரம்‌ வரை 
இருக்க விரும்புவது நீரில்‌ மூழ்கி விளயாடுவாரது இயல்பு. அல்‌ 
_ வாறே தன்‌ நரயகியோடு நீர்‌ விளையாடிய ஓருவன்‌, நீரில்‌ குளித்து 
நெடுகேரம்‌ இருப்ப, அவனுடன்‌ மூழ்கிய நாயக மூச்சுத்‌ தாங்க 
இயலாளாய்‌ அவனுக்குமுன்‌ எழுந்து தலைமட்டும்‌ தோன்றத்‌ 
தாமரை மலர்கள்‌ பூத்துள்ள பக்கலில்‌ நின்றாளாகப்‌, பின்‌ எழுந்த 
அவள்‌ நாயகன்‌, அவள்‌ முகத்துக்கும்‌ தாமரை மலருக்கும்‌ வேற்‌ 
றுமை யறிய வொண்ணாதவனாய்‌ அவளைக்‌ காணாமல்‌ வருந்தினான்‌ 
என அவ்வியப்புச்செயலைத்‌ தமயந்திக்குக்‌ காட்டினான்‌. பொன்‌ - 
திருமகள்‌ வாழ்கின்ற ' என்று பொருள்‌ கொள்ள லுமாம்‌. 
பொகுட்டு - தாமரைக்‌ கொட்டை. முகத்துக்கும்‌ தாமரை 
மலருக்கும்‌ வேற்றுமை யுணராமல்‌ மயங்குதலால்‌ மயக்கவணி. 
அயிர்‌ த்தல்‌-ஐயங்கொள்ளுதல்‌. நீரிற்‌ குளித்து விளையாடலைக்‌ 
* “குளித்து மண ற்கொண்ட கல்லா இளமை” என்றார்‌ பிறரும்‌. (3 


நளன்‌, தமயந்திக்கு மற்றொருத்தியைக்‌ காட்டிக்‌ கூறல்‌ 
௧௯௪. சிறுக்கின்ற வாள்மூகமும்‌ செங்காந்தட்‌ கையால்‌ 
முறுக்குநேடூ மூரிக்‌ குழலும்‌--குறிக்கின்‌ 
கரும்பாம்பு வேண்மதியைக்‌ கைக்கொண்ட காட்சி 
அரும்பாம்‌ பணைமுலையாய்‌ ஆம்‌, 











3. புறம்‌; ௨௪௩. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 231 


(இ-ள்‌.) அரும்பு ஆம்‌ பணைமுலையாய்‌ - தாமரை யரும்பை 
யொத்த பெருத்த கொங்கைகளையுடையவளே !,. இறுக்கின்‌ ற. 
வாள்‌ முகமும்‌ - இப்பெண்ணினுடைய சிறிதாகச்‌ சுருங்கியுள்ள. . 
ஒளியுள்ள முகமும்‌, செம்காந்தள்‌ கையால்‌-சிவந்த காந்தள்மலர்‌ 
போன்ற தன்‌ கைகளினால்‌, முறுக்கு நெடு மூரிக்‌ குழலும்‌ - (இது 
காலை) முறுக்கி நீரைப்‌ பிழியப்படுகின்ற சிறப்புமிக்க கூந்தலும்‌, 
குறிக்கின்‌ - ஒப்புநோக்கிப்‌ பார்த்தால்‌, கரும்பாம்பு வெண்‌ 
மதியைக்‌ கைக்கொண்ட காட்‌ிஆம்‌ - இராகுவென்னும்‌ ௧௬: 
நிறப்‌ பாம்பானது, வெண்மை ஒளியுள்ள சந்திரனைப்‌ பற்றிப்‌ 
பிடிக்கும்‌ தோற்றம்போல்‌ இருக்கின்றதாகும்‌. ்‌ 

(௧ - து.) “நீராடிக்‌ கரையேறிய பெண்ணொருத்தி, தன 
கூந்தலிலுள்ள நீரைப்‌ பிழிந்து நிற்கின்ற. காட்டு, 
சந்திரனை இராகு விழுங்கும்‌ தோற்றம்போல்‌ இருப்பைப்‌ 
பா” என்று களமன்னன்‌ தமயந்இக்குக்‌ காட்டினான்‌ 
என்பதாம்‌. ட்ப 

(வி-ரை.) அரும்பு - தாமரை அரும்பு. இது தமயந்தி 
யின்‌ கொங்கைகட்கு ஒப்பாகக்‌ கூறப்பட்டது. பெண்கள்‌ நீராடிக்‌ 
கரையேறியபோது “கூந்தல்‌ முகம்‌ மறைய விரிந்துகடக்கும்‌ 
அக்கூந்தலைக்‌ கையாற்‌ கோதி அணைத்து அதிலுள்ள நீரைப்‌ 
பிழியுந்‌ தோற்றம்‌, கிரகண காலத்தில்‌ சந்திரனை இராகு விழுங்கு 
வதுபோல்‌ தோன்றுவதாகக்‌ குறித்துத்‌ தமயந்திக்கு களமன்னன்‌ 
காட்டினான்‌. கூந்தல்‌. இதர்நீது கிடக்கின்ற முகத்தைச்‌ “கிறுக்‌ 
கின்ற வாள்முகம்‌” என்றார்‌. இராகுவின்‌ நிறம்‌ கருகிறமாதலால்‌ 
“கரும்பாம்பு” என்றார்‌. 

** கண்டது மன்னும்‌ ஒருநாள்‌ அலர்மன்னும்‌ 
திங்களைப்‌ பாம்புகொண்‌் டற்று! 
என்றதூஉங்‌ காண்க. திங்கள்‌ முகத்துக்கும்‌ கூந்தல்‌ கரும்‌ 
பாம்புக்கும்‌ உவமமாக வந்தன. (௧௬) 
நளன்‌, தமயந்திக்கு நீரில்‌ மூற்கிவரும்‌ 
்‌ வேறெருத்தியைக்‌ காட்டல்‌ 
௧௯௫. சோர்புனலின்‌ மூழ்கி எழுவாள்‌ சுடர்ஙதல்மேல்‌ 
வார்குழலை நீக்கி வருந்தோற்றம்‌--பாராய்‌ 
விரைகொண்‌ டெழுந்தபிறை மேகத்‌ திடையே 
புரைகின்ற தென்னலாம்‌ பொற்பு. 








“i திருக்குறள்‌, ௧௧௪௬. - ட 


3232 நளவெண்பா [கலி தாடர்‌ 


(இ-ன்‌.) சோர்புனவின்‌ மூழ்கி எழுவாள்‌ - ஓடுகின்ற நீரில்‌ 
குளித்து எழுந்திருப்பவளுடைய, சுடர்‌ நுதல்மேல்‌ - ஒளிமிக்க 
. தன்‌ நெற்றியின்மீது, வார்குழலை நீக்கு வரும்‌ தோற்றம்‌ - படிக்‌ 
துள்ள கூந்தலை ஓதுக்கிக்கொண்டு வருகின்ற காட்டு, மேகத்து 
இடையே விரைகொண்டு எழுந்த பிறை பொற்பு - மேகத்திற்கு 
ஊடே விரைவில்‌ தோன்றிய நிலாப்பிறையின து அழகை; புரை 
கின்றது என்னல்‌ஆம்‌ பாராய்‌ - ஒத்திருக்கன்‌ றதென்று சொல்ல 
லாம்‌; நீ காண்பாயாக. 


அ ்‌ 
(க-து.) “நீரில்‌. குளிக்துவரும்‌ இம்மங்கை தண்‌ 
கெற்றியிற்‌ படிந்துள்ள கூந்தலைத்‌ தன்‌ கைகளினால்‌ 
ஒதுக்கிக்கொண்டு வருகின்ற காட்சி மேகத்தின்‌ நடுவே 
விரைந்து தோன்றும்‌ நிலாப்‌ பிறையைப்போல்‌ காண்பைக 
நீ பார்‌' என்று நளமன்னன்‌ கமயக்இக்குக்‌ காட்டினான்‌ 
சன்பகாம்‌. 


(வீ-ரை.) நீரில்‌ மூழ்கி வருபவள்‌, தன்‌ தெற்றியிற்‌ படிந்து 
கிடந்த கூந்தலை ஒதுக்கிக்‌ கொண்டுவருவது, மூன்றாம்‌ பிறை 
மேகத்திடையே தோன்றுவதுபோற்‌ காட்சியளிப்பதாகக்‌ குறித்‌ 
தார்‌. சேரர்தல்‌ - பாய்தல்‌ : ஓடுதல்‌. எழுவாள்‌ : எதிர்கால 
வினையாலணையும்‌ பெயர்‌. புரைதல்‌ - ஒத்திருத்தல்‌, பொற்பு - 
அழகு. (கள) 

நளன்‌, தமயந்திக்குக்‌ கழுநீர்மலர்‌ கொய்வாளைக்‌ காட்ட 
௧௯௬. சேழுநீலம்‌ நோக்கெறிப்பச்‌ செங்குவளை கொய்வாள்‌ . 
முழுநீலம்‌ என்றயிர்த்து முன்னர்க்‌--கழுநீரைக்‌ 
கோய்யாது போவாளைக்‌ கோல்வளைக்குக்‌ காட்டினான்‌ 
வையாரும்‌ வேல்தடக்கை மன்‌. 


(இ-ள்‌.) வை அரும்‌ வேல்‌ தடக்கை மன்‌ - கூர்மை பொருந்‌ 
திய வேலையேந்திய பெரிய கைகளையுடைய நளமன்னனானவன்‌, 
செம்குவளை கொய்வாள்‌ - சிவந்த கழுநீர்மலரைக்‌ கொய்கின்ற 
இருத்தி, செழுநீலம்‌ நோக்கு எறிப்ப-குளிர்ச்‌சி மிக்க கருங்குவளை 
மலர்‌ போன்ற தன்‌ கண்பார்வையொளி. அதன்மேற்‌ படிய, முழு - 
நீலம்‌ என்று அயிர்த்து - நிறைந்த கருங்குவளை மலரென அதனை 
ஐயங்கொண்டு, மூன்னர்‌ கழுநீரைக்‌ கொய்யா து போவாளை- அன்‌ 

முன்னுள்ள செங்கழுநீர்‌ மலரினைப்‌ பறிக்காமல்‌ செல்கின்றவளை, 
கோல்வளைக்குக்‌ காட்டினான்‌ - அழகிய வளையலையணிந்த தம்யம்‌ 
கிக்குக்‌ காண்பித்தான்‌. 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ 283 


(௧ - து.) களமன்னனானவன்‌, “சங்கு வளை மலர்‌ 
யறிக துக்கொண்டிரும்‌த ஒருத்தி தன்‌ கண்ணொளி பாய்ந்து 
கருகிறங்காட்ட, அதனைக்‌ .கருங்குவளை மலரென ஒய்ங 
கொண்டு தன முன்னருள்ள அதனைப்‌ பறிக்காமல்‌ செல்வ 
கைப்‌ பார்‌' என்னு தமயந்திக்குக்‌ காட்டினான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) செழுநீலம்‌ - குளிர்ச்சி மிக்க நீலம்‌: அந்கிற 
முடைய கண்கட்கு ஆதலால்‌ ஆகுபெயர்‌. ஒரு பெண்ணின்‌ கண்‌ 
ணின்‌ கருநிறம்‌, மலரையும்‌, தன்னிறமாக்கிற்றெனக்‌ கண்ணின்‌ 
மேன்மையைச்‌ சறப்பித்தவாறாம்‌. கோல்வளை : பண்புத்தொகை 
கிலைக்‌ களத்துப்பிறந்த அன்மொழித்‌ தொகை. வை - கூர்மை. 
வேல்‌ தடக்கை - வேலேந்திய கை. வீரர்கட்குப்‌ படைகளே 
அணியாகலின்‌, இங்கே நளமன்னன்‌ வீரச்சிறப்புக்காகக்‌ குறித்‌ 
சார்‌. 


* “கழலிலாக்‌ காலும்‌ கால அயிலிலாக்‌ கையும்‌ சாந்தும்‌ 
அழலிலாக்‌ கண்ணும்‌ இல்லா ஆடவர்‌ இல்லை” 


என, இலங்கைவேந்தன்‌ படைஞர்‌ சிறப்பை அனுமான்‌ வாயி 
லாகக்‌ கம்பர்‌ அமைத்துக்‌ காட்டியதும்‌ அறியற்பால து. (௧௮) 


நளனும்‌ தமயந்தியும்‌ கங்கையில்‌ நீராடுதல்‌ 
௧௯௭. காவி போருநெடுங்கண்‌ காதலியும்‌ காதலனும்‌ 
வாவியும்‌ ஆறும்‌ குடைந்தாடி த்‌--தேவின்‌ 
கழியாத சிந்தையுடன்‌ கங்கைநதி ஆடி 
' ஒழியா துறைந்தார்‌ உவந்து. 


(இ-ள்‌.) காவி பொரு நெடுங்கண்‌ காதலியும்‌ காதலனும்‌ - 
கருங்குவளை மலரையொத்த நீண்ட கண்களையுடைய நாயகியா யெ 
தமயந்தியும்‌ நாயகனாகிய நளமன்னனும்‌, வாவியும்‌ ஆறும்‌ 
குடைந்து அடி - (மேற்கூறியவாறுள்ள காட்சிகளையெல்லாம்‌ 
பார்த்துக்கொண்டே சென்று) குளங்களிலும்‌ ஆறுகளிலும்‌ நீரினை 
அசைத்து அசைத்து மூழ்கி, தேவின்‌ கழியாத சிந்தையுடன்‌ - 
இறைவனை மறவாத எண்ணத்தோடு, கங்கைகதி ஆழி - கங்கை 
நீரில்‌ முழுகி, உவந்து ஒழியாது உறைந்தார்‌ - அங்கொரு பொழி 
வில்‌) மகிழ்ந்து (அன்பு) குறையாமல்‌ தங்கினார்கள்‌. 





1. கம்பராமா. ஊர்தேடு: ௩௧. ப 


284 நளவெண்பா [ கலிதோடர்‌ 


... க-து.) தமயந்தியும்‌ நளனும்‌ குளங்கள்‌ ஆஅகள்‌ 
முதலியவற்றிலெல்லாம்‌ நீர்‌ விளையாட்டுச்‌ செய்து, இறை 
வனை. நினைந்த மன,ததினராய்க்‌ கங்கையாற்றில்‌ படிந்து 
மூழ்கி அன்பு மாறாமல்‌ அங்குள்ள ஒரு பொழிலில்‌ தங்கி 
ஞர்கள்‌ என்பதாம்‌. 

-(வி-ரை.) காவி - கருங்குவளைமலர்‌ ;. முதலாகு பெயராக: 
அதன்‌ மலரைக்‌ குறித்தது. பொருதல்‌-மாறுபடல்‌ என்றலுமாம்‌. 
தன்‌ குளிர்ச்சியாலும்‌ கரியநிறத்தாலும்‌ கண்டாருயிருண்ணும்‌ 
தோற்றத்தாலும்‌ கண்கள்‌ குவளைமலருக்கு மாறுபட்டனவென்க. 

ருவள்ளுவர்‌ தந்த காதலன்‌ தன்‌ காதலியைப்‌ பாராட்டுங்கால்‌ 
அவள்‌ கண்களின்‌ சிறப்பை நோக்கிக்‌ கூறுகின்றவன்‌, “கருங்‌ 
குவளைமலர்கட்குப்‌ பார்க்குந்தன்மை இல்லாது போயிற்று ; அஃ 
கொன்றுமட்டும்‌ இருக்குமேயாயின்‌, என்‌ காதலியின்‌ கண்களை 
யொவ்வேமென்று கருதி நாணங்கொண்டு நிலத்தை நோக்கிக்‌ 
. கவிழ்ந்துகொள்ளும்‌” என்று வியந்து பாராட்டுகின்றான்‌. ஈண்டும்‌ 
- அக்கருத்தை உட்கொண்டே “காவி பொருகெடுங்கண்‌' என்றார்‌. 

* “காணிற்‌ குவளை கவிழ்ந்து நிலன்நோக்கும்‌ 

மாணிழை கண்ணொவ்வேம்‌ என்று? 

என்பதது. காதலர்க்குக்‌ காவும்‌ யாறும்‌ சோலைகளும்‌ இன்பம்‌ 
பயக்கும்‌ தன்மையனவாகலான்‌ புதுமணம்‌ புணர்ந்த காதலன்‌ 
காதலிகளாகிய களனும்‌ தமயந்தியும்‌, அவைகளுட்‌ படிந்தாடினா 
ரென்று கூறினார்‌. ஆடி : இறந்தகால வினையெச்சம்‌. உறைந்தார்‌£ 
இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்‌. உறைந்தார்‌ என்பதற்கு 
ஏற்ற தன்மையாகப்‌ பொழில்‌ வருவித்துரைக்கப்பட்டது, பின்‌ 
சோலையைக்‌ குறித்து வருதலான்‌. (௧௯3. 


Hi நளன்‌, தமயந்திக்குச்‌ சோலையைக்‌ காட்டல்‌ 

௧௯௮. நறையோழுக வண்டுறையும்‌ நன்னகர்வாய்‌ நாங்கள்‌ 

உறையும்‌ இளமரக்கா ஓக்கும்‌ - இறைவளைக்கைச்‌ 
சிற்றிடையாய்‌ பேரல்குல்‌ தேமொழியாய்‌ மென்முறுவல்‌ 
போற்றோடியாய்‌ மற்றிப்‌ பொழில்‌. : I 


(இ- ன்‌.) இறைவளைக்கை சிறுஇடையாய்‌ - சிறந்த வளைமா 
லணீந்த கைகளையும்‌ சிறிய இடையையும்‌ உடையாளே 1, பேர்‌ 
பட ட வறன்‌ அர்த ருக்‌ ச ல கண்கள னா கட பது வன கள்‌ 


1. திருக்குறள்‌, ௧௧௧௪. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ ௮௮௪: 


அல்குல்‌. தேம்‌ மொழியாய்‌ - பெரிய அல்குலையுடைய இனிய 
மொழியாளே/, மென்முறுவல்‌ பொன்‌ தொடியாய்‌ - புன்சிரிப்புப்‌' 
பொருந்திய பொன்னானியன்ற தோள்வளையுடையாளே!, இப்‌: 
பொழில்‌ - இந்தச்‌ சோலையான து, நறை ஒழுக வண்டு உறையும்‌ 
நல்நகர்வாய்‌- (சோலைகளில்‌) தேன்‌ ஓழுகுவதால்‌ வண்டுகள்‌ தங்கி. 
யிருக்கின்ற வளநலனிறைந்த மாவிந்தமாககரத்தில்‌, நாங்கள்‌ 
உறையும்‌, இள மர காஓக்கும்‌ - நானும்‌ எனக்குரிய நண்பர்‌ முதலி 
யோர்களும்‌ கூடி இருக்கின்‌்றதான இளமரங்கள்‌ நிறைந்த சோலை 
யைப்‌ போன்றிருக்கின்ற து. ப்‌ 
(க - து.) ;இச்சோலை, நானும்‌ என்‌ நண்பர்களும்‌- 
தங்கி இருக்கின்ற மாவிந்த மாநகர்க்கண்‌ உளள தேனொழு 
குவதால்‌ . வண்டுகள்‌. உறைகின்ற சோலைபேசன்‌ றிருக. 
கின்றது' என்று தமயந்‌திககு களமன்ன்ன்‌ கூறினான்‌ 
என்பதாம்‌. . 
(வி-ரை.) தமயந்தியை மும்முறை விளித்தான்‌, அவள்‌. 
பாற்கொண்ட ஆராக்‌ காதலினால்‌. கோவலனாரும்‌ கண்ணக்‌ 
யாரைப்‌ பாராட்டுமிடத்து, 
* “மாசறு. பொன்னே ! வலம்புரி முத்தே 
காசறு விரையே ! கரும்பே / தேனே / 
அரும்பெறல்‌ பாவாய்‌ / ஆருயிர்‌ மருந்தே / 
பெருங்குடி வாணிகன்‌ பெருமட மகளே 7” 
என்று தன்‌ அன்புதோன்றப்‌ பன்முறை விளித்துப்‌ பாராட்டி. 
யதும்‌, அயோத்தியேந்தல்‌, மிதிலைச்செல்வியுடன்‌ காட்டி. 
லுறைந்தகாலை, வனக்காட்சியைக்‌ காட்டி, 
2 “ஒருவில்‌ பெண்மையென்‌ றுரைக்கின்‌ ற உடலினுக்‌ குயிரே 1”: 
எனவும்‌, ட்‌ 
5 “குழுவு நுண்தொளை வேயினும்‌ குறுநரம்‌ பெறிவுற்‌ 
றெழுவு தண்டமிழ்‌ யாழினும்‌ இனியசொற்‌ கிளியே !* 
எனவும்‌, பல்வகையாக விளித்துரைப்பதும்‌ இக்கருத்துக்‌ கொப்ப 
இருத்தல்‌ போலவென உணர்க. 
மென்முூறுவல்‌ - புன்சிரிப்பு. மென்மை: ஈண்டுச்‌ சிறுமை. 
யென்னும்‌ பொருட்டு. பொன்‌ தொடி - தோளிலணியும்‌ வளையல்‌... 


1. இலப்‌.௨:௭௩ - ௬. 2. 8. கம்பராமா. சித்திரகூட ௧௫; ௨௮. 


236 ஈள வெண்பா [கலி தாடா 


மேல்‌ “இறைவளைக்கை' என்றதால்‌, பின்‌, தொடி என்ற சொல்‌ 
லுக்குத்‌ தோள்வளையென்று பொருள்‌ கூறப்பட்டது. மற்று 
அசைச்‌ சொல்‌. (௨௦) 


நளனைத்‌ தமயந்தி வினவுதல்‌ 
-௧௯௯. கன்னியர்தம்‌ வேட்கையே போலும்‌ களிமழலை 
... தன்மணிவாய்‌ உள்ளே தடூமாற--மன்னவனே ! 
இக்கடிகா நீங்கள்‌ உறையும்‌ இளமரக்கா 
ஒக்குமதோ என்றாள்‌ உயிர்த்து. 


(இ-ளஎ்‌.) கன்னியர்தம்‌ வேட்கையே போலும்‌ - (மணப்‌ 
பருவம்‌ வாய்ந்த) இளநங்கையர்‌ உள்ளடக்கிக்‌ கொண்‌ டிருக்கன்‌ ற 
-காதலைப்போல, தன்‌ மணிவாய்‌ உள்ளே களிமழலை தடுமாற - 
(தமயந்தி) தன்‌ அழகிய வாயிடத்திருந்து இளஞ்சொற்கள்‌ நன்கு 
வெளிப்படாமல்‌ தோன்றும்படி (மென்குரலில்‌), உயிர்த்து - 
(காதல்‌ மிக்க வருத்தத்தால்‌) பெருமூச்சு விட்டுக்கொண்டு, மன்ன 
வனே - அரசே !, இக்கடிகா நீங்கள்‌ உறையும்‌ இளமரக்கா 
இக்குமகதோ - இம்மணமிக்க பூஞ்சோலை நீயும்‌ நின்‌ நண்பர்களும்‌ 
_இருக்கின்ற இளமரச்சோலையை ஓத்துள்ளதோ, என்றாள்‌ - 
என்று நளமன்னனை வினாவினாள்‌. 


(௧ - து.) களமன்னன்‌ இவ்வாறு கூறக்கேட்ட 
_அமயம்‌தியானவள்‌ காதல்‌ வருகீதச்தால்‌ சொற்கள்‌ தடு 
மாறப்‌ பெருமூச்சுவிட்டுக்கொண்டு, “அரசே ! நீங்கள்‌ இருக்‌ 
கின்ற இளமரச்சோலையை இசசோலை ஒத்துள்ளதோ' 
ஏன்ன கேட்டாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) *நரங்கள்‌ இருக்கின்ற மாவிந்த நகரச்‌ சோலை 
போன்றது இச்சோலை? யென்று நளமன்னன்‌ கூறக்‌ கேட்ட 
வுடன்‌, தமயந்திக்கு களன்பாற்கொண்ட காதலால்‌, வேறு 
மகளிரும்‌ இவர்பால்‌ கொடர்புடையார்‌ போலும்‌ என்னும்‌ 
கருத்தினால்‌. சனம்‌ பொங்க, அதனால்‌ பெருமூச்செறிந்து நாக்‌ 
குழறச்‌ சொற்கள்‌ தடுமாற, “இச்சோலை, நீங்கள்‌ இருக்கின்‌ ஐ 
.இளமரச்‌ சோலையை ஒத்தகோ” என்று வருத்தத்தோடு ஈள 
மன்னனை வினவித்‌ தன்‌ குறிப்புணரக்‌ கூறினாள்‌. இதில்‌, அவள்‌ 
. சொற்கள்‌ தடுமாறித்தடுமா றி விளக்கமாகச்‌ சொல்லவொண்ணாத 


எல்‌ வாயிலிருந்து. தோன்றியதால்‌, அச்‌. சொற்கள்‌ வந்த 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 237 


“கன்னியர்‌ தம்‌ வேட்கையே யபோலும்‌...... தடுமாற 
என்றார்‌. 

“மருங்குல்‌ தேய்ம்‌ தொளிப்பச்‌ செம்பொன்‌ வனமுலை 
இறுமாப்‌ பெய்த, கருங்குழற்‌ கற்றை பானாட்‌ கங்குலை வெளிறு” 
செய்யும்‌ மங்கைப்பருவம்‌ வாய்ந்து, மணமின்றிச்‌ கில்லாண்டு 
கழிக்கும்‌ ஈங்கையர்க்குக்‌ காதல்வேட்கை கைம்மிகுக்து அக்‌ 
காதலை வெளிக்குச்‌ சொல்லவொண்ணாது மனத்தால்‌ நினைந்து 
நினைந்து வாடுதலும்‌, அதனால்‌ அவள்‌ வாடுகன்றாள்‌ என்ற: 
குறிப்புத்‌ தோன்றுதலும்‌ இயல்பு. அதுபோன்றே தமயந்தியும்‌- 
தன்‌ கருத்து வெளிப்படையாகத்‌ தோன்றாமலும்‌ குறிப்பாகத்‌ 
தோன்றுமாறும்‌ வினாவினாளென இவ்வுவமை. வாயிலாகக்‌ குறித்‌: 
தார்‌. களிமழலை-கேட்டாருக்கு இன்பந்கரும்‌ மென்சொ ற்கள்‌. 
மணிவாய்‌ - முத்துக்கள்‌ கோத்தது போன்றிருக்கும்‌ பல்‌ வரிசை 
யுடைய வாய்‌. “பாகு பொதி பவளம்‌ திறந்து நிலாஉதவிய, 
நாகிள முத்தின்‌ நகை நலம்‌” என்றார்‌ பிறரும்‌. உள்ளே 
தடுமாறுதல்‌ - நன்கு வெளிப்படாது சொல்லியும்‌ சொல்லாதது: 
மாகப்‌ பிணங்கிப்‌ பேசுதற்குரிய செயல்‌, நீங்கள்‌ என்பது: 
முன்னிலைப்‌ பன்மை: அது ஈளனோடுகிறைகின்‌ ற மகளிரையும்‌: 
நளமன்னனையும்‌ சேர்த்துத்‌ தமயந்தி தான்கொண்ட கருத்தைக்‌. 
குறித்தது. 


“யாரினும்‌ காதலம்‌ என்றேனா ஊடினாள்‌ 
யாரினும்‌ யாரினும்‌ என்று.” 


இத்திருவள்ளுவர்‌ காட்டும்‌ காதலர்களில்‌, தலைவன்‌ தன்‌ 
காதலியை நோக்கி “நரம்‌ இருவரும்‌ உலகில்‌. வாழ்கின்ற: 
மற்றைய காதலர்களினும்‌ மிக்க காதலுடையேம்‌? என்று 
கூறினானாக, அதுகேட்ட காதலி, அதனை மற்ற மங்கையர்‌ பால்‌ 
தான்‌ கொண்டிருக்கும்‌ காதலைவிடத்‌ தன்பால்‌ மிக்க காதலுடைய- 
னாக இருப்பதாகக்‌ கருதி, “என்னைவிட வேறு யாரிடத்தில்‌: 
காதல்‌ கொண்டுளை' என்று கூறிக்கொண்டு சினந்து பிணங்‌: 
கினாள்‌. இதுபோன்றே நளன்‌, “நாங்கள்‌ உறைகின்ற சோலையை 
இச்சோலை ஓக்கு'மென்று தன்மைப்‌ பன்மையால்‌ தன்‌ நண்பர்‌ 
களுடன்‌ இருந்ததைக்‌ குறிப்பிட்டுரைக்க இங்குத்‌ தமயந்தியும்‌ 
அவன்றன்‌ காமக்கிழத்தியருடன்‌ என்று கருதிப்‌ பிணங்கி: 
“நீங்கள்‌ உறையும்‌ இளமரக்கா ஓக்குமதோ” என்று கூறினா- 
ளென்க. இவள்‌ தன்‌ ஆரா அயரா அன்புப்‌ பெருக்கை: 


1. திருவிளையாடல்‌, திருமணப்‌:௩. . 8. சிலப்‌. ௮:௮0 - ௧. 
8. திருக்குறள்‌, ௧௩௧௪. 


288 நளவெண்பா - [ கலிதொடர்‌ 


உணர்த்தியவாறாும்‌.  உயிர்த்தல்‌ - பெருமூச்செறிதல்‌. காத 
லானும்‌ சினத்தானும்‌ பிற தாங்கவொண்ணாத வருத்த மேலீட்‌ 
மானும்‌ மக்கட்குப்‌ பெருமூச்செறிதல்‌ இயல்பு. இங்குத்‌ 
தமயந்தியும்‌ பிறமங்கையரோடு நம்மன்னன்‌ உறைகின்றானே 
என்னும்‌ கருத்துத்‌ தோன்றி அதனாற்‌ சினமேலிடப்‌ பெருமூச்‌ 
செறிந்தாள்‌. அதனை “உயிர்த்து? என்னும்‌ சொல்லால்‌ 
உணர்த்தினார்‌. (௨௧) 


தமயந்தி நளனுடன்‌ ஊடல்கொள்ளல்‌ 


௮௦௦. தோண்டைக்‌ கனிவாய்‌ துடிப்பச்‌ சுடர்நுதல்மேல்‌ 
வேண்‌ தரளம்‌ என்ன வியர்வரும்பக்‌--கெண்டைக்‌ 
கடைசிவப்ப நின்றாள்‌ கழல்மன்னர்‌ வேள்ளைக்‌ 
குடைசிவப்ப நின்றான்‌ கோடி. 


(இ-ள்‌.) கழல்‌ மன்னர்‌ - வீரக்கழலணிந்த பகை வேந்தர்‌ 
களின்‌, வெள்ளைக்‌ குடை சிவப்ப நின்றான்‌ கொடி - வெண்‌ 
கொற்றக்குடைகள்‌ . போர்க்களத்தில்‌ இரத்தக்கறை. படிய 
வெற்றிகொண்டு நின்றவனாகிய வீமமன்னன்‌ கொம்பு போன்ற 
வளாகெ தமயந்தி, தொண்டை கனிவாய்‌ துடிப்ப - (மேற்கூறிய 
வாறு பிணங்கிச்‌ சனமொழி கூறியபின்‌) கொவ்வைக்கனி 
போன்ற வாயிதழ்கள்‌ அடிக்கவும்‌, சுடர்‌ நுதல்மேல்‌ - ஒளி 
பொருந்திய நெற்றியின்மீது, வெண்தரளம்‌ என்ன வியர்வு 
அரும்ப - வெண்ணிற முத்துப்போன்று வியர்வைநீர்‌ தோன்ற, 
கெண்டை கடைசிவப்ப நின்றாள்‌ - சேல்மீன்போன்ற தன்‌ 
கண்கள்‌ சினத்தால்‌ செந்கிறமடைய (அசைவற்று) கின்றன. 


(௧- து.) அமயந்‌தியானவள்‌ உகுடுதுடி.ப்ப,கெற்றியில்‌ 
வேர்வையரும்ப, கடைககண்‌ கிவப்பேறச்‌ சினந்து நின்ற 
படியே நின்றாள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) தமயந்தி, “இது: நீவிர்‌ இருக்கும்‌ சோலை 
போன்றதோ?' என்று கேட்டதற்கு : நளன்‌ விடை கூறுமுன்‌, 
அவட்கு ஐயம்‌ மிகுந்து சனம்பொங்கு, அச்‌ சினத்தால்‌ இதழ்கள்‌ 
அடித்தன; நெற்றியில்‌ வேர்வை நீர்த்துளிகள்‌ அரும்பின; 
கண்கள்‌ சிவந்தன; எழுது பாவைபோல்‌ ஏங்கி அசைவற்று 
நிற்பாளானாள்‌ என்க. தொண்டை - கோவைப்பழம்‌; நிறமும்‌ 
வடிவும்‌ உவமை, வியர்வையின்‌ வெண்ணிறத்திற்கு முத்தை 
உவமை கூறினார்‌. கெண்டைபோன்ற கண்ணைக்‌ கெண்டை 
யென்றது உவமை ஆகுபெயர்‌. கொடிபோல்வாளைக்‌ கொடி 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 239 


யென்ற்தும்‌ அது. கழல்‌? வீரத்துக்கும்‌ வெற்றிக்கும்‌ அடை 
யாளமாக வீரர்கள்‌ காலிலணியும்‌ பொற்றண்டை. இதனை, 


சமலும்‌ இசைவேண்டி வேண்டா உயிரார்‌ 
கழல்யாப்புக்‌ காரிகை நீர்த்து” 


கானத்‌ திருவள்ளுவரும்‌, 
2“கூழ்கழல்‌ மன்னா நின்னகர்ப்‌ புகுந்து” 
: சன இளங்கோவடிகளும்‌ அருள்வது காண்க. 


கழலணியும்‌ மன்னர்களையும்‌ புறமுதுகிட்டோடித்‌ தோற்கச்‌ 
செய்யும்‌ பெருமையுடையானென  வீமனைக்‌ குறித்தார்‌; அவ்‌ 
அவீரப்பண்பினால்‌ மகனறிவு தந்தையறிவென்பாராகலான்‌, தன்‌ 
காதற்கணவன்பால்‌ ஈயும்‌ பறக்திருக்க இடங்கொடாக்‌ கற்புக்‌ 
.குலமணியாகத்‌ தமயந்தி திகழ்பவளென, அப்‌ பண்புகிலை தோன்‌ 
றக்‌ *குடைசிவப்ப நின்றான்‌ கொடி” என்றார்‌. “கொடி” என்பது 
தான்‌ பற்றிய பொருளை விடாதுபற்றிப்‌. பிணைந்து தழுவி 
நிற்றலையுடையது. அதுபோன்று இக்‌ கற்பின்‌ கொழுந்தாகிய 
தமயந்தியும்‌ தன்‌ காதலனைப்‌ பிரியாது அவன்‌ செல்சார்‌ 
பெல்லாம்‌ தான்‌ செல்லும்‌ பண்பு பெற்றுள்ள காதல்‌ நெஞ்‌ 
சுடையளாக இருக்கின்றாள்‌ என்பது தோன்றவே, இச்‌ சொல்‌ 
லால்‌ அமைத்துரைத்தாரென்௧க. .: (௨௨) 


தமயந்திக்கு ஊடலால்‌ முகம்‌ முதலிய உறுப்புக்கள்‌ மாறுபடட்‌ 
௮௦௧ தங்கள்‌ புலவி தலையில்‌ தனித்திருந்த 
மங்கை வதன மணியாங்கில்‌--அங்கண்‌ 
வடி வாள்மேற்‌ கால்வளைத்து வார்புருவம்‌ என்னும்‌ 
கோடி. யாடக்‌ கண்டானோர்‌ கூத்து. 


(இ-ள்‌.) தங்கள்‌ புலவி தலையில்‌ - (பின்வரும்‌) நளன்‌ 
தமயந்தி இருவர்க்கும்‌ நிகழ்ந்த பிணக்கில்‌, தனித்து இருந்த - 
(ஈளனைவிட்டு விலகித்‌) தனியாகப்‌ பக்கலில்‌ இருந்த, மங்கை 
வதன மணி அரங்கில்‌ - தமயந்தியடைய முகங்களென்னும்‌ 
அழகிய நடனசாலையில்‌, அம்‌ கண்‌ வடிவாள்‌ மேல்‌ - அழகிய 
கண்கள்‌ என்னும்‌ கூர்மை பொருந்திய வாளின்மீது, வார்புருவம்‌ 
என்னும்‌ கொடி - நீண்ட புருவமென்னும்‌ நடனப்‌ பெண்கள்‌, 
கால்வளைத்து - (தன்‌ நுனியாகிய) கால்களைச்‌ சுழற்றி, ஒர்‌ 


1. திருக்குறள்‌:௭௭௭. 2. சிலப்‌. ௨௦: ௬௦. 


240 நளவெண்பா [ கலிதோடர்‌ 


கூத்து ஆட கண்டான்‌ - சிறந்த நடனமாடுவதை களவேந்தன்‌ 
பார்த்தான்‌. த 


(௧ - து.) புலவியாக இருந்தபோது தனக்கெதிரில்‌: 
பகக.த.தில்‌ விலகியிருந்த தமயந்தியின்‌ முகமாயெ நடன 
சாலையில்‌, புருவமாகிய நடனப்பெண்கள்‌, கண்களெனும்‌. 
வாள்மீது தன்‌ நுனியாகிய கால்களை வளைத்துக்‌ கூக்காடு 
. வகை களன்‌ பார்‌ த்தான்‌ என்பதும்‌. 


(வி- ரை.) தங்கள்‌ என்றது, நளன்‌ தமயந்தி இருவரையும்‌; 
புலவி - சிறிதுநேரம்‌ தோன்றும்‌ வெறுப்பு: இது காதலர்களுக்‌ 
குள்‌ நிகழ்வது. நளனுக்கும்‌ தமயந்திக்கும்‌ பிணக்கு நிகழ்ந்த: 
போது, தமயந்தியின்‌ முகம்‌ தன்‌ இயற்கைமாறிச்‌ சினத்தால்‌ 
வேறுபட்டது. அதனை நடனசாலையாகவும்‌, தமயந்தி தன்‌ கண்க. 
ளால்‌ நளனைப்‌ பார்ப்பதும்‌ பின்‌ தலைகுனிந்திருத்தலும்‌ பின்‌ 
ஏறெடுத்துப்‌ பார்த்தலுமாக இருந்தாள்‌; அக்காட்டுத்‌ தன்மை 
யுடைய கண்களைக்‌ கூரிய வாளாகவும்‌, கண்கள்‌ பார்க்குங்கால்‌ 
கண்‌ புருவம்‌ மேலேறுவ தும்‌ இறங்குவதுமாக இருப்பதை, டன 
மங்கையராகவும்‌, அதன்‌ நுனிப்பகுதியை அவர்தம்‌ காலாகவும்‌, 
உருவகஞ்செய்து அந்கடனப்‌ பெண்கள்‌ நடனமாடுவதாகக்‌ 
குறித்து, அதைப்‌ பார்த்த நளனை அந்நடங்கண்டு களிப்போ 
னாகச்‌ இத்திரித்தார்‌. இப்பிணக்கை ஒரு : நாடக அரங்காக்‌இக்‌ 
கற்பார்க்கு இன்பூட்டும்‌ புகழேந்தியார்‌ கல்வித்திறம்‌ போற்றும்‌ 
தன்மையது. தமயந்தி சினந்தபோது மூகம்‌ வேறுபட்டது; 
கண்கள்‌ நளனைப்‌ பார்த்தலும்‌ சிமிழ்த்தலுமாக இருந்தன: புரு. 
வங்கள்‌ ஏறலும்‌ இறங்கலுமாக இருந்தனவென்று இதன்‌ கருத்‌ 
தாகக்‌ கொள்க. கட்பார்வையின்‌ கொடுமை தோன்ற*வடிவாள்‌” 
என்றார்‌... கமைக்கூத்தாடும்‌ மகளிர்‌ கால்வளைத்துக்‌ கூரிய 
வாளின்மேல்‌ நின்றாடுவராகலான்‌, அதனைப்‌ பன்முறை கண்டு 
களித்த ஆசிரியர்‌, தமயந்தியின்‌ முகத்திடத்தையே அக்கழைக்‌ 
கூத்து நிகழ்ச்சியைக்‌ காட்டினார்‌. (௨௨) 


நளமன்னன்‌, தமயந்தியின்‌ ஊடல்தணிய அவள்‌ தாளில்‌ 
விழுந்து வணங்கல்‌ 
௨௦௨ சில்லரிக்‌ கிண்கிணிமேன்‌ தெய்வமலர்ச்‌ சீநடி யைத்‌ 
தோல்லை மணிமுடி மேல்‌ சூட்டினான்‌--வல்லை. 
_. மூழுரீலக்‌ கோதை முகத்தே மலர்ந்த 
£  சேழுநீலம்‌ மாறாச்‌ சிவப்பு. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 241 


(இ-ள்‌) சில்‌ அரி கஇண்கிணி- (தமயந்தியுடைய) சில்‌ 
வகைப்‌ பரற்கற்கள்‌ கொண்டு ஒலிக்கின்ற சதங்கைகளையணிந்த, 
மென்‌ தெய்வமலர்ச்‌ சறடியை - மென்மையான பெருமை 
பொருந்திய செந்தாமரை மலர்போன்ற சிறிய காலடிகளை, 
தொல்லை மணிமுடிமேல்‌ - ஒளிமிக்க மணிகள்‌ பதித்த தன்‌ மூடி 
யின்மீது, சூட்டினான்‌ - (அவள்‌ பிணக்கம்‌ ர) அணிந்தான்‌, முழு 
நீலக்‌ கோதை - காம்பொடிக்காது கட்டிய நீலமலர்க்‌ கண்ணியை 
அணிந்த கூந்தலளாகிய தமயந்தியினுடைய, முகத்தே செழு 
நீலம்‌ - முகத்தின்கண்‌ பூத்திருக்கன்ற செழுமைமிக்க நீலமலர்‌ 
போன்ற கண்கள்‌, வல்லை சிவப்பு மாறா மலர்ந்த - விரைந்து 
(சினத்தால்‌ தோன்றிய) செந்நிறம்‌ நீங்கத்‌ திகழ்ந்து நின்றன. 


(க-து. இவவானு தமயந்தி ஊடலால்‌ சினந்‌, திருந்த 
போது, களமன்னன்‌ அவள்‌ காலடிகளில்‌ விழும்‌ து வணங்கி 
னான ; உடனே அவள்‌ சினந்‌தணிந்‌ து கண்கள்‌ வெப்புமாறி 
கின்றாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) தமயந்தி .. பிணக்கத்தால்‌ சனந்தது. கண்ட 
களன்‌, அவள்‌ ஊடல்‌ தணித்தம்‌ பொருட்டாக அவள்‌ காலடி 
களில்‌ வீழ்க்து வணங்கினன்‌ ; அதைக்கண்ட தமயந்தி சினம்‌ 
மாறி அகம்மிக மகிழ்ந்தாள்‌ ; அவள்‌ மகிழ்ச்சிக்கு அறிகுறியாகக்‌ 
கோபத்தால்‌ . செந்கிறங்கொண்ட கண்கள்‌, பண்டேபேரல்‌ 
இயற்கைகிறங்கொண்டன. இதனை ஆசிரியர்‌ தமயந்தியின்‌, “மலர்ச்‌ 
சீறடியைத்‌ தொல்லைமணி முடிமேற்‌ குட்டினான்‌' என்று. இலக்‌ 
கணை வாய்பாட்டாற்‌ கூறினார்‌, தெய்வமலர்‌ - செந்தாமரை 
மலர்‌. அதனை மற்றெல்லாவகை மலர்களினும்‌ உயர்ந்ததாகக்‌ 
கொண்டாடப்பெறுதலால்‌, £தெய்வம்‌'என்று அடைகொடுத்தார்‌. 
தெய்வமென்ற சொற்குப்‌ பெருமையென்்‌ று பொருளுரைத்தது, 
அதனை எல்லோரும்‌ மேன்மையாகக்‌ கொள்ளுதல்‌ கர தி. இதனைத்‌ 
* “தெய்வத்‌ தாமரைப்‌ போ துறை செல்வியும்‌” என்று. இவ்வாறே 
“தெய்வத்தாமரை' எனப்‌ பிறரும்‌ கூறுவதுகாண்‌ க. சிறுமை-- அடி. 
சிறுஅடி-- சீறடி: என முதனீண்டு வந்தது. தொல்‌ - பழைமை 
யென்னும்‌ பொருள து. ஆயினும்‌ மணிகட்குப்‌ பழைமை, நன்கு 
முதிர்ந்து அம்முதிர்வால்‌ அதன்‌ ஓளி மிகுதியாதல்‌. ஆதலால்‌, 
அதற்கு ஒளிமிக்க எனப்‌ பொருளுரைத்தாம்‌. சூட்டுதல்‌: கன்‌ 
மணிமுடியணிந்த தலைமீது அவள்‌ அடிகள்‌ படும்படி வணங்குதல்‌. 


ஊடற்காலத்து இல்லக்கிழத்திஉயர்வுகொள்ளலும்‌, இல்லக்‌ 
கிழவன்‌ பணிவுறலும்‌ இயல்பாக நிகழும்‌ இயற்கை நிகழ்ச்சி 
ன க்கள்‌ எ அதல எனனை எனை TE EEE EE ESS. 
4. நைடதம்‌, அன்னத்தைத்‌ தூது: ௪௧. 
நீடு 


242 நளவெண்பா [கலிதொடர்‌ 


1 மனைவி உயர்வும்‌ கிழவோன்‌ பணிவும்‌ 
கினையுங்‌ காலைப்‌ புலவியுள்‌ உரிய ? 


என்பது தொல்காப்பிய விதி. 


கற்பனைக்‌ களஞ்சியமாகிய துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச 
அடிகளார்‌, தாம்‌ ஆக்கியருளிய பிரபுலிங்க லீலை யென்னும்‌ சமயக்‌ 
கற்பனைக்‌ காப்பியத்தில்‌, இறைவணக்கங்‌ கூறுகின்றார்‌. அவற்றுள்‌ 
உமையம்மையார்க்கும்‌ வணக்கங்‌ கூறுகின்றார்‌. அதில்‌ இக்‌ 
கிகழ்ச்சிையைக்‌-காதலன்‌ கா தலிகளுக்குள்‌ நிகழும்‌ இப்பிணக்கை- 
அம்மையப்பருக்குள்‌ நிகழ்ந்ததாகக்‌ குறிக்கின்றார்‌. அது: “அம்‌ 
மைக்கும்‌ இறைவனுக்கும்‌ பிணக்கு நிகழ்ந்தது. அப்பிணக்கைத்‌ 
தீர்க்கும்‌ பொருட்டு ஆண்டவன்‌ அம்மையின்‌ அடிகளில்‌ தன்‌ 
சடைமுடி தாழ வணங்குகின்றான்‌. அதுகாலை, அவன்‌ முடியி 
லுள்ள கங்கையும்‌ மதியும்‌ பாம்பும்‌ பிறவும்‌ பணிவுறுகின்‌ றன. 
அப்போது அம்மை, உலகை ஆக்கலும்‌ காக்கலும்‌ போக்கலும்‌ 
வல்ல முழுமுதல்‌ இறைவனே நம்‌ காலடிகளில்‌ வணங்குகின்‌ 
ரானே என்று, அவள்‌ ஊடல்‌ நீங்கனாளில்லை; தன்‌ நெற்றிப்பகை 
யாகிய பிறை, அல்குற்பகையாகிய பாம்பு இவைகளும்‌ பணி 
இன்றன ; பகைவர்‌ பணியின்‌ எவரும்‌ மதிழ்வதியற்கை ; பின்‌ 
மாறுவது இயற்கை? அதற்கும்‌ ஊடல்‌ தணியவில்லை. பின்‌ 
எதற்கு அவள்‌ சினந்தணிந்த தெனின்‌? தன்னோடு பங்காளியா ௧- 
சக்களத்தியாக - தான்‌ பக்கத்தில்‌ சரிநிகர்‌ சமானமாக இருப்ப ; 
தன்னினும்‌ விஞ்சி அவன்‌ தலையில்‌ வீற்றிருக்கன்றாளே கங்கை ; 
அவள்கூடப்‌ பணிகின்றாளே என்று, சினந்தணிந்து தன்‌ ஊடல்‌ 
நீங்கனாள்‌ ; அத்தகையாளின்‌ திருவடி களை வணங்குவாம்‌” என்று 
சுவைபட அம்மை வணக்கங்‌ கூறுகின்றார்‌. அத்தன்மை போன்று 
மன்னர்‌ மன்னனாகிய நளன்‌, வேற்றுநாட்டு வேந்தரெல்லாம்‌ 
திருமுடிபட வணங்குகின்ற செம்மைத்தாளினான்‌, தன்‌ அடிகளில்‌ 
வணங்கினானே என்று கருதித்‌ தன்‌ பிணக்கு நீங்கனாள்‌ என்பா 
ராய்த்‌, “தொல்லை மணிமுடிமேல்‌ சூட்டினான்‌...செழுநீலம்‌ 
மாறுச்‌ சிவப்பு” என்றார்‌. சிவப்பிரகாசர்‌ தந்த அப்பாடலையும்‌ 
ஈண்டுக்‌ காட்டுவாம்‌ : ம்‌: 


34 அதி பகவன்‌ றன தூடல்‌ 
தணிப்பான்‌ பணிய அவ்விறைவன்‌ 
பாதம்‌ இறைஞ்சும்‌ அதற்கும்‌ நெற்றிப்‌ 
அல்‌ பகையும்‌ அல்குற்‌ பகையுமாம்‌ 5. 
..... மீ. தொல்‌. பொருளியல்‌: ௩௩. 4. பிரபுலிங்க லீலை, ௨. 


காண்டம்‌ ]| மூலமும்‌ உரையும்‌ 243 


சீத மதியும்‌ அரவும்விழும்‌ 

செயற்கு மூவகை செயாமலலை 
மாது பணியும்‌ அதற்குமனம்‌ 

மகிழும்‌ உமையை வணங்குவரம்‌ ? 


என்பதாகும்‌. கம்பர்‌ தாம்‌ அமைத்த இராமாயணப்‌ பெருங்காப்பி 
யத்தில்‌ இலங்கை வேந்தனை, ஆடவருட்‌ சிறந்த ஆடவனாக, 
விரருட்‌ சிறந்த வீரனாகப்‌ படைத்துக்‌ காட்டுகின்றார்‌. ஊடற் 
காலத்து எத்தகையோரும்‌ தம்‌ காதலியர்‌ காலடிகளில்‌ பணிவ 
ரென்பது, இந்‌ நூற்பாட்டினானும்‌ மேற்‌ குறித்த பாட்டினானும்‌ 
வேறு பிற வரலாறுகளினானும்‌ அறியக்கெக்கின்றது. ஆனால்‌, 
கம்பர்‌ காட்டும்‌. வீரன்‌. எவ்வா றுளன்‌ எனின்‌? அவன்‌, காதலியர்‌ 
மாட்டும்‌ வணங்காத மணிமுடியான்‌ என்கின்றார்‌. 
த்தம்‌ ட வென்றி மாதர்‌ 
வலியநெடும்‌ புலவியினும்‌ வணங்காத மகுடகிரை வயங்க” 


என, அவன்‌ முடிமேல்‌ வைத்துக்‌ காட்டுகின்றார்‌. 


குண்டுநீர்க்‌ குவளையிற்‌ குளிர்ந்து நிறம்பயின்‌ றனவாய்‌ இருத்‌ 
தலால்‌, தமயந்தியின்‌ கண்களைச்‌ “செழுநீலம்‌ என்றார்‌: ஆகுபெயர்‌. 
சிவப்பு - சினத்தால்‌ தோன்றிய சிவந்த நிறம்‌. மாறா- மாறி: 
செய்யாவென்னும்‌. வாய்பாட்டு இறந்தகாலத்‌ தெரிகிலை விளை 
யெச்சம்‌. மலர்ந்த என்னும்‌ வினைப்பெயர்கொண்டு முடிந்தது. 


2 செய்து செய்பு செய்யாச்‌ செய்யூச்‌ ; 
செய்தெனச்‌ செயச்‌ செயின்‌ செய்யிய செய்யியர்‌ 
வான்பான்‌ பாக்னெ வினையெச்‌ சம்பிற 
ஐந்தொன்‌ ருறுமுக்‌ காலமும்‌ 'முறை தரும்‌ ”. 


என்னும்‌ நன்னூலார்‌ காட்டும்‌ வினையெச்ச வாய்பாடுகள்‌ பன்னி 
ரண்டனுள்‌, மூன்றாவதாக அமைந்த “செய்யா? வென்னும்‌ 
வாய்பாட்டு வினையெச்சமாக அமைத்து “மாறா” என்றார்‌. அது 
தன்‌ உள்மனத்தால்‌ மாறாததாக இருப்பினும்‌, மன்னன்‌ றன்‌ 
செயலுக்கு மாறியது என்னும்‌ குறிப்புமுணர நின்றது. சினத்‌ 
காற்‌ கண்கள்‌ சிவப்புறுமென்பதற்குப்‌ பகைவரோடு பொருத 
அதிகமானஞ்‌சி, தன்‌ புதல்வனைப்‌ பார்த்தபோது கூடக்‌ கோபத்‌ 
தால்‌ சிவந்த அவன்‌ கண்களின்‌ செகிசிறம்‌,.. மாறா திருந்து. வீரச்‌ 


திறத்தை ஒளவையார்‌ பாராட்டிக்‌ கூறுகின்றார்‌... 





1. கம்பராமாஃ மாரீசன்‌: ௪... 2, நன்னூல்‌, ௩௪௩. 


244 நள வெண்பா [ கவிதோடர்‌ 
1£ இறுவனை நோக்கியும்‌ சிவப்பா னவே? 
என்பது காண்க. 
ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌, கணவன்மார்‌ விருந்தோடு வந்த: 
காலத்தும்‌, மனைவியர்‌ ஊடலால்‌ கண்‌ இவந்து மாறாமல்‌ 
இருந்ததை, 
2“ வடமீன்‌ கற்பின்‌ மனையுறை மகளிர்‌ 
மாதர்‌ வாள்முகத்து மணித்தோட்டுக்‌ குவளைப்‌ 
போது புறங்கொடுத்துப்‌ போகிய செங்கடை 
விருந்தில்‌ தீர்ந்தில தாயின்‌ யாவது 
மருந்தும்‌ தருங்கொல்இம்‌ மாநில வரைப்பு' 


என்‌ றருள்வ தூஉம்‌ காண்க. (௨௫௪) 


தமயந்தி ஊடல்‌ நீங்கி நளனுடன்‌ கூடுதல்‌ 
௨௦௩. அங்கைவேல்‌ மன்னன்‌ அகலம்‌ எனும்செறுவில்‌ 
கோங்கையேர்‌ பூட்டிக்‌ குறுவியர்நீர்‌--அங்கடைத்துக்‌ 
"காதல்‌ வாம்போழுக்கிக்‌ காமப்‌ பயிர்விளைத்தாள்‌ 
கோதையரின்‌ மேலான கொம்பு. 


(இ-ள்‌.) கோகையரின்‌ மேலான கொம்பு - மங்கையருட்‌ 
சிறந்த பூங்கொம்புபோல்வாளாகிய .தமயந்தியானவள்‌, ௮ம்‌ கை 
வேல்‌. மன்னன்‌ - அழகிய கையிணிடத்து வேலைத்‌ தாங்கிய நள 
மன்னனுடைய, . அகலம்‌ எனும்‌ செறுவில்‌ - மார்பாகிய வய 
லிடத்து, கொங்கை ஏர்‌ பூட்டி - தன்‌ கொங்கைகள்‌ என்னும்‌ 
ஏரினைப்‌ பூட்டி உழுது, குறுவியர்‌ நீர்‌ அங்கு அடைத்து - சிறு 
வியர்வையாகிய தண்ணீரை அவ்வயலில்‌ பாய்ச்சி நிரப்பி, காதல்‌: 
வரம்பு. ஓழுக்கி- காதல்‌ என்னும்‌ வரப்பினை ஒழுங்குபடுத்தி 
அமைத்து, காமம்‌ பயிர்‌ விளைத்தாள்‌ - காமமாகிய நெற்பயிரை 
“விளையச்‌ செய்தாள்‌. ்‌ 
(௧ - து.) தமயந்தி, ஊடல்‌ கணிந்தபின்‌ ஈள்ன்‌ 

மார்பில்‌ தன்‌. கொங்கைகள்‌ அழுக்குச்‌ கழுவிச்‌ று . 
வியர்வை கீர்‌. அரும்பக்‌ காதலை. உண்டாக்கிக்‌ காமத்தை, 
மிகு இப்படு த திக்‌ கூடினாள்‌ “என்பதாம்‌. 
நீ புறம்‌2௧00. . 2. சிலப்‌ இ: உலகங்‌ 





காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 245 


(வி-ரை.) அம்‌ கை - அங்கை: அழகிய கை. வெற்றிவீர 
னாகலின்‌ ஈளை “அங்கை வேல்மன்னன்‌' என்றார்‌. அகங்கை: 
உள்ளங்கை எனக்‌ கொள்ளலுமாம்‌, 


*“அகதமுனர்ச்‌ செவிகை வரின்‌இடை யன கெடும்‌ 


என்பது விதியாகலான்‌, அவ்வாறு இடையினின்ற ககரவுயிர்‌ 
மெய்‌ கெட்டதெனக்‌ கொள்க. 


நளமன்னன்‌ மார்பை வாயிலாகவும்‌, தமயந்தியின்‌ கொங்கை 
களை ஏராகவும்‌, கலவியால்‌ தோன்றும்‌ சிறு வியர்வை வயலில்‌ 
கிரப்பிய நீராகவும்‌, காதலை அவ்‌ வயலுக்கு உரிய வரப்பாகவும்‌, 
அதனால்‌ உண்டான இன்பத்தை (நெற்‌) பயிராகவும்‌. உருவகம்‌ 
செய்தார்‌. 


பட்டினத்தடிகள்‌ இறைவன்‌ பத்தியால்‌ விளையும்‌ பேரின்பத்‌ 
அக்கு இவ்வாறே உருவகம்‌ செய்ததூஉம்‌, அப்பரடிகள்‌ உரு 
வகஞ்‌ செய்ததூஉம்‌ அறிந்து அறிந்து இதனோடு ர ரன்ன 
இன்புறற்பாலன. அவை: 


“பாதவம்‌ மிருகம்‌ பறவை மானிடர்‌ 
ஆதிப்‌ பைங்கூழ்‌ அமைத்தனர்‌ நிற்ப 
மாவுறை மருமக்‌ காவ லாளர்‌ 
வளமையின்‌ ஓம்ப விளைவுமுற்‌ றியபின்‌ 
ஒருசில வற்றைஙின்‌ திருவடி. வீட்டில்‌ 
சேர்த்தனை? 

என்பதும்‌, 


* மெய்ம்மையாம்‌ உழவைச்‌ செய்‌ து விருப்பெனும்‌ வித்தை வித்திப்‌ 
பொய்ம்மையாம்‌ களையை வாங்கிப்‌ பொறையெனும்‌ நீரைப்‌ 
தம்மையும்‌ நோக்கிக்‌ கண்டுதகவெனும்‌;வேலியிட்டுப்‌[ பாய்ச்சிக்‌ 
செம்மையுள்‌ நிற்ப ராகில்‌ சிவகதி விளையு மன்றே.” 


என்பதும்‌ காண்க. கோதையர்‌ - மகளிர்‌. அவர்களுள்‌ மேலான 
கொம்பென்றது, கற்புக்கடன்‌ பூண்டு கொண்டானிழற்‌. சிறந்த 
தெய்வமின்றென த்‌ தமயநீதிகொண்ட i மேம்பாட்டினான்‌ 
என்க. என்னை 7 
1. நன்னூல்‌, ௨௨௨. 2. திருக்கழுமல வர்தன்‌ ௨௫. 
8. திருநாவுக்‌. தேவாரம்‌, பதி, ௭௬: ௨. 


246 நளவெண்பா [ கலிே தாடர்‌ 


*“இன்‌ துணை மகளிர்க்‌ கன்றி யமையாக்‌ 
கற்புக்‌ கடம்பூண்ட இத்தெய்வம்‌ அல்லது 
பொற்புடைத்‌ தெய்வம்‌ யாங்கண்‌ டிலம்‌” 
என்று பிறருங்‌ கூறுதலான்‌ என்க. எனவே தமயந்தி கற்பினும்‌ 
பொற்பினும்‌ தன்னிகரில்லாத்‌ சகையளாக இருத்தலால்‌ பெண்‌ 
களுட்‌ சிறந்தாளாக உரைத்தார்‌. (௨௫) 


தமயந்தியும்‌, நளனும்‌ கங்கையாற்றங்கரையைக்‌ காண்டல்‌ 

௨௦௪. வேரி மழைதளிக்கும்‌ மேகக்‌ கருங்கூந்தற்‌ 
காரிகையும்‌ தானும்போய்க்‌ கண்ணுற்றான்‌--மூரித்‌. 
திரையேற மென்கிடங்கில்‌ சேலேற வாளை 
கரையேறும்‌ கங்கைக்‌ கரை. 


(இ -ள்‌.) மூரி திரை ஏற - வலிமைமிக்க நீரலைகள்‌ மேலேறி 
வர, மென்கிடங்கில்‌ சேல்‌ ஏற - அதனால்‌ மெல்லிய அகழிகளில்‌ 
(கழிக்குமிகளில்‌) கெண்டைமீன்கள்‌ மேலேறியோட, வாளை 
கரை ஏறும்‌ கங்கைக்கரை - வாளை மீன்கள்‌. தாவிக்‌ கரையிற்‌ 
குதிக்கன்றதான (வளமிக்க) கங்கையாற்றின்‌ கரையை, வேரி 
மழைஅளிக்கும்‌-(பூவிஓள்ள ) தேனாகிய மழையை ஓழுக்குஇன்ற, 

மகம்‌ கருகூந்தல்‌ காரிகையும்‌ - மேகத்தையொத்த கருநிறம்‌ 
பொருந்திய கூந்தலையுடைய தமயந்தியும்‌, தானும்போய்‌ கண்‌ 
உற்றான்‌ - நளமன்னனும்‌ இக்கரை கடந்துபோய்‌ அக்கரையைக்‌ 
கண்டார்கள்‌. 

(௧ - து.) களனும்‌ தமயந்தியும்‌, இரையேற, சேற்‌ 
கெண்டைகள்‌ கழிக்குழிகளில்‌ ஏற, வாளை மீன்கள்‌ அள்ளிக்‌ 
குதித்துக்‌ கரையேறுகன்‌ ற கன்மைய கான கங்கையாற்றின 
இக்கரையைக்‌ கடந்து அஅக்கரையைச்‌ கண்டார்கள்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) வேரி - தேன்‌. தமயந்தி பல்வகை மணமலர்‌ 
களைக்‌ கூர்தலிற்‌ சூடியிருத்தலால்‌ அதிலிருந்த தேன்‌ வழிந்‌ 
கோடுகின்றது; அதனை, “மழை துளிக்கும்‌' என்றார்‌. கூந்தலை 
மேகம்‌ என்றதற்கேற்பத்‌ தேனொழுகுதலை மமையென்றது இன்ப 
கயனாக இருத்தலை அறிக. *மேகக்கருங்‌ கூந்தல்‌? என்பதனை 

அவமத்‌ தொகையாகக்‌ கொள்ளாது, இருபெயரொட்டுப்‌ பண்‌ 


1. சிலப்‌. கடு : ௧௫௨ - ௪. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 247 


பாகக்கொள்ளுதல்‌ சிறந்தது. கூரி-வலிமை: அலைகள்‌ எதையும்‌ 
தகர்த்துக்கொண்டு செல்லும்‌ வலிமைமிக்கதாதலால்‌ “மூரித 
இரை என்றார்‌. மென்கிடங்கு - சிறிய சிறிய கழிக்குண்டுகள்‌ : 
சேறுள்ள பள்ளங்கள்‌. திரையேற சேலேற என்னும்‌ செய்வெ 
னெச்சங்கள்‌, காரணப்பொருட்டாக நிகழ்காலங்காட்டிகின்றன. 
கங்கையாற்றின்‌ வளத்தை இவ்வாறு சுட்டிக்காட்டினார்‌. “கண்‌ 
ணுற்றான்‌'என, ஒருமை முடிபு ஏற்றது, றப்புப்பற்றி. (௨௬) 

தளமன்னனும்‌, தமயந்தியும்‌ அங்கொரு சோலையை அடைதல்‌ 
௨௦௫. சூதக்‌ கனியூறல்‌ ஏற்ற சுருள்வாழை 

கோதில்‌ நறவேற்கும்‌ குப்பியேன-— மாதரார்‌ 

ஐயுற்று நோக்கும்‌ அகன்போழில்சேன்‌ றேய்தினான்‌ 

வையுற்ற வேல்‌ தானை மன்‌. 


(இ -ள்‌.) வைஉற்ற வேல்தானை மன்‌ - கூர்மை பொருந்‌ 
திய வேற்படை தாங்கிய சேனையையுடைய நளமன்னன்‌, சூத 
கனி] ஊறல்‌ - மாங்கனிகள்‌ ஒழுக்கிய அதன்‌ சாற்றினை, ஏற்ற 
வாழை சுருள்‌ - தன்னிடத்திம்‌ கொண்டுள்ள இளவாழைக்‌ 
குருத்துக்கள்‌, கோதுஇல்‌ நறவு ஏற்கும்‌ குப்பி என - கெளிவுள்ள: 
தேனைக்கொண்டுள்ள புட்டில்கள்‌ என்று கருதி, மாதரார்‌ - 
பெண்கள்‌, ஐஉற்று நோக்கும்‌ - ஐயங்கொண்டு ஐயந்கெளிவு றப்‌ 
பார்க்கன்றதான, அகன்பொழமில்‌ சென்று எய்தினான்‌ - விரிந்த 
ஒரு சோலைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. | 

(க - து.) நளமன்னனானவன்‌,; மாங்கனிச்‌ சாற்றைத்‌ 
தாங்கிய இளவாழைக குருத்துக்களைப்‌ பெண்கள்‌ கேன 
நிறைந்துள்ள புட்டிலென்று கருதி ஐயங்கொண்டு ஐயம்‌ 
டஇதளிவுறப்‌ பார்கினெறதான வளனுடைய ஒரு விரிந்த 
சாலைக்குப்‌ போய்ச்‌ சேரந்தான என்பதாம்‌. 

(வி- ரை.) சூதக்கனி - மாங்கனி, சோலையில்‌ மாவும்‌ 
பலவும்‌ வாழையும்‌ தெங்கும்‌ பிறவும்சூழ அடுத்து நெருங்கியிருப்‌ 
பது இயற்கை. இவ்வாறு இருக்குமென்பதை ஏமாங்கத நாட்டு 
இயற்கை வளத்தை எடுத்தியம்பப்‌ போந்த திருத்தக்கதேவர்‌ 
தாம்‌ ஆக்கியருளிய சிந்தாமணீப்‌ பெருங்காப்பியத்தில்‌, 

“காய்மாண்ட தெங்கின்‌ பழம்வீழக்‌ கமுகின்‌ எற்றிப்‌ 
பூமாண்ட தந்தேன்‌ தொடை £றி வருக்கை போழ்ந்து 





1. வகசிந்‌. நாமகள்‌ 2 ௨. 


248 நளவெண்பா [கலிதொடர்‌ 


தேமாங்‌ கனிசிதறி வாழைப்‌ பழங்கள்‌ சிந்தும்‌ 
ஏமாங்‌ கதம்‌என்‌ றிசையால்‌ திசை போய துண்டே. 


என்றார்‌. இந்கிடத நாட்டில்‌ மாமரம்‌ தழைத்துச்‌ செழித்து 
வளர்க்‌ திருக்கன்றன ; அதன்்‌ வாழைமரங்கள்‌ விரி த 
இலைகளைப்‌ பரப்பிக்கொண்டு கன்றுகளுடன்‌ இருக்கின்றன; மாம்‌ 
பழம்‌ மிகக்‌ கனிந்து அக்கனிச்‌ சாற்றைச்‌ சொட்டுச்‌ சொட்டாக 
வடிக்கன்றன? அது வடிந்து வாழைக்கன்றின்‌ குருத்துக்களில்‌ 
திறைந்துவிடுகின்றன; சோலைக்குச்‌ சென்ற மயிலன்‌ மங்கையர்‌, 
அது நிறையத்‌ தேன்‌ இருப்பதால்‌, £ தேன்கிறைந்த புட்டில்‌ 
தானோ?2' என ஐயங்கொண்டு நோக்குகின்றனர்‌; பெண்கள்‌ 
ஐயங்கொள்ளுமா று அவ்வளவு வளமுள்ள சோலையெனச்‌ சோலை 
யின்‌ ஏற்றங்‌ கூறினார்‌. 
சுருள்‌ - சுருண்டிருப்பதால்‌ இங்கே இளங்குருத்தை உணர்த்‌ 
இற்று. குப்பி- புட்டில்‌; இக்காலத்துப்‌ “புட்டி” எனவும்‌. 
“பாட்டல்‌' எனவும்‌ வழங்குவர்‌. திருமூருகாற்றுப்படையில்‌ 
நக்கீரனாரும்‌ *“அம்‌ பொதிப்புட்டில்‌' என்றகுரஉம்‌ காண்க. 
புட்டில்‌ தக்கோலம்‌ என்னும்‌ முதலின்‌ காய்‌ என்றும்‌, அது 
புட்டில்‌ போறலிற்‌ புட்டில்‌ என்றும்‌ நச்சினார்க்கனியர்‌ உரை 
வகுத்ததும்‌ கொண்டு தெளிக. வை - கூர்மை, வேற்படைக்குச்‌ 
சிறப்பு. அதனை யேந்திய படையையுடைய நளமன்ன னுக்குச்‌ 
சிறப்புக்‌ கூறியவாறாம்‌. (௨௪) 
நளன்‌, தமயந்திக்குத்‌ தன்‌ “மாவிந்தமாநகர்‌ இதுதான்‌” 
என்று காட்டல்‌ 

௨௦௬. வான்தோய நீண்டூயர்ந்த மாடக்‌ கொடி நடங்கத்‌ 

தான்தோன்றும்‌ மற்றித்‌ தடம்பதிதான்‌--வாள்தோன்றி 

வில்விளக்கே பூக்கும்‌ விதர்ப்பநா டாளுடையான்‌. 

நல்விளக்கே எங்கள்‌ நகர்‌. ந ர்‌ 

(இ-ள்‌.) வான்‌ தோன்றி - இறந்த செங்காந்தட்‌ செடிகள்‌, 

வில்‌ விளக்கே பூக்கும்‌-ஓளிபொருந்திய விளக்குப்போல்‌ மலர்கள்‌ 
தருகின்ற, விதர்ப்பநாடு ஆள்‌ உடையான்‌ - (வளம்பொருந் திய) 
விதர்ப்ப நாட்டினை ஆள்கின்ற உரிமைபெற்ற வீம மன்னனின்‌, 
கல்‌ விளக்கே - நல்ல வீளக்கென்னும்படி விளங்குகின்றவளே 7, 
வான்தோய நீண்டு உயர்‌ ந்த-வான த்தைத்‌ தொடுமளவுக்கு நீட்ட 
யாகி உயர்ந்திருக்கன்ற, மாடக்‌ கொடி நுடங்க- மாளிகை 


i. திருமுருகு உ ௧௯௬௧. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ திக) 


தோறும்‌ கட்டியிருக்கன்ற கொடிகள்‌ அசைந்தாட, தான்‌ தோன்‌ 
அம்‌ இத்‌ தடம்பதிதான்‌ - (மற்றவற்றிற்கு மேலாகத்‌) தனித்துத்‌ 
தெரிகின்ற இந்தப்‌ பெரு நகரந்தான்‌, எங்கள்‌ நகர்‌ - எங்களது 
மாவிந்தமென்னும்‌ மா நகரமாகும்‌. 


(க - து.) “வீமன்குல விளக்கே! வானளாவிய உயர்ந்‌ 
இருக்கின்ற மாளிகைகள்‌ தோறும்‌ கொடிகள்‌ ஆசைக்‌ 
தாடத்‌, தானே தனித்துத்‌ கோன்றுகன்ற இப்‌ பெரிய 
நகரமே, எங்களது மாவிக்‌ த மாநகரமாகும்‌' என்பதாம்‌. 


- (வி-ரை.) வான்தோன்றி என்பதற்கு, வானளவும்‌ விளங்க 
என்று வினையெச்சமாக்கிப்‌ பொருள்‌ கூறுவாருமூளர்‌. தோன்‌,.றி- 
செங்காந்தள்‌. விளக்குப்போல்‌ செந்நிறமாக மலர்கின்ற 
பூக்களை விளக்கென்றது, ஆகுபெயர்‌. அதனால்‌ விதர்ப்ப நாட்டு 
வளங்கூறியவாறு. அத்தகைய சிறப்புமிக்க ஈகருக்கு வேந்தனான 
“வீமன்‌ நல்விளக்கு” என்றான்‌. மகளிர்க்குரிய நாணம்‌ மடம்‌ அச்சம்‌ 
பயிர்ப்பு என்னும்‌ நால்வகைக்‌ குணங்களும்‌ அமைந்து அந்தக்‌ 
குணங்களால்‌ சிறந்தாளெனப்‌ புகழொளியும்‌, அவள்‌ உடலின்‌ 
நல்லமகொளியும்‌ மிக்குள்ளமை: தோன்ற. முன்னரும்‌, “வீமன்‌ 
தக்கோர்‌ மெய்த்திபம்‌' என்றதை ஈண்டும்‌ வலியுறுத்தினா 

ரன்க. 


தன்னுரிமை பெற்றிலங்கும்‌ ஒரு நாட்டில்‌ மேன்மாடங்கள்‌ 
தோறும்‌ அவர்‌ குறிக்கோள்‌ உருவம்‌ எழுதிய கொடிச்சீலைகள்‌ 
மேலாக உயர்த்தப்‌ பெற்று அசைவதை எங்கும்‌ காண்டுமன்றே. 
அது போன்றே மாவிந்த நகர்க்கண்‌ கொடிகள்‌ நின்றிலகுவதைத்‌ 
தமயந்திக்கு நளன்‌ கூறினான்‌ என்க. 


்‌ “செருப்புகள்‌ றெடுத்த சேணுயர்‌ நெடுங்கொடி 
வரிப்புனை பந்தொடு பாவை தூங்கப்‌ 
பொருநர்த்‌ தேய்த்த போரரு வாயில்‌ 
திருவீற்‌ றிருந்த தீதுதீர்‌ நியமத்து 
மாடமலி மறுகிற்‌ கூடல்‌” 


என்றார்‌. நக்ரனாரும்‌. தடம்பதி - பெரிய நகரம்‌ : வானளாவ 
உயர்ந்த மாட வரிசைகளும்‌ கடைகளும்‌ நிறைந்த நீண்ட ஆறு 
இடந்தன்ன அகல்‌ நெடுந்‌ தெருக்களையுடைய நகரம்‌ என, மாவிந்‌ 
தத்தின்‌ சிறப்புக்‌ கூறியவாறு, (௨௮) 
இ வடட ம ட IS த ட ட ப அதத்‌ அட. 


1* திருமுருகு 2 ௬௭-௭௧. 


250 நளவெண்பா [கலி தாடர்‌ 


நளன்‌, தமயந்தியுடன்‌ பள்னிரண்டாண்டுவரை 
வாழ்தல்‌ 


௨௦௭. போய்கையும்‌ வாசப்‌ போழிலும்‌ எழிலருவிச்‌ 
செய்குன்றும்‌ ஆறும்‌ திரிந்தாடித்‌--தையலுடன்‌ 
ஆறிரண்டாண்‌ டெல்லை கழித்தான்‌ அடையலரைக்‌ 
கூறிரண்டாக்‌ கொல்யானைக்‌ கோ. 


(இ-ள்‌.) அடையலரை கூறு இரண்டு ஆ கொல்‌ யானை 
கோ - தன்‌ பகைவர்களை உயிர்வேறு உடல்வேறாகப்‌ பிரித்து 
இரண்டு பகுதிகளாகும்படி கொல்கின்ற யானைப்‌ படையை 
யுடைய ஈளமன்னன்‌, தையலுடன்‌ - தன்‌ காதற்‌ இழத்தியாகிய 
தமயந்தியோடு, பொய்கையும்‌ வாசப்‌ பொழிலும்‌-குளங்களிலும்‌ 
(மலர்‌) மணம்‌ பொருந்திய சோலைகளிலும்‌, எழில்‌ அருவிச்‌ செய்‌ 
குன்றும்‌ - அழகிய அருவி நீரைப்‌ பெருக்குகின்ற மலைகளிலும்‌, 
ஆறும்‌ திரிந்து ஆடி -*-ஆறுகளிலும்‌. சென்று சென்று இன்பத்‌ 
துடன்‌ மூழ்கி விளையாடல்‌ கொண்டு, ஆறு இரண்டு ஆண்டு 
எல்லை கழித்தான்‌ - பன்னிரண்டாண்டுக்காலம்வரை (மகிழ்ச்சி 
யாகப்‌) பொழுது போக்கினான்‌. 

(க - து.) நளமனனன, தமயந்தியோடு தடரகங்‌ 
களிலும்‌ சோலைகளினும்‌ மலையருவிகளினும்‌ ஆஅகளி 
னும்‌ சென்று சென்று மூழ்கி, விளையாடல்கொண்டு, இன்ப 
மாகப்‌ பன்னிரண்டாண்டுக்‌ காலம்வரை வாழ்ற்தான்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) செய்குன்று - விளையாடுதற்குக்‌ கட்டப்பட்ட 
செயற்கைமலை என்றும்‌ பொருள்‌ கொள்ளலுமாம்‌. அருவி என 
வருதலால்‌, அருவிகள்‌ வருதற்குரியன மலைகளென்று ஈண்டுப்‌ 
பொருள்‌ உரைத்தாம்‌. அடையார்‌ - பகைவர்‌. யானை குதிரை 
தேர்‌ காலாள்‌ என்னும்‌. படைகள்‌ நான்கனுள்‌, யானைப்‌ படை 
சிறந்ததாகலானும்‌, விரைந்து தன்‌ வலிமையினால்‌ சிறிதும்‌ 
வருத்தமின்றி அழிக்கும்‌ தன்மையுடையதாகலானும்‌ யானைப்‌ 
, படையையே முதன்மையாகக்கொண்டு “கொல்‌ யானைக்கோ' 
என்றார்‌. கொல்யானை : முக்கால வினைத்தொகை. யானை என்பது 
அதனானாகிய படையை உணர்த்தலால்‌ காரியவாகுபெயர்‌. கூறு 
இரண்டு - இரண்டு கூறு: சொன்னிலை மாறிய இலக்கணப்‌ 
போலி. இரண்டு கூறாக்கலாவது, பகைவர்‌ தம்‌ உடலையும்‌ உயிரை 
யும்‌ பிரித்துத்‌ தனித்‌ தனியாக்கிக்‌ கொல்லுதல்‌. அன்றித்‌ தலை 

வறு, உடல்‌ வேறாகத்துண்டாக்குதல்‌ என்று கூறலுமாம்‌. (௨௯) 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 1 


தமயந்தி.குழந்தைகளைப்‌ பெறுதல்‌ 
௨௦௮. கோல நிறம்விளர்ப்பக்‌ கோங்கை முகங்கருக 
நீல நிறமயிர்க்கால்‌ நின்றேறிப்ப--நூலேன்னத்‌ 
தோன்றாத நண்மருங்குல்‌ தோன்றச்‌ சுரிகுழலாள்‌ 
ஈன்றாள்‌ குழவி இரண்டு. 


(இ-ள்‌.) கோலம்‌ நிறம்‌ விளர்ப்ப - அழகிய உடலின்‌ 
கண்ணம்‌ வெளுத்த நிறங்‌ காட்டவும்‌, கொங்கை முகம்‌ கருக - 
கொங்கைக்‌ காம்புகள்‌ கருமை நிறம்‌ பெறவும்‌, மயிர்க்கால்‌ நீல 
கிறம்‌ கின்று எறிப்ப - மயிர்களின்‌ அடியிடத்தில்‌ நீல நிறமான து 
நிலைபெற்று ஒளி வீசவும்‌, நூல்‌ என்ன - நாலென்னும்படியான, 
தோன்றாத துண் மருங்குல்‌ தோன்ற - (மிக மென்மையான தாகக்‌ 

கண்களுக்குப்‌) புலப்படாத நுட்பம்‌ பொருந்திய இடையான ௮ 
(றிது பெருத்துப்‌ பார்ப்பவர்‌ கண்களுக்கு) வெளித்தெரியவும்‌ 
(கருப்பமுற்று), சுரிகுழலாள்‌ குழவி இரண்டு?ன்றாள்‌ - சுருண்ட 
கூந்தலையுடைய தமயந்தியானவள்‌ இரண்டு குழந்தைகளைப்‌ 
பெற்றாள்‌. 4 


(க -து.) களனுக்கும்‌ தமயந்திக்கும்‌ இருமணம்‌ 
ஆகிப்‌ பன்னிரண்டாண்டுகளுக்குப்பின்‌, தமயந்தி கருவுற்று 
இரண்டு குழநகைகளைப்‌ பெற்றுள்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) கருவுற்ற பெண்களுக்கு உடல்‌ நிறம்‌ வெளுக்‌. 
தலும்‌, கொங்கைக்‌ கண்கள்‌ மிகக்‌ கருகிறங்கொள்ளலும்‌, இடை 
பருத்துத்‌ தோன்றலும்‌ இயல்பாகக்‌ கருவுற்றதைக்‌ காட்டும்‌ 
அறிகுறிகள்‌. அவைகளை முறையே “கோல நிறம்‌...... தோன்ற” 
என்ற சொற்களினால்‌ விளக்கினார்‌. 

இவ்வாறே மாயையைக்‌ கருவுற்றகாலத்து, மோகன 
யென்பாள்‌, 

* “முத்தணி கொங்கை முகங்கள்‌ கறுத்தாள்‌ 
மெய்த்திரு மேனி வீளர்த்து நரம்பு 
பைத்தன மீது பரப்ப இருந்தாள்‌ 
பொய்த்துயில்‌ கொண்டு புளிக்கும்‌ உவந்தாள்‌” 
எனப்‌, பிரபுலிங்க லீலையினும்‌ வருதல்‌ காண்க. 





1. பிரபு. மாயை யுற்‌ : ௨௭. 


இத்தி நளவெண்பா | கலிதொடர்‌: 


கோல நிறம்‌ - அழகாகப்‌ யொன்போல்‌ தோன்றும்‌ உடலழகு. 

நீலம்‌ - கருமை, * “நீனிற முகிலோ பசிய சைவலமோ? என்னும்‌ 

நைட தச்‌ செய்யுளில்‌, நீலம்‌ கருமை என்னும்‌ பொருள்‌ தருதலை 

உணர்க. சுரிகுழல்‌! வினைத்தொகை. *குழவி - குழந்தை. “குழ? 

னி இளமைப்பொருள்‌ குறிக்கும்‌ பண்படியாகப்‌ பிறந்த 
பயர்‌. 


்‌ “மழவும்‌ குழவும்‌ இளமைப்‌ பொருள” 
என்பது தொல்காப்பியம்‌. | (௩௦) 


கலிமகன்‌, பன்னிரண்டாண்டுவரை நளனைத்‌ தொடரக்‌ 
காலம்‌ பார்த்திருத்தல்‌ 
௨௦௯. ஆண்டிரண்டா றேல்லை அளவும்‌ திரிந்தேயும்‌ 
காண்டகைய வேங்கலியும்‌ காண்கிலான்‌-நீண்டபுகழ்‌ 
சேந்நேறியாற்‌ பார்காத்த செங்கோல்‌ நிலவேந்தன்‌ 
தன்னெறியால்‌ வேறோர்‌ தவறு. 


(இ-ள்‌.) வெம்கலியும்‌-கொடுமையுள்ள கலிமகனும்‌, காண்‌ 
தகைய - காணுதற்கேற்ற, ஆண்டு இரண்டு ஆறு எல்லை அளவும்‌ 
தஇரிந்தேயும்‌ - (மிக்க்‌ காலமாகிய) ஆண்டுகள்‌ பன்னிரண்டுவரை 
பின்பற்றித்‌ திரிந்தும்‌, ரீண்டபுகம்‌ செம்நெறியால்‌ பார்காத்த - 
பெரும்புகமோடு அறமுறையால்‌ உலகைப்‌ பாதுகாத்த, செங்‌ 
கோல்‌ நிலவேந்தன்‌ - செங்கோற்‌ சிறப்பினையுடைய நிடதராட்டு 
மன்னனாகிய ஈளமன்னனின்‌, தன்‌ நெறியால்‌ வேறு ஓர்‌ தவறு 
காண்கிலான்‌ - அவன்‌ நெறிமுறை தஇிறம்பர்த்‌ தன்மையினால்‌ 
எந்த வேறுபட்ட ஒரு குற்றத்தையும்‌ காணமாட்டாதவனானான்‌. 


(௧ - து.) கலியானவன்‌, பன்னிரண்டாண்டு வரையும்‌ 
கா ததிருந்தும்‌ நளமனனன நெறிமுறை கோடா க நீர்மை 
யினால்‌ அவனைச்‌ சாரவொண்ணா து இருக்கதான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) -கலி, முன்பு சூளூரைத்தவா று நளனையும்‌ தமயந்தி 
யையும்‌ தனித்தனியே பிரித்துத்‌ துன்புறுத்தக்‌ காலம்‌ பார்த்‌ 
இருந்தான்‌. அவன்‌ யாரையும்‌ சார்ந்து துன்புறுத்த எண்ணினால்‌, 
அவரிடம்‌ சீர்முறைகேடான செய்கை வேண்டும்‌, நளமன்னனி 
டம்‌ எக்குறையும்‌ காண்பதற்கில்லை. செங்கோல்‌, முறையில்‌ 


4. நைடதம்‌, அன்னத்தைத்தூது: ௧௧. 2. தொல்‌. உரியியல்‌, ௧௫. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 263 


நாட்டை ஆள்கின்றான்‌; குடிகட்கு ஈலஞ்செய்கின்றான்‌; ஒழுக்க 
முறை வழுவாது ஒழுகுகின்றான்‌; எனவே அவன்‌, என்றாவது 
தவறான வழியில்‌ நடக்கின்றானா? என்று காலம்‌ நோக்கி நோக்கிப்‌ 
பன்னிரண்டாண்டுக்‌ . காலம்வரை பார்த்திருந்தான்‌. குற்றங்‌ 
காண்பதற்கில்லை. இதனை ஆசிரியர்‌ “ஆண்டி ரண்டா றெல்லை...... 
'காண்கிலான்‌” என்றார்‌. 

செம்‌ நெறி - நேர்மையான வழி: கோல்முறை கோடாச்‌ 
இறப்பு. செங்கோல்‌: செவ்விய கோல்போறலின்‌ . செங்கோ 
லாட்சிக்‌ காயிற்று; இஃது உவம வாகுபெயர்‌. நிலவேந்தன்‌ - 
பாருக்கெல்லாம்‌ அரசனென்றலுமாம்‌. (௩௧) 

கலிமகன்‌, நளமன்னனைச்‌ சேர்தல்‌ 
௨௧௦. சந்திசெயத்‌ தாள்விளக்கத்‌ தாளின்மறுத்‌ தான்கண்டு 
புந்தி மகிழப்‌ புகுந்துகலி--சிந்தையேலாம்‌ 
தன்வயமே ஆக்கித்‌ தமைய னுடனிருந்தான்‌ 
போன்னசல மார்பற்‌ புகைந்து. 

(இ-ள்‌.) சந்திசெய தாள்விளக்க- (நளன்‌ ஒருநாள்‌) 

கடவுள்‌ வழிபாடு செய்தற்குத்‌ தன்‌ கால்களை நீராம்‌ கழுவ, 
தாளில்‌ மறு தான்‌ கண்டு - கால்களில்‌ நீர்‌ நன்கு படியாது இறு 
அளவு நனையாமல்‌ அழுக்கிருப்பதைக்‌ கலியானவன்‌ அறிந்து, 
“ந்தி மகிழ புகுந்து - தன்‌ மனம்‌ மகிழ ஈளன்பால்‌ சார்ந்து, 
“சிந்தை எலாம்‌ தன்வயமே. ஆக்கி - ஈளனுடைய எண்ணங்களை 
“யெல்லாம்‌ .தனக்குரிமையாம்படி செய்து, பொன்‌ அசல மார்பன்‌ 
“புகைந்து - இமயமலையையொத்த மார்பையுடைய களமன்னனைச்‌ 
“எனெந்து (பகைத்து), தமையனுடன்‌ இருந்தான்‌ - (ஈளனுக்கு,) 
“அண்ணன்‌ முறைகொண்டுள்ளவனாகிய புட்கரனுடன்‌ அவனுக்கு 
உதவியாக இருந்தான்‌. 

(௧ - து.) ஈளமனனன கடவுள்‌ வழிபாடு செய்தற்‌ 
காக ஒருநாள்‌ தன கால்களைக கழுவுகையில்‌ நீர்‌ படா திருக்‌ 
கும்‌ மறுவைக்‌ கண்டு கலி மகிழ்ந்து, உடனே அவன்பால்‌ 
புகுந்து ௮வன்‌ எண்ணமெல்லாம்‌ கன்‌ 'எண்ணமாக்கிப்‌ 

“பும்கரனுடன்‌ சார்ந்திருந்தான என்ப காம்‌. 

(வி-ரை.) சந்தி- சந்தியாவந்தனம்‌ என்னும்‌ வடசொல்‌ 
லின்‌ கடைக்குறைபெற்ற சொல்‌. அது கடவுளைத்‌ தொழுதல்‌ 
என்னும்‌ பொருளது. சந்தியாவது பகலும்‌ இரவும்‌“ஒன்று “கலந்த 


2564 நளவெண்பா | கலிே தாடர்‌ 


காலம்‌. இது காலைப்பொழுது மாலைப்பொழுது இரண்டுக்கும்‌ 
பொருந்துவதாகும்‌: இக்காலத்தில்‌ செய்யப்படும்‌ வழிபாட்டுக்குச்‌ 
சந்தியென்றது, காலவாகு பெயர்‌; “தாரறுத்தது' என்பதுபோல. 
தாள்‌ விளக்குதல்‌ - கால்களை விளக்கமுற அமுக்கின்றிக்‌ கழுவல்‌. 
மாறு - குற்றம்‌: ஈண்டு நீர்படியாமல்‌ வெளியாக இருந்த அழுக்குப்‌ 
படிந்த காலின்‌ இடத்தைக்‌ குறித்தது. *மார்பற்‌ புகைந்து” 
என்பதில்‌ இரண்டனுருபு தொக்கு நின்ற வேற்றுமைத்‌ தொகை. 
பொன்‌ அசலம்‌ - பொன்மலை; இமயமலை. "*பொன்னகலம்‌ உள்ளு 
ருகப்‌ புல்லாதொழிவேனோ?' என்றார்‌ பிறரும்‌. தம்‌ ஐயன்‌ 
தமையன்‌: தனக்கு மூத்தோன்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. ஐயன்‌ - 
தலைவன்‌, தந்தை முதலியவர்களைக்‌ குறிக்கும்‌. “என்னை முன்‌ 
னில்லன்மின்‌' ““என்னையர்‌ சாலவு மூர்க்கர்‌ முதலியன , ஆன்றோர்‌ 
இலக்கியங்களில்‌ காணப்படுதலை ஓரக. ஈளன்‌ தனக்குத்‌ தமையன்‌ 
முறை கொண்டு தன்கழ்ச்‌ சிற்றரசனாக இருந்து ஆளச்செய்த 
புட்கரனைக்‌ குறித்தற்கு ஈண்டுத்‌ “தமையனுடன்‌ இருந்தான்‌? 
என்றார்‌. (௩௨) 
கலி நளனிடத்திற்‌ சேர்ந்த தன்மை 

௨௧௧. நாராய ணாய நமவேன்‌ றவனடியில்‌ 

சேராரை வேந்துயரம்‌ சேர்ந்தாற்போல்‌— பாராளும்‌ 

கொற்றவனைப்‌ பார்மடந்தைகோமானை வாய்மைநெறி 

கற்றவனைச்‌ சேர்ந்தான்‌ கலி. . 

(இ-ள்‌) காராயணாய நம்‌ என்று - நாராயணனுக்கு வணக்க 
மென்று கூறி, அவன்‌ அடியில்‌ சேராரை வெம்துயரம்‌ சேர்ந்தாற்‌ 
போல்‌ - அவன்‌ திருவடிகளைச்‌ சார்ந்து வழிபடாதவரைக்‌ கெர்டுக்‌ 
துன்பங்கள்‌ யாவும்‌ வந்து சேர்ந்தாற்‌ போலாக, பாராளும்‌ கொல்‌ 

. றவனை - உலகையெல்லாம்‌ ஆளுகின்ற வெற்றிவேந்தனை, பார்‌ 
மடந்தை கோமானை - நிலமகட்குத்‌ தலைவனை, வாய்மை நெறி . 
கற்றவனை - உண்மை வழியைக்‌ கடைப்பிடித்‌ தொழுகுவோனை, 
(இத்தகைய நளமன்னனைக்‌ கால்கள்‌ நன்கு கழுவாத குற்றத்தைக்‌ 
கொண்டு) கலி சேர்ந்தான்‌ - கலியான வன்‌ அடைந்தான்‌. 


(க - து.) . நாராயணாய. நமவென்று கூறி அவ்விறை 
வன்‌ திருவடியைச்‌ சேரா தவாகளைக்‌ . கொடுக்‌ துன்பம்‌ 
சேர்ந்தாற்போன்று, கலி, களமன்னனை க துன்புறுத்த 
அடைந்தான்‌ என்பதாம்‌. 
டக நைடதம்‌, பிரிவுறு, ௧௭. 2. திருக்குறள்‌, எஎக. 

3௨ திருக்கோவையார்‌, ௯௮... ம்‌. ன்‌ 


பவப்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ . 255 


(வி-ரை.) *நாராயணாயகம” என்னும்‌ திருப்பெயரை ஓதா 
தார்க்குத்‌ . துன்பஞ்‌ சேர்வது தவறாது; அதுபோன்று, நள 
மன்னனைக்‌ கலி சேர்ந்தான்‌ என்று உவமங்‌. காட்டினார்‌. பிற 
பொருள்கள்‌ பல இருப்பினும்‌ அவைகளை யெல்லாம்‌. உவமங்‌ 
கூறாது இதனை ஈங்கு உவமங்கூறியது, அவர்‌ தம்‌ திருமால்‌ பற்றினை 
விளக்குதற்கென அறிக. இவர்‌ இந்நூல்‌ தொடக்கத்தில்‌ கடவுள்‌ 
வாழ்த்துக்‌ கூறுகின்றுழிச்‌ சிவபெருமான்‌ முருகன்‌ முதலியவர்‌ 
கட்கு வணக்கங்‌ கூறியிருப்பது, இவர்தம்‌ பரந்துபட்ட பொதுக்‌. 
கொள்கையை விளக்குகின்றது. ஆனாலும்‌ இவர்தம்‌ அழுந்திய 
பற்றுத்‌ திருமாலிடமே யென்று கருதக்‌ கிடக்கின்றது. பின்ன 
ரூம்‌, “மூலப்‌ பழமறைக்கு முன்னேயும்‌ காணலாம்‌” என்றும்‌, 
£ளமன்ன னுக்கு வேற்றுருவம்மா றிய போது மிக்கோன்‌உலகளந்த 
மெய்யடியே சார்வாகப்‌, புக்கோர்‌ அருவினைபோல்‌ போயிற்றே? 

(கலி, நீங்கு : எக) என்றும்‌ கூறுதலால்‌ தெளியலாம்‌. 

இக்‌ கருத்தையே சேரமான்‌ பெருமாணாயனார்‌ தாம்‌ ஆக்கி 
யருளிய திருவாரூர்‌. மும்மணிக்கோவையில்‌ தலைவி வாய்மொழி 
யாகத்‌ தலைவி துன்புறு நிலைக்குச்‌ சிவபெருமான்‌ திருவடியை 
நினையாதவர்‌ கிளைகள்‌  வருந்துமாறுபோல்‌, வருந்துவதாக. 
அமைத்த பாடலும்‌ இதனோடு ஒப்ப நோக்கி மகிழற்பாலதாம்‌. 
எனவே, அதனையும்‌ காட்டுவாம்‌ : 

"* தாழ்ந்து கடந்த சடைமுடிச்‌ சங்கரன்‌ தாள்பணியா து 

ஆழ்ந்து கடந்து நைவார்‌ களைபோல்‌ அயர்வேற்கு ? 
என்றது உம்‌ காண்க. 

எத்தகைய தீய செயல்களும்‌ இல்லாதவன்‌ ; முறைசெய்து 
உலகமக்களைக்‌ காப்பாற்றும்‌ கொற்றவன்‌ ; பெருநிலம்‌ முழுதும்‌ 
தனக்கே உரிமையாகப்‌ பெற்ற கோமகன்‌; உண்மைநெறிதவறா 
உயர்ந்தவன்‌ ; இத்தகைய மன்னனைக்‌ காலில்‌ சிறிது நீர்‌ படாமல்‌ 
இருந்ததை ஒரு குற்றமாகக்‌ கொண்டானே யெனப்‌ பரிவுடைய 
ராய்‌ நளன்‌ சிறப்பைப்‌ “பாராளும்‌ கொற்றவனைக்‌ கோமானை, 
வாய்மைநெறி கற்றவனை” என்று கூறினார்‌. கலி-கலிமகன்‌ (௩௩) 


கலி, புட்கரனை நளஜேடு சூதாட அழைத்தல்‌ 

.. ௨௧௨, நன்னேறியில்‌ சூதால்‌ நளனைக்‌ களவியற்றித்‌ 
1... தன்னாசு வாங்கித்‌ தருகின்றேன்‌--மன்னவனே ! 
போதுவாய்‌ என்னுடனே என்றான்‌ புலைநாகுக்‌ 
கேதுவாய்‌ நின்றான்‌ எடுத்து. 











சனை 


1. திருவாரூர்‌ மும்மணிக்கோவை, ௩௦. . 


256 நளவெண்பா [கலி தாடர்‌ 


(இ-ன்‌.) புலைநரகுக்கு ஏதுவாய்‌ நின்றான்‌- இழிவான 
ஈரகமடைதற்குக்‌ காரணமாக இருந்தவனான கலியானவன்‌, 
மன்னவனே - ௪ புட்கர வேந்தே /, நல்‌ நெறி இல்‌ சூதால்‌-நல்ல 
வழியில்லாத சூதாட்டத்தினால்‌, களனை களவு இயற்றி - நள 
மன்னனை வஞ்சித்து, தன்‌ அரசு வாங்கி தருகின்றேன்‌ - அவனுக்‌ 
குரிமையான அரசாட்சியை உனக்கே பறித்துக்‌ கொடுப்பேன்‌, 
என்னுடனே போதுவாய்‌ என்றான்‌ எடுத்து - என்னோடு வருக 
வென்று எடுத்துக்‌ கூறினான்‌. 

க-து.) :வஞ்சனைமுறையில்‌ சூதாட்ட ததால்‌ களனை 
வென்று உனக்கு அவனுடைய நாடு நகர்கக£க்‌ கவர்ந்து- 
கருனெறேன; என்னுடன்‌ வருக” வென்று புட்கரனைக்‌ கலி 
மகன்‌ அழைத்தான்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) நல்நெறி இல்‌ - நல்லவழி இல்லாத எனவும்‌, 
சூதாடற்கு ஏற்ற வழியில்‌ எனவும்‌ கவர்படு பொருள்தர கின்ற. 
தறிக. சூது - கவறாடல்‌. ஒன்றெய்தி : நூறிழக்கும்‌ தன்மை 
யானும்‌, சூதின்‌ வாய்ப்பட்டோர்‌, குதாடுதலொன்றிலேயே கருத்‌ 
தூன்றிப்‌ பிற கடமைகளையெல்லாம்‌ மறந்து கைவிடுவரா தலானும்‌ 
“நன்னெறியில்‌ சூது” என்று அடைகொடுத்துக்‌ கூறினார்‌. தன்‌ 
அரசு - நளனுக்கே உரிமையான அரசாட்சி. “தருவேன்‌” என 
எதிர்காலத்தே கூறப்பெறுவது, “தருகின்றேன்‌” என்றது, உறுதி 
யாக வாங்கித்‌ தருவேனென்னும்‌ தெளிவினால்‌ என்க. என்னை £ 

்‌* விரைவினும்‌ மிகவினும்‌ தெளிவினும்‌ இயல்பினும்‌ 
பிறழவும்‌ பெ.றூஉமுக்‌ காலமும்‌ ஏற்பு. மி? 
என்றாசாகலின்‌, அவ்விதிபற்றி இங்கே எதிர்காலம்‌ நிகழ்கால 
மாக வந்த காலவழுவமைதி. புலை நரகு.- கீழ்மையான கிரயத்‌ 
துன்பம்‌. . தன்வயப்பபட்டோர்‌.. எத்தகையராயினும்‌ அவரைக்‌ 
கொடுந்துன்பத்துக்‌ குள்ளாக்கிக்‌ கெடுத்தற்குரிய னாதலான்‌, 
அவனைப்‌ “புலைநரகுக்‌ கேதுவாய்‌ நின்றான்‌” என்றார்‌. நளனுக்கு 
என்று கூறி நளனை யென்பதை உருபுமயக்கமாகக்‌ கொள்வாரு 
கலி சொல்லியபடி புட்கரன்‌ நளனேடு சதாடப்‌ புறப்படல்‌ 
௨௧௩. புன்னை நறுமலரின்‌ பூந்தா திடையுறங்கும்‌ 
கன்னி இளமேதிக்‌ காற்குளம்பு--பொன்னுசைத்த 
கல்‌எய்க்கும்‌ நாடன்‌ கவறாடப்‌ போயினான்‌ 
கோல்ளற்றின்‌ மேலேறிக்‌ கோண்டு. 





3. நன்னூல்‌, ௩௮௪. ' 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ - 257 


(இ-ள்‌) புன்னை நறுமலரின்‌ பூந்தாது. இடை உறங்கும்‌ - 
புன்னையின்‌ மணமுள்ள பூக்களினின்றுதிர்ந்த மகரந்தப்பொடி 
களின்மீது படுத்துறங்குகன்‌ ற, கன்னி இளமேதி. கால்குளம்பு - 
மிக்க இளமையையுடைய எருமைகளின்‌ கரலிலுள்ள குளம்படி 
கள்‌, பொன்‌ உரைத்த கல்‌ ஏய்க்கும்‌ காடன்‌-பொன்னினை உரைத்த 
கட்டளைக்‌ கற்போல்‌ இருக்கின்‌ ற தன்மையைக்‌ தருகின்ற நெய்தல்‌ 
நிலநாட்டுக்கு வேந்தனாகிய புட்கரன்‌, கவறுஆட - நளனுடன்‌ 
சூதாடுகற்கு, கொல்‌ ஏற்றின்மேல்‌ ஏறிக்கொண்டு போயினான்‌ - 
 கொல்லுந்திறம்‌ பெற்ற எருதின்மேல்‌ ஏறிக்கொண்டு (நிடத 
கரட்டை நோக்கிச்‌) சென்றான்‌. 


(௧ - து.) . புட்கரமன்னன்‌, கலி வேண்டியவாறு கள 
னுடன்‌ சூகாடுவகற்கு ஒரு கொல்‌ எருதின்மேல்‌ .ஏறிக 
கொண்டு நிட தநாட்டை கோக்கிச சென்றான்‌ என்பதாம்‌. 


. (வி- ரை) புன்னை நறுமலர்‌ : புன்னையின து மணமுள்ள பூ: 
புன்னை நெய்தல்நிலக்‌ கருப்பொருள்‌. அதன்‌ மகரந்தப்பொடிகள்‌ 
எங்கும்‌ உதிர்ந்து கில்னே தோன்றாதவாறு கிடக்கின்றன. அதன்‌ 
மீது படுத்துறங்கும்‌ இளஎருமைகள்‌ மீதும்‌ கால்களின்‌ குளம்பு 
-களினும்‌ அவை ஓட்டிக்கொள்கின்றன. அதனால்‌ எருமையின்‌ 
கருகிற உடலும்‌ குளம்புகளும்‌ பொன்படிக்தன போற்‌ காணப்படு 
இன்றன. புன்னையின்‌ மகரந்தப்‌ பொடியின்‌ நிறம்‌, பொன்‌ 
போன்று மஞ்சள்‌ நிறமாக இருத்தலானும்‌, அதன்‌ காற்குளம்பு 
கருகிற மாதலானும்‌, அவைகளில்‌ பதிந்துகொண்டிருத்தலானும்‌ 
பொன்னுரைத்த உரைகல்போல்‌ தோற்றமளித்ததையே இங்கு 

-*பொன்‌ உரைத்த கல்‌ ஏய்க்கும்‌” என்றார்‌. . பிறரும்‌, 
*: பொன்னுரைகம்‌ போன்ற குளம்பு ” 
என்றதும்‌, 


த்‌ பொன்னுருள்‌ உரைத்துரைத்‌ தோடி : 
இருண்ட கல்லையும்‌ தன்னிற மாக்கிய இரதம்‌ ? 


என்றதும்‌ காண்க. இத்தன்மையினால்‌ கடற்கரைசார்ந்த நெய்தல்‌ 
கிலப்பாங்குள்ள நாரட்டுக்குரியோன்‌ என்பதும்‌ தெளிவுபடுகின்‌ 
மது. : இதனால்‌. அப்புட்கரன்‌ நாட்டுவளங்‌ கூறினார்‌. புன்னை 
மகரந்தம்‌ பொன்போல்‌ தோன்றும்‌. நாடன்‌ என்றதனால்‌, நல்‌ 
லோன்‌ போன்று வெளிக்குக்‌ காட்டித்‌ தமை செய்தற்குரியோன்‌ 
என்னும்‌ உள்ளுறை உவமமும்‌ தோன்ற நின்றது. கொல்‌ ஏறு: 
' முக்கால வினைத்தொகை. படு (௩௫) 


1. முத்தொள்ளாயிரம்‌, ௧௩. 2. கம்பராமா. வரைக்‌: ௮. 
B—17 


258 நளவெண்பா [ கலி தாடர்‌ 


புட்கரன்‌, தன்‌ நாடு நீங்கி நிடதநாட்டிற்‌ புகுந்தான்‌ எனல்‌ 
௨௧௪ வெங்கட்‌ சினவிடையின்‌ மேலேறிக்‌ காலேறக்‌ 
கங்கைத்‌ திரைநீர்‌ கரையேறிச்‌--சேங்கதிர்ப்பைம்‌. 
போன்னோழியப்‌ போதும்‌ புறம்பணைசூழ்‌ நன்னாடூ 
பின்னோழியப்‌ போந்தான்‌ பேயர்ந்து. 


(இ-ள்‌) வெம்கண்‌ சினவிடையின்‌ மேல்‌ஏறி- (முன்‌ 
கூறியபடி புட்கரனானவன்‌) கொடிய கண்களையுடைய சினம்‌ 
பொருந்திய எருதின்மேல்‌ ஏறிக்கொண்டு, கங்கை திரைநீர்‌ கால்‌: 
ஏறி - கங்கையாற்றின்‌ அலைகளோடு கூடிய நீரானது கால்வாய்‌ 
வழியாகச்‌ சென்று, கரைஏறி - கரைகளிலும்‌ ஏறிப்‌ புரண்டு: 
சென்று, செங்கதிர்ப்‌ பைம்பொன்‌ ஒதிய போதும்‌-சிவந்த கதிர்‌ 
களாகிய பசிய நெற்குலைகள்‌ மறையும்படி. ஓடுகின்ற, பணைபுறம்‌: 
சூழ்‌ நல்காடு - மருதநிலம்‌ பக்கத்திற்‌ சூழ்ந்துள்ள தன்னுடைய 
“நல்ல நாடானது, பெயர்ந்து பின்‌ ஒழியப்‌ போந்தான்‌ - பின்பு ற: 
மாக இருப்ப அகதைக்கடந்து (ட தகாட்டுக்கு) வந்தான்‌. 


(௧ - து.) புட்கரமன்னன்‌, ஓர்‌ எருதின்மேல்‌ ஏறிக்‌. 
கொண்டு, கங்கைநீர்‌ வாய்க்கால்‌ வழியாகச்‌ சென்று நெற்‌. 
கஇர்க்குலைகளை ச சாய்த்தோடிச்‌ செல்கின்‌ ற மரு குநிலனு. 


சூழ்ந்‌த தனனாடு பின்‌ இருப்ப, அதைக்கடந்து நிடதநாட்‌. 
டுக்கு வந்து சேர்ந்‌ சான்‌ எனப தாம்‌. 


(வி- ரை.) கால்‌ - நீர்‌ செல்லும்‌ வழி. செங்கதிர்ப்‌ பைம்‌ 
பொன்‌ என்றது, நெற்கதிர்க்‌ குலைகளை. பொன்போன்று மஞ்சள்‌ 
நிறமாக நெற்கதிர்கள்‌ இருப்பதால்‌ பொன்‌ என்றார்‌ : உவமஆகு, 
பெயர்‌. 2“பொன்னிறச்‌ செந்நெல்‌ பொதியொடு” என்றதும்‌: 
அறிக. புறம்பணை-பணைப்புறம்‌; சொன்னிலைமா றிய இலக்கணப்‌ 
போலி. புட்கரன்நாடு, நீர்வளத்தானும்‌ சிறந்த நாடு என, அவன்‌ 
காட்டின்‌ சிறப்பைக்‌ கூறியவாறாம்‌. இத்தகைய பொன்கொழிக்‌ 
கும்‌ தன்‌ நாட்டைவிட்டு அவாமேலிடப்‌ பிறநாட்டையும்‌ தனக்‌. 

- குரிமையாக்கச்‌ செல்கன்றானென்பதைக்‌ குறிப்பால்‌ விளக்கவே 
்‌ “நன்னாடு பின்னொழிய” என்ற சொற்றொடரை அமைத்துரைத்‌. 
தார்‌. முன்பும்‌ நளன்‌, குண்டின புரத்துக்குத்‌ தமயந்தியின்‌ சுயம்‌ 
 வரத்துக்குப்‌ புறப்பட்டு வந்தகாலை “சடைச்செந்நெல்‌ பொன்‌. 
விளைக்கும்‌ தன்னாடு பின்னா” என்றார்‌. அக்‌ கருத்தையே ஈங்கும்‌: 
அமைத்துரைத்தார்‌ என்க. (௩௬ 3 


1. நாலடியார்‌, ௨௬௯. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 259 


தளன்‌, புட்கரனிடம்‌ சென்று அவன்‌ கொடியை வினவுதல்‌  - - 
௨௧௫. அடற்கதிர்வேல்‌ மன்னன்‌ அவனேற்றின்‌ முன்போய்‌ 
எடூத்தகோடி என்னகோடி என்ன--மிடற்கூது . 
வெல்லும்‌ கொடியென்றான்‌ வெங்கலியால்‌ அங்கவன்‌ மேல்‌ 
சேல்லும்‌ கொடியோன்‌ தேரிந்து. த 


(இஃள்‌.) அடல்‌ கதிர்வேல்‌ மன்னன்‌ - (பகைவரைக்‌) 
கொல்லுகின்ற . ஒளிபொருந்திய வேலையுடைய  ஈளமன்னன்‌, 
அவன்‌ ஏற்றின்‌ முன்போய்‌ - அப்புட்கர மன்னன்‌ ஏறிவந்த ௭௫ 
திற்கு, முன்‌ சென்று நின்று, எடுத்தகொடி என்ன கொடி என்ன - 
அவன்‌ ஏற்றின்மேற்‌ பிடித்துக்கொண்டு வந்திருந்த கொடியை 
கோக்கு இக்கொடி என்ன. கொடியென்று கேட்க, வெம்கலியால்‌ 
அங்கு அவன்மேல்‌ - கொடிய கலியின்‌ கோட்பாட்டினால்‌ அவ்‌ 
விடத்து அந்‌ நளமன்னனிடம்‌, செல்லும்‌ கொடியோன்‌ -தெரிந்து- 
சென்றவனான புட்கரன்‌ (ஈன்கு அவன்‌ கருத்தை) அறிந்து, 
மிடல்சூது வெல்லும்‌ கொடி என்றான்‌ - மிக்க சூதாட்டத்தில்‌ 
எதிர்த்த எவரையும்‌. வெற்றிகொள்கன்ற கொடி இதுவாகு 
மென்று கூறினான்‌. 


(௧.- து.) - இவ்வாறு, எருதஇனமேல்‌ ஏறிச்சென்று 
புட்கரன்முன்‌. களன்‌ செண்று, அவன்‌. பிடித்திருந்த 
கொடியை நோக்கி, *இக்கொடி. என்ன கொடி2'- என்னு 
வினவ, “இது, சூகாட்ட தீதின்‌ எ இிர்ப்போரை வெல்லும்‌ 
கொடி” என்று புட்கரன்‌ மறுமொழி கூறினான்‌ என்பகாம்‌.. 

(வி- ரை.) அடல்‌ கதிர்வேல்‌: பகைவரை வெல்லும்‌ ஆற்றல்‌ 
படைத்த ஒளிமிக்க வேற்படை என, அவன்றன்‌ வெற்றி மேம்‌ 
பாட்டை அவன்‌ வேலின்‌ மேல்‌ ஏற்றிக்‌ கூறினார்‌, 

1 புல்பொறி மஞ்ஞை வெல்கொடி " 


எனப்‌ பிறரும்‌ கூறுவதுபோல. இதில்‌ “வெல்‌ கொடி எனக்‌ 
கொடியின்மேல்‌ ஏற்றிக்‌ கூறியதை உணர்க. வெற்றிவேல்‌ மன்ன 
னாகலானும்‌,  தனக்குமுன்‌ அஞ்சாது கொடியைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு நிற்றலானும்‌ அதுபொறாமல்‌. அவனை நோக்கி, *இக்‌ 
கொழு. என்னகொடி?” யென வினவினான்‌. அதற்குப்‌ புட்கரன்‌, 
இவன்‌ கலியால்‌ உணர்வு திரிந்திருப்பதை அறிந்தான்‌ ; அதற்கு 
ஏற்பச்‌ 'சூதுவெல்லும்‌ கொடி” என்றான்‌. இவ்விருவர்‌ உரையாடல்‌ 


7. திருமுருகு. ௧௨௨. 








ட்‌ 260 நளவெண்பா [கலிதோடர்‌ 


களிலிருக்து பேசுவோர்‌ திறன்‌ புலப்படுமாறு “எடுத்த கொடி 
என்ன கொடி” என்பதில்‌, அவன்‌ பெருமிதத்தோடு கேட்கும்‌ 
வினாவுரையும்‌, அக்‌ கருத்தை உணர்ந்த புட்கரன்‌, அரசர்பெருமை 
தோன்றப்‌ பிடித்த கொடியன்று இது, குதாடுவோரை வெல்லஜ்‌ 
குப்‌ பிடித்த கொடி யென்பதை அவன்‌ பணிமொ மி புலனாகுமாறு, 
“மிடற்சூது வெல்லும்‌ கொடி” என, உரைத்த விடையுரையும்‌ 
அமைத்த செப்பம்‌ உணர்க. தானாகச்‌ செல்லாது பிறன்‌ வேண்ட 
லால்‌ ஆங்கே போந்துள்ளதைக்‌ குறிக்க “வெங்கலியால்‌......... 
'செல்லும்‌ கொடியோன்‌' என்றார்‌. கொடியோன்‌-கொடுமையுடை 
யோன்‌ எனவும்‌, கொடிக்குரியோன்‌ எனவும்‌ இப்பொருள்‌ நஈயர்‌ 
தோன்ற நின்றனீம காண்க. கொடியோன்‌: குறிப்பு வினையா 
லணையும்‌ பெயர்‌. (௩௨௭௪) 


நளன்‌, புட்கரனைத்‌ தன்றேடு சூதாட அழைத்தல்‌ 
உ௧௬. என்றோம்‌ இதுவாயின்‌ மெய்ம்மையே எம்மோடு 
'வான்றோய்‌ மடல்தேங்கின்‌ வான்தேறல்‌-—தான்தேக்கி 
மீதாடி வாளைவயல்‌ வீழ்ந்துழக்கும்‌ நன்னாடன்‌ 
சூதாட என்றான்‌ துணிந்து. 


(இ-ள்‌.) வாளை - வாளை மீன்களானவை, வான்‌ தோய்‌ 
தெங்கின்‌ - வானளாவ வளர்ந்துள்ள தென்னையின்‌, மடல்‌ வான்‌ 
தேறல்‌ - மடலிலுள்ள சிறந்த கள்ளின்‌, தேக்கி மீது ஆடி - 
(வயிறார) உண்டு மேலே குதித்து ஆடி, வயல்‌ வீழ்ந்து உழக்கும்‌ 
ஈல்‌ நாடன்‌ - வயல்களில்‌ விழுந்து தண்ணீரைக்‌ கலக்குகின்ற 
நல்ல நிடதநாட்டுக்கு மன்னனாகிய நளனானவன்‌, மெய்ம்மையே 
“இது ஆயின்‌ ஏன்றோம்‌ - நீ இவ்வாறு சொல்லியது உண்மையே 
யாயின்‌ நாம்‌ இதை ஏற்றுக்கொள்கின்றோம்‌, எம்மோடு சூதாட 
என்றான்‌ துணிந்து - எம்மோடு நீ சூதாடுக என்று துணிந்து 
கூறினான்‌. 

(௧ - து.) களமன்னன்‌ புட்கரனிடம்‌ “ஏ மன்ன 
வனே ! நீ கூறுவது உண்மையேயாயின்‌, ௮கை நாம்‌ ஒப்புக்‌ 
கொள்னெறோம்‌ ; நீ என்னுடனே சூகாட வருக' என்று 
கூறினான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) இச்‌ செய்யுள்‌ கொண்டுகூட்டுப்‌ பொருளாக 
அமைத்திருத்தலான்‌, “வாளை வான்தோய்‌ மடல்‌ தெங்கின்‌......... 
உழக்கும்‌ நல்‌ நாடன்‌, மெய்ம்மையே. இதுவாயின்‌ ஏன்றோம்‌, 
எம்மோடு சூது ஆட துணிந்து என்றான்‌' எனக்‌ கூட்டிப்‌ பொருள்‌ 


௬ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ -261 


கொள்க. வாளை மீன்கள்‌ தெங்கம்‌ பாளையைக்‌. சீறி, அதிலுள்ள 
கள்ளைக்‌ கண்டமட்டும்‌ குடித்து, மேலே குதித்து விளையாடி, 
வயலிற்‌ குதித்து நீரினைக்‌ கலக்குமென்றது, அந்‌ நாட்டின்‌ நீர்‌ 
வளத்தின்‌ ஏற்றத்தைக்‌ குறித்தவாறாம்‌. வாளை தெங்கங்‌ கள்ளை 
யுண்டு மயங்கித்‌ திரிவதையொப்ப என்பதை ஆயின்‌, நளனும்‌ 
கலியின்‌ கோட்பாட்டால்‌ அறிவு திரிந்தான்‌ என்பதை உள்ளுறை 
யாக அமைத்துள்ளமை அறிக. ஆயின்‌: செயின்‌ என்னும்‌ வாய்‌ 
பாட்டு வினையெச்சம்‌. ஆட: ஆடுக என்னும்‌ வியங்கோள்‌ வினை 
முற்று; வருக, செல்க என்பனபோல. (௩௮) 


நளனுக்கு அமைச்சர்‌ முதலியோர்‌,  சூதினல்‌ வரும்‌ 
்‌  தீமையைக்கூறித்‌ தடுத்தல்‌ 
௨௧௭. காதல்‌ கவறாடல்‌ கள்ளுண்டல்‌ பொய்ம்மொழிதல்‌ 
ஈதல்‌ மறுத்தல்‌ இவைகண்டாய்‌-— போதில்‌ 
சினையாமை வைகும்‌ திருநாடா சேம்மை 
நினையாமை பூண்டார்‌ நெறி. 


(இ-ள்‌.) (அதுகாலை அமைச்சர்‌. முதலியோர்‌ எழுந்து) 
போதில்‌ சனை ஆமை வைகும்‌ திருநாடா - தாமரை முதலிய 
பெரிய மலர்களில்‌ சூல்கொண்ட ஆமைகள்‌ தங்கியிருக்கின்ற 
வளமுள்ள நிடத நாட்டுக்கு வேந்தே /, செம்மை நினையாமை 
பூண்டார்‌ நெறி - அறத்தையே கருதாதவர்கொண்ட (இழ்மை 
யான) வழிகள்‌, காதல்‌ கவறுஆடல்‌ கள்‌உண்டல்‌ - (வேறு மாத 
ரைக்‌) .காதல்கொள்ளுதல்‌ சூதாடுதல்‌, கட்குடி த்தல்‌, பொய்ம்‌ 
மொழிதல்‌ ஈதல்‌ மறுத்தல்‌ இவைகண்டாய்‌ - பொய்ச்சொற் 
கூறல்‌ (ஒருவனுக்குப்‌ பிறன்‌ ஒன்றைக்‌ கொடுக்குங்கால்‌ கொடுக்க 
விடாது) தடுத்து நிறுத்துதல்‌ ஆதிய இவ்‌ வைந்துமே என்பதை 
அறிந்து கொள்வாயாக. (ஆகவே இவ்‌ வைந்தனுள்‌ ஒன்றாக 
சூதாட விரும்புதலை விட்டொழிப்பாயாக, என்று கூறினர்‌.) 


(க - து.) “களமன்னனே ! வேறு மங்கையரைக்‌ காக 
.லிசுகல்‌, சூது, கட்குடித்தல்‌, பொய்‌, பொருமை ஆகிய 
இவ்‌ வைநக்தும்‌, அறநெறிச்‌ செல்லா தவருடைய இயொழுக்‌ 
'கங்களாம்‌.' (எனவே இச்‌ சூதாடலை விரும்பவேண்டாம்‌ 
என்று அமைச்சர்‌ முதலியோர்‌ கூறினர்‌) என்பதாம்‌. 

(வி-ரை.) காதல்‌ எனப்‌ பொதுப்படக்‌. கூறினாரேனும்‌, 
ஒன்றொழமி பொதுச்சொல்லாகப்‌ பிறமாதரை . விரும்புதலைக்‌ 


262 நளவெண்பா [கலிதொடர்‌ 


குறித்தது. : காதல்‌ சூது கள்ளுண்டல்‌ பொய்ம்மொழிதல்‌ 
"பொறாமை ஆகிய இவைகள்‌,  நன்னெறியிற்‌ சொல்லா தவர்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்ட திநெறிகள்‌. இவைகளுள்‌ ஒன்றான 
“கவறாடலை” விரும்புவது தகாதென, ஈளமன்னனுக்கு ஆன்‌ றவிர்‌ 
தடங்கிய கொள்கைச்‌ சான்றோர்களும்‌ அமைச்சர்களும்‌ எடுத்‌ 
அரைத்துத்‌ தடுத்தனர்‌. அறநூல்கள்‌ வேறு மா தரை விரும்புதல்‌ 
முதலியவைகளால்‌ வரும்‌ திமைகளைப்‌ பலவாறாகக்‌ கண்டித்‌ 
தொ துக்குகின்றன, அவை : 


** பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்‌ 
கறனொன்றோ ஆன்ற ஓழுக்கு” எனவும்‌, 

2“ பொருட்பெண்டிர்‌ பொய்ம்மை முயக்கம்‌ இருட்டறையில்‌ 
ஏதில்‌ பிணந்தழீஇ அற்று' . எனவும்‌, 

2 அகடாரார்‌ அல்லல்‌ உழப்பர்சூ தென்னும்‌ 
முகடியால்‌ மூடப்பட்‌ டார்‌? எனவும்‌, 

*£ துஞ்சினார்‌ செத்தாரின்‌ வேறல்லர்‌ எஞ்ஞான்றும்‌ 
நஞ்சுண்பார்‌ கள்ளுண்‌ பவர்‌: எனவும்‌, 

“பொய்யாமை பொய்யாமை ஆற்றின்‌ அறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று” எனவும்‌, 


8* கொடுப்ப தழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 
உண்பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌” எனவும்‌, 


திருவள்ளுவர்‌ அறநூல்‌ முழங்குவதானும்‌, பிற அற நூல்களெல்‌ 
லாம்‌ . இவற்றையே விதந்கெடுத்தோதுதலானும்‌ அமைச்சர்‌ 
தடுத்தன ரென்க. 


“போதில்‌. சனையாமை வைகும்‌. திரு நாடா” என்பது ஈள 
மன்னனுக்குரிய நிடத நாட்டின்‌ நீர்வள நிலவளச்‌ சிறப்பைக்‌ 
குறித்ததாம்‌. இது, சூல்கொண்ட அமைகள்‌ தாம்‌ வாழுதற் 
குரிய நிலத்தினும்‌ நீரினும்‌ தங்காமல்‌ வேறிடமாயெ பூக்களில்‌ 
தங்குதல்‌ போல அர்‌ நாட்டுக்குரிய வேந்தனாகிய நளனும்‌ அறிவு 
மிக்கோனாக இருந்தும்‌, தன்‌ அறிவுத்‌ இறனுக்கொவ்வாத 
நெறியில்‌ செல்கின்றான்‌ என்னும்‌ குறிப்பிற்றாய்ப்‌ பொருள்‌ 
"கொள்ள உள்ளுறை உவமை பொருந்தியிருத்தலை ஒர்க. இவ்‌ 
வாறே. சங்கநூற்‌ பெருங்‌ கடல்களுள்‌ உள்ளுறைகள்‌ பரந்து 








1-2-8456. திருக்குறள்‌, ௧௪௮, ௯௧௩, ௬௩௬, ௧௨௬, 
உகள, ௧௬௯௬" 1) த 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 268 


கிடப்பது காணலாம்‌. காதல்‌ கவறாடல்‌. முதலியவற்றில்‌ 
மாண்‌ ணும்மைகள்‌ மறைந்து நின்றன : உம்மைத்தொகை. . நினை 
யாமை: மை விகுதிபெற்ற எதிர்மறைத்‌ தொழிற்பெயர்‌. நெறி- 
இழுக்கம்‌. செம்மை - செவ்விது, நேரிய தன்மை. இறந்த 
பொருள்களைச்‌ செம்மையென்ப து ஆன்றோர்வழக்கு. £செங்கோல்‌” 
“செந்தண்மை பூண்டொழுகலான்‌”, “செந்திறத்த தமிழோசை 
வடசொல்லாகி', “செந்தமிழே தர்க்க” என்ற ஆன்றோர்‌ வழக்குக்‌ 
களை நோக்கி ஓரக. இங்கே இவர்‌ அற நெறியைச்‌ “செம்மை” 
என்று சுட்டிக்‌ கூறினாரென்க. (௨௯) 


இதுவும்‌ அது 
௬௧௮. அறத்தைவேர்‌ கல்லும்‌ அரு௩ரகிற்‌ சேர்க்கும்‌ 
திறத்தையே கோண்டருளைத்‌ தேய்க்கும்‌-மறத்தையே 
பூண்டூவிரோ தஞ்செய்யும்‌ பொய்ச்சுதை மிக்கோர்கள்‌ 
தீண்டுவரோ என்றார்‌ தேரிந்து. 

(இ-ள்‌.) (வேந்தே ! இன்னும்‌ அச்சூதான து), அறத்தை 
வேர்‌ கல்லும்‌ - அறங்களையெல்லாம்‌ வேருடன்‌ பறிக்கும்‌, அரு 
கரகில்‌ சேர்க்கும்‌ - சென்றடைவதற்கு ஒவ்வாததான நரகத்தில்‌ 
கொண்டும்‌ செலுத்தும்‌, திறத்தையே கொண்டு அருளை தேய்க்‌ 
கும்‌ - வலிமை மிகுந்து (தன்னை விரும்புவோரிடம்‌) இரக்க 
உணர்வே இல்லாததாக்கும்‌, மறத்தையே பூண்டு விரோதம்‌ 
செய்யும்‌: திய செயல்களையே. பெற்று (தன்னையேற்றோரிடத்துப்‌) 
- வகையை உண்டாக்கிவிடும்‌ (இத்தன்மைத்தாம்‌), பொய்‌ சூதை- 
உண்மையல்லாத... சூதாட்டத்தை,  மிக்கோர்கள்‌ தெரிந்தும்‌ 
தீண்டுவரோ என்றார்‌ - உயர்ந்தவர்கள்‌ அறிந்திருந்தும்‌ அதனைக்‌ 
கையால்‌ தொடுவார்களோ? (தொடமாட்டார்கள்‌) என்றார்‌. 


(௧ - தி.) வேந்தே ! அச்சூதானது அ௮றகைத அழிக 
கும்‌) கொடிய மரகத தில்‌ சேர்க்கும்‌; மிக வலிமை கொண்டு 
ஒருவன்‌ இரககவுணாவைக குறைக்கும்‌ ; இய செயல்களைப்‌ 
பெற்றுப்‌ பகையை உண்டாக்கும்‌ ; 'இ.தகன்மை,த்‌ தாயெ 
சூகைக்‌ தெரிந்தும்‌ சிறந்தவர்கள்‌ அ.கனைக்‌ கையாலும்‌ 
, தொடுவார்களோ 2. . (கொடார்கள்‌)' . என்று கூறினர்‌, 
அமைச்சர்‌ முதலியோர்‌ என்ப காம்‌. ்‌ 

(வி-ரை.) அறம்‌: அறுத்தலையுடையதென்னும்‌ பொருட்‌ 
மாய்த்‌ தீமைகளைந்து நலஞ்செய்வதைக்‌ குறித்தது. மக்களுயிர்க்கு 


264 நளவெண்பா [கலிதொட்ர்‌ 


அறமே சிறந்ததாகலான்‌, அதனை முன்னெடுத்துக்‌ கூறினார்‌; 
அறத்தைக்‌ கைவிடுவார்க்கும்‌ அவர்பால்‌ சூழ்வது, துன்பமே 
யாதலால்‌, அதற்கடுத்து நரகில்‌ சேர்க்கும்‌ என்றார்‌. துன்பம்‌ 
வந்த காலத்து ஈல்லன மறந்து இயனவே செய்ய முற்ப்டுவராத 
லான்‌, அதனையடுத்து, “அருளைத்‌ தேய்க்கும்‌? என்றார்‌. இரக்க 
வுணர்வு அற்றபோது ஒருவன்பால்‌ இய செயல்களே மிகுந்து, 
அம்மிகுதல்‌ காரணமாகப்‌ பகைவிளையும்‌ என்று அதனையடுத்து 
வைப்பு முறையாக வைத்துக்‌ கூறினார்‌. இதன்‌ இமையை, 
** கள்ளும்‌ பொய்யும்‌ காமமும்‌ சூதும்‌ 
உள்ளக்‌ கரவுமென்று உரவோர்‌ துறந்தவை” 

என்றார்‌, பிறரும்‌. தெரிந்தும்‌ என்பதிலுள்ள இழிவு றப்பும்மை 
விகாரத்தால்‌ தொக்கது. ஏகாரங்கள்‌ இரண்டும்‌ பிரிநிலை. 
ஓகாரம்‌, எதிர்மறை. (௪௦) 


இதுவும்‌ அது 
௨௧௯. உருவழிக்கும்‌ உண்மை உயர்வழிக்கும்‌ வண்மைத்‌ 
௩. திருவழிக்கும்‌ மானம்‌ சிதைக்கும்‌--மருவும்‌ 
... ஒருவரோ டன்பழிக்கும்‌ ஒன்றல்ல சூது 
போருவரோ தக்கோர்‌ புரிந்து. 


(இ-ள்‌.) . (மன்னர்‌ மன்ன7) (சூது)-சூசாடலானது, உருவு 
அழிக்கும்‌ உண்மை உயர்வு அழிக்கும்‌ - (ஆடுவோனுடைய) அழ 
கைக்‌ குறைக்கும்‌ மெய்ம்மை பேசும்‌ உயர்வைக்‌ கெடுக்கும்‌, 
வண்மை திரு அழிக்கும்‌ - பிறர்க்கு ஈயும்‌ பொருள்வளத்தைக்‌ 
கெடுக்கும்‌; மானம்‌ சிதைக்கும்‌ - பெருமையைக்‌ ' குறைக்கும்‌, 
மருவும்‌ ஒருவரோடு அன்பு அழிக்கும்‌ - சேர்ந்திருக்கும்‌ ஒருவ 
ரோடு கொண்ட அன்பை நீங்கச்‌ செய்யும்‌, ஒன்று அல்ல - (இப்‌ 
படி அதனால்‌ வரும்‌ கேடு) ஒன்று மட்டுமல்ல (பலப்பல ),தக்கோர்‌ 
புரிந்து சூது பொருவரோ - (ஆதலால்‌) நல்லோர்‌ விரும்பிச்‌ 
சூதாடுவார்களோ £ (ஆடார்‌.) 

(௧ - து.) “சூதாடலானது, ஒருவனுக்கு அழகைக்‌ 
குறைககும்‌ , உண்மை பேசு தலை ஒழிக்கும்‌ ; செல்வ த்தை 
அழிக்கும்‌ ; ஒருவர்க்கொருவர்‌ கொண்ட அன்பை ழிக்‌ 
கும்‌; ஒன்றல்ல ; இன்னும்‌ பலப்பல கேடுகளை த்‌ தரும்‌. 
« 1. மணிமேகலை. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ தச்‌ 


ஆஃஅலால்‌, ஈல்லோர்‌ சூதாடலை விரும்புவரோ, விரும்பார்‌. 
என்பதாம்‌. | 


(வி- ரை.) உருவு - உடலில்‌ தோன்றும்‌ ' அழகொளி.. 
சூதாடலைச்‌ செய்வோர்க்குத்‌ தோற்பதும்‌, வெற்றி கொள்வ தும்‌ 
பின்பு தோல்வியடைதலுமாக மாறிமாறி ஒன்றெய்தி நாறிழக்‌: 
கும்‌ தன்மைபெருக, அதனால்‌ மனக்கவலை வர அவர்‌ உடல்‌ 
மெலிவடைவது காண்டுமாதலால்‌, *உருவழிக்கும்‌” . என்றார்‌. 
இதனை, 

““ஒன்றெய்தி நூறிழக்கும்‌ சூதர்க்கும்‌ உண்டாங்கொல்‌: 
நன்றெய்தி வாழ்வதோர்‌ ஆறு” 
எனவும்‌, 


£ உடைசெல்வம்‌ ஊண்ஒளி கல்வியென்‌ ஹைந்தும்‌ 
அடையாவாம்‌ ஆயம்‌ கொளின்‌” 


எனவும்‌ வரும்‌ தமிழ்மறையானும்‌ உணர்க. அதனால்‌ வரும்‌ 
மற்றத்‌ திமைகளையும்‌ ஒன்றன்பின்‌ ஓன்றாக அடுக்கிக்கூறிச்‌' 
குகாடல்‌ கூடாதென நயம்படக்‌ குறிப்பால்‌. அமைச்சர்‌ முதலி 
யோர்‌ கூறினரென்க. புரிதல்‌ - விரும்பல்‌. “புகுமுகம்‌ புரிதல்‌” 
என்னும்‌ சொற்றொடர்க்குப்‌ பேராசிரியர்‌, “விரும்பும்‌ உள்ள 
நிகழ்ச்சி யென்றதூஉம்‌ அறிக. அதுபோன்று இதற்கும்‌ 
பொருள்‌ கோட லுமாம்‌. பொருதல்‌ - போரிடல்‌ : சூதாடுவோர்‌ 
இருவரும்‌ பகைவர்போல்‌ மாறுபட்டு ஆடுவராகலின்‌, “பொரு. 
வரோ?” என்றார்‌. ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருளில்‌ வந்தது. (சாக), 


ப இதுவும்‌ அது 
௨௨௦. ஆயம்‌ பிடித்தாரும்‌ அல்லற்‌ பொதுமகளிர்‌ 
- நேயம்‌ பிடித்தாரும்‌ நெஞ்சிடையே- மாயம்‌ 
பிடி.த்தாரின்‌ வேறல்லர்‌ என்றுரைத்த தன்றே 
வடித்தாரின்‌ நூலோர்‌ வழக்கு. : 
(இஃ-ன்‌.) (வேல்‌ வேந்தே!) ஆயம்‌ பிடித்தாரும்‌ -(சூதாடு” 
கருவியாகிய) பாய்ச்சிகையைக்‌ கையில்‌ கொண்டவரும்‌, 
அல்லல்‌ பொதுமகளிர்‌ கேயம்‌ பிடித்தாரும்‌ - துன்பத்தையே: 
தரும்‌ பொதுப்பெண்களாகிய வேசியர்களின்‌ உறவை விடாது 
கொண்டவரும்‌, நெஞ்சு இடையே மாயம்‌ பிடித்தாரின்‌ வேறு 


12. திருக்குறள்‌, ௬௩௨7 ௬௩௧௯ஃ 8 தொல்‌. மெய்ப்‌: ௧௩௨ 


66 நளவெண்பா ட கலிதோடர்‌ 


அல்லர்‌ என்று - தம்‌ மனத்தின்கண்‌ வஞ்சங்கொண்டவரேயல்‌ 
லாமல்‌ (அதற்கு) வேறாகமாட்டா ரென்றே விளக்கி, வடித்தாரின்‌ 

_நாலோர்‌ வழக்கு உரைத்தது அன்றே - (நலந்திங்குகளை ஆய்க 
தெடுத்து நன்மையையே) தெளிக்தெடுத்துக்‌ கூறுகின்ற நல்ல 
அற நாலின்‌ முறைகள்‌ எடுத்துக்‌ கூறுவதன்றோ? (உனக்குத்‌ 
தெரியாததோ?) என்று . அமைச்சர்‌ முதலியோர்‌ விளக்கிக்‌ 
கூறினர்‌. 


(௧ - து.) “வேல்‌ வேந்தே! ஆயம்‌ பிடிக்கோர்‌, விலை 
மகளிர்‌ நேயங்கொண்டோர்‌ இவரெல்லாம்‌ வஞ்ச,கைகையே 
கெளுசிற்கொண்டவரென்று அறநூல்கள்‌ கெளிந்கெடுத்து 
உரைப்பனவன்றோ ? நீ உணராதகதா?” என்று அமைச்சர்‌ 
முதலியோர்‌ கூறினர்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) மனத்தில்‌ வஞ்சங்கொண்டவர்கட்கே பிறர்‌ 
பொருளைக்‌ கவர்வதும்‌, அயன்மனையாள்‌ புன்னலம்‌ விரும்பு 
_தினும்‌, பொதுமகளிர்‌ சேர்க்கையை நச்சுகலும்‌ இயல்பாகும்‌. 
சூகென்னும்‌ கருவியைக்‌ கைக்கொண்டவர்‌, பிறர்‌ பொருளைக்‌, 
-கவர்வதற்கே மடிதற்று நிற்பவராதலான்‌, “மாயம்‌ பிடித்தாரின்‌ 
வேறல்லர்‌” என்றார்‌. திருவள்ளுவரும்‌, 


“£ இருமனப்‌ பெண்டிரும்‌ கள்ளும்‌ கவறும்‌ 
' திருநீக்கப்‌ பட்டார்‌ தொடர்பு” 
என்றருள்வதூஉம்‌ அறிக. செல்வம்‌ வேண்டா வென்று ஒதுக்கி 
வறுமையைக்‌  தேடிக்கொள்வாருடைய நட்பு, . விலைமகளிர்‌, 
கட்குடி, சூதாடல்‌ இவைகளே ஆகும்‌ என்றார்‌. இக்கருத்தை உட்‌ 
கொண்டே ஆசிரியர்‌ இவ்வாறு கூறினாரென்க. 


ஆயம்‌ - சூதாடு கருவி: இக்காலத்தில்‌, “சொற்கேட்டான்‌ 
சாரி” என, வழங்குவர்‌. பொதுமகளிர்‌ தொடர்பு கொண்டவர்‌ 
இம்மை மறுமைப்‌ பயன்களை இழப்பதோடு தம்‌ உடல்‌ நலம்‌ 
குன்றி, நீரிழிவு குட்டம்‌ ஈளை முதலிய பல்வகை நோய்கட்கும்‌ 
.இரையாவராதலால்‌, “அல்லல்‌” என்னும்‌ அடையொடு ‘பொது 
மகளிர்‌” என்று குறித்தார்‌. இதனை ஒளவை மூதாட்டியாரும்‌, 


2 அம்யி துணையாக ஆறிழிந்த அறெொக்கும்‌ 
கொம்மை முலைபகர்வார்‌ கொண்டாட்டம்‌ - இம்மை' 
மறுமைக்கும்‌ நன்றன்று மாகிதியம்‌ போக்கி தக்‌ 
வெறுமைக்கு வித்தாய்‌ விடும்‌” 


காண்டம்‌] ' மூலமும்‌ உரையும்‌ 267 


என்று பொ.துமகளிரின்‌ தொடர்பு, நெறியல்லா நெறியென்று 
விளக்கியருள்வ தூஉம்‌ காண்க. மாதவியார்‌ தாம்‌, பொதுமகளிர்‌ . 
குலத்தில்‌ தோன்றிய தியூழை நினைந்து வருந்திப்‌ “போதியின்கம்‌ 
மாதவர்முன்‌ புண்ணியகானம்‌ புரிந்து, கணிகையர்‌ வாழ்க்கை 
கடையென ' வெறுத்துத்‌ துறவு பூண்டதுவும்‌ இப்பொ துமகளிர்‌ 
தம்‌ புன்னெறியை உணர்த்தாகிற்கும்‌. மணிமேகலையாரை இப்‌ 
புன்னெறி வாழ்க்கையில்‌ ஈடுபடுத்த மாதவியாறின்‌ தாய்‌ 
சித்திராபதி, மாதவியாரை வேண்டி நின்றகாலை, 


. *“தாவலன்‌ பேரூர்‌ கனையெரி ஊட்டிய 
' மாபெரும்‌ பத்தினி மகள்மணி மேகலை 
அருந்தவப்‌ படுத்தல்‌ அல்லது யாவதும்‌ 
திருந்தாச்‌ செய்கைத்‌ இத்கொழிற்‌ படாஅள்‌” 


என்று, வெறுத்துரைத்ததும்‌, கணிகையர்கோலத்தைத்‌ “திருந்‌ 
தாச்‌ செய்கைத்‌ தத்தொழில்‌' என்று கழறிமறுத்ததும்‌, அல்லற்‌ 
பொதுமகளிர்‌ உம்மையை விளக்குதல்‌ காண்க. இவர்தம்‌ கொடிய 
செயல்களையும்‌ கரவுவாழ்க்கை நிரல்களையும்‌ பிற்காலப்‌ புல 
வர்கள்‌ யாத்தமைத்த விறலிவிடுதூது' என்னும்‌ நூல்களிற்‌ 
பக்கக்‌ காண்க. 


- சூது ஒன்றை, ஒருவன்‌ விரும்புவானானால்‌, அது, கணிகையர்‌ 
கூட்டுறவு, கட்குடி,, கொலை முதலிய எல்லாவற்றையும்‌ கொடுக்‌ 
கும்‌ கருவியாகும்‌. . ஆதலால்‌, இதனோடு தொடர்புபடுத்தி மக்க 
ஞணரும்‌ பொருட்டு அறிவுறுத்தாரென்க. வடித்தல்‌-சாரமாகப்‌ 
யிழிந்தெடுத்தல்‌. நால்‌ செய்வோர்‌, கற்பனையாகக்‌ கூறினாலும்‌ 
அக்கற்பனைக்கிடையேயும்‌. அறம்‌ ஓன்று நிலவவே உரைப்பர்‌. 
அந்நூலே பயன்தருதற்கு ஏற்ற  தன்மைத்தாதலான்‌, :வடித்‌ 
தாரின்‌ நூலோர்‌ என்றும்‌, அஃது என்றும்‌ நன்னூற்‌ புல 
வர்கட்கு வாழையடி வாமையெனக்‌ கொள்கையாக வருவது 
என்பாராய்‌ “வழக்கு” என்றும்‌ கூறினார்‌. 


££ அலகுசால்‌ கற்பின்‌ அறிவு நால்‌ கல்லா 
துலகநூல்‌ ஓதுவ தெல்லாம்‌ - கலகல 
கூஉந்‌ துணையல்லால்‌ கொண்டு தடுமாற்றம்‌, 
போர்‌ துணையறிவார்‌ இல்‌” 


என அறிவுநூம்‌. சிறப்பையும்‌ அஃதல்லாத நூலின்‌ இறப்பின்‌ 
மையையும்‌ சமணமுனிவர்கள்‌ தெளித்துரைத்தமையும்‌ ஒர்க. 
0 0. பயில்‌ அடிய (௪௨ 








1.: மணிமேகலை, ௨: ௫௫ - வ்‌ நாலடியார்‌, ௬௫௪௦0-. 


268 நளவெண்பா [கலிதொடர்‌ 


நளன்‌, அமைச்சர்‌ முதலியோரை நோக்கி மறுத்துரைத்தல்‌ 


௨௨௧. தீது வருக நலம்வருக சிந்தையால்‌ 
சூது போரஇசைந்து சோல்லினோம்‌-— யாதும்‌ 
விலக்கலிர்நீர்‌ என்றான்‌ வராலேற மேதி 
கலக்கலைநீர்‌ நாடன்‌ கனன்று. 

(இ-ள்‌.) வரால்‌ ஏற மேதி கலக்கு அலைநீர்‌ நாடன்‌-வரால்‌ 
மீன்கள்‌ மேல்‌ ஏறிப்பாய எருமைகள்‌ கலக்குகின்ற நீர்வளமிக்க ' 
நிடதநாட்டுக்கு வேந்தனான நளமன்னன்‌, கனன்று - (இவ்வாறு: 
தனக்கு அறவுரை கூறியவர்‌ யாவரையும்‌) வெகுண்டு, தீதுவருக 
நலம்வருக - (சூதாட்டத்தினால்‌) நலம்‌ வந்தாலும்‌ வருக (அன்றித்‌) 
இமையே வரினும்‌ வருக, சிந்தையால்‌ இசைந்து - (நாம்‌) மனத்‌ 
தால்‌ பொருந்தி, சூது பொர சொல்லினேம்‌ - சூதாட வருவதாக 
உரைத்துவிட்டோம்‌, (இனிச்‌ சொன்னதை மாற்றுதற்கில்லை). 
நீர்‌ யாதும்‌ விலக்கலிர்‌ என்றான்‌ - (என்‌ சொற்களில்‌) எதையும்‌: 
நீர்‌ மறுக்கா திருமின்‌ என்று கூறினான்‌. 

க-து.) நளமனனன்‌, அமைச்சர்‌ முதலியோர்‌ 
கூறிய உரைகளை மறுத்துத்‌ £8 துவரினும்‌ வருக ; நலம்‌: 
வரினும்‌ வருக; காம்‌ சூதாடுவகாகக்‌ கூறிவிட்டோம்‌; நீவிர்‌ 
இனி விலக்கா தீர்‌” என்று கூறினான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) தது வருக; அன்றி நலம்‌ .வருக' என்பன 
களமன்னன்‌ தனக்கு எதுவரினும்‌ அதனைப்‌ பொருட்படுத்தாது 
சூதாடுதற்கு உறுதிகொண்டதை உணர்த்திற்று. விலக்கலீர்‌ 2 
முன்னிலை ஏவல்‌ எதிர்மறைப்‌ பன்மைவினைமுற்று. வரால்‌; 
வரால்மீன்கள்‌. ஏறல்‌ - மேற்செல்லல்‌, மேதி - எருமை. (௪௩) 


புட்கரன்‌, நளனைப்‌ பந்தயம்‌ யாதென்று வினவுதல்‌ 
௨௨௨. நிறையில்‌ கவறாடல்‌ நீநினேந்தை ஆகின்‌ 
திறையிற்‌ கதிர்முத்தம்‌ சிந்தும_— துறையில்‌ 
கரும்போடியா மள்ளர்‌ கடாவடிக்கும்‌ நாடா 
போரும்படியா தென்றானிப்‌ போது. 
(இ-ள்‌.) திறையில்‌ கதிர்‌ முத்தம்‌ சிந்தும்‌ - விலை மதிக்க 


வொண்ணாத ஒளி பொருந்திய “முத்துக்கள்‌ சிந்தும்படியாக, 
அறையில்‌ - நீர்த்துறைகளில்‌, மள்ளர்‌ கரும்பு ஓடியா. கடா 


காண்டம்‌] ...... மூலமும்‌ உரையும்‌ 269 
அடிக்கும்நாடா - உழவர்கள்‌ கரும்புகளை ஒடித்து உழு. கடாக்‌ 
களை அடிக்கின்ற நிடத நாட்டுக்கு மன்னனே, கிறையில்‌ கவறு 
ஆடல்‌- வரையறையற்ற சூதாட்டத்தை ஆடுதற்கு, நீ கினைந்தை 
ஆகில்‌ - நீ எண்ணினாயானால்‌, இப்போது பொரும்படி யாது 
என்றான்‌ - இவ்வேளை சூதாட்டத்துக்கு எதிர்க்கும்படி யான 
பணையம்‌ என்னவென்று வினவினான்‌. 
(க-து. நிடத நாட்டுக்கு வேந்தே வரையறை 
யற்ற சூதாட்ட தகை ஆட நீ விரும்பினால்‌, சூ.தாடு தற்குரிய 
பணையம்‌ யாதென்று புட்கரன்‌ நளனை வினவினான்‌ என்ப 
தாம்‌. 
(வி- ரை.) நிறை - ஒருதலைப்பட்ட மனவுணர்வு; நெஞ்சை 
ஒருவழி நிறுத்தல்‌ என்ப. குது ஆடுமொருவனுக்கு ஒரு நிலைப்‌ 
பட்ட தன்மையிராது; அவனுக்குச்‌ சூதாடுதல்‌ ஒன்றிலேயே 
மனஞ்்‌ சென்று நல்லனவெல்லாம்‌ கைவிட்டுச்‌ சூதாட்டத்தில்‌ 
கிடைக்கும்‌ ஊ தியத்தையே நாடி உழல்வனாதலால்‌. “நிறையில்‌ 
கவறாடல்‌” என்று புட்கரன்வாயிலாக வைத்து ஓதினார்‌. “ஓடியா” 
ஓடித்து: . செய்யாவென்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. நிணம்‌ 
தை: ஐகார ஈற்றுமுன்னிலை யொருமை. கதிர்‌ முத்தம்‌: உருபும்‌ 
பயனும்‌ தொக்கதொகை. கடாவடிக்கும்‌: இரண்டாம்‌ வேற்‌ 
அமைத்தொகை. ஈளமன்னனுடைய நிடதநாட்டு வளங்‌ கூறிய 
அர று. திறை - மதிப்பு. (௪௮) 
நளனும்‌ புட்கரனும்‌ பந்தயம்‌ வைத்துச்‌ சூதாடல்‌ 
௨௩. விட்டோளிர்வில்‌ வீசு விளங்குமணிப்‌ பூணாரம்‌ 
ஒட்டினேன்‌ உன்பணையம்‌ ஓதேன்ன-மட்டவிற்தார்‌ 
மல்லேற்ற தோளானும்‌ வான்பணையம்‌ ஆகத்தன்‌ 
கொல்லேற்றை வைத்தான்‌ குறித்து, 


(இ-ள்‌.) (இவ்வாறு புட்கரன்‌ கேட்டவுடன்‌ ஈளன்‌),விட்டு . 
ஒளிர்‌ வில்‌ வீசு - இடை விட்டு விட்டு விளங்குகின்ற ஒளியைப்‌ 
பரப்புகின்ற, விளங்குமணி பூண்‌ ஆரம்‌ ஓட்டினேன்‌ - யாவரும்‌ 
அறிகின்ற கல்‌ அணியரகிய மாலையைப்‌ பந்தயமாக வைத்‌ 
துளேன்‌, உன்‌ பணையம்‌ ஓது என்ன - உன்னுடைய பந்தயத்தை 
(இச்‌ சூதாட்டத்துக்கு நீ) சொல்லென்று கேட்க, மட்டு அவிழ்‌ 
தார்‌ மல்‌ ஏற்ற தோளானும்‌ - தேன்‌ சொரிகின்ற மலர்‌ மாலையை 
அணிந்த மற்போர்‌ புரிகின்ற தோள்களையுடைய புட்கர மன்ன 
னும்‌, வான்‌ பணையம்‌ ஆக - சிறந்த பந்தயப்‌ பொருளாக, கன்‌ 
கொல்‌ ஏற்றை குறித்து வைத்தான்‌ - தன்னுடைய கொல்கின்ற 
மாருதைக்‌ குறித்துக்‌ காட்டி முன்னே சேர்த்தான்‌. ழ்‌ 


270 ஈளவெண்பா [கலிதொடர்‌ 


“(௧ - து.) .களமனனன, புட்கரவே நோக்கு, “ஓ்ளிவீசு 
ன்று கல்லணியாயெ மாலையை நான்‌ பந்தயமாக வைக்‌ 
துளேன்‌; உன்னுடை ப பந்தயப்பொருள்‌ கீ கூறுக வென்று 
கேட்க, அதற்குப்‌ புட்கர மன்னன்‌, தன்னுடைய எருதைப்‌ 
பணையமாகக்‌ குறிப்பிட்டு வைத தான என்பதாம்‌. 


(வி- ரை.) விட்டு ஒளிர்‌ . வில்‌ வீசுதல்‌: இடையிடையே 
பளிச்சுப்‌. பளிச்சென்ன மின்னுதல்‌. பூண்‌: ஆரம்‌: முக்கால 
வினை த்தொகையாகக்கொண்டு பூணுகின்ற ஆரம்‌ எனப்‌ பொரு 
ளுரைத்தலுமாம்‌. ஓட்டுதல்‌ - பந்தயமாக வைத்தல்‌. களமன்‌ 
னன்‌, கலியின்‌ வலிக்கு இலக்காக இருப்பவன்‌ ஆதலால்‌, தன்னை 
எவ்வாற்றானும்‌ சூதில்‌ வெல்லுதல்‌ முடியாதென்னும்‌ ஊக்கத்‌ 
தால்‌ வந்தவனாகலான்‌, புட்கரன்‌ தோள்களுக்கு “மட்டவிழ்தார்‌ 
மல்லேற்ற தோள்‌ என்‌, ஏற்றங்கொடுத்துக்‌ கூறினார்‌. கொல்‌ 
ஏறு - கொல்கின்ற எருது: வினைத்தொகை. குறித்து வைத்தல்‌ 
்‌ காட்டிக்‌ கூறுதல்‌. ௪௫) 


நளன்‌, மற்றைய பொருள்களையும்‌ பந்தயம்‌ வைத்தாடித்‌ 
தோல்வியடைதல்‌ 


௨௨௪. காரேயும்‌ கூந்தலார்‌ காரிகைமேல்‌ காதலித்த 

“ தாரேயும்‌ தோளான்‌ தனிமனம்போல்‌-— நேரே 
தவராய்ப்‌ புண்ட தமையனொடுூம்‌ கூடிக்‌ 
கவறாய்ப்‌ புரண்டான்‌ கலி. 


(இ-ள்‌.) கார்‌ ஏயும்‌ கூந்தல்‌ ஆர்‌ - மேகத்தை ஒத்திருக்‌ 
இன்ற கூந்தலையுடைய, காரிகை3மல்‌ காதலித்த - தமயந்தி மீது 
காதல்‌ கொண்டு மணக்க, தார்‌ ஏயும்‌ தோளான்‌ - மலர்மாலை: 
பொருந்திய தோள்களையுடைய களமன்னன்‌, தனி மனம்போல்‌ -. 
தனியான தன்‌ மனப்போக்கின்‌ படியே (சூதாட), நேரே தவறு 
ஆய்‌ புரண்ட (னுக்கு) முன்னிலையிலேயே ஒழுங்னேமாக: 
ஆடிய, தமையனொடும்கூடி-(களனுக்குத்‌ ' தமையன்‌ மூறைக்கரர 
னான புட்கரனோடு சேர்ந்துகொண்டு, கலி கவறு ஆய்‌ புரண்‌ 
டான்‌ - கலிமகன்‌ (புட்கரன்‌ புரட்டுக்குத்‌ தக்கவாறு) பாய்ச்சிகை. 
இடத்துச்‌ சார்ந்தவனாகி உருட்டி வெற்றியை உண்டாக்கினான்‌. 


கேது) களன்‌ தன்‌ தனித்த மனப்போக்கின்படி. 
சூகாடக்‌ கலிமகன்‌ புட்கரமன்னனோடு ஒன்றுபட்டுப்‌ 
- பாய்ச்சிகையைச்‌ சார்ந்து கின்று . புட்கரனுக்கு வெற்றி! 


காண்டம்‌] . மூலமும்‌ உரையும்‌ கமி 


யுண்டாகும்படி உருட்டி வெற்றியை உண்டாக்கினான்‌. 
என்பதாம்‌. ்‌ 


(வி-ரை.) காரேயும்‌ கூந்தலார்‌ சாரிகை, ஈண்டுத்‌ தமயந்தி... 

அவளைக்‌. காதலித்ததால்‌. பெற்ற மண மாலையையணிந்த தோள்‌ 
என, அவன்றன்‌ தோனின்‌ சிறப்புக்‌ கூறுவதுபோல்‌ ஈண்டுக்‌ கூறி, 
அவன்‌ “இணி அவளையும்‌ பிரிந்து தனித்து உறையும்‌ காலம்‌: 
அண்மியதே' யென இரங்குவார்போல்‌ இங்கே “தாரேயும்‌ 
தோளான்‌” என்று, கருத்துடையடை கொளியணியாகச்‌ குறித்தார்‌... 
தனிமனம்‌, பிறர்‌. சொற்கேளாது சாராமல்‌ தன்‌ எண்ணப்படி 
செல்லும்‌. தனிப்பட்ட மனம்‌: தன்‌ மனப்போக்குப்போல்‌,. 
போல்‌ : இங்கே உவமையுருபாகா து இயல்பு என்னும்‌ பொருள” 
தாக வந்தது. புரண்ட: புரட்டிய என்னும்‌ பொருள கு; பிறவினை 
தன்வினையாக வந்தது. கவறு: அதனிடத்தைக்‌ குறித்தலரல்‌ ஆகு. 
பெயர்‌. புரண்டான்‌ என்பதும்‌, பிறவினையாக வட்தது. பாய்ச்சிகை. 
யிடத்தே கலிபோய்ச்‌ சார்ச்‌ துகின்று.. அப்‌ பாய்ச்சிகைகளை நள 
னுக்குத்‌ தோல்விக்கேற்ற விருத்தமாகவும்‌, புட்கரனுக்கு.. 
வெற்றிக்கேற்ற விருத்தமா கவும்‌ புரட்டிப்‌ புரட்டித்‌ தான்கூறிய 
குளூரையை நிறைவே ற்றினானாகலான்‌, பிறவினையாயிற்று. பாய்ச்‌ 
சிகை வேறு, தான்வேறு என்னும்‌ வேற்றுமை கதோன்றாவண்ணம்‌ 
அதனுள்‌ நின்று புரட்டினான்‌ ஆகலான்‌, “கவ்றாய்ப்‌ புரண்டான்‌?” 
என ஓற்றுமை தோன்றக்‌ கூறினார்‌. தமையன்‌ - தனக்கு மூன்‌. 
பிறந்தோன்‌. இங்கே, புட்கரனை களனுக்குக்‌ தமையனென்று" 
கூறுவதும்‌ முன்பு “தமையனொடும்‌ போந்து? என்று கூறுவதும்‌ 
இகழ்ச்சிக்‌ குறிப்பு. தமையனாவான்‌, தன்‌ இளவலுக்கு நலஞ்‌. 
செய்வானன்றே, இவன்‌ தன்‌. இளவலாய நளனுக்குத்‌ திமை- 
செய்யவே கூதாடலை மேற்கொண்டு நிற்பவனைத்‌ தமையனெனக்‌ 

கூறுவது யாங்ஙனம்‌? எனவே, எள்ளல்‌ பொருள்‌ தோன்றத்‌ 
“தமையனொடும்‌ கூடு? என்றார்‌, என்று கொள்க. கலி-கலிமகன்‌. 
பண்பு, பண்பியைக்‌ குறித்தது. (௪௬): 
இதுவும்‌ அது 

௨௨௫. வைத்த மணியாரம்‌ வென்றேன்‌ மறுபலகைக்‌ 

ம்‌ கொத்த பணையம்‌ உரையேன்ன-வைத்தநிதி. 

ப நூறா யிரத்திரட்டி நூறுநூ றாயிரமும்‌ 
| வேறாகத்‌ தோற்றானவ்‌ வேந்து. 

“ட்‌ (இ-ள்‌) (களனை நோக்கிப்‌ புட்கரனானவன்‌) வைத்தி மணி" 

“ஆரம்‌ வென்றேன்‌ - (நீ, யந்தயமாக) : வைத்துள்ள மாணிக்க. 
மாலையைக்‌ கெலித்தேன்‌, மறு பலகைக்கு ஒத்த பணையம்‌ உரை 


272 நளவெண்பா [ கலிதொடர்‌ 


என்ன - அடுத்த ஆட்டத்துக்கு ஏற்ற பந்தயப்‌ பொருளைக்‌ கூறு 
என்று கேட்க, அவ்வேந்து - அந்‌ களமன்னன்‌, வைத்த நூறா 
யிரத்து இரட்டி நாறு நூறுஆயிரம்‌ நிதியும்‌ - (அப்போது பந்தய 
மாக). வைத்த இரண்டுலட்சம்‌ பொன்னையும்‌; . (அப்பால்‌) ஒரு 
கோடிப்பொன்னையும்‌, வேறு ஆக தோற்றான்‌ - தனித்தனியாகத்‌ 
தோற்று இழந்தான்‌, 


(க - து.) புட்கரன்‌ நளனை நோக்கி, . நீ பணையமாக 
வை தத மாணிக்கமாலையை வென்றேன்‌; அடுத்த ஆட்ட தீ 
துக்குப்‌ பந்தயம்‌ கூணுக' எண்று கேட்க, ந்‌ நளன்‌, 
_ இரண்டு லட்சம்‌ பொன்னும்‌, ஒருகோடிப்‌ பொன்னுமாக க 
_தணித தனியாக வைதக்தாடி ச தோற்றான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) முன்‌ மணிப்பூணாரம்‌என்று கூறியதையே சுட்டி, 
இங்கே புட்கரன்‌, “மணியாரம்‌ வென்றேன்‌” என்றான்‌. நூறா 
யிரத்து இரட்டி - நூறாயிரத்தை இருபங்காகக்‌ கொள்வது, ௮ஃ 
தாவது இரண்டு இலட்சம்‌. நூறு நூறாயிரம்‌ - நூறு இலட்சம்‌ 
ஆவது, ஒரு கோடியளவு பொன்‌. ஒருதரமின்றி இருதரத்தில்‌ 
வைத்துத்‌ தோற்றான்‌ என்பது தோன்ற . “வேறாகத்‌ தோற்றான்‌ 
என்றார்‌. (௪௭) 


நளன்‌, நான்குவகைப்‌ படைகளையும்‌ வைத்தாடித்‌ 
தோல்வியுறல்‌ 


௨௨௬. பல்லா யிரம்பரியும்‌ பத்துநூ றாமிரத்துச்‌ 
சொல்லார்‌ மணித்தேரும்‌ தோற்றதற்பின்‌-வில்லாட்கள்‌ 
முன்தோற்று வானின்‌ முகில்தோற்கும்‌ மால்யானை 
பின்தோற்றுத்‌ தோற்றான்‌ பிடி. 


(இ-ள்‌. (அதன்‌ பின்னரும்‌ நளன்‌) பல்‌ ஆயிரம்‌ பரியும்‌ - 
எத்தனையோ .ஆயிரக்கணக்கான குதிரைகளையும்‌, பத்து நூறு 
வரத்து சொல்‌ஆர்‌ மணி. தேரும்‌ - பத்து இலட்சம்‌ புகழ்மிக்க 
தேர்களையும்‌, தோற்றதன்‌ பின்‌ (பந்தயமாக வைத்தாடித்‌) 
தோற்றுப்‌ போனபின்‌, வில்‌ ஆட்கள்‌ முன்தோற்று - வில்வீரர்‌ 
களாகிய காலாட்களை முதலில்‌ வைத்தாடித்‌ தோற்று; வானின்‌ 
முகில்‌ தோற்கும்‌ மால்யானை பின்‌ தோற்று - மேலிடத்தில்‌ செல்‌ 
கின்ற மேகங்களும்‌ (நிறத்தால்‌) தோற்றோடத்‌. தக்க சிறப்பு 
-வாய்ந்த பெரிய ஆண்‌ யானைகளையும்‌ அதன்பின்‌ வைத்தாடித்‌ 
தோற்று, பிடி தோற்றான்‌ - அப்பால்‌. பெண்யானை களையும்‌ 
ட்‌ வைத்தாடித்‌ தோற்றான்‌. ரூ பல்‌ ஆல்‌ ல்க 


காண்டம்‌! மூலமும்‌ உரையும்‌ 273 


(௧-து.) களன்‌, பல்லாயிரம்‌ குதிரைகள்‌, பத்து 
இலட்சம்‌ தேர்கள்‌, வில்வீரர்களான காலாட்கள்‌, பெரிய 
ஆண்‌ யானைகள்‌ , பெண்‌ யானைகள்‌ ஆயெ நால்வகைப்படை 
களையும்‌ பந்தயமாக வைத்தாடித்‌ தோல்வியடைந்தான்‌ 
என்ப தாம்‌. 


(வி- ரை.) பல்லாயிரம்‌ என்பது; எண்ணலாகா. தென்‌ 
னும்‌ அளவைக்‌ குறித்தது. அரசர்கட்கு முதலில்‌ சிறப்புக்‌ 
குரியன படைகளாதலின்‌, படைகளையும்‌, சிறப்பிழக்க வைத்‌ 
தாடினான்‌ என்பாராய்ப்‌ “பல்லாயிரம்‌ பறியும்‌' என்று குறித்தார்‌. 
பல்லாயிரம்‌: பண்புத்தொகை. மணித்தேர்‌ - ஒன்பது வகை மணி 
களும்‌ இழைத்து ஒளி யெறிக்கும்‌ தேர்‌: உருபும்‌ பயனும்‌ உடன்‌ 
தொக்க தொகை; மணிகளையுடைய தேரென விரியும்‌. வில்‌ 
ஆட்கள்‌: விற்படைகொண்ட படை மறவர்‌. வில்‌ என்று கூறினா 
ரெனினும்‌, 


“ஒருமொழி ஓழிதன்‌ இனங்கொளற்‌ குறித்தே” 
என்னும்‌ இலக்கணத்தால்‌, ஏனைய வாள்‌, வேல்‌, ஈட்டி முதலியன 
வும்‌ கொள்க. முகில்தோற்றல்‌: யானையின்‌ கருகிறத்தை முகில்‌ 
ஒவ்வா திருத்தல்‌. எனவே,யானைகட்கு ஏற்றங்கூறியவாறு. யானை 
என்னும்‌ பொதுப்பெயர்‌ ஈண்டு ஆண்யானைகளை உணர்த்திற்று. 
பிடி - பெண்யானை. நால்வகைப்‌ படைகளையும்‌ வைத்தாடுதலே 
முறை. . முறை பிறழ்ந்து கலியால்‌ திரித்த மதிதிரிக்தாடினான்‌' 
என்பது தோன்ற, இறுதியாக வைத்துத்‌ “தோற்றான்‌ பிடி" 
என்றார்‌. (௪௮) 


நளன்‌, பணிப்பெண்களை வைத்தாடித்‌ தோற்றல்‌ 


௨௨௭. சாதுரங்கம்‌ வென்றேன்‌ தரும்பணையம்‌ எதேன்ன 
மாதுரங்கம்‌ பூணும்‌ மணித்தேரான்‌--சூதரங்கிம்‌ 
பாவையரைச்‌ செவ்வழியாற்ப்‌ பண்ணின்‌ மொழிப்‌ பின்னுகுழல்‌ 
பூவையரைத்‌ தோற்றான்‌ போருது: 

(இ3- ன்‌.) (மேற்கூறியவாறு களன்‌. தோற்ற பின்னர்‌, 
புட்கரன்‌ நளனை நோக்கி). சாதுரங்கம்‌ வென்றேன்‌ - நான்கு 
வகைப்‌ படைகளையும்‌ நான்‌ வெற்றிகொண்டேன்‌, தரும்பணையம்‌ 
ஏது என்ன - (இனி அடுத்த ஆட்டம்‌ ஆடுதற்கு) உன்னால்‌ 
வைக்கத்‌ ' தக்க பந்தயப்‌ பொருள்‌ யாதென்று வினவ, மா 
துரங்கம்‌ பூணும்‌ மணித்‌ தேரான்‌ - சிறந்த குதிரைகள்‌: பூட்டம்‌ 

5—18 


274 களவெண்பா [கலிதொடர்‌ 


பெறும்‌ மணிகள்‌ பதித்த தேரினையுடைய நளமன்னன்‌, சூது 
அரங்கில்‌ -சூதாடுகின்ற களத்தில்‌; பொருது “ புட்கரனோடு 
எதிர்த்து ஆடி (பந்தயமாக வைத்து), பாவையரை - சித்திரப்‌ 
பதுமைபோன்ற பெண்களையும்‌, செவ்வமியாழ்‌ பண்ணின்‌ மொழி- 
'நெய்தனிலப்‌ பண்ணாகிய யாழில்‌ தோன்றும்‌ பாடலை யொத்த 
இனிய சொற்களையும்‌, பின்னுகுழல்‌ - பின்னிச்‌ சடையாகத்‌ 
திகழும்‌ கூந்தலையுடைய, பூவையரை தோற்றான்‌ - நாகணவாய்ப்‌ 
புள்ளினை யொத்த மங்கையர்களையும்‌ தோற்றான்‌. 


(க - து.) - நளமனனனைப்‌ புட்கரன்‌ பார்த்து, “நால்‌ 
வகைப்‌ படைகளையும்‌ நான வெற்றிகொண்டேன்‌; இனிப்‌ 
பந்தயப்‌ பொருள்‌ யாது ?' என்னு கேட்க, களன்‌ சித்திரப்‌ 
பாவையை  யெொதத ஈஙகையாகளையும்‌, காகணவாய்ப்‌ 
புள்ளை நிகர்‌ த்த நங்கையர்களையும்‌ வைக காடி க தோற்றான்‌ 
என்பதாம்‌. 

(வி-ரை.) சதுர்‌ அங்கம்‌--சாதுரங்கம்‌ என, முதல்‌ நீண்‌ 
டது. அதற்கு நால்வகை உறுப்பு என்பதே பொருள்‌. ஆயினும்‌, 
இத்‌ தொகைக்குறிப்பு ஒன்றொமி பொதுச்சொல்லாய்‌ ஈண்டு 
தேர்‌ யானை பரி காலாள்‌ . ஆகிய: நால்வகைப்‌ படைகளையே 
உணர்த்திற்று. * ஐந்தவித்தான்‌ ஆற்றல்‌” என்னும்‌ திருக்குறளி 
னும்‌, “ஐவரை. அகத்திடை அடைத்த முனி' எனக்‌ கம்ப 
இராமாயணத்தும்‌, “'அலங்குளைப்‌ புரவி ஐவரொடு சினைஇ' 
எனப்‌ புறநானூற்றினும்‌, “'ஓரைவர்‌. ஈரைம்‌ பதின்மர்‌. உடன்‌ 
இறமழுந்த” எனச்‌ சிலப்பதிகாரத்தும்‌ ஐந்து, ஐவரை என்னும்‌ 
'தொகைக்‌ குறிப்புக்கள்‌: மெய்‌ வரய்‌ கண்‌ மூக்குச்‌ செவி என்னும்‌ 
ஐவகையினிடத்தனவாகிய அறிவுகளையும்‌ பாண்டவர்களையும்‌ 
உணர்த்தினைமை போலக்‌ கொள்க. : 

.வும்கரன்‌,  “தரும்பணையம்‌ ) எவை? என்னாது, “ஏது 
என்‌ றது, பெரும்பகுதிகளை யெல்லாம்‌ வென்றுவிட்டோம்‌: இனி 
மிகுதி இவன்பால்‌ இரா என்னும்‌ செருக்குக்‌ கருத்தை உட்‌ 
கொண்ட குறிப்புமொழி. சூது அரங்கு - குதாடுகின்‌ ற அவை. 
பாவையர்‌: சுண்ணத்தால்‌ அழகுற அமைத்த உருவினையொத்த 
அழகுள்ள மங்கையர்‌ ; பின்னரும்‌, பூவையர்‌ என்றார்‌. பலவகைச்‌ 
அறப்பும்‌ அழகும்‌ இளமையும்‌ மிக்க மங்கையர்கள்‌ பலர்‌ என்பது 
ேதோன்ற. பொருதல்‌ - போரிடுதல்‌: சூகாடுதலில்‌ எதிர்த்தாடு 
தற்கு வந்த இலக்கணை வழக்கு. ்‌ (௪௯) 

1. திருக்குறள்‌, கடு. 2. கம்பராமா. தாடகை? ௪௭. 

9, க சிலப்‌. ௨௯, ௨௫. : 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 275 


புட்கரன்பால்‌ ஆட்சிமுறை மாறிய தெனல்‌ 
௨௨௮. கற்பின்‌ மகளிர்பால்‌ நின்றும்‌ தமைக்கவட்டின்‌ 
விற்கும்‌ மகளிர்பால்‌ மீண்டாற்போல்‌- நிற்கும்‌ 
நெறியானை மேய்ம்மைவாய்‌ நின்றானை நீங்கிச்‌ 
சிறியானைச்‌ சேர்ந்தாள்‌ திரு. 


(இ-ள்‌) கற்பின்‌ மகளிர்பால்‌ நின்றும்‌ - (ஒரு கீழ்மகன்‌ 
தனக்கேயுரிய மனையாளாகிய) கற்புக்‌ கடம்பூண்ட தன்‌ மனைவி 
யிடத்தைவிட்டு, கவட்டின்‌ தமை விற்கும்‌ மகளிர்பால்‌ மீண்டால்‌ 
போல்‌ - வஞ்சக எண்ணத்தினால்‌ தம்மையே பொருளுக்காக 
விலைப்படுத்தும்‌ வேசியரிடத்துச்‌ சென்ற தன்மைபோல, திரு - 
செல்வமென்னும்‌ . பெண்ணானவள்‌, கிற்கும்‌ நெறியானை - நல்ல 
வழிகளில்‌ பிறழாமல்‌ ௩டப்பவனும்‌, மெய்ம்மைவாய்‌ நின்றானை - 
உண்மையிடத்தையே கடைப்பிடியாகக்‌ கொண்டு நிலைபெற்று 
நின்‌ றவனுமாகிய நளமன்னனை, நீங்கி-விட்டுத்துறந்து, சிறியானை 
சேர்ந்தாள்‌ - சீழ்மகனாகய புட்கரனைச்‌ சேர்ந்தாள்‌. 


(க.-து. கண்‌. மனையாள்‌ -கூட்டுறவைவிட்டு. விலை 
மகனை . விரும்பிச்‌ சென்ற க&ீழ்மகளைப்போல்‌, நல்வழியில்‌ 
நடக்கும்‌ ஈளனைவிட்டுச செல்வமகள்‌, க&ீழ்மகனான புட்கர 
ஊச சேர்ந்தாள்‌ என்பதாம்‌. ்‌ வ்‌ 


(வி-ரை.) கற்பின்‌ மகளிர்‌ - கற்புடைய பெண்கள்‌. கற்‌ 
பாவது கொண்டானிற்‌ சிறந்த தெய்வமில்லையெனப்‌ போற்றி 
'யொழுகும்‌ கடப்பாடு. இம்மகளிர்‌ சிறப்பைப்‌, பனம்‌ 

பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்பென்னும்‌ 
திண்மை உண்டாகப்‌ பெறின்‌,” 
5:டுதய்வந்‌ தொழாஅள்‌ கொழுநன்‌ தொழுதெழுவாள்‌ 
“பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை: ' 


எனத்‌ தெய்வத்‌ திருவள்ளுவரும்‌, 
கண்ணயொரின்‌ கற்புத்‌ திறத்தை ஆரிரியர்‌ இளங்கோவடிக 
ளார்‌, கவுந்தியடிகள்‌ வாயிலாக இடைமகள்‌ மாதரிக்கு அதி 
முகப்படுத்தியபோ து, 
1, 8. திருக்குறள்‌, ௫௪; இ. 


ணை அ 


976 நளவெண்பா [கலிதொ டர்‌ 


*“இன்‌ றுணை மகளிர்க்‌ கன்றி யமையாக்‌ 
கற்புக்‌ கடம்பூண்ட இத்தெய்வம்‌ அல்லது 
பொற்புடைத்‌ தெய்வம்‌ யாம்கண்‌ டிலமால்‌ 
வானம்‌ பொய்யா து வளம்பிழைப்‌ பறியா து 
நீணில வேந்தன்‌ கொற்றஞ்‌ சிதையாது 
பத்தினிப்‌ பெண்டிர்‌ இருந்த நாடு” 


என, உரைத்தருள்வதும்‌ புலனாம்‌. இத்தகைக்‌ கற்பிற்‌ சிறந்த 
பொற்புடை நங்கையரைத்‌ துறந்து கீழ்மக்கள்‌, பொருட்‌ 
பெண்டிர்‌ பொய்ம்மை. முயக்கத்தை ஈச்சிச்‌ சென்று இன்பமல்லா 
இன்பம்‌ அடைதல்‌ போல, எல்லாச்‌ செல்வங்களையும்‌ தோற்ற: 
நள மன்னன்‌ சிறப்பை, “நிற்கும்‌ நெறியான்‌” என்றும்‌, (மெய்ம்மை: 
வாய்‌ நின்றான்‌' என்றும்‌ அவன்றன்‌ பெருமையைக்‌ கூறி, அம்‌ 
நெறிக்குப்‌ புறம்பானவனான புட்கரனைச்‌ சேர்ந்த செல்வத்தைக்‌ 
கம்புடையாளாகிய தன்‌ மனையாளைவிட்டு விலைமகள்பாற்‌ சேர்ந்த 
-கய்வருக்கு உவமங்காட்டிச்‌ “சிறியானைச்‌ சேர்ந்தாள்‌ திரு” என்று 
கூறினார்‌. 
... களமன்னன்‌ அரசியல்‌ முறைமாறிப்‌ புட்கரன்பால்‌ ஆன 
மையைத்‌ திநெறிமகளிரைச்‌ சேரும்‌ கயவர்போல்குறித்து நாகரிக. 
“முறையாகக்‌ ழ்நெறிச்‌ செல்வாரை நல்வழிப்படுத்தும்‌ கவிஞரின்‌ 
அறவுரையும்‌, நிகழ்ச்சிமுறைகிலையும்‌ விளக்கிக்‌. காட்டும்‌ சதுரப்‌: 
பாடு அறிந்து மகழமற்பாலது. 
செல்வம்‌, கல்வி, வீரம்‌ முதலியவற்றைப்‌ பெண்ணுருவாகக்‌: 
கொள்வது ௩ம்‌ தமிழ்நாட்டுப்‌ பண்டைக்காலந்தொட்டு வரும்‌ 
பண்பாடு. அப்பண்பா ட்டுமுறையை மேற்கொண்டு புகழேந்தி 
யார்‌, செல்வத்தைப்‌ பெண்ணாக உருவகஞ்‌ செய்து, “சிறியானைச்‌ 
சேர்ந்தாள்‌. இரு: என்றார்‌. இவ்வாறே வள்ளுவரும்‌, 2 மடியிலான்‌ 
தாளுளாள்‌ தாமரையி னாள்‌” என்பது காண்க. நெறியானை, கின்‌ 
னை, சிறியானை என்பன, வினையால்‌ அணையும்‌ பெயர்கள்‌. (௫௦ 3 
புட்கரன்‌, தமயந்தியைப்‌ பந்தயமாக வைத்தாடக்‌ கூறுதல்‌ 
௨௨௯. மனைக்குரியார்‌ அன்றே வரும்துயரம்‌ தீர்ப்பார்‌ 
சினைச்சங்கின்‌ வேண்‌ தலையைத்‌ தேனால்‌-— நனைக்குங்‌ 
குவளைப்‌ பணைப்பைந்தாட்‌ குண்டூநீர்‌ நாடா 
_..... இவளைப்‌ பணையம்தா இன்று. : 


1. சிலப்‌ கடு: ௧௫௨-௭. ' 2 திருக்குறள்‌, கனல்‌, 


ட ன்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 977. 


.-(இ-ள்‌.3) (இவ்வாறு ஈளனுடைய செல்வ முழுதையும்‌ 
புட்கரன்‌ “சூதாட்டத்தில்‌ வென்று தனக்கு உரியதாக்கிக்‌ 
கொண்டபின்‌ ஈளனைப்‌ பார்த்து) சினை சங்கின்‌ வெண்தலையை - 
கருக்கொண்ட சங்கனது வெண்ணிறம்‌ பொருந்திய தலையினை, 
தேனால்‌ நனைக்கும்‌ - தன்‌ மதுவினால்‌ நனைக்கின்ற, பைந்தாள்‌ 
குவளை பணை - பசுமையாகிய தண்டுகளையுடைய நெய்தல்‌ மலர்‌ 
கள்‌ மலர்ந்த கழனிகளும்‌, குண்டு - குளங்களும்‌ சூழ்ந்த, நீர்‌ 
நாடா - நீர்வளமிக்க நிடதநாட்டுக்கு மன்னனாகிய  நளவேந்த, 
இன்று இவளை பணையம்தா - இன்று நிகமும்‌ ஆட்டத்துக்கு இத்‌ 
தமயந்தியைப்‌ பந்தயமாகத்‌ தருவாயாக ; (ஏனெனில்‌), மனைக்கு 
உரியார்‌ அன்றே. வரும்துயரம்‌ தீர்ப்பார்‌ - தம்‌ இல்லத்துக்கு 
உரிமையுடைய மனைவியர்‌ அல்லவா . (தம்‌) .கணவர்க்கு. நேரு 
இன்ற துன்பங்களைத்‌ தீர்ப்பவராவார்‌ ; (ஆகவே, வைத்தாடுக 
என்றான்‌.) - 

(க - து.) நளமனனன, செல்வ மெல்லாவ தழையும்‌ 
டூதாற்றபின்‌ புட்கரன்‌ நளனைப்‌ பார்‌ தீது, “இனி இன்று 


நடக்கும்‌ சூதாட்ட ததுக்கு இத்தமயந்தியைப்‌ பந்தயமாக 
வைத்தாடுக” என்றான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) மனைக்கு உரியார்‌ - மனைவிகள்‌ : மனைவிமார்‌ தம்‌ 
கணவர்கட்கு நலனோ இங்கோ நேருங்கால்‌ மகிழ்ந்தும்‌ வருந்தியும்‌ 
இருப்போராகலின்‌, இதுகாலை நளன்தன்‌ .செல்வங்களையெல்லாம்‌ 
தோற்று. வருந்தியதைக்‌ கண்ட புட்கரன்‌, மேலும்‌ தன்‌ நோக்‌ 
கத்துக்குத்‌ திருப்ப எண்ணி இவ்வாறாகச்‌ சொன்னயமாக நளனை 
விளித்து “இவளைப்‌ பணையம்தா” என்றான்‌ என்க. சூற்கொண்ட 
சங்குகள்‌ மெல்ல மெல்லத்‌ தவழ்ந்து வந்து குவளைகளுக்குப்‌ 
பக்கத்தில்‌ ஓதுங்கி நிற்க, அக்குவளை மலர்களிலிருந்‌ தொழுகிய 
தேன்‌, அதன்‌ தலைமேல்‌ வடிநீ2தாடுகின்ற செழிப்புமிக்க வயல்‌ 
களும்‌ குளங்களும்‌ சூழ்ந்த நிடதநாட்டுக்குரியோயென விளிப்பது 
குவளை தனக்குள்‌ நிறைந்த தேனை வேறொன்றுக்குக்‌ கொட்டிக்‌ 
கவிழ்ப்பது போல, தனக்கே உரிமையான செல்வத்தைத்‌ 
தோற்று வறியனாயிருப்பவனே யென்னும்‌ குறிப்பிற்றாய்‌, 
உள்ளுறை உவமை தோன்ற நின்றது. இவளையென்று தமயந்தியைச்‌. 
சுட்டிக்‌ கூறுவதால்‌ சூதாடுங்கால்‌ அவள்‌ பக்கலில்‌ இருந்ததாகக்‌ 
கொள்ளக்‌ டெக்கன்ற து. 

இனச்சங்கு : உருபும்‌ பயனும்‌. தொக்க. தொகை. வெண்‌ 
தலை - வெண்மையான அதன்‌ முன்பாகம்‌. பணை - வயல்‌. குண்டு- 
குளம்‌. இவைகளை உம்மைத்‌ தொகையா கக்‌ கொள்க. இன்று : 
அ துகாலை நிகழும்‌ ஆட்டத்தைக்‌ குறித்தலால்‌, ஆகுபெயர்‌. (௫௧) 


278 நளவெண்பா [கலிதொடர்‌' 


நளன்‌, தமயந்தியை நோக்கி இனிச்‌ சூதாட்டம்‌ முடிந்தது: 
நாம்‌ வெளியேறுவோடமனல்‌ 


௨௩௦. இனிச்சூ தோழிந்தோம்‌ இனவண்டூ கிண்டிக்‌ 
கனிச்சூத வார்போழிலின்‌ கண்ணே பனிச்சூதப்‌ 
பூம்போ தவிழ்க்கும்‌ புனல்நாடன்‌ போன்மகளே 
நாம்போதும்‌ என்றான்‌ நளன்‌. 


(8 - ள்‌.) களன்‌ - (தன்னிடம்‌ புட்கரன்‌ கூறிய மொழிக்கு 
ஒன்றுங்‌ கூறாமல்‌) ஈளமன்னனானவன்‌, கனிசூத வார்பொழிலின்‌ 
கண்ணே - பழங்களையுடைய மாமரங்கள்‌ நிறைந்த நீண்ட 
சோலையினிடத்தே, வண்டு இனம்‌ கிண்டி - வண்டுக்‌ கூட்டங்கள்‌ 
(தேன்‌ உண்பதற்குத்‌ தம்‌ கால்களால்‌) குடைந்து, பனிசூத பூ 
போது அவிழ்க்கும்‌ - குளிர்ச்சி பொருந்திய மாம்பூக்களை விரியச்‌ 
செய்கின்ற, புனல்நாடன்‌ பொன்மகளே-நீர்வளமுள்ள விதர்ப்ப 
நாட்டு வேந்தனுடைய அழகிய புதல்வியாகிய தமயக்தியே, சூது 
திற - சூதாட்டத்தை விட்டு நீங்கினோம்‌, இனி நாம்‌ 

பா தும்‌ என்றான்‌-இனிமேல்‌ நாம்‌ (இர்நகரை விட்டு எங்கேனும்‌) 
செல்வோம்‌ என்று கூ மினான்‌. 


(க. - க.) நளன . தகமயந்தியைப்‌ பார்த்து, 'சூதாட்‌ 
ட ததைவிட்டு கீங்கினோம்‌ ; இணி, இங்கே இருததலாகா து; 
எங்கேனும்‌ செல்வோ' மென்று கூறினான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) சூதம்‌ - மாமரம்‌. மாமரங்கள்‌. சூழ்ந்துள்ள 
சோலையில்‌ வண்டுகள்‌.தேனுண்பதற்குத்‌ தம்‌ கால்களால்‌ கண்ட 
அதனால்‌ மாம்பூ... விரியுமெனப்‌ . பொருளுரைக்கப்பட்ட து. 
பனிச்சு - உதறி; ஊத - வாயினால்‌ காற்றெழுப்ப. அதனால்‌ அங்‌ 
குள்ள பல்வகை மரங்களின்‌ பூக்கள்‌ மல்ர என்று பொருள்‌ 
கோடலுமாம்‌. மாமரச்‌ சோலையென்றுரைத்தலால்‌ மாம்பூக்களைக்‌ 
கிண்டுமென்று பொருள்கொள்ளுதலே சாலும்‌. மாம்பூ சிற்றள 
வின ; மலரென்றே தோன்றாத இயல்பினையுடைய இதழ்களே 
இல்லாதன, ஆயினும்‌ அதினும்‌ தேனுளவா கவின்‌, தேன்‌ உண்ப 


தற்கு வண்டினம்‌ கால்களால்‌ கிண்டி அதன்‌ இயற்கை சிதைய 
விரித்ததென்க. 


பொன்மகள்‌ : திருமகள்‌ போன்றவள்‌ என்று பொருள்‌ 
கோடலுமாம்‌; “நல்கூர்ந்தார்‌ செல்வமகள்‌” என்பதுபோல. வீம 
மன்னனின்‌ அரும்பெறற்‌ புதல்வி என, அவள்‌ தன்மையைக்‌ கூறி 
நளன்‌ அழைத்தான்‌. போதும்‌ - போவோம்‌ ; தன்மைப்‌ பன்மை 
எதிர்கால வினைமுற்று. (௫௨ } 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 279 


நளன்‌, நகரைவிட்டுப்‌ புறப்பட்டுச்‌ செல்லல்‌ 
௨௩௧. மென்கால்‌ சிறையன்னம்‌ வீற்றிருந்த மேன்மலரைப்‌ 
புன்காகம்‌ கொள்ளத்தான்‌ போனாற்போல்‌--தன்கால்‌ 
பொோடியாடத்‌ தேவியோடூம்‌ போயினான்‌ அன்றே 
கோடியானுக்‌ கப்பார்‌ கோடுத்து. 


இ-ள்‌.) (இவ்வாறு கூறியபின்‌ நளமன்னன்‌ ) மென்கால்‌ 
சிறை அன்னம்‌ - மெல்லிய கால்களையும்‌ . சிறகுகளையுமுடைய 
அன்னப்பறவையானது, வீற்றிருந்த மென்மலரை - தான்‌ தங்கி 
யிருந்த மென்மையான தாமரைப்‌ பூவினை, புன்‌ காகம்‌ கொள்ள: 
போனாற்போல்‌ - சிறப்பற்ற காக்கையானது (தனக்கிருப்பிட 
மாக்கிப்‌) பற்றிக்கொள்ள அதைவிட்டுச்‌ சென்ற தன்மைபோல, 
கொடியானுக்கு அப்பார்‌. கொடுத்து-தயவனாதிய புட்கரனுக்குத்‌ 
தனக்குரியதாயிருந்த உலக ஆட்சியை அளித்துவிட்டு, தன்‌ கால்‌ 
பொடிஆட தேவியொடும்‌ போயினான்‌ - தன்‌ கால்களில்‌ புழுதி 
யேறும்படி நடந்து தன்‌ மனையாளோடு நகரைவிட்டு வெளி 
யேறிச்‌ சென்றான்‌. 


(௧ - து.) ஈளமனனனானவன தனக்குரிய தா யிறாந்‌ த 
உலக ஆட்சியைப்‌ புட்கரனுக்குக்‌ மிகொாடுத்துவிட்டுகி கன்‌ 
கால்களில்‌ புழு தியேற நடந்து கன்‌ மனையாளாகிய தமயந்தி 
யோடு ககரைவிட்டு வெளியேறிச சென்றான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) மென்கால்‌ சிறையன்னம்‌ என்பது, அதன்‌ 
சிறப்பும்‌ இய்கையழகும்‌ தோன்ற நின்றது. இவ்வுவமையால்‌ 
நளமன்னன்‌ செங்கோல்‌ மூறையும்‌ அறமுறை திறம்பா ஒழுக்க 
மும்‌ பெறப்பட்டன. காகம்‌ சிறப்பும்‌ இயற்கையழகும்‌ 
இன்றியிருப்பதை யொப்பப்‌ புட்கரன்‌ தியொழுக்கமும்‌ சிறப்பின்‌ 
மையும்‌ தோன்ற, * புன்காகம்‌ கொள்ள” என உவமத்தால்‌ ட்‌ 
தினார்‌. புன்மை - &ழ்மைத்தன்மை. புன்மையாவ து, 


1 தப்பி கடவதாக்‌ காலைத்தன்‌ வாய்ப்பெயினும்‌ 
குப்பை களைப்போவாக்‌ கோழி ' 


போன்ற கீழ்த்தன்மை. நளமன்னன்‌, வேற்றுநாட்டு வேந்தரும்‌, 
பகைமன்னர்களும்‌, குறைவேண்டினாரும்‌, முறைவேண்டினாரும்‌, 
இரவலரும்‌, ஏத்துவோரும்‌, பிறருமாக வணங்கி நிற்கும்‌ கால்களை. 
யுடையான்‌ ; எங்குச்‌ செல்லினும்‌ தேரினும்‌ கரியினும்‌ பரியினும்‌ 





1. நாலடியார்‌, ௩௪௧ 


280 நளவெண்பா [கலி தாடர்‌ 


செல்வோன்‌ ; ஈடந்தேயறியாதோன்‌ ; அத்தகையோனுடைய 
கால்கள்‌ - எல்லோரும்‌ வணங்கச்‌ சிறந்த கால்கள்‌ இன்று 
மண்ணில்‌ தோய, புழுதிகள்‌ படிய நடந்தனனே என்னும்‌ இரக்கக்‌ 

குறிப்பு நயந்தோன்‌ றத்‌ தான்மட்டுமா? தன்‌ இளமயிலனைய தேவி 
யும்‌ வழிக்கொண்டு: தொடரச்‌ சென்றானே என்னும்‌ தன்மையும்‌ 
தெரிய அனகா பொடியாடத்‌ தேவியொடும்‌ போயினான்‌” 
என்றார்‌. “அப்பார்‌' என்றார்‌, பல்வகை வளங்களானும்‌ மிக்கு 
““நற்றவஞ்‌ செய்வார்க்கடம்‌ தவஞ்செய்வார்க்கும்‌ ௮ஃதிட'மாக 
இருக்கும்‌. களமன்னனுடைய ஆளுகை நிலவிய நாடென்பதும்‌ 
- தோன்ற. அன்று, ஏ: அசைச்சொற்கள்‌. போயினான்‌: இறந்தகால 
வினையாலணையும்‌ பெயர்‌. கொடியான்‌: குறிப்பு வினையாலணேயும்‌ 
பெயர்‌ : கொடுமை யென்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்தது. (௫௩) 


ஊழின்‌ வலிமையை யாரும்‌ கடக்க இயலாதெனம்‌ 


௨௩௨. கடப்பார்‌ எவரே கடூவினையை வீமன்‌ 
மடப்பாவை தன்டைனே மன்னன்‌-—௩டப்பான்‌ ஐ 
- வனத்தே செலப்பணித்து மாயத்தாற்‌ சூழ்ந்த ள்‌ 
தனைத்தே விதியின்‌ வலி. 


. (இ-ள்‌.) வீமன்‌ மடப்பாவை உடனே மன்னன்‌ - வீமராச 
னுடைய இளமைகலம்‌ பொருந்திய புதல்வியாகிய தமயந்தி 
யுடனே நளமன்னனானவன்‌, வனத்தே நடப்பான்‌ . செல 
பணித்து - (காடு நகர்‌ செல்வம்‌ எல்லாவற்றையும்‌ இழந்து) 
காட்டிற்கு நடந்து செல்லும்படி ஏவி, மாயத்தால்‌ சூழ்ந்தது- 
வஞ்சத்தால்‌ ல வளைத்துக்கொண்டது, அனைத்தே - அவ்‌ 
வளவுதானா£, தியின்‌ வலிகடு வினையை .கடப்பார்‌ எவர்‌ - 
(ஆகையால்‌) கின்‌ வலிமைமிக்க கொடுமையை உலகில்‌ 
தப்பிச்‌ செல்ல வல்லோர்‌ யார்‌ ? (ஒருவருமே இல்லை பல்‌ 8) 


(க - து.) நள மன்னனானவன, _ தன நாடு நகர்‌ 
முூ.கலிய எல்லாவற்றையும்‌ இழந்து காட்டிற்குகு தமயந்தி 
யுடன்‌. நடந்துபோகும்படி... ஊழ்‌ வளைந்து கொண்டது. 
ஊழின்‌ வலி அவ்வளவுதானா ? (அளவற்றது). விதியின்‌ 
வலிமைமிக்க கொடுமையை உலகில்‌ த செல்வோர்‌ 
யார்‌ 2 ஒருவருமில்லை என்பதாம்‌. . 





1. சிவக்‌. நாமகள்‌ : ௭௭. 


காண்டம்‌]: ்‌.. மூலமும்‌ உரையும்‌ 281 


(வி- ரை.) “கட்ப்பார்‌ எவரே கடுவினையை?! என்று 
ஊழின்‌ - வலிமையை விளக்கினார்‌. ஒருவருக்கு ஊழ்வினை 
உருத்துவந்து தன்‌ செயலை ஊட்டுமென்பதை ஒருதலையா கக்‌ 
கொண்டு கூறினார்‌. என்னை ₹ 1 


" ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினும்‌ தான்முந்‌ துறும்‌" 
எனவும்‌, 


2 நண்‌ ணும்‌ இருவினையும்‌ நண்ணுமின்கள்‌ நல்லறமே 
கண்ணகி தன்கேள்வன்‌ காரணத்தால்‌ மண்ணில்‌ 
வளையாத செங்கோல்‌ வளைந்ததே பண்டை 
விளைவாக வந்த வினை”? 


ஊனவும்‌ வரும்‌ ஆன்றோர்‌ திருமொழிகளா லும்‌ அறிக. 


இச்‌ செய்யுள்‌ ஆசிரியர்‌ கூற்றாக அமைந்துள்ளது. கள 
கன்னன்‌ செல்வ மேம்பாடும்‌, அவன்றன்‌ பொன்றாப்‌ புகழும்‌, 
அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம்‌ ஆகிய மன்னர்க்குரிய மாண்பு 
களும்‌ அமைந்தும்‌, ஊழால்‌ எல்லாவற்றையும்‌. இழந்து காலால்‌ 
நடந்து செல்கன்றானே என்னும்‌ கழிவிரக்கங்கொண்டு, “கடப்‌ 
யார்‌ எவரே கடுவினையை” என்றும்‌, “அனைத்தே விதியின்‌ வலி” 
என்றும்‌ கூறி வருந்துகின்றார்‌. பாவையபோல்வாளாகிய 
தமயந்தியைப்‌ பாவையென்றது, உவமையாகுபெயர்‌. உடன்‌ : 
மூன்றாம்‌ வேற்றுமை யுருபு, உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வந்தது. 
நடப்பான்‌ : நடந்து என்னும்‌ பொருள்‌ : முற்றெச்சம்‌. மாயம்‌ - 
வஞ்சம்‌. சூழ்தல்‌ - வளைதல்‌, சுற்றுதல்‌. - (௫௫௪) 
நளன்‌, காட்டுக்குச்‌ செல்வதுகண்டு நகரமாந்தர்‌ இரங்குதல்‌ 
௨௩௩. ஆருயிரின்‌ தாயே! அறத்தின்‌ பெருந்தவமே! 
போருளின்‌ கண்ணே ! பேருமானே!--பாரிடத்தை 
யார்காக்கப்‌ போவதுநீ .யாங்கேன்றார்‌ தங்கண்ணின்‌ 
நீர்வார்த்துக்‌ கால்கழுவா நின்று. 
(இ.-.எள்‌.) (கள மன்னன்‌, நகரைவிட்டு வெளியேறுங்கால்‌ 
ககரமக்கள்‌ எல்லோரும்‌ இரண்டு முன்கூடி நின்று வருந்தி) தம்‌ 


கண்ணின்‌ நீர்‌ வார்த்து - தம்‌ கண்களிலிருந்து (அழுது). நீரைக்‌ 
கொட்டி, கால்‌ கழுவாநின்று-கால்களில்‌ அந்நீர்‌ வழிந்தொழுகும்‌ 


1. திருக்குறள்‌, ௩௮0. ., சிலப்‌. ௧௯: இறுதி வெண்பா. 


282 நளவெண்பா [கலிதோடர்‌: 


படி தலைகுனிந்து நின்று (நளனை நோக்கி), ஆர்‌ உயிரின்‌ தாயே -- 
(எங்களுடைய )அரிய உயிருக்குத்‌ தாய்போன்றவனே, அறத்தின்‌ 
பெருந்தவமே - தருமத்தினது சிறந்த தவப்பயனாக உள்ளானே, 
பேர்‌ அருளின்‌ கண்ணே-பெரிய அருளின து கண்போன்றவனே.. 
பெருமானே - எங்கள்‌ தலைவனே, பார்‌ இடத்தை யார்‌ காக்க - 
இவ்வுலகமாகிய இடத்தை இனி எவர்‌ பாதுகாப்பது, நீ யாங்கு 
போவது என்றார்‌ - நீ எங்கே செல்வது என்று அழுது கூறி 
னார்கள்‌. ்‌ 

(க-து.) களன்‌ நகரைவிட்டு வெளிச்செல்லுஙகால்‌: 
நகரமக்கள்‌ இரண்டுவந்து அழுது கண்ணீர்‌. கால்களில்‌: 
வடியஙின்று, “ஆருயிரின்‌ காயே!” என்பது மு.தலியவாகச 
சொல்லி அழுதரற்றி, “இனி, இப்‌ பரந்த இவ்வுலகை யாச 
பாதுகாப்பது? நீ எங்கே செல்னெறாய்‌?” என்று கூறி அழுது. 
கின்றனா என்பதாம்‌. 

(வி- ரை.) அஆருயிர்‌-நிறைந்த உயிர்‌; பொதுப்பட உயிரென்‌: 
ரூலும்‌ ஈண்டு மக்களுயிர்மேல்‌ நின்றது: * கண்ணென்ப வாழும்‌: 
உயிர்க்கு என்பதுபோல, தாயே உலகில்‌ எல்லோரினும்‌ சிறந்த. 
அன்புடையாள்‌; அவள்‌. தன்‌ குழந்தைக்குப்‌  பால்கினைந்து- 
ஊட்டும்‌. பண்புடையாள்‌ ; தாய்மையன்பு. உயரியது £ சிறந்த துஃ 
அது, கட்டற்ற பேரன்பு; அதற்கு ஒத்தது உலகில்‌ ஒன்றில்லை 5 . 
2 பால்நினைக்தாட்டும்‌. தாயினும்‌ சாலப்‌ பரிந்து நீ பாவியே. 
- னுடைய, ஊனினை உருக்கி” என்றார்‌, வாதவூர்ப்‌ பெருமானும்‌. 
அத்தாய்‌ போன்று, இந்‌ நளமன்னன்‌, குடிகளுக்கு நல்லன. 
செய்து அல்லன கடிந்து அறமுறை திறம்பாது செங்கோலாட்சி 
நடத்துவோனாகலான்‌, குடிகள்‌ அவன்‌ பிரிவுக்கிரங்கித்‌ “தாயே” 
என்றனர்‌; அறம்‌ - நல்லன. நஈளமன்னன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ 
அறம்‌ ஒன்றையே கடைப்பீடியாகக்‌ கொண்டொழுகினான்‌; அவ்‌ 
வொழுக்கம்‌ குடிமக்கள்‌ மனக்கண்முன்‌ அலையலையாகப்‌ போ தரு. 
கின்றன ; அவர்கள்‌ அவற்றை -யெண்ணியெண்ணி விம்முதலுறு 
கின்றனர்‌ ; உளங்கலங்கி நிற்கின்றனர்‌ ; அறமே இவனைத்‌ தவஞ்‌ 
செய்து பெற்றது என, வியப்பு ஒருபாலும்‌, துன்பம்‌ ஒருபாலு 
மாக ஈர்க்க, “அறத்தின்‌ பெருந்தவமே” எனக்‌ கூறினர்‌. கம்பரும்‌, 
தசரத மன்னன்‌ அறமுறைக்கு ஓப்புரைக்குங்கால்‌, 

* “சாயொக்கும்‌ அன்பில்‌ தவம்‌ ஓக்கும்‌ நலம்பய்ப்பில்‌' 
எனவும்‌, 


1. திருக்குறள்‌, ௩௬௩. 2. திருவாசகம்‌, பிடித்த, ௯. 
8. கம்பராமா. அரசியல்‌ : ௫. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 9௪௪ 


இலங்கைமாநகரின்‌ - செல்வப்‌ பெருமிதத்தை அனுமான்‌: 
கண்டு வியப்புறுவதாக அமைத்து, 


* ஒருவர்‌, தாமடங்குவதன்றிது தவஞ்செய்து துவமால்‌ : 


எனவும்‌ விளக்கமாக உரைப்பதறிக. பேர்‌ 4 அருள்‌-—- 
பேரருள்‌ : பெரிய அருள்‌, அஃதாவது மிக்க இரக்கம்‌. அன்பு 
என்பதும்‌ அருளென்பதும்‌ ஒன்றே ஆயினும்‌ அதன்‌ தன்மை 
களால்‌ வேறுபடுகின்றது, அன்பு என்பது: தாய்‌ தர்தை. 
உடன்பிறப்பு சுற்றத்தார்‌ நண்பர்‌ முதலியோரிடத்துப்‌ பற்று: 
வைத்து ஒழுகும்‌ மன நெடுழ்ச்சி. அருள்‌ என்பது ; தன்னோடு: 
தொடர்புடையாரிடத்தன்றித்‌ தொடர்‌ பற்ற ஓரறிவுயிர்‌ களான - 
மரஞ்‌ செடி கொடி முதல்‌, மக்களினம்வரை யாதொருபயனும்‌ 
கருதாது அன்புகொண்டு அவர்கட்குத்‌ துன்பம்‌ வந்த காலத்துப்‌- 
பகைவரிடத்தும்கூட உளங்கசிந்து வருந்தும்‌ உயரிய பண்பு. இச்‌ 
செயலுக்கு இலக்காக  முற்காலத்துத்‌ இகழ்ந்த பெரியார்‌ 
கிறித்துபெருமகனராவர்‌ ; இவர்‌ தம்மைச்‌ - சிலுவையிலறைந் து 
துன்புறுத்திய மிகக்‌ கொடி யருக்கும்‌ அண்டவன்பால்‌ 
பாவ , மன்னிப்பு . வேண்டினார்‌. இக்காலத்து நம்‌. கண்முன்‌ 
தோன்றிமறைந்த பெரியார்‌, மகாத்மா காந்தியடிகளாவர்‌. இவர்‌ 
தாம்‌ வாழ்ந்த சபர்மதி ஆச்சிரமத்தில்‌, பாம்பு முதலிய ஈச்சுயிர்‌ 
களையும்‌ கொல்லாது தம்‌ தொண்டர்களைத்‌ தடுத்த வரலாறும்‌, 
மரங்களிற்‌ பல்‌ .துலக்குதற்குப்‌ பற்கொம்பு ஒடிக்க வேண்டா 
வென்று கூறிய வரலாறும்‌ உலகறிந்தன. இதனை வள்ளுவர்‌ 
பெருமான்‌, £ “அருள்‌ என்னும்‌ அன்பீன்‌ குழவி” எனப்‌ பாராட்‌. 
டெடுப்பர்‌. இவர்‌ அன்பைத்‌ தாயென்றதும்‌, அதில்‌ முதிர்ந்த. 
இரக்கப்பண்பாம்‌ ' அருளே அதன்‌ சேய்‌ என்றதும்‌ மிக மிக 
வியத்தற்குரிய காட்டாதலை அறிந்தின்புறற்பாலன. இவ்‌ வன்பு 
படிப்படியாக வளர்ந்து முடிவில்‌ அருளாக மலர்கின்றது. 
ஆகவே, இவ்வாறான . அருட்குணம்‌ படைத்தோன்‌ ஈளமன்னன்‌, 
குடிகள்‌ நலத்தையே . தன்னலமாகக்‌.. கருதினான்‌ ; உயிரெலாம்‌ 
உறைவதோர்‌ உடம்பாக இருந்து உலகைப்‌ புரந்து வந்தானாத 
லின்‌, அதைக்‌ கருதிப்‌ பேரருள்‌ என்று மட்டும்‌? கூறாது, அதன்‌: 
கண்ணாகவும்‌ உருவகஞ்‌  செய்துரைத்தனர்‌. கண்ணிற்‌ சிறந்த 
உறுப்பு உடற்கண்‌ வேறில்லை.”, * “கண்ணிற்‌ சிறந்த உறுப்பில்லை” 
என்று ஆன்றோர்‌ கூறுவதறிக. தொடர்புடையாரிடத்தோ, 
அஃதில்லாரிடத்தோ அன்போ அருளோ பிறத்தற்குக்‌ கண்ணாற்‌ 
காண்பதே முதன்மையாதலானும்‌ அக்கண்ணைப்‌ படைத்சோனாக- 








1. கம்பராமா, ஊர்தேடு: ௯, 2. திருக்குறள்‌, ௭௫௭. 
3. நான்மணிக்கடிகை, ௫௬. & தஞ்சை...கோவை: ௪ 


39.4 களவெண்பா ப [கலிதோடர்‌. 


நளன்‌. இருத்தலான்‌, அஃதுடையானைக்‌ கண்ணென்று ஆகு 
பெயராகக்‌ கொள்ளினும்‌ இழுக்காது என்னை? இவ்வா றருட்கண்‌ , 
இல்லா அரசரை “மரக்கண்ணோ மண்ணாள்வார்கண்‌: ணென 
வும்‌ “கண்ணிற்‌ கணிகலம்‌ கண்ணோட்டம்‌” எனவும்‌, இரக்கமற்‌ 
ரோரைக்‌ “கண்ணறையன்‌” எனவும்‌ ஆன்றோர்‌ பரக்கக்‌ கூறுவன 
வும்‌ கொண்டு நன்கு தெளிக. ட்ட 


சேக்கிழார்‌ தாம்‌ ஆக்கியருளிய தொண்டர்‌ பு. ராணத்துள்‌, 
திருஞான சம்பந்தப்‌ பெருமானும்‌, திருகாவுக்கரசரும்‌ ஒன்று 
கூடித்‌ திருத்தோணிப்பெருமானை வணங்கச்‌ சென்றபோது அவர்‌ 
_இருவர்‌ தன்மையையும்‌ அறிந்து ஒப்புரைக்குங்கால்‌, பிள்ளை. 
யாரை இறைவியின்‌ பேரருளுக்கும்‌, அரசரை இறைவனின்‌ 
பேரருளுக்கும்‌ ஒப்புரைத்து; அவ்விருவரையும்‌ சைவப்‌. “புண்ணீ 
.யக்கண்‌' என்றருளியதும்‌ இங்கே ஒத்த கருத்தினவாதல்‌ வியத்‌. 
தற்குரியதாகலான்‌, அதனையும்‌ இங்கே காண்பாம்‌? 


ச அருட்பெருகு தனிக்கட லும்‌ உலகுக்கெல்லாம்‌ 
அன்புசெறி கட லுமாம்‌ எனவுமோங்கும்‌ 
பொருட்சமய முதற்சைவ நெறிதான்‌ பெற்ற 

புண்ணியக்கண்‌ இரண்டெனவும்‌ புவன முய்ய 
இருட்கடுவுண்‌ டவரருளும்‌ உலகமெல்லாம்‌ 
_... சன்றாள்தன்‌ திருவருளும்‌ எனவும்கூடித்‌ 
 தெருட்கலைஞா னக்கன்றும்‌ அரசுஞ்‌ சென்று. 
செஞ்சடைவா னவர்கோயில்‌ சேர்ந்தா ரன்றே்‌ 


என்பதாம்‌. - உலகத்தையெல்லாம்‌... தன்‌ ஒரு குடைக்கீழ்‌ 
அடக்கி மாதர்‌ அருகூட்டும்‌ பைங்கிளியும்‌ ஆடற்பருந்தும்‌ ஒரு 
கூட்டில்‌ வாழப்‌ (௨௬) புரந்தவனாகலாலும்‌, மன்னர்க்கெல்லாம்‌. 
மன்னனாக  விளங்குபவனாதலாலும்‌ பெருமான்‌ - சிறந்தவன்‌. 
என்பாராய்ப்‌ ' பெருமானே ' என்றனர்‌. ்‌ 


* “டுபருகிலம்‌ முழுதாளும்‌ பெருமகன்‌ தலைவைத்த -: 
ஒருதனிக்‌ குடிகளோ டுயர்ந்தோங்கு செல்வத்தான்‌' 


என : இளங்கோவடிகள்‌ கோவலன்‌ தந்தை மாசாத்துவானைப்‌. 
யெருமகனென்றருளிய தும்‌ காண்க. 


இவ்வாறு நளன்‌ தன்மையைப்‌ பாராட்டிப்‌ பரிவுரைபகர்ந்து. 
இரங்கிய ஈகர மாந்தர்க்கு அவன்‌ பிரிவு ஒருபால்‌ மனத்தை 

1. முத்தொள்‌, ௮0. 2. திருக்குறள்‌, ௫௭டு. 

9... பெரியபுராணம்‌, திருநாவுக்‌ : ௧௮, 

4. சிலப்‌, க : ௩௧-௨. 


ப காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ “அதத 


வருத்த, “இவன்‌ இந்நகரை நீங்கிக்‌ காட்டிற்குச்‌ சென்றுவிட்டால்‌ 
இணி, நாட்டை ஆள்வோர்‌ எவர்‌ £ அவர்‌ எத்தன்மையரா யிருப்‌ 
பரோ? அவரின்‌ கழ்‌ எவ்வாறு வாழ்வது?” என்ற எண்ணங்கள்‌ 
ஒருபால்‌ தோன்றி வருத்தப்‌, “பாரிடத்தை யார்‌ காக்கப்போவது ; 
ச யாங்கு?” என்றனர்‌. 
*ு: கொடுங்கோல்‌ மன்னர்‌ வாழும்‌ நாட்டிற்‌ 
கடும்புலி வாழும்‌ காடு நன்று” 


ஆகலான்‌, இவ்வாறு கூறின ரென்க. 
கண்நீர்‌ வார்த்துக்‌ கால்கழுவுதல்‌ என்பது, நளமன்னன்பாற்‌- 
கொண்ட அன்புமிகுதியால்‌ கண்களிலிருந்து தொடுமணற்‌- 
கேணியிற்‌ சுரந்துநீர்பாய நின்ற அன்புப்‌ பெருக்கனைஎல்‌ க. (டட) 
இதுவும்‌ அது 
௨௩௪. வேலை கரைஇழந்தால்‌ வேத நேறிபிறழ்ந்தால்‌ 
ஞாலம்‌ முழுதும்‌ நடூவிழந்தால்‌-— சீலம்‌ 
- ஓழிவரோ செம்மை உரைதிறம்பாச்‌ செய்கை 
அழிவரோ சேங்கோ லவர்‌. 


(இ-ள்‌.) (பின்னரும்‌ நகரமக்கள்‌ நளனை நோக்கி), வேலை 
கரை இழந்தால்‌ - கடலானது தன்‌ கரையைக்‌ கடந்தாலும்‌, 
வேத நெறி பிறழ்ந்தால்‌ - மறைநூலிற்‌ கூறிய வொழமுக்கம்‌ 
உலகில்‌ மாறுபட்டாலும்‌, ஞாலம்‌ மூழுதும்‌ நடுஇழக்தால்‌ - உலக: 
மக்கள்‌ யாவரும்‌ தம்‌ நடுநிலையான ஒழுக்கத்தைக்‌ கைவிட்டு விட்‌ 
டாலும்‌, செங்கோலவர்‌ சீலம்‌ ஒழிவரோ-நீதிமன்னர்கள்‌ தம்‌ 
இழுக்கத்தினின்றும்‌ வேறுபடுவரோ?” செம்மை உரை திறம்பாச்‌ 
செய்கை அழிவரோ - உண்மைக்குப்‌ புறம்பான செயல்களைச்‌: 
செய்து கெடுவரோ ££ (கெடமாட்டார்கள்‌ என்றபடி.) 


(௧ - து.) “செக்கொல்முறை . தவறாத மன்னர்கள்‌ 
கடல்‌ கரைபுரண்டு சென்றாலும்‌, மறைநூல்‌ ஒழுக்கம்‌: 
மாறுபட்டாலும்‌, உலகமக்கள்‌ நடுநிலை மாறினாலும்‌, தம்‌. 


ஒழுக்கம்‌, உண்மை முதலியவற்றைக்‌ கைவிடமாட்டார்கள்‌” 
என்றார்‌ எனப ழ்‌ 


(வி- ரை.) "கடல்‌, கரையை உடைத்துக்கொண்டு . உலகை 
அயர்சா்‌ நெறிகளெல்லாம்‌ மாறி, மக்‌ | மக்கள்‌ நடுகிலை பிறழ்க்‌ 


- “வெற்றி வேற்கை, ௬௩. 


286 நளவெண்பா [ கவிதோடர்‌ 


தாலும்‌ என்பது, மிக நெருக்கடி ஏற்பட்டு உலககிலை மாறினும்‌, 
நல்லவழியிலேயே ஆட்சிமுறை செலுத்துகின்ற அரசர்கள்‌ தம்‌ 
உயர்ந்த பண்புகளைவிட்டுவிடமாட்டார்கள்‌ என்பதைக்குறித்தது. 
அதுபோன்று, “வேந்தே! நீ வில்‌ வேல்‌ ஆண்மையிற்‌ சிறந்தவனாக 
இருந்தும்‌, தான்‌. மூறைகெடலாகாதென்ற கருத்தினால்‌, தான்‌ 
சூதாடித்‌ தோற்ற நாடு நகரத்தைப்‌ புட்கரன்பால்‌ விட்டுவிட்டுத்‌ 
தன்மனைவி மக்களுடன்‌ காடு நோக்கிப்புறப்படுவ து தகா'தெனக்‌ 
கூறி, அவன்‌ செயலைப்‌ பாராட்டி நகரமக்கள்‌ கூறினாரென்க. 
இழந்தால்‌ பிறழ்ந்தால்‌ இழந்தால்‌ என்பவைகளின்‌ ஈற்று 
உம்மைகள்‌ தொக்கு நின்றன: செவ்வெண்‌. ஓகாரங்கள்‌ இரண்டும்‌ 
ஓழியார்‌ என்னும்‌ பொருள்‌ தருதலால்‌ 'எதிர்மறைப்பொருள்‌- 
செம்மை உரை - உண்மைப்பேச்சு. ்‌ (௫௬) 


நகரமாந்தர்‌, நளனை மறுநாளாவது போகும்படி வேண்டல்‌ 
௨௩௫. வடியேறு கூரிலைவேல்‌ மன்னாவோ உன்றன்‌ 

அடியேங்கட்‌ காதரவு தீரக்‌--கொடி நகரில்‌ 

இன்றிருந்து நாளை எழுந்தருள்க என்றுரைத்தார்‌ 

வேன்றிருந்த தோளான்தாள்‌ வீழ்ந்து. 

(இ-ள்‌.)- (அப்பாலும்‌. . ஈகரமக்கள்‌) வென்று இருந்த 
“தோளான்‌ தாள்‌. வீழ்ந்து - (பகைவரை யெல்லாம்‌) வெற்றி 
கொண்டு. (வீறுபெற்று) இருந்த தோள்களையுடைய நளமன்ன 
னுடைய கால்களில்‌ வீழ்ந்து (வணங்கி), வடி ஏறு கூர்‌ இலைவேல்‌ 
மன்னாவோ-கூர்மைமிக்க இலைபோன்ற வடிவமைந்த வேற்படை 
தாங்கிய... வேந்தனே, உன்‌ அடி.யேங்கட்கு - உன்னுடைய 
தொழும்படியவர்களாகிய எங்கட்கு, ஆதரவு தீர - ஆசை நீங்கும்‌ 
படி, கொடி௩கரில்‌-கொடி நுடங்குகின்ற இந்‌ நகரத்தில்‌, இன்று 
இருந்து நாளை எழுந்தருள்க என்று உரைத்தார்‌ - இன்றைக்கு 
இங்கே யிருந்துவிட்டு காளைக்குச்‌ செல்வாயாக என்று கூறி 
நளனை வேண்டினார்கள்‌. 
க-து.) “வேந்தே! எங்கட்கு உன்பாலுள்ள ஆசை 

நீங்கும்படி. இக்கொடி. பறக்கின்ற ந௩கரத்தில்‌ இன்றைக்கு 
இருந்துவிட்டு நாளைக்குச செல்க' என்னு நகரமக்கள்‌ 
பணிந்து வேண்டினார்கள்‌ என்பதாம்‌. 
(விரை) வடி - கூர்மை. இலை வேல்‌-இலை போன்ற 
அகன்ற வடிவமைந்த வேல்‌, ஆதரவு - ஆசை: விருப்பம்‌. எழுந்து 
அருள்க - புறப்படுக என்னும்‌ பொருள்‌, வென்று இருந்த தோள்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 287 


பகைவரை வென்று வீறு கொண்டிருக்கின்ற தோள்‌. போர்‌ 
னீரர்க்கு, ““கரனிலம்‌ அதனின்‌ உண்டு போரென நவிலின்‌ அச்‌ 
சொல்‌, தேனினும்‌ இனிக்கும்‌” ஆதலின்‌, இவ்வாறு கூறினார்‌. 
2“டீபாரென்ன வீங்கும்‌ பொருப்பன்ன பொலன்கொள்‌ திண்‌ 
டோன்‌: என்றார்‌ கம்பகாடரும்‌. அடியேங்கள்‌ : அடிமை என்னும்‌ 
பண்படியாகப்‌. பிறந்த குறிப்பு வினையாலணையும்‌ தன்மைப்‌ 
பன்மைப்‌ பெயர்‌. ்‌... (௫௪) 


தளன்‌, “இங்கு இருப்போமா?” என்று 
தமயந்தியை வினவல்‌ 


௨௩௬. மன்றல்‌இளங்‌ கோதை முகநோக்கி மாநகர்வாய்‌ 
நின்றுருகு வார்கண்ணின்‌ நீர்கோக்கி--இன்றிங்‌ 
கிருத்துமோ என்றான்‌ இளங்குதலை வாயாள்‌ 
வருத்தமோ தன்மனத்தின்‌ வைத்து. 

(இ-ள்‌.) இளங்குதலை வாயாள்‌ வருத்தமோ தன்‌ மனத்‌ 
இன்‌ வைத்து - (ளமன்னனானவன்‌) மெல்லிய சொற்களைப்‌ 
பேசும்‌ வாயையுடைய தமயந்தி கொண்ட: துன்ப நிலையை 
{வெளிக்குக்‌ காட்டாமல்‌) தன்‌ மனத்துட்கொண்டு, மன்றல்‌ இளங்‌ 
கோதை முகம்‌ நோக்கி-மணந்தங்கிய மெல்லிய கூந்தலையுடைய 
தமயந்தியின்‌ முகவாட்டத்தைப்‌ பார்த்து, மா ஈகர்வாய்‌ - பெறிய 
மாவிந்த நகரில்‌, நின்று உருகுவார்‌ கண்ணின்‌ நீர்நோக்கு - 
கின்றுகொண்டு... (தனக்காக) நைந்து உருகுஇன்ற நகரமக்களின்‌ 
கண்களிலிருந்து பெருக்கெடுத்‌ தோடுகின்ற கண்ணீரையும்‌ 
பார்த்து, இங்கு இன்று இருத்துமோ என்றான்‌ - இவ்விடத்தில்‌ 
(இன்றைக்கு இருப்போமா? என்று தமயந்தியை வினவினான்‌. 

(க-து.  களமன்னன்‌ தமயந்தியின்‌ வருத்தமுற்ற 
முகவாட்ட ததையும்‌, நகரமக்கள்‌ கன க்கரக நெடுங்‌ 
கண்ணீர்‌ உகுத்து வருந்திகிற்கின்‌ ற. நிலையையும்‌ சுண்டு 

_தமயந்‌ தியைநோக்கி, “நாம்‌ இன்றைக்கு இங்கு இருப்போமா?” 


என்னறுகேட்டான்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை.) மன்றல்‌ - மணம்‌. இளமை - ஈண்டு மென்மை 
யைக்‌ குறித்தது, கூந்தலுக்கு மென்மையே கிறந்‌.ததாகவின்‌ 
1. கம்பராமா. இங்கரர்‌ வதை, ௪. ' 

2. கம்பராமா. பூக்கொய்‌, ௧௮. 





288 நளவெண்பா [| கலிதோடர்‌ 


நளமன்னனுக்கு இருகிலை நோக்கிக்‌ கவலை மிகுகின்றது. ஒன்று, 
தமயந்தி தன்னுடன்‌ கொடிய கானத்தில்‌ பஞ்சினும்‌ மெல்லிய: 
அடிகள்‌ கன்ற நடந்து வரவேண்டுமே என ; மற்றொன்று கன்றை 
விட்டு நீங்காப்‌ பசுவைப்போலக்‌ கதறிக்கொண்டு தொடர்ந்து 
வந்து நிற்கின்ற ககர மாந்தரின்‌ துன்பகிலை. இவ்விருவகையினும்‌ 
அவன்‌, என்ன செய்வது?” என்ற கவலை மிக்கானாய்‌, இவ்விரு. 
வரையும்‌, பார்த்து, “நாம்‌ இன்று இருப்போமா? என்று 
தமயந்தியை வினாவினான்‌ என்க. இளங்குதலை வாயாள்‌ வருத்த 
மென்பது, ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகை. 


. இருத்தும்‌ - இருப்போம்‌: தன்மைப்‌ பன்மை வினைமுற்று 
தும்விகுதி, ஈண்டு எதிர்காலங்‌ காட்டி நின்றது. 


1“ றவ்வொ டுகர வும்மைகிகழ்‌ பல்லவும்‌ 
தவ்வொ டிறப்பும்‌ எதிர்வும்‌ டவ்வொடு 
கழிவும்‌ கவ்வோ டெதிர்வும்மின்‌ னேவல்‌ 
வியங்கோள்‌ இம்மார்‌ எதிர்வும்‌ பாந்தம்‌ 
செலவொடு வரவும்‌ செய்யுகிகம்‌ பெதிர்வும்‌ 
எதிர்மறை மும்மையும்‌ ஏற்கும்‌ ஈங்கே” 


என்பது ஈன்னூல்‌ விதியாகலான்‌. (௫௮) 


புட்கரமன்னன்‌, “நளனைக்‌ கொண்டாடுவார்‌ 
கொலைக்குற்றப்படுவர்‌' எனப்‌ பறையறைவித்தல்‌ 
௨௩௭. வண்டாடும்‌ தார்நளனை மாநகரில்‌ யாரேனும்‌ 
கொண்டாடி னார்தம்மைக்‌ கோல்லேன்று- தண்டா 
முரசறைவாய்‌ ' ஆங்கென்றான்‌ முன்னே முனிந்தாங்‌. 
கரசறியா வேந்தன்‌ அழன்று. 


(இ-ன்‌.) அரசு அறியா வேந்தன்‌ - ஆட்சிமுறை தெரியாத: 
புட்கர மன்னன்‌, ஆங்கு முன்னே முனிந்து அழன்று - அந்நகரின்‌ 
மக்கள்பால்‌ மிக்கசினங்கொண்டு (பறையறைவோரை அழைத்து 
வரச்செய்து), மா௩கரில்‌-(எனத்கே உரிமையான ) இந்தப்‌ பெரிய 
நகரத்தில்‌, யாரேனும்‌ - எத்தன்மையோர்களும்‌, வண்டு ஆடும்‌ 
தார்‌ நளனை கொண்டாடினாரை - (தேன்‌ உண்பதற்கு) வண்டுகள்‌: 
ரய து திரிகின்ற மலர்மாலையணிந்த நளனைப்‌ பாராட்டுகின்‌ றவர்‌ 
களை, ஆங்கு - (கொண்டாடிய) அவ்விடத்திலேயே, கொல்‌: 





1. நன்னூல்‌, ௧௪௫. .' 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 289 


என்று - கொலைபுரிகவென மக்கட்கு அறிவித்து, தண்டா முரசு 
அறைவாய்‌ என்றான்‌ - இடைவிடாமல்‌ பறை முழக்கிக்‌ கூறுவா 
யாக என்று கட்டளையிட்டான்‌. | 


(க-து.) புட்காமன்னன்‌, முரசறைவோனை அழைத்து 
வரச செய்து, “நகரமக்களில்‌ எவராயிருப்பினும்‌, (களைக்‌ 
கொண்டாடுபவர்களைக்‌ கொல்க' எண்ணு கூறிப்‌ பறைமுழக்கி 
அறிவிப்பாயாக” என்று கட்டளையிட்டான்‌ என்பதாம்‌. - 


“.(வி-ரை.) வண்டு. ஆடுதல்‌ - தேனுண்பதற்குப்‌ பறந்து 
வண்டு திரிதல்‌. : அதையுடைய நளனென்பதனால்‌, மக்களை அன்‌ 
பால்‌ இழுக்கப்பெற்ற நளனென்பது குறிப்பு. கொண்டாடுதல்‌ - 
அன்பாகப்‌ பாராட்டுதல்‌. கொளல்‌. என்று - கொல்க. என: 
கொல்க என்று கட்டளையிடுவது, ககரப்‌ பொதுமக்கட்கள்‌ றி 
அதை நிறைவேற்றும்‌ கொலைக்‌ காவலர்கட்கு. என்றும்‌ கொள்க. 
ஆங்கு - கொண்டாடப்படுகின்ற அந்த இடம்‌. முன்‌ : இடப்‌ 
பொருள்‌ குறித்த ஏழாம்‌ வேற்றுமை உருபு. முனிந்து அழன்று 
என்பன, அனத்து... என்னும்‌ பொருளன: ஒருபொருட்‌ பன்‌ 
மொழி; மீமிசை ஞாயிறு, புனிற்றிளங்கன்று என்பனபோல. 
ஆங்கு என்பதை ஈரிடங்களிலும்‌ கொண்டு. பொருள்‌ கூறப்‌ 
பட்டது. ர்‌ (௫௯) 


பறையொலிகேட்ட நளன்‌ வருத்தமடைதல்‌ 


௨௩௮. அறையும்‌ பறையாவம்‌ கேட்ட ழிந்து நையும்‌ 
_பிறைநுதலாள்‌ பேதைமையை நோக்கி--முறுவலியா 
இந்நகர்க்கீ தென்பொருட்டா வந்த தெனஉரைத்தான்‌ 
மன்னகற்றும்‌ கூரிலைவேல்‌ மன்‌. 

.6இ-ள்‌.) மன்‌ அகற்றும்‌ கூர்‌ இலைவேல்‌ மன்‌ - பகை வேம்‌ 
தர்களைப்‌ போரில்‌ ஓட்டுகின்ற கூர்மையான இலைவடிவமைந்த 
வேற்படையையுடைய நளமன்னன்‌, அறையும்‌ பறை அரவம்‌ 
கேட்டு - (இவ்வாறு) அடிக்கப்படுகன்ற பறை அறிவிப்பின்‌ ஒலி 
கேட்டு, அழிந்து நையும்‌ - மனமுடைந்து வருந்துகன்ற, பிறை 
நுதலாள்‌ பேதைமையை நோக்கி - மூன்றாம்‌ பிறையை யொத்த 
சிறிய நெற்றியையுடைய தமயந்தியின்‌ அறியாத்‌ தன்மையை 
அறிந்து, முறுவலியா.- புன்னகைகொண்டு, இந்நகர்க்கு - இந்த 
நகர மக்களுக்கு, ஈது என்‌ பொருட்டா. வந்தது என உரைத்‌ 
“தான்‌ - இக்‌ கொலைத்தண்டனை அறிவிப்புத்‌ துன்பம்‌ என்‌ காரண 
மாக வந்ததென்று கூறினான்‌. க்‌ 

௩-19 


290 நளவெண்பா [ கலிதொட்ர்‌ 


(க.- து.) நளமன்னனானவன்‌; நளன்‌ தன்னைக கொண்‌ 
டாடினர்‌ தம்மைக்‌ கொல்‌' என்று கூறி அடிக்கப்பெற்ற 
முரசொலி கேட்டு, “இக்‌ ஈகர மாந்தர்க்கு என்னால்‌ இக 
கொடி யகிலை கேர்க்த'ென வருந்தக்‌ கூறினான்‌ என்ப தாம்‌- 

(வி- ரை.) பறையரவங்‌ கேட்டதும்‌ தமயந்தி மிக வருத்த 
முற்றாள்‌. அதன்‌ காரணத்தை உற்றுணராது வருந்தியதைம்‌ 
“பேதைமை என்றார்‌. பேதைமையாவ து காரணக்‌ தெரியாமல்‌ 
வருந்தும்‌ தன்மை. அதற்காக ௩ளன்‌ புன்சிறிப்புற்று, “பெண்ணே! 
இஃது ஏனைய எவராலும்‌ நேர்ந்த பிழையன்று; என்னால்‌ நிகழ்ச்‌ 
ததே,' என்று இரங்கிக்‌ கூறினான்‌ என்க. முறுவலித்தல்‌ ஒரு 
சொல்‌, அழுக்காறு என்பது போல. முறுவலீயா : செய்யா என்‌ 
னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. மன்‌ - மன்னர்‌. அகற்றல்‌ 2 
வெளிப்போக்கு தல்‌. கூர்‌ இலை: இருபெய்சொட்டு? “வேல்‌ மன்‌- 
உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை. மன்‌ : அரசு, அமைச்சு 
வேந்து பப்ப அதவ வப உயர்‌ திணைக்கண்‌ வந்த பண்புப்‌ பெயர்ச்‌ 
சொல்‌. ப 


நளன்‌, மனைவி மக்களுடன்‌ நகரைவிட்டு நீங்குதல்‌ 
௨௩௯: தன்வாயின்‌ மென்மொழியே தாங்கினான்‌ ஓங்குநகர்ப்‌ 
போன்வாயில்‌ பின்னாகப்‌ போயினான்‌... முன்னான 
பூமகளைப்‌ பாரினோடூம்‌ புல்லினான்‌ தன்மகனைக்‌ 
கோமகளைத்‌ தேவியோடூம்‌ கோண்டு. 


(இ-ள்‌.) .மூன்காளில்‌ பூமகளை பாரினொடும்‌ புல்லினான்‌ - 
இதற்கு முந்தின நாளில்‌ மலாமகளாகிய இலக்குமியை நிலமக 
னொடு தழுவிக்‌ கொண்டிருந்தவனான நளமன்னன்‌, தன்‌ மகனை 
கோமகளை தேவியொடும்‌ கொண்டு - தன்‌ புதல்வனையும்‌. அரசி 
யாகிய தன்‌ புதல்வியையும்‌ தன்‌ மனையாளாகிய தமயக யுட்ன்‌ 
அழைத்‌ துக்கொண்டு, தன்‌ வாயில்‌ மென்மொழியே தாங்கினான்‌ - 
(அவ்வாறு கூடி அழுதுகொண்டு நின்ற ஈகர மக்கட்குத்‌) தன்‌ 
வாயினால்‌ . இனிய சொற்கூறித்‌ தேற்றுபவனாய்‌, ஓங்கு நகா்‌ 
பொன்‌ வாயில்‌ - சிறப்பால்‌ உயர்ந்த மாவிந்த மாநகரின்‌ பொன்‌ 
னாலான கோபுர வாசலான து, பின்‌ ஆக போயினான்‌ - பு 
இருக்கும்படி கடந்து நடந்து சென்றான்‌. 

(௧ து.) - களமன்னனானவன்‌, கன்‌ மக்களையும்‌ மனை 
யானையும்‌: அழைத துக்கொண்டு, தன்பொருட்டு வருக்‌ இய 
“நகரமக்கட்கு. இனிய. சொற்கள்‌ பல கூறி, நகரின்‌ பொன்‌ 
வாசலை விட்டுக்‌ கடந்து நடந்து சென்றான்‌ பதட்டம்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 298 


(வி-ரை.) £தன்‌ வாயில்‌ மென்‌ மொழியே தாங்கினான்‌” 
என்பது, நகர மாந்தர்‌ அழுது தொடர்ந்துவரப்‌ புட்கரன்‌ சின்‌ 
கொண்டு, “நளனைக்‌ கொண்டாடினவர்களைக்‌ கொல்‌” என்லு 
கட்டளையிட்டுப்‌ பறையறைவித்தவுடன்‌, மிக மனக்‌ கலக்கமுற்ற,, 
நகரமக்கட்குத்‌ . தானும்‌. வருத்தமுறாமல்‌ .. முகமலர்ச்சி காட்டி 
அவர்களிடம்‌. மெல்லிய. இனிய சொற்களைக்‌ கூறித்‌ தேறுதல்‌ 
கூறிச்‌ சென்றான்‌ என்பதாம்‌. ‘மென்‌ மொழியே தாங்கினான்‌” 
என்பதில்‌, தாங்கினான்‌: முற்றெச்சம்‌. பொன்‌ வாயில்‌: 
பொன்னால்‌ அமைக்கப்பட்ட நகரக்‌ கதவு. பின்னாக - தனக்குப்‌: 
பின்புறமாயிருக்கச்‌ சென்றானென்று விரைந்து சென்றதைக்‌ 
குறித்ததாயிற்று. முன்னரும்‌ . ‘சடைச்‌ . செந்நெல்‌ பொன்‌ 
விளைக்கும்‌ தன்னாடு பின்னா' என்று கூறியதை நோக்குக. முன்‌ 
காள்‌ - சூதாடுவதற்கு முந்தின காலம்‌ என்னும்‌ பொருளது. 
பொன்மணி முதலிய இயங்கியற்‌ செல்வங்களும்‌, பல்வகை நரடு 
களில்‌ தன்‌ ஆட்சி முறை நிலவ நின்றதாகலின்‌, அந்நாடுகளின்‌ 
உரிமையான . நிலையியற்‌ செல்வங்களும்‌. பெற்றிருந்ததையும்‌ 
குறிப்பிட்டுப்‌ “புல்லினான்‌' என்றார்‌. கோமகள்‌ - அரச குமாறீ; 
பீன்‌ பிறந்த பெண்மகவு ஆகலானும்‌, இச்‌ செல்வமெல்லாம்‌ 
இழக்கக்‌ கொடுங்கானில்‌ செல்லும்‌ தன்மை இம்‌ மகவுக்கும்‌ 
வந்ததே என்னும்‌. இரக்கக்‌ குறிப்புத்‌ தோன்றவும்‌ கோமகள்‌” 
என்ற. சொற்பெய்துரைத்தார்‌. தேவி - மனையாள்‌ : தெய்வத்‌ 
தன்மையுடையாள்‌. கொண்டான்‌ குறிப்பறிவாளாய்த்‌ தற்காத்‌. 
“துத்‌ தற்கொண்டானைப்‌ பேணித்‌ தகை சான்ற சொர்காத்துக்‌. 
கொடுங்‌ கானஞ்‌ செல்வதற்கு முன்னின்றாளாகலான்‌, தமயந்தி 
யைத்‌ “தேவி” யென்ற சொல்லாற்‌ குறித்துரைத்தனர்‌. (௬௧3 

நளன்‌ பிரிந்த நகரம்‌, பொலிவிழந்து இருந்ததெனல்‌ 
௨௪௦. கொற்றவன்பால்‌ செல்வாரைக்‌ கொல்வான்‌ முரசறைந்து. 
வேற்றியோடூ புட்கானும்‌ வீற்றிருப்ப--முற்றும்‌ 
இழவு படூமாபோல்‌ இல்லங்கள்‌ தோறும்‌ 
குழவிபால்‌: உண்டிலவே கொண்டு. 

(இ-ள்‌.) கொற்றவன்பால்‌ செல்வாரை - ஈளமன்னனிடத்‌ 
திற்‌ போகும்‌ மக்களை, கொல்வான்‌ முரசு அறைந்து- கொல்லும்‌ 
படி. முரசறைந்து . அறிவித்து,.. வெற்றியொடு. புட்கரனும்‌ வீழ்‌: 
றிருப்ப - வெற்றிமிக்கானாய்ப்‌ புட்கர வேந்தன்‌ (அரியணையில்‌) 
செருக்குடன்‌ இருக்க; முற்றும்‌ இழவுபடுமா போல்‌ - அந்நகரம்‌. 
முழுவதும்‌ இழவு உண்டான 'துன்பத்தைப்போல, இல்லங்கள்‌ 
தோறும்‌ - வீடுகளிலெல்லாம்‌, குழவிகொண்டு பால்‌ உண்டில - 


EN 


295 நளவெண்பா [கலி தாடர்‌ 


இளங்கு ழந்தைகளும்‌ ஏற்றுத்‌ தம்‌ தாய்மாரிடத்துப்‌ பால்‌ உண்ணா 
மல்‌ வருந்தின. i 


(கத): ஈளமன்னன்பால்‌. .... செல்கின்றவர்கக£க்‌ 
கொல்லும்படி முரசறைந்து அறிவித்துப்‌, புட்காமனனன்‌ 
அரியணையில்‌ செருக்குடன்‌ இருக்க, நகரில்‌ எல்லா 
இல்லங்களும்‌ இழவுபோல்‌ துன்பம்‌ மிக்கு இருந்தன, 
குழந்‌ைதகளும்‌ பாலுண்ணாது வருந்தின என்பதாம்‌. 


... (வி-ரை.). கொல்வான்‌: வான்‌ - விகுதிபெற்ற வினை 
யெச்சம்‌, புட்கரனும்‌ என்பதில்‌ உம்மை, அவன்‌ சார்பாக 
உள்ளார்களும்‌ எனக்‌ : குறித்தலால்‌, இறந்ததுதழீஇய எச்ச 
வும்மை. இழவுபடுதல்‌ - இறந்தவர்‌ குறித்து வருந்துதல்‌. நள மன்‌ 
னன்‌ ஈகரைவிட்டு நீங்கியபோது நதரமக்களின்‌ வீடுகள்தோறும்‌ 
மகிழ்விழந்து தமக்குரிய உறவினர்‌ இறந்தால்‌ எவ்வளவு-கவன்று 
துன்புறுவரோ ? அவ்வளவு கவன்று : உணவுண்ணாது கூட 
வருர்தினாராதலால்‌. “இழவு படுமாபோல்‌ இல்லங்கள்‌ தோறும்‌” 
என்றார்‌. குழந்தைகளின்‌ தாய்மார்‌, நளன்‌ பிரிந்து ஈகரைவிட்டுச்‌ 
செல்வதை எண்ணி யெண்ணி உணவு கொள்ளாமலும்‌ நீர்கூட 
அருந்தாமலும்‌' அழுதவண்ணமாய்‌ இருந்தனராதலின்‌, அவர்‌ 
களிடம்‌ பால்‌ எவ்வாறு சுரக்கும்‌? எனவே, குழந்தைகட்குப்‌ 
பால்‌ இல்லாததால்‌ பிள்ளை தாய்‌ முகம்‌ நோக்கி அழுதவண்ண, 
மாக இருந்தன. அதனை ஆசிரியர்‌ தற்குறிப்பேற்ற அணியாகக்‌ 
“குழவி பால்‌ உண்டில” என்றார்‌. 
(௫ 
அயோத்தியேந்தல்‌ ஈகரைவிட்டு நீங்கிக்‌ காட்டுக்குச்‌ செல்‌ 
லுங்கால்‌, அந்நகரமக்கள்‌ வருந்திநின்ற நிலையை அவர்கள்‌ கூற்‌ 
முகக்‌ கம்பர்‌ காட்டும்‌ ஓவியம்‌ இன்புறற்பாலது; இதனோடு ஓத்த 
கருத்துடையது; அதனைப்‌ படித்து இதனோடு ஒப்புணர்தற்கு 
சண்டுக்‌ குறிக்கின்றாம்‌ 3 
 ரண்செய்த பாவம்‌ உளதென்பார்‌ மாமலர்மேல்‌ 

பெண்செய்த பாவம்‌ அதனிற்‌ பெரிதென்பார்‌ 

புண்செய்த கெஞ்சை விதியென்பார்‌ பூதலத்தோர்‌ 

கண்செய்த பாவம்‌ கடலிற்‌ பெரிதென்பார்‌” 


என்பதாம்‌. இப்பாடல்‌ நகரமக்கள்‌ அளவிறந்த அன்புகாட்டி, 


2 குடி தநீஇக்‌ கோலோச்சும்‌ மாநில. மன்னன்‌ 
'அடிதழீஇ நிற்கும்‌ உலகு” 


1. கம்பராமா. நகர்‌ நீங்கு? ௧௦௫. 2. திருக்குறள்‌, ௫௮௬௪௫௪. 


rina 


காண்டம்‌] ': மூலமும்‌ உரையும்‌ 293 


என்னும்‌ பொய்யாமொழியின்‌ மெய்ம்மையை மெய்ப்பித்தவா: 


அறிக. லட்‌ (௬௨3 


மக்கள்‌ இருவரும்‌, தம்தந்தை தாயரை பத 
நோக்கிக்‌ கூறுதல்‌ த்க்‌ 


௨௪௧, சந்தக்‌ கழல்தா மரையும்‌ சதங்கையணி 
பைந்தளிரும்‌ நோவப்‌ பதைத்துருகி- எந்தாய்‌ 
வடக்தோய்‌ களிற்றாய்‌ வழியான தேல்லாம்‌ 
கடந்தோமோ என்றார்‌ கலழ்ந்து. 


(இ-ள்‌) (இவ்வாறு நகரமக்கள்‌ வருந்த : ஈளன்‌ தன்‌ 
மனை விமக்களுூடன்‌ வழிநடந்து சென்றான்‌ ; அப்போது மக்கள்‌ 
இருவரும்‌ நளனை நோக்கி) சந்தகழல்‌ தாமரையும்‌ - அழகு. 
பொருந்திய வீரகண்டையை அணிந்த தாமரை மலர்போன்ற: 
அடிகளும்‌, சதங்கை. அணி பைந்தளிரும்‌ - பாதகிண்கணியை 
அணிந்துள்ள. கால்களும்‌, நோவ பதைத்து உருகி - (வழிநடக்க. 
லாற்றாது) வருந்தியதனால்‌ உடல்துடித்து நைந்து, எம்‌ காய்‌- 
என்‌ (அருமை) அன்னையே !, வடம்தோய்‌ களிற்றாய்‌ - கச்சைக்‌ 
கழிறு கழுத்தில்‌ கொண்டிருக்க்ற ஆன்ாயானையை உடையா 
தந்தையே / (என்று. தாய்‌ தந்தையரை அழைத்து), கலுழ்ந்து - 
அழுதுகொண்டு, வழி:ஆன து எல்லாம்‌ கடந்தோமோ என்றார்‌ - 
நாம்‌ கடந்து செல்லவேண்டிய வழிகளையெல்லாம்‌ தாண்டிவந்து 
விட்டோமா? என்று கேட்டார்கள்‌. ்‌ 
(௧ - து.) களன்‌. தண மனைவிமககளோடு காடு 
நோக வழிநடந்து செல்லுங்கால்‌ . மக்கள இருவரும்‌: 
நடக்கலாற்றாமல்‌ “என்‌ காயே, தந்தையே என்றூ 
அழைத்து, “நாம்‌ செல்லவேண்டிய வழிகளையெல்லாம்‌. 
கடந்து வந்துவிட்டோமா?' என வினவினார்கள்‌ என்பதாம்‌... 


(வி- ரை.) £சந்தகழல்‌ - தாமரை என்ற தொடரினால்‌.. 
வீரக்கமலணிவது ஆடவராதலால்‌, இங்கே ஆண்மகவையும்‌, : 
“சதங்கையணி பைந்தளிர்‌” என்ற தொடரினால்‌, பாதகிண்‌ ணி 
அணிவது பெண்களா தலால்‌, பெண்‌ மகவைய . உணர்த்தினார்‌... 
தாமரைபோன்‌ ற அடியைத்‌ தாமரை எண்‌ .்‌, தளிர்போன்ற 
அடியைத்‌ தளிர்‌ என்றதும்‌ உவம ஆகுபெயர்கள்‌. செம்மையும்‌: 
மென்மையும்‌ நோக்கித்‌ *தாமரையும்‌, பைந்தளிரும்‌” என்றார்‌. 


மக்கள்‌ இருவரும்‌ முன்பின்‌ கடக்தறியா தவர்‌ ; வெயிலின்‌. 
கொடுமை கண்டறியாத செல்வக்‌ குழந்தைகள்‌. இவர்கள்‌, சிறிது 


294 நளவெண்பா -[கலிதொடர்‌ 


தொலை நடந்து சென்றவுடன்‌, “வழிகளையெல்லாம்‌ கடந்து காம்‌ 
வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோமோ?' என வினவினார்‌. 
அவர்தம்‌ மெல்லிய. இயற்கைத்‌ தன்மை இதனால்‌ விளக்கப்‌ 
பெற்றது. 


தாய்‌ சொற்றாங்கிக்‌ கானகோக்குத்‌ தன்‌ மனையாளும்‌ தன்‌ 
இளவல்‌ இலக்குவனும்‌ உடன்போத அயோத்தி ஏந்தல்‌ சென்ற 
போது சனகள்‌ மகள்‌ கை, தன்‌ காதற்‌ கணவனை நோக்கித்‌ தம்‌ 
ககரவாயிலைவிட்டு வெளிவந்தவுடன்‌ “எது காடு? வந்துவிட்‌ 
டோமா ?£ என வினவினளாகக்‌ கம்பர்‌ தரும்‌ காவிய ஓவியமும்‌ 
இதனோடு ஓத்த கருத்தாயிருத்தலால்‌ கண்டு மகிழற்கு ஈங்கே 
தருகின்றோம்‌ : 

*£ அண்டநகர்‌ ஆரையொடு வாயிலக லாமுன்‌ 
யாண்டையது கான்‌?” 

என்பது காண்க. 
்‌ காவிரிப்பூம்பட்டினத்து வணிகர்குலத்‌ தோன்றல்‌ கோவ 
ன்‌, ஊழால்‌ தன்‌ மனைதுறந்து, கணிகை வழியொழுகித்‌ 
தன்‌ குலமுதல்வர்கள்‌ ஈட்டித்தந்த குன்‌ றனைய கொழுநகிதியெல்‌ 
லாம்‌ தொலைத்துத்‌ தன்‌ மனைவி கண்ணகியாரொடு மதுர 
நோக்கிச்சென்று ஆங்கே சிலம்பு விற்றுச்சென்‌ ற பொருளெல்லாம்‌ 
மீட்டும்‌ பெற எண்ணிக்‌ கால்நடையாக வழிக்கொண்டு சென்ற 
போது, கண்ணகியார்‌ தம்‌ காதற்கணவன்‌ கோவலனாரை நோக்கு, 
“மதுரைக்கு வந்துவிட்டேமோ?' என்று வினவியதாக இளற்‌ 
கோவடிகளார்‌ காட்டும்‌ செஞ்சொற்‌ சித்திரக்‌ கருத்தும்‌ இவை 
களை ஒத்த தன்மைத்தாகலின்‌ அதனையும்‌ காண்க: 


2£ இறுங்கொடி நுசுப்போ டினைந்தடி வருந்தி 
ததத டன்ன சக்க க வடட 
ஆறைங்‌ காதம்ஈம்‌ அதல்நரட்‌ டும்பர்‌ 
நாறைங்‌ கூந்தல்‌ நணித்து.” 


-.. எம்‌ தாய்‌ - எம்முடைய தாயே என்பதன்றி எம்‌ தந்தையே 
என்று நளனையே விளித்தனராகக்‌ கொள்ளலுமாம்‌. வடம்‌- 
யானைக்கழுத்திடு கயிறு. களிற்றான்‌ - களிற்றையுடையவன்‌. 
இங்கே விளி வேற்றுமையால்‌ ஆன்‌, அயாயிற்று. வழியான து 
எல்லாம்‌ என்பதில்‌ அது பகுதிப்பொருள்‌ விகுதி. அல்லது 
இருமை பன்மை மயக்கமாகக்‌ கொள்க. (௬௩) 





3. கம்பராமா; உருக்காட்டு: ௬௧. 2. சிலப்‌. ௧௦ : ௩௮-௫௩. 


காண்டம்‌] மூலமும்‌. உரையும்‌ 995. 


நளன்‌ வருந்துதல்‌ - 6, 
is OE a 2 த்‌ > வ்‌ த ்‌ ்‌ ட்‌ 
௬௪௨. தூயதன்‌ மக்கள்‌ துயர்நோக்கிச்‌ சூழ்கின்ற 
மாய விதியின்‌ வலிநோக்கி- யாதும்‌ 
தேரியாது சித்திரம்போல்‌ நின்றிட்டான்‌ சேம்மை 
புரிவான்‌ துயரால்‌ புலர்ந்து. 

இ-ள்‌.) செம்மை புரிவான்‌ - நல்லறஞ்‌ செய்பவனான ஈள. 
வெந்தனானவன்‌ (இவ்வாறு வினவின தன்‌ மக்களுற்ற அளவு 
கடந்த வருத்தத்தினால்‌. திகைத்து). தூய தன்‌ மக்கள்‌. துயர்‌ 
நோக்‌ - களங்கமற்றவரான தன்‌. மக்களின்‌ இத்துன்பத்தைக்‌ 
கண்டு, சூழ்கின்ற மாயவிதியின்‌ வலிநோக்கி - தொடர்ந்து வரு 
இன்ற வஞ்ச வினையின்‌. வலிமையையும்‌ பார்த்து, புலர்ந்து 
யாதும்‌ தெரிபாது சித்திரம்போல்‌ நின்றிட்டான்‌ - (சொல்வது) 
ஒன்றுந்‌ தோன்றாமல்‌ வாட்டமுற்று எழுது சித்திர உருவம்‌ 
போல்‌ அசைவற்று கின்றான்‌. 

(க - து.) செம்மைபுரிபவனான களமனனன்‌, இவ 
வாறு. வருந்துகின்ற தன்‌ மக்களின்‌. அன்பததையும்‌ மாய 
அிஇயின்‌ வன்கொடுமையையும்‌ எண்ணி, ஒனணுஞு சொல்ல 
லாற்றாமல்‌ வருந்‌இச்‌ ௪. கஇரம்போல்‌ அசைவற்று நின்றான்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) தாயமக்கள்‌ - கள்ளங்‌ கவடற்ற உள்ளத்தை 
யுடைய மக்கள்‌. பிள்ளைமைத்‌ தன்மையின்‌ இயற்கையை உரைத்த 
வாறாம்‌. துயர்‌ - தாங்கலாற்றாத வருத்தம்‌. துயரம்‌ என்னும்‌ 
பண்புப்பெயர்‌, ஈறுகுறைந்து நின்றது. மாயவிதி - வஞ்சமுடைய 
ஊழ்‌. வஞ்சமாவது நுகர்வோனுக்குத்‌ தெரியாதவாறு. அதன்‌ 
பயனைத்‌ தந்து துன்புறுத்துதல்‌. இதனை, 

*: ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 
சூழினும்‌ தானமுர்‌ துறும்‌்‌ 
என்னும்‌ தேவர்‌ திருமறையானும்‌ அறிக. சித்திரம்போல்‌ நிற்றல்‌. 
சுவரில்‌ எழுதிய சித்திரம்‌ ஆடாது அசையாது நிற்றல்போல்‌ 
உணர்வழிந்திருத்தல்‌. தன்‌ மக்கள்‌ அடைந்த துன்பம்‌ - குழலி 
னும்‌ யாழினும்‌ இனிய இக்குரல்‌ - நடந்தறியா நற்புதல்வர்தம்‌ 
கால்கள்‌-இவைகளைக்‌ கேட்டும்‌ கண்டும்‌ வருந்தியதைச்‌ சித்திரம்‌ 
போல்‌ நின்றிட்டான்‌' என்றார்‌. நின்றிட்டான்‌ : தெரிநிலைவினை 





296 நளவெண்பா [கலிதோடர்‌ 


முற்று. இதில்‌ நின்றிடு என்பது பகுதி. செம்மை - அழும்‌. 
செம்மை: நேர்மை, சிறப்பு என்னும்‌ பொருளுடையது, அஃது 
ஈண்டு நேர்மையுடைய அறத்தை உணர்த்தலால்‌ குணவாகு 
பெயர்‌. முன்னரும்‌, “இத மதிக்குடைக்க்ச்‌ செம்மை அறம்‌ 
கிடப்ப” என்றார்‌. புரிதல்‌ - செய்தல்‌. புரிதல்‌ . என்பதற்குத்‌ 
திருக்குறளரையில்‌. *எப்பொழுதுஞ்‌ சொல்லுதல்‌' என்றார்‌ 
பரிமேலழகர்‌ (திருக்‌ ; ௫). அவ்வாறு கொண்டு அறத்தை இடை 
விடாது நினைத்தும்‌ சொல்லியும்‌ செய்பவன்‌ என்றுபொருள்‌ 
கூறலும்‌ பொருந்தும்‌. (௬௫) 


நளன்‌, தமயந்தியைக்‌ குழந்தைகளுடன்‌ குண்டிளபுரத்துக்குப்‌ 
போகும்படி கூறல்‌ 
௨௪௩. காதல்‌ இருவரையும்‌ கோண்டு கடுஞ்சுரம்போக்‌ 
கேதம்‌ உடைத்திவரைக்‌ கோண்டூநீ-— மாதராய்‌ 
வீமன்‌ திருநகர்க்கே மீளேன்றான்‌ விண்ணவர்மூன்‌ : 
தாமம்‌ புனைந்தாளைத்‌ தான்‌. . . 


(இ-ள்‌) (ஈளவேந்தன்‌) விண்ணவர்முன்‌ தாமம்‌ புனைந' 


தாளை - தேவர்களுக்‌ கெதிராகத்‌ தனக்கு மணமாலை கூட்டிய 


தமயந்தியை (கோக்க), மாதராய்‌ - பெண்ணே, காதல்‌ இருவரை 


யும்‌ கொண்டு - இவ்வன்புமக்கள்‌ இருவரையும்‌ நாம்‌ அழைத்துக்‌. 


கொண்டு, கடும்சுரம்‌ போக்கு ஏதம்‌ உடைத்து - கொடிய பாலை 


நிலப்‌ பெருவழியில்‌ செல்லுதல்‌ வருத்தத்தைத்‌  தருவதாம்‌ . 


(ஆதலால்‌), நீ இவரைக்‌ கொண்டு வீமன்‌ திருககர்க்கு மீள்‌ என்‌ 
ரன்‌ - நீ இம்மக்களை அழைத்துக்கொண்டு உன்‌ தந்தையாகிய 
வீமனுடைய சிறந்த நகரத்துக்குச்‌ செல்வாயாக என்று 


க-து.) களன்‌ தமயந்தியை கோக்க, (பெண்ணே. 


மக்கள்‌ இருவரையும்‌ நாம்‌ . அழைத்‌ துக்கொண்டு பாலை 


வனப்‌ பெருவழியில்‌ செல்வது , அனபம்‌ கருவ தாகும்‌; 


எனவே, நீ இவர்களை அழைத்துக்கொண்டு உன்‌ தந்ததை 


ஊருக்குச்‌ செல்வாயாக” என்று கூறினான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) காதல்‌ இருவர்‌ என்னும்‌ தொகைக்‌ குறிப்பு. 


ஒன்றோழி பொதுச்சொல்‌, ஈண்டு ஈளன்‌ புதல்வர்களைக்‌ குறித்தது. 


கடுஞ்சுரம்‌ - கொடுமையா ய பாலைகில வழி; பாலை நிலம்‌ 
- நீரும்‌ நிழலும்‌அற்ற வெப்பமே குடிகொண்டிருக்கும்‌  வன்னிலம்‌ 


119 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ இதில்‌ 


இதனை வள்ளுவர்‌, *வன்பால்‌” என்றார்‌. இளங்கோவடிகள்‌, சிலப்‌ 
பதிகாரக்‌ காவியத்தில்‌, முல்லை நிலமும்‌ குறிஞ்சி நிலமும்‌ மழை. 
யின்மையால்‌ அவைகளில்‌ வளமை குன்றிச்‌ செடியும்‌ கொடியும்‌ 
செழிப்பின்றித்‌ தீய்ந்து மென்மை கெட்டு வன்மையாவதையே 
பாலை என்பர்‌. 


“முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ முறைமையில்‌ திரிந்து - 
நல்லியல்‌ பிழந்து நடுங்கு துயர்‌ உறுத்துப்‌ 
பாலை என்பதோர்‌ படிவங்‌ கொள்ளும்‌? 


இதனைச்‌ சேரமான்‌ பெருமாணாயனார்‌ தாம்‌ அருளிய ஒருவார்‌ 
மும்மணிக்‌ கோவைக்கண்‌, 


மழை, வரல்முறை யறியா வல்வெயிற்‌ கானம்‌” . 
எனவும்‌, 


சரனிலம்‌ வாய்க்கொண்டு ஈன்னீர்‌ அறமென்று தப ்‌.. 
'வேனிலஞ்‌ செல்வன்‌ சுவைத்துமிழ்‌ பாலை” 


என; நம்மாழ்வாரும்‌ பிறசான்றோர்களும்‌ இதன்‌ கொடுமையைம்‌ 
பலபட நவின்று,படிப்பார்க்குப்‌ பாலையினும்‌ இன்பங்‌ காணுமாறு 
புனைந்துரைப்பர்‌. அகப்பொருள்‌ துறையில்‌ “உடன்‌ போக்‌'கென 
ஒன்றமைத்து, அதுகாலைப்‌ பாலைநிலக்‌ கொடிய கானிற்‌ செல்‌ 
வதைப்‌ பல கிளவிகளினால்‌ அமைத்துக்‌ கூறுவர்‌; அவைகளே” , 
யெல்லாம்‌ ஈண்டுரைப்பிற்‌ பெருகும்‌: அவ்வநீநூல்களுட்‌ காண்க. 
இவ்வளவு கொடுமையுடையதை உணர்ந்தே, “போக்கு ஏதம்‌”. 
என்றார்‌. . திரு நகர்க்கு - அழகிய நகர்க்கு, அல்லது செல்வமிக்க 
நகர்க்கெனப்‌ பொருள்‌ கொள்க. இது வேற்றுமை மயக்கம்‌. 
மீளுதல்‌ - செல்லுதல்‌ என்னும்‌ பொருள்‌; இலக்கணை வழக்கு? 
தாமம்‌ - மணமாலை. புனைந்தாள்‌: இறந்தகால வினையாலணையும்‌: . 
பெயர்‌. தான்‌: அசைச்‌ சொல்‌. (௬௫) 


தமயந்தி அதற்கு மறுமொழி கூறல்‌ 
௨௪௪. குற்றமில்‌ காட்சிக்‌ குதலைவாய்‌ மைந்தரையும்‌ 
பேற்றுக்‌ கோளலாம்‌ பேறலாமோ-கோற்றவனே 
கோக்கா தலனைக்‌ குலமகளுக்‌ கேன்றுரைத்தாள்‌ 
நோக்கால்‌ மழைபோழியா நொந்து. 





1. சிலப்‌. கக : ௬௫-௬. 2. திருவாரூர்‌ மும்‌: ௧௬. 
9, திருவாய்மொழி, திருவிருத்தம்‌, ௨௬. 


298. கள வெண்பா [கலவி தாடர்‌ 


ட (இஃள்‌.) (இவ்வாறு. மக்களை அழைத்துக்கொண்டு போகு. 
மாறு கூறிய நளனைத்‌ தமயந்தி கோக்க), கொற்றவனே-வெற்றி 
யுடைய. அரசே!, குற்றம்‌ இல்‌ காட்‌ - குறைகாணலாகாத்‌ 
தோற்றமும்‌, குதலைவாய்‌ - திருந்தாத இளஞ்‌ சொற்கள்‌ பேசும்‌ 
வாயையும்‌ உடைய, மைநீதரையும்‌ பெற்றுக்‌ கொளல்‌ -ஆம்‌ 5 
குழந்தைகளையும்‌ (ஒருத்தி இழந்தால்‌ மீண்டும்‌ கணவன்‌ இருந்‌ 
தால்‌)பெறலாகும்‌, குலமகளுக்கு கோ காதலனைப்பெறல்‌ ஆமோ- 
கற்புடைய மனையாளுக்குச்‌ சிறந்த கணவனை இழந்துவிட்டால்‌ 
பின்னே எந்தக்‌ காலத்தும்‌ அவனைக்‌ கூடி வாழ மூடியுமோ?. 
என்று - என, நோக்கான்‌ மமை.பொழியாகொந்து உரைத்தாள்‌ - 
கண்களினின்றும்‌ மழைத்தாரை3போல்‌ கண்ணீர்‌ வடித்து அழுது* 
கொண்டு நின்று வருந்திக்‌ கூறினாள்‌. 


(க es து.) இவ்வாறு கூறிய நள னுக்குத தமயந்தி 
யானவள்‌, “கொற்றவ! ஒருக்‌இ தன்‌ மக்களை இழந்துவிட 
கேரின்‌, மீண்டும்‌ கணவனிருந்தால்‌ பெறமுடியும்‌; ஒரு 
கற்புடையவளுக்குக்‌ தன்‌ கணவனை இழந்தால்‌ மீண்டும்‌ 
அவனை அடைந்து வாழுதல்‌ கூடுமோ?” என்று. அழுது 
சொண்டு கூறினாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) குற்றம்‌ இல்‌ காட்சி - தோற்றத்தால்‌ பார்த்‌ 
தார்க்கு மகிழ்வூட்டும்‌ இயற்கை. குழந்தைகளைக்‌ காண்பவர்‌ 
எவர்க்கும்‌ கண்டவுடன்‌ இன்ப அன்பு உண்டடமாதலின்‌, அதனைக்‌ 
“குற்றமில்‌ காட்சி! என்றார்‌. 

**செறுநரும்‌ விழையும்‌ செயிர்‌ இர்‌ காட்சிச்‌ சிறுவர்‌ * 

என்றார்‌ பிறரும்‌. குதலைவாய்‌ - மெல்லிய இனிய மழலை மொழி 
பேசுகின்ற வாய்‌. குழந்தைகளின்‌ திருந்தாத இளங்‌ குதலைச்‌ 
சொற்கள்‌, பொதுவாகக்‌ கேட்பவர்‌ யாவர்க்கும்‌ அதினும்‌ சிறப்‌ 
யாகத்‌ தாய்‌ தந்தையர்க்குப்‌ பேரின்பம்‌ பயப்பதாகலின்‌, அதனைத்‌ 
தாயின்‌ வாய்‌ வழியாகக்‌ “குதலைவாய்‌ மைந்தரையும்‌” என்றீர்‌. 
மைந்தர்‌ - வவிமையுடையார்‌ என்னும்‌ பொருளாய்‌, அண்‌ பெண்‌ 
இருபகுப்புக்‌ குழந்தைகளையும்‌ குறித்தது: இதிலுள்ள உயர்வு 
சிறப்பும்மை பெறுதற்‌ கருமையை விளக்கி நின்றது. இக்‌ குதலை 
மொழிச்‌ சிறப்பை, 


““குழலினிது யாழினி து என்பதம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொற்‌ கேளா தவர்‌” 
எனத்‌ திருவள்ளுவரும்‌, 
1. அகம்‌. ௬௬. 2. திருக்குறள்‌, ௬௬. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 299 


*யாழொடும்‌ கொள்ளா பொழுதொடும்‌ புணரா 
பொருளறி வாரா வாயினும்‌ தந்தையர்க்கு 
அருள்வ௩ந்‌ தனவாற்‌ புதல்வர்‌ தம்‌ மழலை 


என ஓளவைய ரும்‌, 


“எழுத்தின்‌ உறழாது வழுத்துபொருள்‌ இன்றிக்‌ 
குறிப்பொடு படாஅது வெறித்தபுன்‌ சொல்‌ ல 
ஆயினும்‌ பயந்ததம்‌ சேயவர்‌ சொலுமொழி 
குழலினும்‌ யாழினும்‌ அழகி தாம்‌” 


i பட்டினத்தடிகளும்‌, பிறரும்‌ கூறுவன கொண்டு தெளியப்‌ 
பெறும்‌. 


கோகாதலன்‌ - இறந்த கணவன்‌. கற்புக்கடம்‌ பூண்ட பொற்‌ 
புடை மகளிரை “குலமகளிர்‌' என்றார்‌, . கொண்டானிற்‌ சிறந்த 
தெய்வம்‌ பிறிதின்றெனவும்‌, உயிரினும்‌ சிறந்தானெனப்‌ போற்றி 
யொழுகும்‌ தன்மையையுங்‌ கொண்டொழுகும்‌ கடப்பாடுடைய 
பண்மை நலங்கனிந்த தன்மையால்‌, இவ்வாறே ““குலமகட்குத்‌ 
தெய்வம்‌ கொழுநனே' என்றும்‌, “குலமகட்‌ கழகுதன்‌ கொழு 
நனைப்‌ பேணுதல்‌” என்றும்‌, பிறர்‌ கூறுவதறிக. பெறலாமோ 
என்பதிலுள்ள ஓகாரம்‌ பெறமுடியாதெனப்‌ பொருள்‌ தருவ 
தால்‌ எதிர்மறை. 


கணவனை இழந்த. நங்கையர்க்கு உலகில்‌ எந்த வகையான. 
பற்றுக்கோடுமில்லை; அவர்கள்‌ உலகில்‌ வாழினும்‌, வாழ்க்கை 
சுவையுடையதாகாது. இதனைக்‌ £'கணவனை இழந்தோர்க்குக்‌ 
காட்டுவதில்‌” என்று கண்ணகியார்‌ கணவனை இழந்து தவித்து 
நின்ற நிலைகண்டு கோப்பெருந்தேவி கூறித்‌ தன்னுயிர்‌ கொண்டு 
தன்‌ காதற்‌ கணவன்‌ உயிரைத்‌ தேடிச்‌ செல்வதுபோல்‌ உடனுயிர்‌ 
நீத்த வரலாறும்‌ இதற்கு ஏற்ற கருத்தாதல்‌ அறிக. 


கோக்கால்‌ மழை பொழிதல்‌ - இடையறாது மழைநீர்‌ சொரி 
வதுபோன்று, நீர்வார்‌  கண்ணையுடையளாய்‌ அழுது. நிற்றல்‌. 
நொந்து - மனம்‌ கலங்க வினையெச்சம்‌. -  பொழியா: செய்யா 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌ : உரைத்தாள்‌. என்னும்‌ 
வினைகொண்டு முடிந்தது. 1 ்‌ (௬௬) 





1. புறம்‌. ௬௨. 2. இருக்கழுமல மும்‌, ௨௭. 
8. நீதிநெறி விளக்கம்‌, ௨௬. 4. வெற்றிவேற்கை, ௧௨. 
5. சிலப்‌. ௨௦ : ௮௦. பண்ட 


800 நள வெண்பா . [| கலி தாடர்‌ 


- நளன்‌, தமயந்திக்கு விளக்கமாக மறுமொழி கூறல்‌: 


௨௪௫. கைதவந்தான்‌ நீக்கிக்‌ கருத்திற்‌ கறையகற்றிச்‌ 
செய்தவந்தான்‌ எத்தனையும்‌ செய்தாலும்‌--மைதீர்‌ 
மகப்பேறா மானிடர்கள்‌ வானவர்தம்‌ ஊர்க்குப்‌ 
புகப்பெறார்‌ மாதராய்‌ போந்து. ்‌ 

(இ-ள்‌.) மாதராய்‌ - அழகுடைய பெண்ணே; கைதவம்‌ 
தான்‌ நீக்கு - (தமயந்தி இவ்வாறு சொல்லக்கேட்ட ஈளன்‌ அவளை 
நோக்கி) வஞ்சத்தை ஒழித்து, கருத்தில்‌ கறை அகற்றி - மனத்‌ 
தில்‌ குற்றஞ்சாராமல்‌ நீக்கி, செய்தவம்‌ எத்தனையும்‌ செய்தாலும்‌- 
(மக்களாய்ப்‌ பிறந்தோர்‌) செய்யக்கூடிய தவங்களை எவ்வளவோ 
செய்காலும்கூட, மைதீர்‌ மகப்பெரறா மானிடர்கள்‌ - குற்றமற்ற 
புதல்வாகளைப்‌ . பெருத மாந்தர்கள்‌, போந்து வானவர்தம்‌ 
ஊர்க்குப்‌ புகப்பெறார்‌ - சென்று தேவருலக இன்பத்தைப்‌ பெற 
உட்செல்ல ஒண்ணாதவராவார்‌. 

(௧ - து.). தமயந்தி. இவ்வாறு கூறக்கேட்ட நளன்‌ 
தமயந்தியை நோக்கி, “பெண்ணே! குற்றங்களை யெல்லாம்‌ 
நீக்கி எவ்வளவோ தவத்தைச்‌ செய்தாலுவ்‌ குற்றமற்ற, 
புதல்வர்களைப்‌ பெறு த மாந்‌ கர்கள்‌, வானுலக இன்பதை கப்‌ 
பெறமாட்டார்கள்‌, என்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) கைதவம்‌ - வஞ்சம்‌.  தவஞ்செய்வார்‌, மன 
மொழி, மெய்களால்‌ துூய்மையுடையராய்‌, மெய்‌ வாய்‌ கண்‌, 
மூக்கு செவி என்னும்‌ ஐம்புலன்களை அவித்து, மாரி. நாளினும்‌ 
வார்‌ பனி நாளினும்‌, நீரிடை மூழ்கி நெடி துடடந்தும்‌, கோடைக்‌ 
காலத்தில்‌ நெருப்பின்‌ நடுவினின்று. உடலைவருத்தி இருந்து, தாம்‌ 
பெற நினைப்பதை முடித்தல்‌ வேண்டும்‌. அவ்வாறு. தவஞ்செய்‌ 
தாலும்‌ பிள்ளைப்பேறற்றார்க்கு வானுலக இன்பம்‌ கிட்டாது 
என்பது ஆன்றோர்‌ முடிபு. அதை உட்கொண்டு, எவ்வளவோ 
முயன்‌ று தவஞ்செய்யினும்‌ மக்கட்‌ பேறுற்று மகிழ்வடைவதினும்‌ 
சிறந்ததில்லை யென்ற குறிப்பால்‌ “வானவர்தம்‌ ஊர்க்குப்‌ புகப்‌. . 
பெறார்‌” என்றார்‌. 

மைதீர்‌ மகவு - குற்றமற்ற குழந்தைகள்‌. அஃதாவது, அச்ச 
மூள்ளடக்கி ' அறிவுமிக்க மக்கள்‌. இதனைத்‌ இருவள்ளுவரும்‌ 

“அறிவறிந்த மக்கட்‌ பேறு” என்பர்‌. 2 
*“இம்மை உலகத்து இசையோடும்‌ விளங்கி 

மறுமை உலகு மறுவின்‌ றெய்துப 


1. அகம்‌. ப) 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 507 


செறுநரும்‌ விழையும்‌ செயீர்‌ £ர்‌. காட்டுச்‌. 
சிறுவர்ப்‌ பயந்த செம்மலோர்‌ [*' 


என்று, பிறரும்‌ இப்பிள்ளைப்‌ பேறுற்ற பெருமக்களைப்‌ பாராட்‌ 
டிக்‌ கூறினர்‌. கல்‌? ்‌ (௬௪) 
நளன்‌, எல்லாவற்றினும்‌ மக்கட்பேறே 
a சிறந்ததெனக்‌ கூறல்‌ த்‌ 
௨௪௬. போன்னுடைய ரேனும்‌ புகழுடைய . ரேனுமற்‌ 
றென்னுடைய ரேனும்‌ உடையரோ--இன்னடிசில்‌ 
புக்களையும்‌ தாமரைக்கைப்‌ பூநாறும்‌ சேய்யவாய்‌'£ 
_ மக்களையிங்‌ கில்லா தவர்‌. 

(இ-ள்‌) (பின்னும்‌ ஈளம்ன்னன்‌ தமயந்தியை நோக்கி), 
(பொன்னுடையரேனும்‌ புகமுடையரேனும்‌ - பொருள்படைத்த 
செல்வர்களாக இருப்பினும்‌ புகழின்‌ மேம்பட்டவராக இருப்‌ 
பினும்‌; மற்று என்‌ உடையடூரனும்‌ - இன்னும்‌ உலகில்‌. அடைய 
வேண்டிய எந்தப்‌. பெருஞ்செல்வத்தைப்‌ பெற்றவர்களாக இருப்‌ 
பினும்‌, இன்‌ அடிசில்‌. புக்கு அளையும்‌ காமரைக்கை - சுவை ' 
யுடைய சோற்றுத்திரனாள்‌ நுழைத்துக்‌ கண்டுகின்‌ ற செந்தாமரை 
மலர்போன்ற கைகளையும்‌, பூகாறும்‌ செய்யவாய்‌ - மலர்மணங்‌ 
கமழுகின்ற சிவந்தி வாயையும்‌ உடைய, மக்களை இங்கு இல்லா 
தவர்‌ - குழந்தைகளை இவ்வுலகில்‌ பெற்றெடுக்கா தவர்கள்‌; உடை 
யரோ - மேற்கூறிய எல்லாச்‌ செல்வமும்‌ இருந்தாலும்‌ அதனாற்‌ 
பெற்றபயன்‌ பெற்றவர்களாக மாட்டார்கள்‌. ்‌ ்‌ 


த! (க ம்‌ து.) உலகில்‌ பொருட்செல்வம்‌ புகழ்ச்‌ செல்வம்‌ ட 
மற்ற எவவகைச, செல்வமும்‌ பெற்றவரானாலும்‌ பிள்ளைக 
௯மச்‌ செல்வம்‌ பெருகார்‌, அவைகளை யெல்லாம்‌ பெற்ற 
பயனடைய மாட்டாரகள எனப தாம. ட்ட 


(வி-ரை.) பொன்‌ - வாழ்க்கைக்கு வேண்டும்‌ பொன்‌, 
மணி, நெல்‌ முதலிய. செல்வங்கள்‌. புகழ்‌ - அப்பொருளால்‌ 
கட்டிய புகழ்ச்சியுரை. அது நல்லோன்‌, அருளாளன்‌, அன்பன்‌, 
கொடையாளன்‌ என, எல்லோராலும்‌ உயர்த்துப்பேசும்‌ ௩ற்‌ 
பெயருடைமை. இதனைத்‌ திருவள்ளுவர்‌, வ 

.. * இரப்பார்க்கொன்‌ நீவார்மேல்‌ நிற்கும்‌ புகழ்‌ * 





1. திருக்குறள்‌, ௨௩௨. rar 


802 களவெண்பா | கலிதோடர்‌ 


என்றார்‌. மக்கட்‌. பேறுற்றார்க்கே :செல்வமிருந்து . இறப்புறும்‌ 
அஃ்தற்றார்க்கு எச்செல்வத்தாலும்‌ பயனில்லை யெனப்‌. பாண்‌ 
.டியன்‌ அறிவுடை நம்பி யென்பார்‌ கூறுகிறார்‌ : 


3 படைப்புப்‌ பலபடைத்துப்‌ பலரோ டுண்ணும்‌ ட்‌ 
உடைப்பெருஞ்‌ செல்வ ராயினும்‌, இடைப்படக்‌ 
குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி 
இட்டும்‌ தொட்டும்‌ கவ்வியும்‌. துழந்தும்‌ 
நெய்யுடை அடிசில்‌ மெய்பட விதிர்த்தும்‌ . 
மயக்கு று-ம்க்களை இல்லோர்க்குப்‌ 
பயக்குறை இல்லைத்தாம்‌ வாழும்‌ காளே.” 

இப்பாடலைப்‌ படம்பிடித்ததுபோல்‌: இச்செய்யுள்‌ காட்டுகின்ற து. 
(௬௮) 
இதுவும்‌ அது .. 
௨௪௭. சொன்ன கலையின்‌ -துறையனைத்தும்‌ தோய்ந்தாலும்‌ 
என்ன பயனுடைத்தாம்‌ இன்முகத்து- முன்னம்‌ 
குறிகுதலைக்‌ கிண்கிணிக்கால்‌ கோமக்கள்‌ பால்வாய்ச்‌ 


ல்‌ 


சிறுகுதலை கேளாச்‌ செவி. 


.... (இ-ள்‌:) இன்முகத்து. முன்னம்‌ குறுகுதலை - இனிய 
முகத்தையும்‌ முன்பு நெருங்கி வருகின்றதான, ணெகணிகால்‌ - 
சதங்கையணிந்த அடிகளையும்‌ உடைய, கோமக்கள்‌ - உயர்ந்த 
குழந்தைகளின்‌, பால்‌ வாய்‌ சிறுகுதலை கேளா செவி - பால்மணங்‌ 
கமழும்‌ வாயில்‌ தோன்றுகின்ற மெல்லிய மழலை மொழிகளையுவ்‌ 
“கேட்கும்‌ பேறற்ற காதுகள்‌, சொன்ன கலையின்‌ துறை அனைத்தும்‌. 
தோய்ந்தாலும்‌ - (அறிஞர்களால்‌ ஆய்ந்து உயர்வாகக்‌) கூறப்‌ 
பெற்ற அறிவு நூற்கலைகளின்‌ பகுதிகளை யெல்லாம்‌ கற்றாலும்‌, 
என்ன பயன்‌ உடைத்துஆம்‌ - ( அவைகளால்‌ இச்சொற்களுக்கு, 
மேலான இன்பப்பயன்‌ ) என்ன உள்ளதாக இருக்கும்‌? (இராது 
என்றபடி.) ல்‌ 
(க-து. ஈளமனனன்‌, மீண்டும்‌ தமயந்தியை நோக்க, 
றக்ததெனக்‌ கூறப்பெற்ற கல இன்பத்தில்‌ ஒருவர்‌ 
தேர்ய்ந்‌ தாலும்‌, அவைகள்‌ குழந்தைகளின்‌ குதலைமொழி' 
களின்‌ இன்ப ததுக்கு ஈடா கா்‌ என்று கூறினான்‌ என்பதாம்‌. 





1. புறம்‌. ௧௮௮. . 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ள்‌ 202 


(வி-ரை.). சொன்ன-அறிஞர்களால்‌ ஆக்கப்பெற்ற எனப்‌ 
பொருள்‌ கொள்ளலுமாம்‌. கலைத்துறை-கலைகளின்‌ பல்வகைப்‌ 
பகுதிகள்‌. அவை, இயற்கைக்‌ காட்சிகள்‌-வருணனைப்‌ பகுதிகள்‌ 7 
அன்பு வீரம்‌ மானம்‌ கற்பு முதலியவற்றை எடுத்துரைப்பன. 
இவைகளுட்‌ புகுந்து கற்க முயன்றால்‌, கடற்காட்டு மலைக்காட்சி' 
வானக்குமுறல்‌ மாடகூட மாண்புகள்‌ யாவுங்‌ கண்டுகளிக்கலாம்‌, 
அவ்‌ வின்பமெல்லாம்‌... இச்சிறு மதலையர்‌ இளஞ்சொல்‌ இன்பத்து 
கீடாகா என்பாராய்‌ “என்ன பயனுடைத்தாம்‌......... சிறு குதலை 
கேளாச்செவி? என்றார்‌, நம்‌ நாட்டுக்‌ கவி பாரதியாரும்‌ கண்‌ 
ணம்மா என்குழந்தை' என்னும்‌ பாடற்‌ பகுதியில்‌, 


1£ இன்பக்‌ கதைகள்‌ எல்லாம்‌ உன்னைப்‌ போல்‌ 
ஏடுகள்‌ சொல்வ துண்டோ 
அன்பு தருவதிலே உனைநேர்‌ 
. ஆகுமோர்‌ தெய்வ முண்டோ? oO 


என்றதும்‌ அறிக. கிண்கிணிக்கால்‌ -சதங்கை யணிந்த அடிகள்‌. 
* கிண்கிணி யார்ப்போவா...... வருமென்னுயிர்‌ ' என்றார்‌ பிறஞம்‌. 
நல்லனவற்றைக்‌ கேளாத காதுகள்‌, . பார்க்காத கண்கள்‌, மூல 
ராத மூக்கு முதலியனவற்றால்‌ பயனில்லை என்றார்‌. i 


. இளங்கோவடிகளார்‌ கிலப்பதிகார ஆய்ச்சியர்குரவையில்‌ 
கண்ணபிரான்‌ திருப்புகழைக்‌ கேட்காத. செவிகள்‌ செவிகளல்ல 
என்ற கருத்து, மக்கள்‌ இளஞ்‌ சொற்கேளாத செவிகள்‌ செவி 
யாகா வென்பதோடு ஒத்ததாக இருத்தலான்‌ அதனையும்‌ ஈண்டுக்‌ 
குறிப்பாம்‌ 2 ்‌ ட்‌ 

ட. சோவரணும்‌ போய்மடியத்‌ தொல்லிலங்கை கட்டழித்த 

சேவகன்சீர்‌ கேளாத செவியென்ன செவியே 
திருமால்சீர்‌. கேளாத செவியென்ன செவியே 2? 


பால்வாம்‌--பாலையுடைய வாய்‌, கழி இளமைமிக்க புதல்வர்‌ 
என்பதைக்‌ குறித்தது. மங்கையர்க்கரசியார்‌, “திருஞான சம்பர்‌ 
. தர்‌ இளங்குழந்தையாகவன்றோே இருக்கின்றார்‌ ; இவரால்‌ சமணரை 
வெல்லுதல்‌ இயலுமா என்று அவர்‌ இளம்பருவங்‌ குறித்து 
வருந்தி நின்றபோது... அவர்‌ குறிப்பறிந்த ஞானசம்பந்த 





1. பாரதியார்‌ பாடல்‌. 2 லித்தொகை, ௮௧; - ள்‌ 
9. ' சிலப்‌. கள? ப்டர்க்கைப்ப்ரவல்‌: க்‌ ர 


குக்‌... நளவெண்பா [கலிதொடர்‌ 


3 பாரல்நல்வாயொரு பாலனீங்கவன்‌ என்று நீபரி 
வெய்திடேல்‌" 
என்றரஞாளியதூஉங்‌ காண்க. (௬௯) 

cap தமயந்தி, நளனிடம்‌ மறுமொழி கூறுதல்‌ 
௨௪௮. போற்றரிய செல்வம்‌ புனல்நாட்‌ டொடும்போகத்‌ 
்‌. . தோற்றமையும்‌ யாவர்க்கும்‌ தோற்றாதே--ஆற்றலாய்‌ 

எம்பதிக்கே போந்தருளு கேன்றாள்‌ எழிற்கமலச்‌ .... ' 

சேம்பதிக்கே வீற்றிருந்த தேன்‌. ்‌ 
.... (இ-ள்‌.) எழில்‌ செம்‌ கமல.பதிக்கு வீற்றிருந்த தேன்‌ - 
அழகிய செந்தாமரை மலராகிய வீட்டில்‌ எழுந்கருளியிருந்த 
திருமகளை யொத்த தமயந்தியானவள்‌ (களமன்னனை நோக்கி), 
ஆற்றலாய்‌-பகைவரை வென்ற வீரமுடைய வேந்தே, போற்ற 
அரிய செல்வம்‌ புனல்‌ நாட்டொடும்‌ போக - காப்பதற்‌ கருமை 
யாகிய செல்வங்கள்‌ நீர்வளமிக்க நிட்த நாட்டோடு (புட்கரனுக்‌ 
குப்‌) போகும்படியாக, தோற்றமையும்‌ யாவர்க்கும்‌ தோற்றாதே - 
“தோற்றுப்‌ போய்விட்டமை மற்ற யாவருக்கும்‌ தெரியாமல்‌ 
இருப்பதற்காக, எம்‌ பதிக்கே போந்து அருளுக என்றாள்‌ - என்‌ 
கந்தை நகர்க்கு வந்தருளுக என்று கூறினாள்‌. 

(க -து.) “வேந்தே ! ௩ம்‌ செல்வங்கள்‌ : யெல்லாம்‌ 
கிடத நாட்டோடு புட்கரனுக்குப்‌ போகுமாறு சூதாடித்‌ 
தோற்றைக, இனி மற்ற அரசர்கள்‌ யாவரும்‌ அறியா தவா ஹு 
என்‌: தந்தை நகருக்குப்‌ போவோம்‌' என்னு தமயந்தி கூறி 
“னாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.). போற்ற அரிய செல்வம்‌ - காத்தற்கு ஓண்ணாத 
அளவுமிக்க பெருஞ்‌ செல்வம்‌. காத்தற்கருமை யென்பதை, : 

2“ ஈட்டலும்‌ துன்பம்‌ மற்றீட்டிய ஒண்பொருளைக்‌ 

காத்தலும்‌ ஆங்கே கடுந்துன்பம்‌” 
என்றார்‌ பிறரும்‌. ப 

தமயந்தி கற்புநெறி கடவாத . பெருமகளாகலான்‌, இச்‌ 
சூதாடுதலை மற்ற அரசர்கள்‌ அறியின்‌ தன்‌ கணவன்‌ 

பெருமைக்கு இழுக்கு வருமேயெனக்‌ கருதினாள்‌ ; கரு தியவள்‌ 

1.  திருஞான...தேவாரம்‌. ௨௧௭: ௧. 2. நாலடியார்‌, ௨௮௦ 


காண்டம்‌]. | மூலமும்‌ உரையும்‌: 20% 


படயோற்று ஒழுக்கம்‌ புரிக்திர்‌* i 
என்றார்‌. ' இக்கருத்தோடொப்ப “அமைய ஈண்டுத்‌ தமய்நீது 
மறுமொழி இறுத்தாளென்க. தம்யந்தியின்‌ உருவும்‌ திருவும்‌ 
உள்ளொளிப்‌ பண்பும்‌ உணர்த்த ' “எழிற்கமலச்‌ செம்பதிக்‌ 2௬ 
விற்றிருந்த தேன்‌” என்றார்‌. தேன்போன்ற மொழியுடையானைத்‌ 
தேனென்றது, ஆகுபெயர்‌: ட ... (எழ. 


மீண்டும்‌ தமயந்திக்கு நளன்‌ கூறுதல்‌ 
௨௪௯. சினக்கதிர்வேல்‌ கண்மடவாம்‌. செல்வர்பரந்‌ சென்றீ.. 


எனக்கேன்னும்‌ இம்மாற்றங்‌ கண்டாய்‌- தனக்குரிய... 
்‌ தானம்‌ துடைத்துத்‌ தருமத்தை வேர்பறித்து 


மானம்‌ துடைப்பதோர்‌ வாள்‌. 
(இ-ள்‌.) சின கதிர்வேல்‌ கண்‌ மடவாய்‌ - சினமிக்க "ஓண? 
பொருந்திய வேலினை யொத்த கண்களையுடைய இளமைமிக்க. 
1. சிலப்‌. க௬: எக - அக. யூ 
5.--20 


908 . நளவெண்பா [கலிதொடபர்‌ 


தமயந்தியே 1, செல்வர்பால்‌ சென்று - பெரும்‌ பொருள்‌ மிக்கா. 
ரிடம்‌, ஒருவன்போய்‌, எனக்கு ஈ என்னும்‌. இம்மாற்றம்‌ - (கான்‌ 
கானி. யேன்‌) எனக்குப்‌ (பொருள்‌) தருக என்று இரந்து கேட்கின்ற 
இ(த்தாழ்ந்த) சொல்லான து, தனக்கு உரிய தானம்‌ துடைத்து - 
அவனுக்கு... உரிமையான கொடைக்குணத்கை அழித்து, 
தருமத்தை. வேர்பறித்து - அறத்தையும்‌. அடியோடு களைந்து, 
மானம்‌. துடைப்பது ஓர்‌ வாள்‌'- தன்‌ பெருமையையும்‌ கெடுக்க 
“வல்லதாகிய வாட்படை போன்றதாகும்‌: (என்றுநளன்‌ ௯ நினான்‌.) 


(க-து. இவ்வாறு வேண்டிய தமயந்தக்கு, கள 
மன்னன்‌ . “பெண்ணே ! . ஒருவன்‌ செல்வரிடம்‌ போய்‌ . கான்‌ 
எளியவன்‌ ; எனக்குப்‌ பொருள்‌ தருக' என்னு ஒன்றை 
வேண்டி, நிற்கும்‌. இச்சொல்‌, அவன்‌ பெருமைகளை யெல்லாம்‌ 
_2துழிக்கும்‌. எனப.காம்‌. 0 பய 
ட... (வீ-ரை.) ௪- தா. என்னும்‌. 'இரப்புரை. - செல்வரிடம்‌ 
“மீபாம்‌ ஓருவன்‌, “எனக்கு ஒன்றைக்கொடு' என, இரக்துகேட்டல்‌, 
அவன்‌ பெருமையெல்லாம்‌ அழிக்கும்‌ பெற்றிமையுடைபது; அச்‌ 
சொல்லை. அவன்‌ ஈகை அறம்‌, மானம்‌. இவைகளை பெல்லாம்‌ 
- அழிகின்ற வாளாக. உருவகஞ்செப்து கூறினார்‌... வாளென்பதம்‌ 
“கேற்ப மர மென்று கூறாத தால்‌ ஏக ச உருவகம்‌. 


தமயக்கி “எர்ககர்க்‌ க போர்தருளுக' என வேண்டியதற்கு 
களன்‌... தன்‌. உரிமையின்றிப்‌ பிறர்‌ வீட்டில்‌ போய்த்‌. தங்க 
வர.ற்‌ து, அறத்‌ தாடும்‌ மானத்‌ 3 தாடும்‌ வாழ்‌ வத கக்‌ கரு இனா 
அதில்லை : - அவ்வாறு. வாழ்தல்‌: இரந்து உயிர்வாழ்‌ வாரோடு 
அத்கததாகக்‌ கருதினின்‌ ; அதன ஓ ந்வன்‌ பெருமையையெல்லாம்‌ 
அழிக்கின்ற வாட்படையாகவும்‌ எண்ணினான்‌; ஆத 3வ, கொண்ட 
இடத்தில்‌ 3பாய்‌ ஒண்டி இடத்தல்‌ கூடாதென த்‌ தமயக்திக்கு 
அிறுமுூறையாக எடுத்துரைத்தான்‌. 5, 
இக்‌ கருத்‌?தாடொப்ப, 
J 25 பத்‌ 
க ிக்திெல்‌ சமந்திடை வெருவி ஓடினார்‌: 
ஓக்கல்துன்‌ புறச்தனி உலதில்வாழுரர்‌ i 
புக்த 3௮ட்‌ டகத்தினில்‌ உண்ணும்‌ புன்மையோர்‌ 
மக்களுட்‌ பதடி யென்‌ நுரைக்கும்‌ வைய3ம? 
னன்‌, ஈளம்ன்னன்‌ கூற்றாக பைடதத்தும்‌ வருவதறிக. , 








DE ரகக வள சதன்‌. ன a னைைகாகைளா எவை 


£1: கைட்தம்‌, கர்ரீங்‌: ௧௭. 


காண்ட ம்‌] மூலமும்‌ உரையும்‌ 207 
இரந்து. உயிர்வாழ்தலை அறவே வெறுக்கின்றார்‌ திருவள்‌ 
ளூவர்‌. அவர்‌ “ஒருவனை இரந்தே பொருள்‌ பெற்று வாழவேண்டு 
மென்று படைப்புக்‌ கடவுள்‌ படைத்திருப்பானான।னால்‌, அவனும்‌ 
இவர்களைப்போல்‌ சுற்றிச்சுற்றி அலைந்து திரிந்து இறுதியில்‌ 
கெட்டொழிக' என்று வசைமொழியால்‌ கடிந்து கூறுகின்றார்‌, . 
5 இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
்‌ கெடுக உலகயற்றி யான்‌” 
என்பதது. 
பின்னரும்‌, ஓரு நல்ல பசு; அது தண்ணீரில்லாமல்‌, அதைப்‌ 
பெறுதற்‌ கேலாநிலையில்‌ : காவறண்டு சாகுக்தறுவாயில்‌ 83ழ 
விழுந்துகிடக்கின்றது ; அதனை. ஓர்‌. இளகிய : நெஞ்சத்தான்‌ 
காண்‌ ன்றான்‌ ; அவன்‌ அயலான்‌ ஒருவனைப்‌ பார்த்து, “ஐய! 
இந்த ஆ நீரில்லாமல்‌ இறந்துபடும்போல்‌ இருக்கின்றது; இதற்கு 
நீர்‌ கொணர்ந்து ஊட்டுக ;' அஃது அறம்‌? ஓரு ஈல்லுயிரைக்‌ 
காத்த பெருமை உமக்கு உண்டு எனக்‌ கெஞ்சி. இரந்து வேண்டு 
கின்றான்‌. ' அவன்‌ வேண்டல்‌ அறமாயினும்‌ உயரியதாயினும்‌ 
அவன்‌ செய்யா து, பிறனை வேண்டுதல்‌, *இரப்புரை, அவ்வுரை. 
அவன்‌ நாவினுக்கும்‌ இழுக்குத்‌ தருவதாகு? மென்று, பசுக்காத்‌ 
தல்‌ ஆகிய அறத்துக்குக்கூட ஏற்றல்‌ கூடாதென எடுத்தியம்ப: 
இன்றார்‌, ஈம்‌ செந்நாப்‌ பாதார்‌, '- 0 
2 அவிற்கு நீரென்‌ றிரப்பினும்‌ நாவிற்கு 
........ இரவின்‌ இளிவந்த தில்‌? 1 
என்பது. அவ்வறவுரை. க ஆ 
(இவ்வாறான இரந்து வாழ்தல்‌ போன்றதே, தன்னுரிமை 
யில்லாது பிறரிடம்‌ போய்‌ அவர்‌ உதவியால்‌ வாழ்வது என்று 
களன்‌ கூறினான்‌ என்க. பம்‌ (எக) 
.... இதுவும்‌ அது ட்‌ 
௨௫௦. மன்னராய்‌ மன்னர்‌ தமையடைந்து வாழ்வெய்தி  ” 
இன்னமுதம்‌ தேக்கி இருப்பாரேல்‌--சோன்ன 
்‌ பேரும்பே டி.கள்‌அலரேல்‌ பித்தரே அன்றோ 
. அரும்பேடை மானே அவர்‌. 
(இல்‌). அநம்‌ பேடை மானே - சிறந்த பெண்யானை. 
யொத்த. பெண்ணே, மன்னர்‌ ஆய்‌ மன்னர்‌ தமை அமைந்து 
ரீ, திருக்குறள்‌, ௧௦௬௨9 ௧௦௬௬2: ஜோ பணக 


508. கள வெண்பா [ கலிதொடர்‌. 
வாழ்வு. எய்தி. வேந்தர்களாய்‌. இருந்தும்‌ (தம்மை .யொத்த 
வேறொரு). வேந்தரைச்‌. சார்ந்து. வாழ்ந்து, _இன்‌ அமுதும்‌ 
தேக்கி. இருப்பரேல்‌ - நரவுக்கேற்ற சுவையுடைய உணவுகளை 
நன்கு “உண்டுகொண்டு இருப்பாரேயோனால்‌, அவர்‌ - அத்தன்மை. 
யோர்‌, சொன்ன பெரும்பேடிகள்‌ - பெரியோர்‌ கூறிய முழுப்‌ 
பேடிகளே ஆவர்‌, அலரேல்‌ பித்தரே அன்றோ - அப்படியல்லர்‌ 
என்றால்‌ பித்தங்கொண்டவர்களே யாவர்‌ அல்லவா? (கூறு.) 


(க - து.) பின்னும்‌ தமயந்தியை கோக்க, “பெண்ணே! 
௮ரசர்களாயிருந்தும்‌ தம்மையொ,த்த அரசர்களை சார்க்து. 
வயிஹு வள௱ா தது. வாழ்வாரானால்‌, அவர்களை. அலி யென்ன 
லாம்‌ ; . அல்லது பிது தம்‌. பிடி ததுவர்‌ என்னு கூறலாம்‌” 
என்னு களன்‌ கூறினான்‌ என்பதாம்‌. 


(வி ரை) இன்‌ அமுதம்‌ - இனிய அறுசுவையோடு, கூடிய 
உணவு. அமுதம்‌," அவிழ்தம்‌.என்ற தமிழ்ச்சொல்லின்‌ திரிபு. 
இஃது: அமிர்தம்‌, அமிழ்தம்‌, .. அமுதம்‌. எனப்‌. பல்வகையாகதக்‌: 
திரிந்து வழங்கும்‌. தேக்குதல்‌-நிரம்ப உண்ணல்‌... பேடி - அண்டி 
பெண்‌: தன்மையற்ற அலி. . ஆண்மகனாக இருந்தால்‌. வீரத்தோடு 
வாழ்தல்‌ வேண்டும்‌. வீரமின்றிப்‌ பிறரைச்‌. சார்ந்து உயிர்‌ 
வாழ்வது, வாழ்க்கையாக மாட்டாதென விலக்கினான்‌... பேடி 
ளாவோர்‌ ஆண்‌ பெண்‌ தன்மையற்ற நிலையினர்‌. இதனைத்‌ இரு 
வள்ளுவரும்‌ “பேடிகை வாளாண்மை' என்பர்‌. பேடைமான்‌ - 
பெட்டைமான்‌. பேடை: பெண்பால்‌ விலங்குகளின்‌ பெயரைக்‌ 
குறிக்கும்‌ மரபுப்‌ பெயர்‌. மான்‌ போன்றாளை-. .மானென்றது- 
ஆகு! வெய்க்‌, ; (௭௨) 
“தமயந்தி, குழந்தைகளை மட்டும்‌ தன்‌ தந்தை நகர்க்கு... ......... 

அனுப்புமாறு நளனை வேண்டுதல்‌ 
௨௫௧, சேங்கோலாய்‌ உன்றன்‌ திருவுள்ளம்‌ ஈதாயின்‌ 
“எங்கோன்‌ விதர்ப்பன்‌ எழில்௩கர்க்கே-நங்கோலக்‌' 
காதலரைப்‌ | போக்கி அருளேன்றாள்‌ க 
கேதில்ரைப்‌ போல எடு த்து.” 


டத அப 


5 


(இ.- ள்‌) (இவ்வாறு கூறக்கேட்ட தமயக தபான லன்‌ தர சஸ்‌ 
கு. 'ஏதில்ரைப்போல - தன்‌ மக்களுக்கு அயலாரைப்போல. 
று); செங்கோலாம்‌ உன்தன்‌ திருவுள்ளம்‌ ஈ.துஆயின்‌ - சோ 
மையான ஆட்சிமுறைகொண்ட.வேந்தே./, உன து. மனப்பாங்கு 


Tie 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 309 


இதுவானால்‌; நமிகோலம்‌ காதலரை - ஈம்முடைய அழகிய புதல்‌ 
வர்கீள்‌ இருவரையும்‌, எம்‌ கோன்‌' விதர்ப்பன்‌ எழில்‌ நகர்க்கே - 
எம்‌ தந்தையா கிய விதர்ப்பநாட்டு வேந்தனது அழ௫ய குண்டின 
புரத்துக்கு, எடுத்து போக்கி. அருள்‌ என்றாள்‌ - அனுப்பியருளுக 
என்று விளக்கமாகக்‌ கூறினாள்‌. 


க-து.) தமயந்தியானவள்‌, (மன்னவ! நின 
௧௬ த்து இதுவானால்‌, ௩ம்‌ மக்களையாவ த வி தர்ப்ப நகருக்கு 
௮னுப்புவாயாக' என்றாள்‌ என்ப காம்‌. 


(வி- ரை.) செங்கோலாய்‌: வினி. தனக்கு ஓப்பாரு மிக்‌ 
காரும்‌ இன்றி நாட்டை. ஆட்சி புரிந்தவனாதலால்‌, இவ்வாறு 
முறைதிறம்பா திருந்தும்‌. ஊழால்‌ இவ்வாறான நாடு நகர்‌ 
இழந்து வறியர்கள்‌ .. நிலையெய்திய . கருத்தை. உட்கருத்தாகக்‌ 
கொண்டு இவ்வாறு . விளித்தாள்‌. ' திருவுள்ளம்‌ - சிறந்த மனப்‌ 
யாங்கு. . இது: அண்மைச்சுட்டு. . அது, ஈதென நீண்டது. காத 
லர்‌ - அன்புடையார்‌, உல்‌ கின்வங்களிலலை ல்வாம்கிறந்க இன்பத்‌ 
அக்கு முதன்மையானவர்‌. புதல்வர்‌ களே.ஆதலால்‌, காதலர்‌ என்‌ 
னுஞ்‌ சொல்‌, ஈண்டுப்‌ புதல்வர்களைக்‌ குறித்தது. ஏதிலர்‌, தனக்கும்‌ 
அவர்கட்கும்‌ பற்றுக்கோடற்ற தன்மையர்‌. அன்புகளிலெல்லாம்‌ 
சிறந்தது, தாய்மையன்பு, தாய்மைப்பண்பு, உயரியது; சிறந்தது; 
இதனானே ஆன்றோரும்‌, 

“ சன்றாளோ டெண்ணக்‌. கடவுளும்‌ இல்‌” 

என்றார்‌. இவ்‌. வன்புநிலை நோக்கி மணிமொழிப்‌ பெருமான்‌ ' 
ஆண்டவனை “அம்மையே அப்பா!” எனவும்‌, பெண்ணியலார்க்கு 
நாணம்‌ சிறந்த தென்பதைக்‌ குறிக்க, “ “தாயிற்சிறந்தன்று நாண்‌ 
தையலார்க்கு' எனவும்‌ அருளுவதும்‌, தலைவி யொருத்தி தன்‌ 
காதலன்‌ அன்புநிலைக்கு “அன்னைபோல இனியகூறி: என்று கூறுவ 
தாகச்‌ சங்கப்புலவர்‌ ஒருவர்‌ சுட்டுவதும்‌, தாய்மையின்‌ உள்‌ 
ளன்பைப்‌ புலப்படுத்தும்‌. இவ்வாறு அன்புடைத்‌ தாயே அம்மக்‌ 
களைக்‌ காதலர்க்கடுத்த இதுகண்டு தன்‌ தந்தை நகர்க்குத்‌ தம்மி 
னின்றும்‌ பிரித்தனுப்பச்‌ சொல்கின்றாள்‌ என்றால்‌, . ஊழ்வலியை 
என்னென்று கழுவ தென்பாராய்‌ £ஏதிலரைப்‌ போல” என்றார்‌. 
அல்‌ என்ன்‌. இப்‌ பொருட்டா தலை, 

ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்பசிப்பர்‌ பேதை. ்‌ 
ங்க பெருஞ்செல்வம்‌ உற்றக்‌ கடை” ஓ பு 1௫ 
கல்‌ “ம. நரன்மணிக்‌ கடிகை, ௫௬. 2. திருவாசகம்‌, க்‌ ௩ 

8. இருக்கோவையார்‌: ௨௦௫. 4. திருக்குறள்‌, ௮௨௭. 


310 நளவெண்பா ,. (கலிதோடர்‌ 
என்பதில்‌. காண்க. ,.எடுத்து.- விளக்கி; உள்ள. ஒருமையோடு 
என்னும்‌ பொருள்பட நின்றது..... (௭௩.3 
நளன்‌, தன்றேடு தொடர்ந்துவந்த அந்தணனிடம்‌ விதர்ப்ப நகரிர்‌ ' 
Ae மக்களைச்‌ சேர்க்குமாறு கூறுதல்‌ 
௨௫௨. பேதை பிரியப்‌ பிரியாத பேரன்பின்‌ 
..... காதலரைக்‌ கொண்டுபோய்க்‌ காதலிதன்‌--தாதைக்குக்‌ 
காட்டூநீ என்றான்‌ கலங்காத உள்ளத்தை | 
வாட்டுநீர்‌ கண்ணிலே வைத்து. 


(இ-ள்‌) கலங்காத உள்ளத்தை வாட்டும்ரீர்‌ கண்ணில்‌ 
வைத்து - (களன்‌) எதற்கும்‌ 'கலக்கமடையாத தன்‌ மனத்தை. 
(மக்கட்பிரிவினால்‌) வருத்துவதனால்‌ உண்டாகிய நீரைக்‌ கண்‌ 
ணிலேகொண்டு, பேதை பிரிய பிரியாத பேரன்பின்‌-(என்‌ மனையா 
ளாகிய) தமயந்தியானவள்‌, (தம்மைப்‌) பிரிந்திருக்க மனமொவ்‌ 
வியும்‌ இவளைத்‌ தாம்‌ பிரிந்திருக்க மனமொவ்வாத பேரன்பின்‌ 
ராகிய, காதலரை கொண்டுபோய்‌ - இம்மைந்தர்களை அழைத்துக்‌. 
கொண்டு. சென்று, காதலி தன்‌ காதைக்கு காட்டு நீ என்றான்‌ ஃ 
இவளுடைய தந்தையாகிய வீம மன்னனுக்குக்‌ தெரிவிப்பாயாக 
என்று (தம்முடன்‌ தொடர்ந்து வந்த ஓரம்தணனிடம்‌) கூறினான்‌. 


(க - து.) களமன்னன்‌,. அடக்கமுடியாத வருத்தது 
தைக்‌ கொண்டு கண்ணில்‌ கீர்‌ ததும்ப, “இம்மக்களை அழைத்‌ 
அககொண்டு வீமன்‌ நஈகாக்குச சென்று, இவள்‌. தந்தைக்கு த 
கெரிவிப்பாயாக' என்று ஓர்‌ அந்தணனிடம்‌ . கூறினான்‌ 
சனப தாம்‌. ல்‌ 8: பமந 


.. (வீ-ரை.) பேதை- பெண்களுக்குரிய நால்வகைக்‌ குணங்‌ 
“க௫ளொன்று. இதனைக்‌ *கொளுத்தக்‌. கொண்டு கொண்டது 
விடாமை' என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. திருவள்ளுவர்‌ காட்டும்‌ 
“ஏ தங்கொண்டு ஊதியம்‌ போகவிடல்‌” அல்ல. அதனையுடைய 
தம்யந்தியைப்‌ பேதை யென்றது ஆகுபெயர்‌. பிரியப்‌ பிரியாத - 
தன்‌ கா தலனாகிய நளனை வீட்டுப்பிரிய மனம்‌ ஒவ்வாத என்பதாம்‌. 
களனோடு கானம்‌ ஈண்ணவே தமயந்தி விரும்பினாள்‌. அவள்‌ 
தன்‌ அயர்‌ காணாத்‌ தகைசால்‌ பூங்கொடி. ஆதலால்‌, தன்மக்களை 
யுங்‌ கூடப்பிரிக்‌து அவர்களைத்‌ தன்‌ தந்தை நகர்க்கு அனுப்ப முற்‌: 
பட்டு, கின்றாள்‌. அவர்கள்‌ இளஞ்‌ சிறுவர்‌. ஆதலால்‌, தாயைத்‌. 
சந்தையைப்‌ பிரியவிட்டு விலக மனமற்று மாழ்கி அமுதனராத 


காண்டம்‌ | தூலழமும்‌ உரையும்‌ 372 


வீன்‌, “பிரியாத பேரன்பின்‌ காதலர்‌” என்றார்‌. ' காட்டுதல்‌-- 
தெளித்துரைத்தல்‌ என்னும்பொருள து. *“கணவனை இழந்தோர்க்‌ 
குக்‌ காட்டுவது இல்‌” எனபதில்‌, இப்‌ பொருள்‌ தருதலை உணர்கஃ- 
களமன்னன்‌ கூற்றுடன்று மேல்வரினும்‌ கூடி எ தீர்கிற்கும்‌ ஆறி: 
றல்‌ மிக்க போர்‌ மறவன்‌, அவன்‌ தன மக்கள்‌ பிரிவுக்கு மனங்கலங்‌- 
கிக்‌ கண்ணீர்‌ வார நின்றானாதலான்‌, அவன்‌ உள்ளத்தைக்‌ “கல்‌: 
காத! என்னும்‌ அடைபுணர்த்துக்‌ ' கூறினார்‌. மக்கட்பேரன்புழு 
வீரன்‌ உள்ளத்தையும்‌ வருத்திய தென்பாராய்‌ “வாட்டும்‌ நீர்‌ கண்‌" 
ரிலே வைத்து” எனக்‌ கண்ணின்‌ நீரின்‌மல்‌ ஏற்றிக்‌ கூறினார்‌.” 


அதிகமான்‌ நெடுமானஞ்சயின்‌. அஞ்சா ஆண்மைத்திறத்தைக்‌ஃ 
கூறுங்கால்‌ ஒளவை மூதாட்டியார்‌, அவன்‌ போர்க்களத்துக்குகி- 
சென்றான்‌ ; பகைவரோடு போர்‌ செய்தான்‌; சினங்கொண்டு 
படைகளையெல்லாம்‌ முறியடித்தான்‌ ; . பகைவர்‌ நாலுபக்கஸ்‌. 
களிலும்‌ சிதறியோடினர்‌ ; இவனுக்கு அதுகாலை ஓர்‌: ஆண்‌. மகஷு 
பிறந்தது ; அங்கு நின்றே தன்‌ குழந்தையைக்‌ காணச்‌ சென்றான்‌? 
குழந்தை ; அதினும்‌ தன்‌ குழந்தையென்றால்‌ அக்கு ழந்தையன்‌ பு: 
கட்டற்றதாக அமையும்‌. அந்த முறையில்‌ தன்‌ மகவைப்‌ பார்‌ த. 
தான்‌; மகிழ்ந்தான்‌; அவ்வாறு மகிழ்ந்து நின்றவன்‌, தான்‌ பகைவ . 
ரோடு எதர்த்து நின்ற சனம்‌ தணிந்தானில்லை ; அஃது அவன்‌ 
உள்ளத்தில்‌ ' ஊடுருவி. நின்றது; அதனை அடுத்தது. காட்டுக்‌ 
பளிங்குபோல்‌, அவன்‌ முகங்காட்டிற்று ; சினக்குறிப்பைச்‌ செந்‌ 
கிறம்‌ மாறாதிருந்த அவன்‌ கண்கள்‌ அறிவித்தன; அதை ஒளவை 
யார்‌ கண்டார்‌ ; அவன்‌ அமிழ்தினுமினிய தன்‌ குழந்தையைக்‌ 
கண்டும்‌ சனம்‌ மாறா திருந்த அவன்‌ வீரத்தைப்‌ புகழ்ந்து, 


புதல்வனை நோக்கியும்‌ சிவப்பா னாவே” 


என்று பாராட்டினார்‌. இதுபோன்றே களமன்னன்‌ படம்‌ 
னாக இருந்தாலும்‌ குழந்தையன்பு, மனத்திண்மையை ஊடறுத்து 
வ்‌ ம முக்கால வினைத்தொகை. (௭௫௪) 
ப மக்கள்‌, தம்‌ பெற்றோர்‌ முகத்தை நோக்கிக்‌ கூறல்‌ ்‌ 
௨௫௩. தந்‌ைத. திருமுகத்தை நோக்கித்‌ தமைப்பயந்தாஸ்‌.. 
இந்து முகத்தை எதிர்கோக்கி--எந்தம்மை 
ல வெருகப்‌, போக்குதிரோ என்றார்‌ த்‌ ட ட்‌ 
, ஆறாகக்‌ கண்ணீர்‌ அழுது... 


றிட லப்‌; ௨02 ௮0 ஸல; ல NM A 








2 நளவெண்பா [கலிதொடர்‌ 
(இ-ள்‌). (களமன்னன்‌ மக்கள்‌: இருவரும்‌) தந்‌ைத இரு 
முகத்தை நோக்கு.- தம்‌ தந்தையாகிய (நளனின்‌ அழகிய முகத்‌ 
அதைப்‌ பார்த்து, தமை பயந்தாள்‌ இந்து முகத்தை எதிர்நோக்கி 
தம்மைப்‌ பெற்ற தாயாகிய. தமயந்தியின்‌. நிறை நிலவை யொத்த 
முகத்தை நேரிற்‌ பார்த்து, விழிவழியே கண்நீர்‌ ஆறுஆக அழுது- 
கண்களின்‌ வழியாகக்‌. கண்ணீரானது ஆறுயோல்‌ பெருக்கெடுத்‌ 
தோட அழுதுகொண்டு,. எம்‌. தம்மை-எங்களை (நீங்கள்‌ இருவ 
ரும்‌), வேறுஆக போக்குதிரோ என்றார்‌ - உம்மிடம்‌ விட்டு வேற்‌ 
ஹறிடம்‌ செல்ல அனுப்பிவீடுகின்‌ நீர்களோ என்று கேட்டார்கள்‌. 
(௧ - து.) மக்கள்‌ இருவரும்‌. கம்‌ தந்‌ ௫ ஈளனையும்‌ 
தம்‌ தாய தமயந்‌ இயையும்‌ பார்த்துக்‌ கண்ணீர்‌ ஆறுபோல்‌ 
'இபருககெடுத காட அழுதுகொண்டு, (உங்களை விட்டு 
“வறு இடம்‌ செல்லுமா று எங்களை அனுப்புகன்‌ நீர்களோ?” 
அன்று கேட்டார்கள்‌ என்ப தாம்‌. ப 
ட (வி- ரை) .ஈகளமன்னன்‌.. திருமுகத்தையும்‌,  தமயர்தியின்‌ 
இந்து முகத்தையும்‌. பார்த்தல்‌, பின்னால்‌ . இவர்களை எக்கால்‌ 
காண்போம்‌ என்ற ஏக்கத்தால்‌ என்க. பயந்தாள்‌ - பெற்றவள்‌. 
அன்றவள்‌: வினையால்‌ அணையும்‌ பெயர்‌. குழந்தைகள்‌. எக்கா லும்‌ 
அம்‌” தாய்‌ தந்தையரிடமே வாழ விரும்புவர்‌; அது, குழந்தை 
அனப்பான்மையுமாம்‌. அக்‌ குழந்தை மனமாண்பின்‌ திறத்தை- 
அவர்கள்‌ ஏக்க நிலையை - “எம்‌ தம்மை வேறாகப்‌ போக்குதிரா।8' 
ன்னும்‌ அவர்‌ வினாவுரையால்‌ விளக்கினார்‌... பிரிவால்‌ தோன்றிய 
அக்கத்தால்‌.. கண்ணீர்‌. ஆறுபோல்‌... பெருகியோடி ற்று... இதனை 
ஆசிரியர்‌, “ஆறாகக்‌ கண்ணீர்‌ அழுது” என்றார்‌. அழுது : 
இறந்தகால வினையெச்சம்‌ : என்றா ரென்னும்‌ வினைகொண்டு 
முடிந்தது. (௪௭௫) 
ரூ தமயந்தி, தன்‌ மக்களை யெடுத்துத்‌ தழுவிக்‌ கொள்ளுதல்‌ 
௬௫௪. அஞ்சனந்தோய்‌ கண்ணில்‌. அருவிநீர்‌ ஆங்கவர்க்கு 
மஞ்சனநீர்‌ ஆக வழிந்தோட நெஞ்சுருகி 
அவல்லிவிடா மெல்லிடையாள்‌ மக்களைத்தன்‌ மார்போடும்‌ 
- புல்லிவிடா நின்றாள்‌ புலர்ந்து. | 
்‌ (இ-ள்‌) வல்லிவிடா . மெல்‌: இடையாள்‌ - பூங்கொடி 
“போன்‌ ற மெல்லிய கொடிபோன்ற இடையையுடையவளா கய 
தமயந்தியானவள்‌, அஞ்சனம்‌ தோய்‌ கண்ணில்‌ அருவிநீர்‌ - மை 
கட்டிய கண்களிலிருந்து பெருகியோடுஇன்ற அருவிபோன்‌ ற 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 21838 


கண்ணீரானது, ஆங்கு அவர்க்கு மஞ்சனம்‌.நீர்‌ அக வழிந்து ஓட- 
அவ்விடத்தே தன்‌ மக்களுக்குக்‌. குளிப்பாட்டுகின்‌ ற. நீர்போலப்‌ 
பெருக்கெடுத்தோட, நெஞ்சு உருதி - உள்ளங்கசிந்து, மக்களைத்‌ 
தன்‌ மார்போடும்‌, புலர்ந்து புல்லிவிடா கின்றாள்‌ - தன்‌ பிள்ளை 
களை மார்போடணைத்துத்‌ . தழுவிக்கொண்டு. வாட்டத்துடன்‌ 
கிற்பாளாயினாள்‌. : வ? சி டத்‌ a 
(க - து.) ' தமயந்தியானவள்‌ கன்‌ கண்களில்‌ அருவி 
நீர்போல்‌ கண்ணீர்‌ பெருகயோட,. உள்ளங்ககிக து வாட்ட 
முற்று “மார்போடணைத் துத்‌ . தழுவிக்கொண்டு. கின்றாள்‌ 
என்பதாம்‌. ்‌ 
(வி-ரை.) அஞ்சனம்‌ - மை, அது படிந்த  மையெழுதிய 
கண்களை “அஞ்சனம்‌ தோய்‌ கண்‌” என்றார்‌. . அருவி..நீர்‌ என்றது, 
அருவிபோன்ற நீர்‌ என.விரிதலால்‌ உவமைத்தொகை. மஞ்சனம்‌- 
நீராட்டுதல்‌. தன்‌ தாய்மையன்பு தோன்றப்‌ . பிரிவென்னும்‌ 
துயர்‌ தாங்கலாற்றாது நெஞ்சு கெக்குருகத்‌, தொடுமண ம்‌ கேணி 
'யிற்‌ சுரந்து நீர்பாய அழுது, மக்களை. யெடுத்துத்‌ தழுவி கின்ற 
துயரின்‌ கண்கொள்ளாக்‌ காட்சியைப்‌. *புல்லிவிடாப்‌ புலர்ந்து 
கின்றாள்‌! என்றார்‌. புல்லிவிடா கிற்றல்‌-கழுவிக்கொண்டு சிற்றல்‌. 
(௪௯) 
மக்களை, வீமன்‌ நகர்க்கு அந்தணன்‌ கொண்டு செல்லுதல்‌ 
௨௫௫. இருவர்‌ உயிரும்‌.இருகையான்‌. வாங்கி 
ஒருவன்கொண் டேகுவான்‌ ஒத்து--அரும்றையோன்‌ 
கோமைந்த ஜேடிளைய கோதையைக்கொண்‌ -டேகினுன்‌ 
வீமன்‌ நகர்க்கே விரைந்து. ்‌ 
(இ-ள்‌.) அருமறையோன்‌ - அரிய மறைப்பொருளுணர்ந்த 
அந்தணன்‌, இருவர்‌ உயிரும்‌ இருகையால்‌ வாங்கி - (களன்‌ 
தமயந்தியாகய) இரண்டு. பெயர்களின்‌ உயிர்களையும்‌ தன்‌ 
இரண்டு கைகளினாலும்‌ பிடித்துக்கொண்டு, ஏகுவான்‌ ஒருவன்‌ 
ஒத்து - செல்கின்ற ஒருவனைப்போல, கோ மைந்தனோடு இளய 
கோதையை கொண்டு.- அர9ளம்‌. புதல்வனோடு.:அவனுக்களைய 
ளாகிய அவன்‌ தங்கையையும்‌ கூட்டிக்கொண்டு, வீமன்‌ நகர்க்கே 
விரைந்து ஏகினான்‌ - வீமராசனின்‌ ௩கராகிய குண்டினபுரத்துக்கு 
விரைவில்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. nag : 
(க - து) அந்தணனானவன்‌, ' நளன்‌ 'தமயக்‌இ இரு 
வர்களின்‌ உயிரையே வாங்கிக்கொண்டு -செல்வசன்போல 


814 நளவெண்பா. [கலிதோடர்‌ 


இரு மக்களையும்‌ அழைத்துக்கொண்டு விரைவில்‌: குண்டின்‌ 
புரம்‌ போய்ச்‌ சேர்க்‌ கான்‌ என்பதாம்‌. ்‌ 

ர (வி-ரை.) இருவர்‌. உயிரும்‌ என்பதிலுள்ள ' உம்மை, 
இனைத்தென்றறிய கின்ற பொருளில்‌ வருதலால்‌, முற்றும்மை. 
குழந்தைகளை மறையோன்‌ கூட்டிச்‌ செல்லுங்கால்‌ அவ்‌ விருவர்‌. 
தம்‌. அன்பால்‌ மக்கள்மேல்‌ மனஞ்‌ செல்ல உருகி உருகி மன 
முடைந்து கின்றது, அவர்தம்‌ உயிரேபோவதுபோல்‌ செயலற்று 
இருந்தது. அதனை ஆரியர்‌, *இருவர்‌........ இத்து! என்ற 
தொடரால்‌ விளக்கினார்‌. குழந்தைகளை இருகையால்‌. தூக்கி 


அவனுக்கு இளையாள்‌. மறையோன்‌ : குறிப்பு வினைப்பெயர்‌. 
ஏகினான்‌ - சென்றான்‌: இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்‌. 
வீமன்நகர்‌ - வீமனுடைய நகரம்‌ £ குண்டின புரம்‌: ஆறாம்‌ வேற்று 
மைத்‌ தொகை. நகர்க்கு என்பதில்‌ நான்காம்‌ வேற்றுமைக்‌ குன்‌ . 
வுருபு, நேர்ச்சிப்பொருளில்‌ வந்தது. என்னை 7 
. நான்கா வதற்குரு பாகுங்‌ குவ்வே 
கொடைபகை நேர்ச்சி தகவது வாதல்‌ 
பொருட்டு முறை யாதியின்‌ இதற்கதெனல்‌ பொருளே” 

என்பது நன்னூல்‌ விதியாகலான்‌, அவ்விதிமுறைப்படி இங்கே 
நேர்ச்சிப்‌ பொருள்‌ தருதல்‌ காண்க. 

“இருவர்‌ உயிரை இரு கையால்‌ வாங்கி ஒருவன்‌! கொண்‌ ' 
டேகுவான்‌ ஒத்து" என்றமையால்‌; களன்‌ தமயந்தி , இருவர்‌ தம்‌ 
உயிர்களாகிய முறையே புதல்வன்‌, புதல்வியை எடுத்துச்‌ செல்‌ 
கின்ற இயமன்போலென்ற நயமும்‌ தோன்ற அமைத்தார்‌, நம்‌ 
புலவர்‌ புகழேந்தியார்‌. ன்‌ (oY 
எப “தளன்‌, தன்‌ மக்கட்‌ பிரிவுக்கு வருந்தி நிற்றல்‌. 
௨௫௬. காத லவர்மேலே கண்ணோட விண்ணோடிம்‌ 
ஊதை எனநின்‌ றமிர்ப்போட- யாதும்‌ AA 
.....  உரையாடா துள்ளம்‌ ஒடூங்கினான்‌ வண்டு 
(0 விரையாடும்‌ தாரான்‌ மெலிந்து. :. 


- 








பெ வதம்‌ ன்னால்‌, உதக. 


பெருமான்‌, 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ விர்‌ 


(இ-ள்‌.) வண்டு விரை அடும்‌. தாரான்‌ - வண்டுகள்‌ பண: 
முள்ள தேனிற்‌. குளித்துக்‌ : களிக்கின்‌ ற. - மலர்மாலை யணிந்த. 
நளமன்னனானவன்‌, மெலிந்து - (தன்‌ மக்கட்‌ பிரிவினால்‌) மெலி 
வடைந்து, காதலவர்‌. மேலே.  கண்ஓட - தன்‌ அன்பு மக்கள்‌ 
மீது தன்‌ கண்களின்‌ பார்வை செல்ல, , விண்‌ ஓடும்‌ ஊதை என -- 
வானில்‌ செல்கின்ற .காற்றென்னும்படி, நின்று உயிர்ப்பு ஓட - 
மூச்சுத்திணறிப்‌ பெருமூச்செறிய, யாதும்‌ உரை ஆடாது உள்ளம்‌ 
ஓடுங்கினான்‌ - யாதும்‌ கூறாமல்‌ நெஞ்சம்‌ ஒடுக்கமுற்றுச்‌ சோர்ந்து 
நின்றான்‌. 


(க - து.) . களமன்னனானவன, குழந்தைகளின்‌ பிசி 


வுக்கு வாட்டமடைந்து,. தன்‌ மக்கள்மீது கன்‌ கட்பாரவை 


செல்ல, காற்றுப்போல்‌ பெருமூச்செறிந்து '' ஒன்னும்‌ 


(பேசாமல்‌ மனம ஒடுங்கி நின்றான்‌ என்பதாம்‌. ட்‌ 


(வி- ரை.) ஈளமன்னன்‌ மக்களைக்‌ குறிப்பிடுகின்ற இடம்‌ 
களிலெல்லாம்‌. *காதலவரா்‌' என்றே குறிக்கின்றார்‌, உண்ணு 
நீரினும்‌ உயிரினும்‌ அவர்களையே உவந்து போற்றிக்‌. காத்த 
பேரன்புடைமையால்‌ என்க, : தன்‌ மக்கள்‌ தன்னைவிட்டுச்‌ செல்‌ 
லுங்கால்‌ அவரையே பார்த்தவண்ணமாக , இருந்தான்‌ ; மற்றக்‌ 
காது முதலிய: புலன்களும்‌ அவ்வவைகளின்‌ செயற்பாடு ஒடுங்‌ 
இன ; எனவே, எழுது சித்திரம்போல்‌ , பெருமூச்சுவிட்டுக்‌ 
கொண்டு நின்றான்‌... ஒன்றில்‌. பற்றி மற்றவற்றில்‌ பற்றின்றி 
இருப்பார்க்குப்‌. . பிற: வெளிநிகழ்ச்சிகள்‌ தோன்றா. அஃது 
உலகியல்பு. அதிலும்‌ மக்களன்பு, மற்ற எல்லா அன்பினும்‌ தலை: 
சிறந்தது; மூற்றத்துறந்து உலகப்பற்றெல்லாம்‌ நீத்த உரவோ 
ராகிய முனிவர்கட்கும்‌ பிள்ளைமைப்பற்று - நீக்க வொண்ணாத து. 
என்வே, ஈளம்ன்னன்‌ பிள்ளமை அன்பு பெரிதும்‌ உடையான்‌ 
என்பதில்‌ வியப்பென்ன உளது? என்பாராய்‌, “உரையாடாது 
உள்ளம்‌ ஒடுங்கனான்‌' என்றார்‌. இவ்வாறேநைடத நாலாரும்‌, 

“தொடர்ந்த மும்மலம்‌ முருக்கிவெம்‌. பவக்கடல்‌ தொலையக்‌. 

கடந்து ளோர்களும்‌ கடப்பரோ மக்கள்மேற்‌ காதல்‌” 
என்பதும்‌ அறிக, ஸ்‌ ஸ்‌ 
இறைவன்‌ திருகடங்காணப்‌ போந்த கஈம்பியாரூரர்‌, தல்லை: 
யில்‌ ஆண்டவன்‌ இரு௩கடக்‌ காட்சியைக்‌ கண்டு தலையன்பு தலைக்‌ 
கொள்ள,..அன்பே உருவாய்‌ : கின்ற நிகழ்ச்சியைச்‌: சேக்கிழார்‌ 





_———— 


க 5 த்‌ 


1. நைடதம்‌. ஈகம்‌ நீங்கு : ௧௭. 


டவ 


“இரந்து ்‌ நளவெண்பா [கலிதொடீர்‌ 


5 ந்துபே ரறிவும்‌ கண்களே கொள்ள 
அளப்பருங்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 
“சிந்தையே ஆகக்‌ குணமொரு மூன்றும்‌ 
.  தஇருந்துசாத்‌ துவிகமே யாக 
இந்துவாம்‌ சடையான்‌ ஆடும்‌ஆ னந்த 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 
வந்தபேரின்ப வெள்ளத்துள்‌ இளைத்து 
மாறிலா மகிழ்ச்சியின்‌ மலர்ந்தார்‌.” 


ண 
க 


ப இதில்‌, கம்பியாரூரர்‌ ஆண்டவன்‌ திருநடங்கண்டு வணங்க 
கின்ற காலை, அன்பு பெருக்கெடுக்க இறைவன்‌ திருக்காட்சி 
“யைக்‌ கண்டவண்ணமே கண்டு அசைவற்று நின்றார்‌; புறக்‌ கருவி 
களாகிய கைகால்கள்‌ முதலிய உறுப்புக்கள்‌, அசைவற்று நிற்கவே 
அண்‌ காது மூக்கு முதலிய பொறிகள்‌ வாயிலாக நுகர்வுகொள்ளு 
கின்ற அகக்‌ கருவிகளா கிய புலன்களும்‌ ஓடுங்கன.. இவை ஓடுங்‌ 
கவே, நுண்ணுடம்புகளான மனம்‌ புத்தி சித்தம்‌ அகங்காரம்‌ 
“என்னும்‌ நான்கும்‌ ஒடுங்கி இன்பவடிவினனான அண்டவன்‌ திரு . 
மடக்‌ காட்கியி2லயே ஈடுபட்டு நின்றன. ஆண்டவன்‌ திருவுரு 
வைப்‌ பார்த்த வண்ணமாகவே நின்றபோது. மற்றப்‌ புலன்கள்‌ 
செயற்பாடொழிந்து நிற்கக்‌ கட்புலன்‌ மட்டும்‌ பார்வை குன்றாது 
இருந்தமையால்‌, “கண்களே கொள்ள” என்றுரைத்தார்‌. ஆண்ட 
வன்‌ நினைவன்றிப்‌ பிறிது நினைவு இன்றி அந்கினைவு வாயிலாகப்‌ 
ிறகிகழ்ச்சிகள்‌. எவையும்‌ தோன்றாவாறு: இறைநினைவொன்‌ 
“றையே பற்றி கின்றனராதலால்‌, “சந்தையே ஆக? என்று வைப்பு 
“மூறையாக வைத்துரைத்தார்‌. Ea 


இங்கே, இத்தன்மைபோல்‌ மக்கள்‌ மேல்கொண்ட பேரன்பு 
எல்லாப்‌ புலன்களையும்‌ ஓடுக்க உள்ளங்கலங்கி யாதும்‌ அறியாது 
களன்‌ கின்றானென்க. (௭௮) 
தளன்‌, தமயந்தியுடன்‌ சென்று பாலைநிலத்தைக்‌ காண்டல்‌ 
௨௫௭. சேலுற்ற வாவித்‌ திருநாடு பின்னோழியக்‌ 

கரலிற்போய்த்‌ தேவியொடுங்‌ கண்ணுற்றுன்‌--ஜாலஞ்சேர்‌ 

ட! கள்ளிவே கத்தரவின்‌ கண்மணிகள்‌ தாம்பொடியாத்‌ 
உ... திள்ளிவே.கின்ற சுரம்‌. ்‌ ச்‌ 
டய (இ ள்‌): சேல்‌ உற்ற வாவி திருநாடு பின்‌ஒழமிய-கெண்டை 
மீன்கள்‌ இருக்கின்ற தடாகங்களுன்‌ அழகிய நீர்வளமிக்க 
ந த ட ட ட ட 

1. பெரியபுரா. தடுத்தாட்‌ ௧௦௯. i 





காண்டம்‌]. : மூலமும உரையும்‌ 522 


தன்‌,சிடதகாடு தன்‌. பின்னே நிற்க, தேவியொடும்‌..காலில்‌போய்‌-, 

தன்‌ மனையாளா இய தமயந்தியுடன்‌ .கரல்கடையாக கடந்துசென்று. 
போய்‌, ஞாலம்‌ சேர்‌ கள்ளி வேகத்து - மண்ணில்‌ சார்ந்து இருக்‌... 
இன்ற களளி மரங்களின்‌ (வெப்பக்‌) கடுமையினால்‌, அரவின்கண்‌ . 
மணிகள்‌: நாகப்‌ பாம்பினிடத்துள்ள ஒளிவிடு: மணிகள்‌, துள்ளி- 

வெடித்துக்‌: குதித்து “வீழ்ந்து, பொடி. ஆ வேகின்ற சுரம்‌ கண்‌ 

உற்றான்‌-சாம்பலாக எரிந்து போகின்ற (அவ்வளவு ந ர 
பாலை நிலத்தைக்‌ கண்டான்‌. 


(௧ - து.) கள்ன்‌ கன்‌. நாடு நீங்கத்‌ பம்‌ 
கால்‌ கடையாக. நடந்து. சென்று, கள்ளி மரங்களின்‌ வெப்‌: 
பக்‌ கடுமையால்‌ நாகப்பாம்புகளின்‌ மணிகளும்‌ குதித்து: 
வெடித்து வெந்து சாம்பலாகும்‌ தன்மையுடைய வெப்ப 
மிக்க பாலை நில தைக கண்டான்‌ என்ப தரம்‌. 

(வி- ரை.) “காமர்‌ கயல்புரளக்‌ காவி முகை நெகிழ” என்று: 
துவக்கத்தில்‌ ' கூறிய நிடதகாட்டுத்‌ தன்மை மிக்க நீர்வளத்தைக்‌' 
குறிக்க ஈண்டும்‌ “வாவித்‌ திருநாடு” என்றார்‌. ஈளன்‌ தமயச்தி இரு- 
வரும்‌ பிறந்த காள்தொட்டு எங்குச்‌ செல்லினும்‌ நிலத்திற்‌ கால்‌: 
பாவ நடந்தறியார்‌ ; அவர்கள்‌, தேரும்‌ கரியும்‌ பரியும்‌ சிவிகையும்‌' 
பிறவும்‌ ஊர்‌ தியாகக்‌ - கொண்டே செல்லும்‌ வான்றோய்‌ செல்வ: 
வளமிக்க வேந்தர்‌ குடியில்‌ தோன்றியவர்‌ ; இவர்களும்‌ ஊ யின்‌ 
வலியால்‌: கல்லிலும்‌ முள்ளிலும்‌ கால்கள்‌ கோவ நடந்து. சென்றார்‌: 
என்பதைக்‌. குறிக்கக்‌;  “காலிற்போய்த்‌ தேவியெரடும்‌' : என்றார்‌. 
மூன்றாம்‌ வேற்றுமை உருபான ஒடு” 'உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌: 
வந்தது... இலக்கண நூல்‌ இம்‌ மூன்றனுருபை உயர்ந்த ஒருவரோ. 
டாவது அன்றி உயர்ந்த பொருள்களாடாவது அப்‌, பெயர்‌; 

களுக்குப்‌ . பின்‌ வருகின்ற. பெயர்களோடோ வினைகளோடோ 

இணைத்து அமைப்பர்‌. 

* மூன்றா குவதே, உதக 

. ஒடுஎனப்‌ பெயரிய வேற்றுமைக்‌ தினவி i ல 

ட. வினைமுதல்‌ கருவி அனைமுதற்‌ றதுவே' : ஜு. 

என்பர்‌ தொல்காப்பியர்‌. இந்த மூறையில்‌ பசுவோடு.. கன்று 
வந்தது. அரச3னாடு: அமைச்சன்‌ வந்தான்‌. என. வழக்‌ ந்னு 

2பூரலலொடு தேன்கலந்தற்3ற,” ££பாலொடளாய , நீர்‌; ல்‌ 

யொடு இடைமிடைந்த. சொல்‌; .““கோமூனி ,உடன்வரு. ப்பட 


.. ரீ. தொல்‌. சொல்‌: ௭௪. ல கதன்‌ ௧௧௨௯. 
- 8, 4. நாலடியார்‌, ௨௦:.௧௭௭.. 
5. கம்பராமா. பால, கார்முக : ௬௨, - 


318 * நளவெண்பா" [கலிதொடர்‌' 


ட்ல்‌;?' **கன்றொடுங்களிவண்டு வாய்‌ நக்க! எனச்‌: செய்யுளினும்‌ 
உயர்ந்த பொருள்‌ களுடன்‌ அவைகளினும்‌ தாழ்ந்த 'பொருள்கள்‌ 
உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வந்தமை காண்க. Bias 
ஆனால்‌, இங்கே அகவையானும்‌, மனையாளென்ற முறையா 
' னும்‌ நளனுக்குத்‌ தன்னினும்‌ நிலையில்‌ உயர்ச்சியில்லா த்‌. தமயந்தி 
யுடன்‌ போய்ப்‌ பாலைகிலத்தைக்‌ கண்டான்‌ என்றார்‌. ஏன்‌ ? இங்3க 
“தேவியொடும்‌ கண்ணுற்றன்‌' என்று கூறினார்‌ எனின்‌ 2 பெண்கள்‌ 
ஆண்களினும்‌ மெல்லிய இயல்பினர்‌ ; குழைந்த மனமும்‌ கொண்‌ 
டவர்‌ ; அவர்களின்‌ எல்லா உறுப்புக்களும்‌ மென்மையுடையன ; 
அவைகளினும்‌ கால்களின்‌ உள்ளடி மிக மிக மென்மை வாய்க்‌ 
தன. இதனைத்‌ திருவள்ளுவரும்‌, 
“* அனிச்சமும்‌ அன்னத்தின்‌ தூவியும்‌ மாதர்‌ 
_ அடிக்கு நெருஞ்சிப்‌ பழம்‌! 
என்றார்‌. இத்தகைய தன்மையரனும்‌ தமயந்தி அரசியாகலானும்‌, 
அவன்‌ . மிக மெல்லியளாவள்‌ ; அவள்‌ மென்மை வாய்ந்த. தன்‌ 
கால்கள்‌ கொண்டு நடந்து வருந்தி, 


ட...” இறுங்கொடி நுசுப்போ டினைந்தடி வருந்த ' 

்‌ நறும்பல்‌ கூந்தல்‌ குறும்பல உயிர்த்து" ் 
என்பதற்கேற்ப. நின்ற தன்மையால்‌, நகளனினும்‌: மென்மையில்‌ 
தமயந்தியின்‌ சிறக்த தன்மையை விளக்க ஓடு' உருபைத்‌ தமயந்தி 
யோடு இணைத்து உயர்ச்சிப்‌ பொருள்‌ தோன்ற இங்க கூறினார்‌ 
என்க. அன்றித்‌. தன்னோடு வந்தாளை விடாது கூட்டி யேகினான்‌ 
என்றலுமாம்‌. ' I 


... கள்ளி-கள்ளி என்னும்‌ ஒருவகை மரம்‌. அது டாலைகிலக்‌ கருப்‌ 
பொருள்‌. அதனடியில்‌ வாழ்கின்ற நரகப்‌ பா ம்புகளின்‌ தலையில்‌. 
ஒருவகை மணி உண்டாவதாகக்‌ கூறுவர்‌ ஆதலின்‌, இப்‌ பாலை 
கில வெப்பக்‌ தாங்கலாற்றுது அம்மணிஃள்‌ வெடித்து விழுந்து 
வெந்து சாம்பலாகும்‌ என்னார்‌. அப்‌ பாலை வெப்ப மிகுதியைக்‌ 
குறித்தவாறும்‌. பாலைக்கு ஒர கிலமில்லை; முல்லை குறிஞ்ச்களே 
தம்‌. நிலைமைாறியபோது பாலையாம்‌ என்பர்‌. இதனைப்‌ புலவர்‌ பெரு 
ம்க்கள்‌ ' அகப்பொருட்குப்‌ பிரிவுத்‌ அழைச்குரியதாக அமைத்து 
விரிவுபடக்‌ கூறுவர்‌, அவைகளை அகப்‌ பொருள்‌ பற்றிய பாடல்க 
சூட தான்‌ 5: அன்‌ உம்‌ 

்‌.... 3. திருவிளையாடல்‌. தருகாம்டு? கதி 0 
2. திருக்குறள்‌, ௧௧௨௦) 9. சிலப்‌. ௧௦:௨௮: ௯, 


காண்டம்‌] ' மூலமும்‌ உரையும்‌ 819 


ஞாலல்‌-தெொங்குகல்‌.  நாலல்‌ : “என்றதன்‌ ந, ரூ; '-ஓத்த 
முதல்‌ எழுத்துப்‌ பாலி. உலகம்‌ தனக்கென 'ஒரு பிடிப்பின்றி 
அந்தரத்தில்‌ தொங்கிக்கொண்டிருப்பதால்‌ இதற்கு அது காரண 
மாக இப்பெயர்‌ அமைந்தது. ஞாலல்‌ : விகுதி பெற்ற தொழிற்‌ 
பெயர்‌. ஞாலம்‌ : அம்‌ விகுதி பெற்ற தொழிற்‌ பெயராகக்கொள்க; 
ஓட்டம்‌, தேட்டம்‌ என்பனபோல. *“செய்ஞ்ஞின்ற நீலம்‌ மலர்‌ 
கின்ற தில்லை” என்னும்‌ பாடலில்‌ கின்ற என்பது “ஞிள்ற' என, 
“நா ஞ ஆனது ர்க, சரம்‌ - பாலை நிலம்‌. சுரம்போக்கென்னும்‌ 
நூல்‌ வழக்குகளால்‌ அறிக, ்‌ (௪௯) 
்‌ வடட கலிமகன்‌, புள்‌ உருக்கொண்டு தோன்றுதல்‌ 
௨௫௮. கன்னிழத்த சிந்தைக்‌. கலியுமவன்‌ முன்பாகப்‌ 

போன்னிறத்த புள்வடி வாய்ப்‌ போந்திருந்தான்‌-- 
2 . நன்னேறிக்கே 

அஞ்சிப்பார்‌ ஈந்த அரசனையும்‌ தேவியையும்‌ 

வஞ்சிப்பான்‌ வேண்டி வனத்து. 5 

(இ-ள்‌.) ஈல்கெறிக்க அஞ்சி - உயர்ந்த நெறிமுறைமை 
ஒன்றுக்‌ 3௧ அச்சங்‌ கொண்டு, பார்‌ ஈக அரசனையும்‌ தேவியையும்‌- 
நாடு நகரங்களை யெல்லாம்‌! (புட்கரனுக்குக்‌) கொடுத்த ஈளமன்ன 
னையும்‌. அவன்‌ இல்லக்கிழத்தியாகய தமயந்‌ தயையும்‌, . வனத்து 
வஞ்சிப்பான்‌ வேண்டி - (அவர்கள்‌ சென்ற) அந்தக்‌ காட்டினிடத்‌ 
திலே-வஞ்ூக்க. “விருப்பங்‌ கொண்டு . கல்நிறத்த சந்தை! கலியும்‌-. 
கல் போன்ற வல்‌ லென்ற தன்மையுள்ள மனத்தையுடைய கலிமக 
னும்‌, அவன்‌ முன்பு ஆக- அந்‌ நளனுக்கு எதிர்ப்‌ பக்கத்தில்‌, பொன்‌ 
நிறத்த புள்வடிவு ஆய்‌ போந்து இருந்தான்‌ - பொன்னிற மூள்ள . 
பறவை பால்‌ உருவ மடுத்து வந்திருந்தான்‌, . 

. (க - து.) . கல்போன்ற வன்னெஞ்சமுடைய .கலியான 
வன்‌, நளமன்னனையும்‌ அவன்‌ மனையாளையும்‌ வளுசளாசெய்‌. 
யக்கருதி,.. அவவன ததிலே  ஈளனுக்கெதிரில்‌ . பொன்னி ஐ. 
மன பறவை வடிவெடு தது வந்திருந்தான்‌ என்பதாம்‌. - 
 (வி-ரை) கல்‌ கிறத்த--கன்னிறத்த எனப்‌: புணரிக்தது. 

“லள வேற்றுமையிற்‌ றடவும்‌? என்னும்‌ நன்னூல்‌ நாற்ப 
வில்‌, “மெலிமேவின்‌ னணவும்‌' என்ற விதிப்படி லகரம்‌ னகரமா 
கத்‌ திரிந்தது. நிறம்‌ - தன்மையென்னும்‌ பொருளில்‌ . வந்தது. 
இிறத்தது - கீன்மையையுடைய து. பொன்‌ கிறத்த- ப்‌ ஈன்‌ நிறத்தை 


7.  இருகாவுச்கரசுதேவாரம்‌, ௮0:௫, 2 நன்னூல்‌, ௨ஏ. 





420 ப குளனவெண்யள | கவிதொடர்‌ 


யுடையது. நிறத்ததுளன .ஒன்றன்யா ம்‌ படர்க்கையைக்‌ குறிக்கும்‌ 
தவ்விகு தி)  செய்யுள்‌:இசை கேக்கக்‌: குறைந்ததும்‌ 3 குறைத்தல்‌ 
வ்சகம்வல வேடு அரக = ட 
....களமன்னன்‌, “ஈதல்‌, இசைபட வாழ்தல்‌! என்ற. பெருநெறி 
பிடி த்தொழுகியவன்‌ ; இத்திருத்துறந்தாலும்‌ ஈம்‌ ஒழுக்க நெறி 
தவறுதல்‌. தகா தென்னும்‌ . கொள்கையுடையவன்‌ ; . புகழெனின்‌ 
உயிருங்‌ கொடுக்கும்‌ நேர்மையாளன்‌ என்பதை விளக்க. ஈன்‌ 
னெ றிக்கே அஞ்சிப்‌ பார்‌ ஈந்த அரசன்‌” என்றார்‌. குதாடியபோது 
வைத்த பொருள்களை .. இல்லையென்று மறுக்காது கொடுத்து 
இழந்ததையே “அஞ்சிப்‌ பார்‌ ஈந்த அரசன்‌” என்றார்‌. அஞ்சுத 
லென்பதனை '' திமைக்கு .அஞ்சுவதையே ' திருவள்ளுவர்‌ குறித்‌ 
துணச்த்.துவர்‌... | Qu டு 
₹*அஞ்சுவத தஞ்சாமை பேதைமை அஞ்சுவது 
அஞ்சல்‌. அறிவார்‌. தொழில்‌.” . ட்ட வ்‌ 


வஞ்சிப்பான்‌ - நளன்‌ தமயந்தி இருவர்களையும்‌ தனித்தனியே 
பிரித்‌ துவைக்கும்‌ சூழ்ச்சியின்‌ பொருட்டாக. பான்‌ என்ப து வினை 
யெச்சவாய்பாடு, எதிர்காலம்‌ காட்டிற்று. . .“வான்பான்‌ பாக்கு, 
இனவினையெச்சம்‌' என்னும்‌ நன்னூல்‌: நூற்பாவரல்‌அறிக..(௮0); 


தமயந்தி, அப்புறவையைப்‌' பிடித்துத்‌ தருமாறு நளனை வேண்டுதல்‌... 
௨௫௯. தேன்‌ பிடிக்கும்‌: தண்துழாய்ச்‌ சேங்கண்‌ கருமுகிலை: 
மான்பிடிக்கச்‌ சொன்ன மயிலேபோல்‌- தான்பிடிக்கம்‌ 
போற்புள்ளைப்‌. பற்றித்தா. என்றாள்‌ புதுமழலைச்‌. 
'சோற்கிள்ளை'வாயாள்‌*தோழுது. 


(இ-ள்‌.) தேன்‌. பிடிக்கும்‌ தண்‌ துழாய்‌ - தேன்‌ தங்கியிருக்‌ 
இன்ற குளிர்ச்சி பொருந்திய துளப்மாலையணிந்த, செம்கண்‌' கரு. 
மூகலை- வெந்த கண்களையுடைய கார்மேக வண்ணத்தனான்‌' 
இராமபிரானை? மான்பிடிக்க' சொன்ன: மயிலேபோல்‌:- மானைப்‌: 
பிடித்துத்‌... தரும்படி. சொல்லிய. மயில்போலுஞ்‌ சாயலையுடைய 
சீதையைப்‌ பால, புதுமழலை சொல்‌ கள்ளை வாயாள்‌ தொழுது - 
கேட்போர்க்குப்‌ புதுமையை ஊட்டும்‌ இளஞ்சொற்களைப்‌ பேக 
கின்ற, வாயையுடைய கிளிபோன்றவளாகிய தமயந்தியானவன்‌ 
(கைகுவித்துத்‌ தன்‌. கணவனைத்‌) தொழுது, தான்‌ பிடிக்க பொன்‌: 


3. திருக்குறள்‌, ௪௨௮: 2. நன்னூல்‌, ௨௪௩. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 321 


புள்ளை பற்றி தா என்றாள்‌ - தான்‌ கையிற்‌ பிடித்து வைத்துக்‌ 
கொண்டிருக்க அப்‌ பொன்னிறமுள்ள பறவையைப்‌ பிடித்துத்‌ 
தருக என்று வேண்டினாள்‌. 


(க - து.) தமயந்தியானவள்‌, இராமபிரானை மானைப்‌ 
பிடித்து 2 தரவேண்டிய சீதையைப்போல்‌ களனிடம்‌ அப்‌ 
பொன்னிறப்‌ பறவையைப்‌ பிடித்துத்‌ தரும்படி தொழு து 
வேண்டினாள்‌ என்ப தாம்‌. ்‌ 


(வி - ரை.) தண்‌ துழாய்‌ - தண்மை (குளிர்ச்சி) யுடைய 
துளசிமாலை : உருபும்‌ பயனும்‌ உடன்‌ தொக்க தொகை, செங்‌ 
கண்‌ கருமுகில்‌: சொல்லும்‌ பொருளும்‌ முரண்தொடையாக வந்‌ 
தன. மயில்போன்ற சாயலாளை மயிலென்ற து, ஆகுபெயர்‌. புள்‌: 
பறவை. திருக்குறளில்‌ வரும்‌ “புட்பறந்தற்றே” என்பதில்‌ உள்ள 
புள்ளென்னும்‌ சொ ற்குச்‌ சிலர்‌ அது பிறந்தவுடன்‌ பறந்்‌ துபோதல்‌ 
தன்மையுடையதென வுரைப்பர்‌. இங்கே பறவையென்னும்‌ 
பொதுப்பொருளில்‌ வந்தது. *புதுமழலைச்‌ சொல்‌” கேட்‌ கும்‌ 
தோறும்‌ கேட்குந்தோறும்‌ புதுமை புதுமையாக இன்பமுறத்‌ 
தோன்றும்‌ மென்சொல்‌. கிள்ளைவாயாள்‌ என்பதில்‌, இன்‌ 
வாயைக்‌ குறிக்காமல்‌ அதன்சொற்களைக்‌ குறித்தலால்‌ இடவாகு 
பெயர்‌. கிள்ளை வாயான்‌ - கிள்ளைக்கும்‌ சொல்லால்‌ கிட்டாத 
சொல்லாள்‌ என்றலுமாம்‌. (௮௧) 


நளன்‌, அப்பொன்னிறப்‌ பறவையைப்‌ பிடிக்க முற்படல்‌ 


௨௬௦. போற்புள்‌ அதனைப்‌ பிடிப்பான்‌ நளன்புகுதக்‌ 
கைக்குள்வரு மாபோல்‌ கழன்றோடி--எய்க்கும்‌ 
இளைக்குமா போல இருந்ததுகண்‌ டன்றே 
வளைக்குமா றேண்ணினான்‌ மன்‌. 


(இ-ள்‌.! நளன்‌ பொன்புள்‌ அதனை பிடிப்பான்‌. 7௮. 
நளமன்னனானவன்‌ பொன்னிறமுள்ள அந்தப்‌ பறவையைப்‌ 
பிடிக்கும்‌ பொருட்டாகச்‌ செல்கையில்‌, கைக்குள்‌ வருமாபோல்‌ 
கழன்று ஓடி - (அது) அவன்‌ கைக்குள்‌ பிடிபடுவதுபோல்‌ 
காட்டித்‌ தப்பியோடி, எய்க்கும்‌ (ஆபோல) இளை க்கும்‌ ஆபோல- 
களைப்படைந்தாற்‌ போலவும்‌ அதனால்‌ இளைப்பது போலவும்‌, 
இருந்தது கண்டு-(௮து) இருப்பதை உணர்ந்து, மன்‌ வளைக்கும்‌, 
ஆறு எண்ணினான்‌ - வேந்தன்‌ (அதை) வளைத்துப்‌ பிடிக்கன்‌ 
வகையைக்‌ கருதினான்‌. 3 ்‌ எக்‌... 

5-21 


322 நளவெண்பா. 1 [ கலிதொடர்‌ 


(௧- து) ஈகளன்‌, ௮அச்தப்‌ பொன்னிறமுள்ள பறவை 
யைப்‌ பிடிக்கச்‌ சென்றபோது அது ' களைப்படைவ த 
போலவும்‌, அதனால்‌ இளைப்பதுபோலவும்‌ தோன்ற, இனி 
இதைப்‌ பிடி,த்துவிடலாமென்று நளன்‌. கருதினான என்ப 
தாம்‌. 


(வி-ரை.) புள்‌ அதனை என்பதில்‌ அது, பகுதிப்‌ பொருள்‌ 
விகுதி. கைக்கு உள்வருமாபோல்‌ - தன்‌ கைக்குள்‌ அகப்படுவது 
போல்‌. கழன்று ஓடுதல்‌ -ஈண்டுக்‌ கழலுதல்‌, தப்புதல்‌ என்னும்‌ 
பொருளில்‌ வந்தது. அப்‌ பறவை உண்மைப்‌ பறவை அல்லாத 
தால்‌, சூழ்ச்சியை உட்கொண்டு எய்த்தல்‌ போலவும்‌ இளைத்தல்‌ 
போலவும்‌ பொய்ம்மையாகப்‌ பாசாங்குசெய்தது; அதனை நளன்‌ 
உண்மையென்று, கருதினான்‌ எனக்‌ கொள்க. ஆறுயபோல்‌ 
என்பது, ஆபோல்‌ என வந்தது கடைக்குறை. ஓடும்‌ வலிமை, 
பறக்கும்‌ வலிமை. இனி, இப்‌ பறவைக்குக்‌ குறைந்தது என 
எண்ணி, அதை வளைத்துப்‌ பிடிக்க எண்ணினான்‌ என்க. 


மூன்‌, ஈளன்‌ என்று பெயர்குறித்துப்‌ பின்னும்‌ “மன்‌' என்று 
வேண்டாது கூறியது கூறினார்‌; அவ்வாறு. கூறுதல்‌ “கூறியது 
கூறல்‌ என்னும்‌ பத்துவகைக்‌ குற்றங்களுள்‌ ஒன்றாகுமே? 
என வினவின்‌, நல்லிசைப்‌ புலவராகிய புகழேந்தியார்‌ நிறுத்த: 
சொற்கள்‌ ஒன்றேனும்‌ காரணமின்றிப்‌ பெய்யவில்லையென்க. 
பாம்பறியும்‌ பாம்பின கால்‌” என்பதும்‌, “புலமிக்‌ கவரைப்‌ 
புலமை தெரிதல்‌, புலமிக்‌ கவர்க்கே புலனாம்‌” என்பதும்‌ நூல்‌ 
வழக்கு. அம்‌ முறையில்‌ பறவைகளின்‌ உள்ள நிலையையும்‌. 
அவைகள்‌ எவ்வளவு தொலை எவ்வாறு சென்றால்‌ களைக்குமென்‌ 
பதும்‌ பறவைகளோடு பயின்று அவ்‌ வேட்டமாடீவோர்க்கன்றோ 
புலனாம்‌; வேந்தனுக்கு அதிற்‌ பயிற்சி உண்டோ எனின்‌? இல்லை. 
ஆகலான்‌, இவ்வரசனும்‌ பறவைகளைப்‌ படுப்பது எவ்வாறெனப்‌ 
பயின்‌ றவனில்லை; ஆயினும்‌ தன்‌ இல்லாள்‌ விரும்புவது கருதி 
அதனைப்‌ பிடிக்கமுற்பட்டான்‌ என்பதுதோன்றவே, “மன்‌' என்ற 
சொல்லை ஈற்றில்‌ பெய்துரைத்தனரென்க. *மேற்பாட்டில்‌'. இத 
னானே, “மான்‌ பிடிக்கச்‌ சொன்ன மயிலே போல்‌” என்று உவமங்‌ 
கூறி விளக்கியதும்‌ என்க. 


சொல்லுக சொல்லிற்‌ பயனுடைய சொல்லற்க 
சொல்லிற்‌ பயனிலாச்‌ சொல்‌: 
என்பது, தெய்வப்‌ புலவர்‌ திருமொழி. (a௨) 
1,2. பழமொழி கானூறு,௪. 8. திருக்குறள்‌, ௨00. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 823 


தளன்‌, அப்பறவையை ஆடையால்‌ அணைத்துப்‌ 
' பிடிக்கலாமெனத்‌ தமயந்தியிடம்‌ கூறுதல்‌ 


௨௭௬௧, கோற்றக்‌ கயற்கண்‌ கோடியே இருவேமும்‌ 
ஒற்றைத்‌ துகிலால்‌ உடைபுனைந்து-மற்றிந்தப்‌ 
போற்றுகிலால்‌ புள்வளைக்கப்‌ போதுவோம்‌ 
பற்றகலா உள்ளம்‌ பரிந்து. [என்றுரைத்தான்‌ 


(இ-ள்‌.) பற்று அகலா உள்ளம்‌. பறிக்து-நளன்‌ தமயந்தி 
யால்‌ அன்பு குறையாத மனத்தனாய்‌ அவள்பால்‌ விருப்புற்று, 
- கொற்ற கயல்‌ கண்‌ கொடியே-வேற்றி பொருந்திய கெண்டை 
மீன்போன்ற கண்களையுடைய பூங்கொடிபோல்வாளே!, இரு 
வேமும்‌-நாம்‌ இருவரும்‌, ஒற்றை துகலால்‌ உடைபுனைக்து-ஒரே 
ஆடையைக்கொண்டு உடுத்து, (கான்‌ உடுத்துள்ள), இக்க பொன்‌ 
அகிலால்‌ - இந்த அழகிய ஆடையீனால்‌, புள்‌ வக்க போது 
வோம்‌ என்று உரைத்தான்‌-இந்தப்‌ பறவையைப்‌ பிடிப்பதற்குச்‌ 
செல்வோமென்று கூறினான்‌. 


(க-து. ஈளமனனன்‌ தமயந்தியை கோக, “கொடி. 
போன்றவளே! நாம்‌ இருவரும்‌ ஒரே ஆடையை உடுத்துக்‌ 
கொண்டு, கான்‌ உடுத்துள்ள இவ்வாடையினால்‌ இந்தப்‌ 
பறவையைப்‌ பற்றிப்‌ பிடிப்போம்‌’ என்னு கூறினாணை 
கானப்‌ தாம்‌. 

(வி - ரை.) கொற்றம்‌ - வெற்றி. கொடிபோன்‌ நவளைக்‌ 
கொடியென்றது ஆகுபெயர்‌. இருவேமும்‌ - நாம்‌ இருவரும்‌ என்‌ 
னும்‌ பொருளது. ம்ற்று:வினைமாற்றுப்‌ பொருளில்‌ வந்த இடைச்‌ 
சொல்‌; ஈண்டு வேறோர்‌ ஆடையைக்‌ குறிக்க வந்தது. 

* மற்றைய தென்பது சுட்டி யதற்கெம்‌” 
என்பது ஈன்னூலார்‌ காட்டும்‌ விதி. 

மற்றறிவாம்‌ நல்வினை யாம்‌ இளையம்‌ என்னாது? 
என்பதில்‌ “மற்று இப்‌ பொருள்‌ தருதலை அறிக. பொன்‌ - 
அழகு; அல்லது பொற்கயிறு பின்னிய ஆடையெனக்‌ கோடலு 
மாம்‌. இந்த என்னும்‌ அண்மைச்‌ ௬ட்டினால்‌ களன்‌ உடுத்த 
ஆடையென்பது, குறிப்பாயிற்று. போதுவோம்‌ - போவோம்‌: 
உனப்பாட்டுத்‌ தன்மைப்பன்மைஎதிர்கால வினைமுற்று. “போ து 





4. நன்னூல்‌, ௪௧௪௫. ௨ காலடியார்‌, ௧௯. 


324 நளவெண்பா [ கலிதோடர்‌ 


வோம்‌” என்றதனால்‌ . அதற்குத்‌. தமயந்தி இசைந்தாளென்‌ 
பதும்‌, நளன்‌ கூறியவாறே செய்ய முற்பட்டாள்‌ என்பதும்‌ 
போதரும்‌. (௮௨) 


நளன்‌, ஆடையை யெறிந்து பறவையைப்‌ பிடித்தல்‌ 
௨௬௨. எற்றித்‌ திரைபோரநோக்‌ தேறி இளமணலில்‌ 
பற்றிப்‌ பவளம்‌ படர்நிழற்கீழ்‌--முத்தீன்று 
வேள்வளைத்தாய்‌ ஓடூநீர்‌ வேலைத்‌ திருநாடன்‌ 
புள்வளைத்தான்‌ ஆடையாற்‌ போந்து. 


(இ௫ஃள்‌.) திரை எற்றி பொர - அலைகள்‌ வீசிக்‌ கரையை 
மோ துதலால்‌, கொந்து இள மணலில்‌ ஏறி பற்றி - வருந்தி நுண்‌ 
ணிய மணல்மீது ஊர்ந்துபோய்‌ அதைப்‌ பற்றிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, பவளம்‌ படர்‌ நிமல்‌ கீழ்‌-பவளக்கொடிகள்‌ படர்தலால்‌ 
உண்டான நிழலின்‌ அடியில்‌, முத்து ஈன்று - முத்துக்களாகிய 
குழந்தைகளைப்‌ பெற்றுவிட்டு, வெள்வளை தாய்‌ ஓடும்‌ - வெண்‌ 
ணிறம்‌ பொருந்திய சங்காகிய தாய்‌ திரும்பிச்‌ செல்கின்ற, நீர்‌ 
வேலை திருநாடன்‌- நீர்வளம்‌ பொருந்திய கடற்கரையைச்‌ சார்ந்த. 
நிடதமாகிய அழகிய காட்டுக்கு மன்னனான நளன்‌, போந்து 
ஆடையால்‌ புள்‌ வளைத்தான்‌ - பக்கத்தில்‌ சென்று தன்‌ ஆடை 
யினால்‌ அப்‌ பறவையை வளை த்துக்‌ கொண்டான்‌. 

(௧- து.) கடல்‌ சார்ந்து நிடதநாட்டு வேந்தனான 
நளன்‌, பக்கததிற்‌ சென்று தன்‌ ஆடையினால்‌ அந்தம்‌ 
பொற்‌ பறவையை வளை தீ துக்கொண்டான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) எற்றுதல்‌ - மோதியடித்தல்‌. இஃது இம்‌ 
யபொருட்டாதலை, 

*“எற்னு தெண்டிரை எறிவளை எயிற்றியர்‌ இழைத்த! ' 
என்னும்‌ திருவிளையாடற்புராணச்‌ செய்யுளான்‌ அறிக. சங்குகள்‌ 
அலைகளால்‌ மோ தியடிக்கப்‌ பெற்றுச்‌ செல்வதை, 

“*மோது முதுதிரையான்‌ மொத்துண்டு 

போந்தசைக்த முரல்வாய்ச்‌ சங்கம்‌” 
எனச்‌, சிலப்பதிகாரத்‌. தும்‌ வருதல்‌ காண்க. சூற்கொண்ட சங்கு: 
கள்‌ திரையால்‌ இழுத்துக்‌ கொணர்ந்து கடற்கரையில்‌ அலைகள்‌ 
மோதியடிக்க அவைகள்‌ தவழ்ந்தேறிப்‌ பவளக்கொடிகள்‌ படர்க்‌ 


1. திருவிளையாடல்‌. திருநாட்டு, ௩௪. 2. சிலப்‌, ௭:௭. 





'காண்டம்‌] மூலமும்‌ உரையும 325 


துள்ள இடத்தின்‌ கீழேயுள்ள நிழலில்‌ முத்துக்களை ஈன்று 
செல்லுமென்‌ றமையால்‌, நிடத நாட்டு மருதநில வளனும்‌ நெய்‌ 
தல்‌ கில வளனும்‌ குறித்தவாறாம்‌. சங்குகள்‌ முத்துக்களை ஈன்று 
போதல்போல, ஈளமன்னன்‌ வற்றா வளமிக்க தன்‌ நாட்டைப்‌ 
பிறனுக்குக்‌ கொடுத்துவிட்டுச்‌ செல்கின்றான்‌ என்பதைக்‌ குறிப்‌ 
யால்‌ குறித்ததாம்‌ என்க. சங்குகளைத்‌ தாய்‌ என்றதற்கேற்ப 
முத்துக்களைப்‌ பிள்ளைகளென்று கூறுததால்‌ ஏகதேச உருவகம்‌. 
ஆடையால்‌ என்பதில்‌ ஆல்‌ என்னும்‌. மூன்றனுருபு கருவிப்‌ 
பொருளில்‌ வந்தது. (௮௪) 


பறவை, அகப்படாது வானிற்‌ பறந்துசென்று 
நின்று மொழிதல்‌ 
௨௬௩. கூந்தல்‌ இளங்குயிலும்‌ கோமானும்‌ கோண்டணைத்த 
பூந்துகில்கொண்‌ ட்ந்தரத்தே போய்நின்று--வேந்தனே! 
நன்னாடு தோற்பித்தோன்‌ நானேகாண்‌ என்றதே 
பொன்னாடூ மானிறத்த புள்‌. 


(இ-ள்‌.) பொன்‌ ஆடும்‌ மால்நிறத்த புள்‌ - பொன்னொளி 
வீசுகின்ற சிறப்புமிக்க நிறத்தையுடைய அப்‌ பறவையான து, 
கூந்தல்‌ இளம்‌ குயிலும்‌ - கூந்தலையுடைய இளங்‌ குயில்போன்‌ ந 
குரலினளான தமயந்தியும்‌, கோமானும்‌ கொண்டு அணைத்த - 
களமன்னனும்‌ கொண்டு சென்று வளைத்த, பூந்துகில்‌ 
கொண்டு - அழகிய ஆடையைப்‌ பற்றிக்கொண்டு, அந்தரத்தே 
போய்‌ கின்று - வானவெளியிலே பறந்து சென்றுபோய்‌ நின்று, 
வேந்தனே - அரசனே], நல்‌ காடு தோற்பித்தோன்‌ கானேகாண்‌ 
என்றது - நீ இழந்த உனது நிடதநாடு முதலியவற்றைச்‌ சூதாட்‌ 
டத்தினால்‌ புட்கரனிடம்‌ தோற்கும்படி செய்தவன்‌ நானேதா 
னென்பதை (இனியேனும்‌) அறிந்துகொள்வாயாக என்று 
கூறிற்று. 

(௧ - து.) பொன்புள்ளான து, ஈளனும்‌ தமயந்தியும்‌ 
தனனைப்‌ பிடிக்க வீசிய பூந்துகில்‌ ஆடையைக்கொண்டு 
வானவெளியிற்‌ பறந்துசென்று கின்று, "வேம்‌ த! நான்‌ 
தான்‌ உன நாட்டை க கொற்கும்படி செய்தவன்‌” என்று 
கூறிற்று என்பதாம்‌. 

(வி-ரை.) குயிழ்‌ குரல்‌ போன்ற குரலுள்ள தமயந்‌ தியைக்‌ 


குயிலென்றது ஆகுபெயர்‌. உம்மைகள்‌ இரண்டும்‌ எண்ணுப்‌ 
பொருளில்‌ வநீதன. அணைத்தல்‌-சேர்த்துப்‌ பிடித்தல்‌. பூந்துகில்‌ - 


326 நளவெண்பா [ கலிதொடர்‌ 


பூவேலை செய்த கரைகளையுடைய ஆடையென்று பொருள்‌ 
கொள்ளலுமாம்‌. அந்தரம்‌ - வானவெளியிடம்‌. தோஜ்பித்தல்‌ - 
தோற்கச்செய்தல்‌; பிறவினை. தோற்றல்‌; தன்வினை. புள்வடிவா 
யிருக்த கலி, “நான்‌ குளுரைத்தவா று செய்து விட்டேன்‌" எனத்‌ 
தன்‌ பெருமை கூறியவாறாம்‌. வெளித்‌ தோற்றந்தான்‌ பொன்‌ 
னிறம்‌; உட்பகுதியாகிய அகத்தில்‌ வஞ்சச்‌ சூழ்ச்சியே மிக்குள து 
என்பதை விளக்கவே அதன்‌ மறுதலைப்‌ பொருள்‌ தொனிக்க, 
*பொன்னாடு மானிறத்த புள்‌” என்றார்‌. என்னை? 


*:புறங்குன்றி கண்டனைய ரேனும்‌ அகங்குன்‌ றி 
மூக்கிற்‌ கரியார்‌ உடைத்து” 


என்றார்‌ திருவள்ளுவராகலான்‌. அகத்தில்‌. கருகிறம்‌ என்பதைச்‌ 
சுட்டிற்று. பொன்‌ ஆடல்‌-பொன்னொளி பளபளவென்று மின்னு 
தல்‌. கானே என்பதில்‌ ஏகாரம்‌ பிரிகிலைப்‌ பொருளில்‌ வந்தது. 
அல்லது தேற்றமாகக்‌ கொள்ளினும்‌ பொருந்தும்‌. (௮௫) 


தளனுக்கும்‌ தமயந்‌ திக்கும்‌ ஒற்றை ஆடையே ஆனதெனல்‌ 


௨௬௪. காவிபோல்‌ கண்ணிக்கும்‌ கண்ணியந்தோட்‌ காளைக்கும்‌ 

ஆவிபோல்‌ ஆடையுமோன்‌ மானதே-— பூவிரியக்‌ 
கள்வேட்டு வண்டூழலும்‌ கானத்‌ திடைக்கனகப்‌ 
புள்வேட்டை ஆதரித்த போது. : 


(இ-ள்‌.) (நளனும்‌ தமயந்தியும்‌) பூவிரிய கள்‌ வேட்டு 
வண்டுமலும்‌-மலர்கள்‌ தம்‌ உள்ளிடம்‌ விரிய அதிலுள்ள கேனை 
விரும்பி வண்டுகள்‌ சுற்றித்‌ திரிகின்ற, கானத்து இடை-வனத்‌ 
தடத்தே, கனக புள்‌ வேட்டை அதரித்தபோது - பொன்னிறப்‌ 
பறவையைப்‌ பிடிக்கின்றகான வேட்டையை விரும்பிச்‌ செய்த 
போது, காவி போல்‌ கண்ணிக்கும்‌ - கருங்குவளை மலர்போன்ற 
கண்களையுடைய தமயந்திக்கும்‌, கண்ணி அம்‌ தோள்‌ காளைக்கும்‌ - 
கண்ணியாகத்‌ தொடுத்த மலர்‌ மாலையணிந்த அழகிய தோள்களை 
யுடைய நளமன்னனுக்கும்‌, ஆவிபோல்‌ ஆடையும்‌ ஒன்றான து - 
(தமக்குள்‌ ஒன்றுபட்ட அன்பின்‌ பிணைப்பினால்‌ இருவர்‌ தம்‌ 
உயிரும்‌ ஒன்றாக இணைந்ததுபோல உடுத்த ஆடையும்‌ இருவர்க்‌ 
_ கும்‌ ஒன்றேயாயிற்று. (ஓரே ஆடையை இருவரும்‌ உடுத்தனர்‌ 
என்றபடி.) 


ட்டர்‌? திருக்குறள்‌, ௨௪௭. . 


காண்டம்‌]. மூலமும்‌ உரையும்‌ 327 


(க-து. களன்‌ தமயந்தி. இருவரும்‌ பொன்னிறப்‌ 
பறவையை வேட்டையாடிப்‌ பிடிக்க முற்பட்டபேசது, அவர்‌ 
கள்‌ உயிர்கள்‌ ஒன்றாக இணைச்‌ ததுபோல, ஆடையும்‌ ஒன்‌ 
ரூயிற்று என்பதாம்‌. 

'(வி-ரை.) காவி - கருங்குவளை. அதன்‌ மலர்‌ கண்‌ ணுக்கு 
உவமமாயிற்று: முதலாகுபெயர்‌. கண்ணி-கண்ணையுடையாள்‌2 
இகர விகுதி ஈண்டுப்‌ பெண்பால்‌ விகுதியாக வந்தது. கண்ணி - 
கட்டித்‌ தொடுத்த மாலை. இஃது இப்‌ பொருள்‌ தருதலை, 

“கண்ணி கார்நறுங்‌ கொன்றை காமர்‌ 
வண்ண மார்பில்‌ தாருங்‌ கொன்றை” 
எனவரும்‌ புறப்பாட்டில்‌ காண்க. காளைபோன்ற வலியும்‌ தெற 
னும்‌ ஆற்றலும்‌ உடைய நளனைக்‌ குறித்தலால்‌, காளை: உவம 
ஆகுபெயர்‌. காளை - ஆனேறு; எருது. ்‌ 
அன்பாற்‌. பிணைப்புண்டு இல்லறமென்னும்‌ நல்லறத்தை 
மேற்கொண்டு . விருந்து புறந்தந்து. அருந்தவர்ப்பேணி, அற 
வோர்க்‌ களித்து அந்தணர்‌ ஓம்பித்‌, துறவோர்க்‌ கெதிர்க்து நிற்‌ 
கும்‌ கடப்பாடுடைய கணவன்‌. மனைவியர்கட்கு இன்பத்‌ துன்பங்‌ 
களில்‌ ஒன்றுபட்டு அதனை உழத்தல்‌. இயல்பாக. அமைநீத_து. 
இதனை க்கல்‌ பெருமானும்‌, 
“தாகத்‌ திருகண்ணீற்‌ கொன்றே. மணிகலம்‌ தாங்கிருவர்‌ 
அகத்துள்‌ ஒருயிர்‌ கண்டனம்‌..........- 
எனவும்‌, 
£*டதாகைக்கும்‌ தோன்றற்கும்‌ ஒன்றாய்‌ வரும்‌ இன்ப 
க்க துன்பங்களே” 
**உம9ரொன்று உளமுமொன்று ஒன்றே சிறப்பிவட்‌ 
கென்னொடென்னமப்‌, 
பயில்கின்‌ ற்‌ 
எனவும்‌, இருச்சிற்றம்பலக்‌ கோவையில்‌ அருளியதும்‌ உணர்க. 
“காணா மரபிற்‌ றுயிரென மொழிவோர்‌ 
காணிலர்‌ மன்ற கேட்‌ ச பலவ தனரே 





1. புறம்‌: கடவுள்‌ வாழ்த்து. . 
உ, 9, 4. திருக்கோவையார்‌: ௭௯; ௧௮. 
5. தொல்‌. களவியல்‌ ௧௦௧: நச்‌. மேற்கோள்‌. 


328 கள வெண்பா. [கலிதொடர்‌ | 


யாஅம்‌ காண்டுமெம்‌ அரும்பெறல்‌ உயிரே 
சொல்லும்‌ ஆடும்‌ மென்மெல இயலும்‌ 
கணைக்கால்‌ நுணுஇிய நுசுப்பின்‌ 
மழைக்கண்‌ மாதர்‌ பணைப்பெருந்‌ தோட்டே' 


எனக்‌ தன்‌ காதலியை, அகப்பொருட்‌ காதல்‌ தலைவன்‌, கன்‌ 
“அரும்பெறல்‌ உயி ரெனம்‌ பாராட்டு முகத்தானும்‌ அறியப்‌ 
பெறும்‌, 


திருக்கோவையார்‌ உரையில்‌,£ஓராவிற்கு இருகோடு போல, ' 
“இருதலை ஒருடற்‌ புட்போல' எனப்‌ பாராட்டிக்‌ கூறுவர்‌ 
பேராசிரியரும்‌. 


இக்காதல்‌ கைம்மிக்க முறையில்‌ இணைந்த அன்பினர்‌, நளன்‌ 
தமயந்தி இருவரும்‌. நளன்‌ சூதாடி நாடு நகர்களையெல்லாம்‌ 
தோற்றுக்‌ காடு நோக்கிப்‌ புறப்பட்ட காலைத்‌ தமயந்தியானவள்‌, 
தன்‌ மக்களோடு தன்‌ தந்தை நகமக்குப்‌ போக ஒவ்வாத மனத்‌ 
தினளாக, நளன்‌ போகுமாறு கூறிய போதும்‌ £பெறலாமோ 
கோக்கா தலனைக்‌ குலமகளுக்கு? என மறுத்து, கிழல்போல்‌ 
தொடர்ந்து வந்து மக்களையும்‌ பிரிந்திருந்து களனோடு காட்டில்‌ 
 உறையவே எண்ணினாள்‌; இருந்தாள்‌; இக்‌ கற்புத்திறனும்‌ இவ்‌ 
விருவர்‌ தம்‌ திண்மைமிக்க காரோடன்‌ பயினொடு சேர்த்த கற்‌ 
போல்‌ ஒன்றுபட்ட நிலையை, இவர்கள்‌ பறவை பிடிக்க முற்பட்ட 
போது அப்பறவை ஆடையைத்‌ தூக்கிக்கொண்டு அந்தரத்தே 
செல்ல, ஓராடையையே இருவரும்‌ உடுத்திருந்தாராகலான்‌, 
அதனை ஆசிரியர்‌, இவர்தம்‌ ஒற்றுமையை விளக்கி :அவிபோல்‌ 
ஆடையுமொன்‌ முனகே' என்றீர்‌. 


“வெள்ளத்‌ தனைய மலர்‌ நீட்டம்‌” என்பதுபோல, வளமிக்க 
இடத்தில்‌ வளரும்‌ மரஞ்‌ செடி கொடிகள்‌ செழிப்பாக வளர்ந்து 
அதிற்‌ பூக்கும்‌ பூக்களும்‌ பிஞ்சும்‌ காயும்‌ கனியும்‌ விதையும்‌ 
செழிப்பாகவும்‌ அழகும்‌ மணமும்‌ மிக்குப்‌ பொலிவுறும்‌. இங்குப்‌ 
யாலைஙிலத்தில்‌ வறியவன்‌ இளமைபோல்‌ வாடியகளை களையுடைய 
வாக மரங்களும்‌ பிறவும்‌ இருந்ததால்‌, அவைகளுள்‌ மலரும்‌ 
மலர்களில்‌ செழிப்பும்‌ யாங்கே போதரும்‌? தேன்‌ யாண்டும்‌ 
பில்கும்‌; எனவே, அவைகளும்‌ தேன்பசையின்‌ றியே (யிருக்கும்‌ 
போது அங்கே ஊற்று ஏது? எனவே வண்டுகள்‌, தாம்‌ உண்‌ 
ணும்‌ தேனுக்குத்‌ தேடி ஓடித்‌ திரிகின்றன  என்பாராய்க்‌, 
“கள்வேட்டு வண்டு உழலும்‌” என்றார்‌. கள்‌ - தேன்‌. வேட்டல்‌- 
விரும்புதல்‌. வேட்டு என்னும்‌ வினையெச்சம்‌, உழலும்‌ என்னும்‌ 
வினைப்பெயர்‌ கொண்டு முடிந்தது. புள்‌ ே 


வட்டை - பறவை 
யிடிக்கும்‌ வேட்டை. 


(௮௬) 


காண்டம்‌] : மூலமும்‌. உரையும்‌ 329 


தமயந்தி வருந்துதல்‌ 
௨௬௫. அறம்பிழைத்தார்‌ பொய்த்தார்‌ அருள்சிதைத்தார்‌ மானத்‌ 
்‌ திறம்பிறைத்தார்‌ தெய்வம்‌ இகறழ்ந்தார்‌--புறங்கறையில்‌ 
சென்றார்‌ புகுகாகம்‌ சேர்வாய்கோல்‌ என்றழியா 
கின்றாள்‌ விதியை நினைந்து. 


(இ-ஸள்‌.) (தமயந்தியானவன்‌ கலியை நோக்கிச்‌ சினங்‌ 
கொண்டு) அறம்பிழைத்தார்‌-அறநெறி தவறினவரும்‌, பொய்த்‌ 
அார்‌-பொய்யுரை கூறுவோரும்‌, அருள்‌ சிதைத்தார்‌-இரக்கமற்ற 
கொடியரும்‌, மானத்திறம்‌ பிழைத்தார்‌ - மானத்தின்‌ மேன்மை 
யைக்‌ கெடுத்தவரும்‌, தெய்வம்‌ இகழ்ந்தார்‌-கடவுட்கொள்கையை 
இகழ்ந்து பேசியவரும்‌ (ஆகிய இவர்களுடைய), புறங்கடையில்‌ 
சென்றார்‌ - தலைவாசலில்‌ (அவர்‌ நட்புக்காகச்‌) சென்றவர்கள்‌, 
புகுநரகம்‌ சேர்வாய்‌ என்று-போகின்ற நிரயத்‌ துன்பத்தில்‌ நீயும்‌ 
போவாய்‌ என்றுகூறி, விதியை நினைந்து அழியா நின்றாள்‌ஃபீன்பு 
மனம்‌ வருந்தித்‌ தம்‌ விதியை எண்ணிக்கொண்டு நின்றாள்‌. 

(௧ - து.) தமயந்தி கலியை நோக்கக்‌ *கலியே/ நீ 
அறம்பிழைத தவர்‌ முதலியவர்‌ சேரும்‌ இகரஇல்‌ சேர்ந்து 
அனபுஅவாய்‌' என்னு கூறி, மனம்‌ வருந்தித்‌ தம்‌ ஊழ்‌ 
வலியை எண்ணிக்கொண்டு கின்றாள்‌ என்ப காம்‌. 

(வி-ரை.) அறம்‌-நற்செயல்‌. பிழைத்தல்‌-தவறுசெய்தல்‌- 
அறம்பிழைத்தார்‌ முதலியன ஆறும்‌ வினையாலணையும்‌ பெயர்கள்‌. 

தானும்‌ தன்‌ கணவன்‌ நளமன்னனும்‌ ஓசாடை உடுக்குமாறு 
ஆடையைக்‌ கொண்டு சென்று வானில்நிற்கும்‌ புள்வடிவான 
கலியை நோக்கித்‌ தமயந்தி சினங்கொண்டு, “கொடு வெங்கலியே 
நீ நரகில்‌ சேர்க” எனக்‌ கடுமொழி கூறினாள்‌. மக்களை மாக்களி 
னின்றும்‌ பிரிப்பது மனனுணர்வொன்றே; இதனை ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌, 

* மாவும்‌ மாக்களும்‌ ஐயறி. வினவே” 

“மக்கள்‌ தாமே. ஆறறி வுயிரே” 
எனவும்‌, திருவள்ளுவர்‌, 

“*விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 

கற்றுரோ மடேனை யவர்‌” 
கனவும்‌, கம்பநாடர்‌, 


1, 4. தொல்‌. பொருள்‌: இ௮௪-௮.. 8. திருக்குறள்‌, ௪௧௦. 


380 நளவெண்பா [கலிதொடர்‌- 


“தக்க இன்ன தகாதன இன்னஎன்‌ 
ரொக்க உன்னலர்‌ ஆயின்‌ உயர்ந்‌ துள 
மக்களும்‌ விலங்கே” 


i 


எனவும்‌ பிறபிற ஆன்றோர்களும்‌ கூறுவனகொண்டு அறியக்‌ 
இடப்பனவாகும்‌. 


கலி, இவ்வாறான நன்மை தீமை கண்டுணரும்‌ அறிவு தெரிக்‌: 
இருந்தும்‌ திரிபுணர்ச்சியால்‌ இவ்வாறு அறமல்லாத செயலை - 
மக்கட்பண்புக்கு ஏற்காத கொடுமையை - மேற்கொண்டு சூதா 
டச்‌ செய்வித்து நாடுககரை இழப்பித்துக்‌ கடுங்கானில்‌ வாழச்‌: 
செய்த கொடுமைக்கு வருந்திச்‌ சினந்து இவ்வாறு “புகுநரகம்‌ 
சேர்வாய்‌ என்றாள்‌. கொல்‌: அசைகிலை, அல்லது ஐயப்பொருளு. 
மாம்‌. இதனால்‌ உணர்வுபெறுகின்ற வாழ்க்கையே உயர்க்ததென்‌” 
பதைக்‌ குறித்தவாறாம்‌. 
இறுதியாக, 

2£ஊ [நிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று 

சூழினும்‌ தான்முந்‌ துறும்‌” 
என்பதை உட்கொண்டு, விதியை நினைந்து நின்றாள்‌ என்க. (அஎ) 


தமயந்தி, நளனை அந்த இடத்தைவிட்டு வேறிடஞ்‌ செல்ல 
அழைத்தல்‌ 
௨௬௬. வையம்‌ துயர்உழப்ப மாயம்‌ பலசூழ்ந்து 
தெய்வம்‌ கேடுத்தால்‌ செயல்உண்டேோர?2-மெய்வகையே 
சேர்ந்தருளி நின்றதனிச்‌ செங்கோலாய்‌ இங்கொழியப்‌ 
போந்தருளு கென்றாள்‌ புலர்ந்து. 


(இ-ள்‌.) (இவ்வாறு கலியை. வைத தமயந்தியானவள்‌ 
நளனைப்‌ பார்த்து, ) மெய்வகையே சேர்ந்து அருவி கின்ற -- 
உண்மைநிலைகளின்‌ பகுதிகளிலேயே இணந்து நின்‌ ந, தனி 9௪ம்‌: 
கோலாய்‌ - ஒப்பற்ற ஆட்‌சமுறை கொண்ட வேந்தே!, வையம்‌ 
அயர்‌ உமப்ப - ஈம்‌ நாட்டுமக்கள்‌ யாவரும்‌ துன்பங்கொள்ள,, 
மாயம்‌ பல சூழ்ந்து - வஞ்சனைகள்‌ பலவற்றை எண்ணிச்‌ செய்து, 
தெய்வம்‌ கெடுத்தால்‌ செயல்‌ உண்டோ-தெய்வமே முன்னின்‌ று: 


ப 1. கம்பரா. கிட்டு, வாலிவதைப்‌: ௧௧௨. 
2. திருக்குறள்‌, ௩௮0. 


காண்டம்‌] மூலமும்‌. உரையும்‌ 331 


(இவ்வாறு நம்மைக்‌) கெடுத்தால்‌ நம்மால்‌ அதை எதிர்த்து கிற்க 
வவிமையுண்டோ?, புலர்க்து - (தமயந்தி) உட லும்‌ உள்ளமும்‌: 
வாட்டங்கொண்டு, இங்கு ஒழிய போந்து அருளுக என்றாள்‌ - 
இவ்விடம்‌ விட்டு நாம்‌ செல்லுதற்கு வருகவென்று கூறினாள்‌. 


(க - து.) கலியைக கடுமொழி கூறி வைத தமயந்தி 
யானவள்‌ நளனை கோகி, “தெய்வமே முன்னின்‌ னு கம்மைக்‌. 
கெடுத்தால்‌ நம்மால்‌ அனைத்‌ தடைசெய்ய மூடியுமோ?' 
முடியாது. எனவே,..இவ்விட,கைகவிட்டு நிங்குதற்கு வருக” 
வென்று கூறினாள்‌ என்ப தாம்‌. 


(வி - ரை.) வையம்‌: இடவாகு பெயராய்‌ மக்களைக்‌ 
குறித்தது. துயருழத்தலாவது, களன்‌ தன்‌ நகரைவிட்டு வெளி 
யேறிச்‌ செல்லுங்கால்‌ குடிமக்கள்‌ யாவரும்‌.  “ஆருயீரின்‌ தாயே 
அறத்தின்‌ பெருந்தவமே” என. வாய்விட்டு அழுது புலம்பிக்‌ 
கொண்டு தொடர்ந்து வந்தனராகலி னென்க. மாயம்‌-வஞ்சம்‌. 
தெய்வம்‌ கெடுத்தலாவது,. ஈல்வழியிற்‌ செல்லவிடாது... இடை. 
மறுத்துத்‌ தீயவழமிகளிற்‌ கொண்டு செலுத்துதல்‌. தெய்வம்‌-ஊ ம்‌... 
**தெய்வத்தான்‌ ஆகாதெனினும்‌” என்புழி, இப்பொருள்‌ தருதலை 
அறிக. உண்டோ? என்பதிலுள்ள ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொரு 
ளில்‌ வந்தது. “மெய்வகையே நின்ற தனிச்செங்கோலாம்‌? என்‌ 
பதுஃ தன்‌ ஆட்சிமுறை செலுத்துகின்ற நாட்டில்‌ குடிபுறங்காத்‌ 
தோம்பிக்‌ முற்றங்கடிநீது வெற்றியுடன்‌ அரசாண்ட சிறப்பினை. 
இவ்வாறு நெடுமுறை தவறாது ஆளும்‌ அரசனுக்கே புகழும்‌ 
நலனும்‌ பெருகு மென்பர்‌. இதனை இளங்கோவடிகள்‌ செங்குட்டு: 
வன்‌ வாய்மொழியாக, அறமுறைக்கு அஞ்ட நல்லன செய்ய 
வேண்டுமென, 


“மமைவளங்‌ கரப்பீன்‌ வான்பே ரச்சம்‌ 

பிமையுயிர்‌ எய்‌ தின்‌ பெரும்பே ரச்சம்‌ 

குடிபுர வுண்டும்‌ கொடுங்கோல்‌ அஞ்சி 

மன்பதை காக்கும்‌ நன்குடிப்‌ பிறத்தல்‌ 

அன்பம்‌ அல்லது தொழுதக வில்லெனத்‌ 

அன்னிய துன்பம்‌ துணிக்துவந்‌ துரைத்த 

நன்னூற்‌ புலவற்கு நன்கனம்‌ உரைத்து" 
என அருளிய தறிக. இத்தகைய கோல்முறை கோடாக்‌ தொல்‌ 
றவனென்பதைக்‌ குறிக்கச்‌ *£செங்கோலாய்‌” என்றாள்‌. (௮௮) 


1. திருக்குறள்‌, ௬௧௯. 
£. லெப்‌, உட: ௧00-௧0௬. 





32 நளவெண்பா [கலிதொடர்‌ 


ஞாயிறு மறைதல்‌ 
௨௬௭. அந்த நெடூஞ்சுரத்தின்‌ மீதேக ஆங்கழலும்‌ 
வேந்தழலை ஆற்றுவான்‌ மேல்கடற்கே-—எந்தை 
குளிப்பான்போல்‌ சென்றடைந்தான்‌ கூரிருளால்‌ பாரை 
ஒளிப்பான்‌ போல்‌ போற்றே ருடன்‌. 


(இஃள்‌.) எந்தை அந்த நெடும்‌ சுரத்தின்‌ மீது ஏக - எம்‌ 

முடைய தந்ைதைபோன்‌ ற ஞாயிறான வன்‌ அம்த நீண்ட பாலைவனத்‌ 
துக்கு மேலே செல்கையில்‌, ஆங்கு அழலும்‌ வெம்தழலை ஆற்று 
வான்‌ - அவ்விடத்திற்‌ (கொதித்தெழுந்து தன்‌ உடலைச்‌) ௬டு 
இன்ற கொடிய சூட்டை ஆற்றிக்கொள்ளும்படி, மேல்‌ கடற்கே 
.குளிப்பான்போல்‌ - மேற்குக்‌ கடலிற்‌ போய்க்‌ குளிப்‌ 
பவனைப்‌ போலவும்‌, கூர்‌ இருளால்‌ பாரை ஒளிப்பான்‌ போல்‌ - 
மிக்க இருளினால்‌ உலகையெல்லாம்‌ மறைத்து வைப்பவன்‌ 
போலவும்‌, பொன்‌ தேருடன்‌ சென்று அடைந்தான்‌ - தன்‌ 
-பொன்னிறமுள்ள தேருடன்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 


(க-து.) அப்‌ பாலைவனகு்துக்கு மேலே ஞாயிறான 
வன்‌ செல்லுகையில்‌, அவ்விடத்தே சுடுகின்ற வெப்ப தகை 
ஆற்றிககொள்வ தற்கு மேலைக்கடலில்‌ மூழ்குவோன்‌ போன்‌ 
அம்‌, மிக்க இருளினால்‌ உலகையெல்லாம்‌ மூடுவான போன்‌ 
அம்‌ கன்‌ பொனனிறத கேருடன போய்‌ மறைந்கான 
அன்ப தாம்‌. 


(வி- ரை.) நெடுஞ்சுரம்‌ - பாலைகிலப்‌ பெருவழி. ஆங்கு 
அழலும்‌ வெம்‌ தழல்‌ - அவ்விடத்தே இடைவிடாது கொதித்துக்‌ 
கொண்டிருக்கின்ற கொடிய வெப்பம்‌. இதனை, 


்‌ அடி தாங்கும்‌ அளவின்றி அழலன்ன வெம்மையால்‌ 
கடியவே கனங்குழா அய்காடு” 


என்றார்‌ பிறரும்‌. இத்தகைய காட்டில்‌ மழைபெய்தே அறியாமை 
யால்‌ அங்கே வெப்பமே குடிகொண்டு நிற்கின்றது. அவ்வழி 
யாக வந்த குரியன்‌ வெப்பம்‌ தாங்கலாற்றாது, வெப்பத்தை மாற்‌ 
அதற்கு எவரும்‌ குளிப்பது இயற்கையாகலான்‌ அந்த முறையில்‌ 
குளிப்பவனைப்போல்‌ மேல்கடலில்‌ சென்றடைந்தான்‌ என்றார்‌, 
பகற்பொழுத சென்று மறைதலை; சூரியன்‌ மறைந்தவுடன்‌ 
இருள்‌ சூழ்ந்து கொள்ளுமாதலால்‌ “பாரைக்‌ கூரிருளால்‌ ஒளிப்‌ 


1. கலித்தொகை: ௧௧. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 928: 


பான்போல்‌, என்று தற்குறிப்பேற்ற அணியாக்கிக்‌ கூறினார்‌. 
பொன்தேர்‌ - பொன்தேர்‌ போன்ற தோற்றமுடைய ஓளி. இவ்‌: 
வொளியைத்‌, தேருருள்‌ போன்றிருப்பதால்‌ ஒற்றை உருளை யென்‌” 
றும்‌ எழுவகை நிறத்தை ஏழு குதிரைகளென்றும்‌ கற்பனை செய்து 
உரைப்பது புராண மரபு. அம்மரபுப்படி “பொற்றேர்‌” என்றார்‌. 


மேல்‌ கடற்கு: நான்கனுருபு ஏழனுருபுக்கு வந்தது வேற்‌ 
அமை மயக்கம்‌. எந்தை: ஏந்து ஐ௫எஏந்தை என நீட்டி உல 
கத்தைத்‌ தன்‌ ஒளிக்கைகளால்‌ ஏந்துகன்‌ ற தலைவனாகிய சூரியன்‌ 
என்றுகொண்டு பொருள்‌ கூறலும்‌ பொருந்தும்‌. ஏனெனின்‌?” 
எந்தையென்று கொண்டால்‌ அதற்கொரு பொருட்‌ கிறப்பின்று. 
அதனால்‌ குறுகி ஏகாரம்‌ எகரமாக நின்றதாகக்‌ கொள்க. எந்தை- 
என்‌ தந்தை என்பதே மேரிய பொருளாம்‌. ஆசிரியரே ஞாயிற்றின்‌ 
சிறப்பு கோக்கித்‌ தம்‌ தந்தையாகப்‌ போற்றிக்‌ கூறினாரென்றலு 
மாம்‌. இவ்வாறு கூறின்‌ எம்‌ தந்‌ைத எனவே பொருள்படும்‌. 
“எந்தையும்‌ நிலனுறப்‌ பொறாஅன்‌” என அகத்தினும்‌, ”₹எங்கு ம்‌: 
முயோ எந்தாயே” எனத்‌ திருவிளையாடற்புராணத்தும்‌ பிறநூல்‌ 
வழக்குகளிலும்‌ காண்க. ஆகவே, ஏந்து ஜஃஏந்கை எனப்‌ 
பிரித்துப்‌ பொருள்‌ கோடல்‌ சிறந்தது. ஞாயிற்றொளனியால்‌ எல்லா 
வுயிர்களும்‌ செழித்து. வளர்தலால்‌, அவ்வொளி, அவைகளை. ' 
ஏந்துதல்‌-தாங்குதல்‌ ஆயிற்று. அதனையுடையானை *ஏந்துஜூ' 
என்றலே பொருத்தமெனக்‌ கொள்க. (௮௯): 
நளனும்‌ தமயந்தியும்‌ இருளில்‌ செல்லுதல்‌ 
உ௬௮. பானு நேடூந்தேர்‌ படூகடலில்‌ பாய்ந்ததற்பின்‌ 
கான அடம்பின்‌ கவட்டிலைகள்‌-— மானின்‌ 
குளம்பேய்க்கும்‌ நன்றடன்‌ கோதையொடும்‌ சென்றான்‌: 
இளம்பேய்க்கும்‌ தோன்றா இருள்‌. 
(இஃள்‌.) மானின்‌ குளம்பு ஏய்க்கும்‌ - மானினுடைய 
குளம்பு அடிகளை ஓத்திருக்கன்ற, கவடு இலைகள்‌ அடம்பின்‌ -- 
பிளவுபட்ட இலைகளையுடைய அடம்பங்கொடிகளின்‌, கானம்‌ - 
காடுகள்‌ சூழ்ந்துள்ள, நல்நாடன்‌ - நீர்வளமிக்க ஙிடதநாட்டுக்கு 
மன்னனான நளன்‌, பானு நெடும்தேர்‌ - ஞாயிற்றினது நெடிய 
தேரானது, படுகடலில்‌ பாய்ந்ததற்பின்‌ - (காள்தோறும்‌ தான்‌): 
மறைகின்ற மேலைக்கடலில்‌ போய்‌ மறைந்த பின்பு, இளம்‌ 
பேய்க்கும்‌ தோன்றா இருள்‌ - இளம்பருவம்‌ வாய்ந்த பேய்‌ 
களும்‌ வழி தெரியாமல்‌ மயங்கி நிற்கின்ற பேரிருட்போதில்‌,.. 
1. அகம்‌: ௫௨. 2. திருவிளையாடல்‌, வாதவூர்‌: இ௮ஃ 


4 


ல்க நளவெண்பா: | கலி தாடர்‌ 


கோதையொடும்‌ சென்றான்‌-மலர்க்கூர்தலாளாகய தமயந்தியுடன்‌ 
[அக்காட்டினுள்‌) சென்றான்‌. 


(௧ - து) சூரியன்‌ மேலைக்கடலில்‌ போய்‌ மறைந்த. 
பின்‌, இளம்பேய்களும்‌ வழிதெரியாது மயங்குகின்ற 
பேரிருட்‌ போதில்‌, களன்‌ தமயந்தியுடன்‌.. அக்காட்டினுள்‌ 
அழைந்து சென்றான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) உலக முழுதும்‌ தன்‌ ஒளியைப்‌ பரப்பு 
கின்‌ ற ஒளியுடைய வெங்கதிர்‌ மண்டி லத்தைப்‌ “பானுடெடுந்கேர்‌' 
என்றார்‌. படுதல்‌ - மறைதல்‌. படுகடல்‌: முக்கால வினைத்‌ 
தொகை, ஞாயிறு தோன்றுவதும்‌ மறைவதும்‌- கடற்கரை ஒரங்‌ 
களில்‌ கின்று பார்க்குங்கால்‌ கடலில்‌ தோன்றுவதும்‌ மறைவதும்‌ 
போன்று தோன்றலால்‌, “படுகடலில்‌ பாய்ந்ததற்பீன்‌? என்றார்‌. 


**கின்கடற்‌ பிறந்த ஞாயிறு பெயர்த்‌ துகின்‌ 
வெண்தலைப்‌ புணரிக்‌ குடகடம்‌ குளிக்கும்‌ 
யாணர்‌ வைப்பின்‌ நன்னாடு” 


என்றார்‌ புறகானூற்றினும்‌. 


அடம்பு: அடம்பங்‌ கொடிகள்‌ என்னும்‌ ஒருவகைப்‌ படர்‌ 
கொடிகள்‌. அவை, மருத நிலத்திலும்‌ நெய்தல்நிலக்‌ கடற்கரை 
இரங்களிலும்‌ இருபகுப்பாக மானின்‌ குளம்படி போன்று 
படர்ந்து கட்ப்பன. அவைகள்‌ யாண்டும்‌ படர்தலால்‌ நாடு, 
கிலவண்மையுடைமையும்‌ நீர்வளன்‌ உண்மையும்‌ புலப்படுத்திய 
வாரும்‌. “*அமம்பம்பூ,;. அன்னங்கிழிக்கும்‌” என்றார்‌. பிறரும்‌. 
கவடு-இருபிளவு, இதனைக்‌ கவட்டையென உலக வழக்கிலும்‌, 


*இரண்டுலகும்‌ வேள்வாய்க்‌ கவட்டை நெறி" 


எனப்‌ பழமொழி கானூற்றினும்‌ வருவதறிக... கோதை - 
கோதையை உடையாள்‌: ஆகுபெயர்‌. இளம்‌ பேய்‌ -இளம்‌ பருவ 
மிக்க பேய்‌, இளம்பருவமாக இருப்பதால்‌ கண்பார்வை, உடல்‌ 
வன்மை முதலியவற்றால்‌ வன்மை மிக்கதாக இருக்குமன்றோ? 
அதற்கும்‌ தோன்றாத இநளெனவே, ;இருளின்‌ மிகுதியைச்‌ 
சுட்டிக்‌ கூறியவாறாம்‌. . “கழுது வழங்கியாமம்‌” எனவும்‌, 
“கழுதுகண்‌ படுக்கும்‌ பானான்‌' எனவும்‌ ஆன்றோர்‌, இருள்‌ 
யிக்குள்ளமைக்கு எடுத்துக்காட்டாகப்‌ பேய்‌ செல்லுதலையும்‌ 
அ வ்‌ கிக்க. ட்‌. த அலத த்தது பைல பரக்‌ அல 


1. புறம்‌: ௨. 2. நாலடியார்‌: ௧௦௪. 
8. பழமொழி நானூறு: ௩௬௦. 


காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 385 


உறக்கம்‌ கொள்ளுதலையும்‌ குறிப்பிட்டவாறறிகஃ . இத்தகைய 
கொடுமை மிக்க நள்ளிராப்போ தில்‌ நளன்‌, தனிமையாகச்‌ செல்‌ 
லும்‌ தன்மையனல்லன்‌: அவன்‌ தகைமைக்கும்‌, அரச நிலேக்கும்‌ 
அது பொருந்தாத ஒன்றே ஆயினும்‌, ஊழின்‌ வலியால்‌ இவ்வாறு 
தான்மட்டும்‌ செல்லாது. தன்‌ கற்புக்கடம்‌ பூண்ட பொற்புடைய 
_ மனையாலையும்‌ அழைத்துச்சென்றான்‌ எனக்‌, கோதை யொடும்‌” 
என: உடன்‌ புணர்த்துக்‌ கூறினார்‌. “ஓடு என்னாது உம்மையும்‌ 
புணர்த்துக்‌ கூறியது, இருளில்‌ செல்லற்கு எற்ற தன்மையற்றாள்‌; 
மெல்லியாள்‌; நடந்தறியாதாள்‌; வண்ணச்‌ சிறடி மண்மகளறியா 
மெல்லிய அடியினாள்‌ என்னும்‌ தன்மையைக்‌ குறித்து கின்ற 
அயர்வுசிறப்பும்மை. அன்றி, நளன்‌ செல்வதேயல்லாமல்‌ தமயந்தி 
யும்‌ சென்றாளென்பதையும்‌ குறித்தலால்‌ இனைத்தென்‌ நறிக்க 
முற்றும்மையுமாம்‌. (௯௦) 
களன்‌, அக்காட்டில்‌ பாழ்மண்டபம்‌ ஒன்றைக்‌ காண்டல்‌ 
. ௨௬௯. எங்காம்‌ புகலிடம்‌என்‌ றேண்ணி இருள்வழிபோய்‌ 
வெங்கா னகந்திரியும்‌ வேலைதனில்‌--அங்கேயோர்‌ 
பாழ்மண்‌ டபங்கண்டான்‌ பால்வெண்‌ குடை நிழற்கீழ்‌ 
வாழ்மண்‌ டபங்கண்டான்‌ வந்து. 

(இ-ள்‌.) (நளனும்‌ தமயந்தியும்‌ தங்கி இரவு கேரங்‌ கழிப்‌ 
பகுற்காக) எங்கு ஆம்புகல்‌ இடம்‌ என்று-எவ்‌ விடத்தில்‌ கிடைக்‌ 
கும்‌ நாம்‌ தங்குதற்கு இடபென, எண்ணி - நினைந்து, இருள்வழி 
போய்‌ - அவ்விரவுப்‌ பொழுதில்‌ வழிக்கொண்டு நடந்து சென்று, 
வெம்‌ கானகம்‌ திரியும்‌ வேலைதனில்‌ - கொடிய காட்டில்‌ (இடம்‌) 
தேடித்‌ திரிகன்றபோது, பால்‌ வெண்‌ குடை கிழல்‌ ஒழ்‌ - பால்‌ 
போன்ற வெண்ணிறம்‌ பொருந்திய தன்‌ கூடையின்‌ சமாக, 
வாழ்‌ மண்டபம்‌ கண்டான்‌ வந்த - (அரசு முறை செய்து 
கொண்டிருந்த) மண்டபத்தை முன்‌ கண்டிருந்தவன்‌ ஈங்கே 
“போய்‌, அங்கே ஓர்‌ பாழ்‌ மண்டபம்‌ கண்டான்‌ - அக்காட்டில்‌ 


மக்கள்‌ குடியிருக்கா த வறிதே இருக்கின்ற ஒரு மண்டபத்தைக்‌ 
ஆண்டான்‌. 


(௧ - து.) ஈகளமன்னன்‌ “நாம்‌ தங்குகுற்கு எங்கே இடங்‌ 
இடைக்கு மென்று, தேடித்‌ இரியுங்கால்‌, அங்கோர்‌ பாழ்‌ 
ம்ண்டபததைக்‌ கண்டான்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) இருள்‌ வழி: இருளின்கண்‌ வழி என விரித 
ஸால்‌ எஏழன்தொகை. வெம்‌ கானகம்‌, பாம்பும்‌ பிற நச்சுயிர்களும்‌ 


326 நளவெண்பா [ கலிதொடர்‌ 


புலி கரடி முதலிய கொடிய விலங்குகளும்‌ ஓடித்‌ திரிின்றதமை 
யானும்‌, முள்ளும்‌ கல்லும்‌ முட்புதர்களும்‌ மண்டிக்‌ கிடத்தலா 
னும்‌, நினைப்பினும்‌ கெஞ்சைச்‌ சுடும்‌ வெப்பமும்‌ மிக்குப்‌ பெருகி 
இருத்தலானும்‌, அதன்கண்‌ கள்ளிருளில்‌ சென்றபோது அக்‌ 
கொடுமை புலனாக “வெங்‌ கானகம்‌ திரியும்‌ வேலை? என்றார்‌. 

நளமன்னன்‌ தன்‌ வெண்கொற்றக்‌ குடைக்கீழ்‌ அத்தாணீ 
மண்டபத்தேகொலுவீற்றிருந்து, அரசு மூறைதிறம்பாது காட்‌ 
இக்கெளியனாய்க்‌ கருதுபேரளியனாய்‌ வையகமுழுவதும்‌ வறிஞன்‌ 
ஓம்பும்‌ ஒரு செய்யெனக்‌ குடிகளைப் பாதுகாத்து அரசுபுரிந்தவ 
னாதலால்‌ அவனது அவ்வரசுச்‌ சிறப்புத்‌ தோன்ற “வாழ்மண்ட 
பம்‌ கண்டான்‌” என்றார்‌. பால்‌ வெண்குடையின்‌ என்பது; 
அவன்‌ குடையின து வெண்மைச்‌ சிறப்பு. பால்போன்‌ றவெண்‌ 
ணிறம்‌ என உவமத்தொகையாகவேனும்‌, அன்றி ஒரு பொருளைச்‌ 
சிறப்பிக்கவந்த ஒருபொருட்‌ பன்மொழியாகவேனும்‌ கொள்க. 
இதனை, 

்‌ வாகை வனமாலை சூடி அரசுறையும்‌ 
ஓகை உயர்மாடம்‌” 

என்றார்‌ முத்தொள்ளாயிரத்தும்‌. 

நளமன்னனானவன்‌ வேற்றரசர்‌ திறை கொணரும்‌ வேளையும்‌ 
மாற்றரசர்பால்‌ வெகுளும்‌ வேளையும்‌, அந்தணரும்‌ அமைச்சரும்‌ 
படையும்‌ குடியும்‌ கூழ்க்து இன்னுரை பகர்ந்து நிற்ப மண்டபத்‌ 
தில்‌ இருந்தவன்‌ இன்று காலக்கோட்பாட்டால்‌ ஒரு காட்டில்‌ - 
ஆள்வழக்கற்ற இருளில்‌ - ஒரு மண்டபத்தைக்‌ கண்டானென்‌ 
பாராய்‌ “அங்கேயோர்‌. பாழ்மண்டபம்‌ கண்டான்‌” என்றார்‌. 
பாழ்‌ மண்டபம்‌ - வெள்ளெருக்குப்‌ பூத்து அறுகும்‌ நெருஞ்சியூம்‌ 
மண்டிக்கிடக்கும்‌ ஆள்வழக்கற்ற மன்றம்‌. இங்கே நளனும்‌ தம 
யந்தியுமே தேடிச்செல்ல இருவரையும்‌. உளப்படுத்துரையா த, 
ஒருமைப்பாலதாய ஆண்பால்‌ விகுதிபுணர்த்து ஈளன்‌ கண்டா 
னெனக்‌ கூறுதல்‌ என்னையெனின்‌? இற்கிழமை பூண்ட ஆடவர்‌ 
மகளிருள்‌ ஆடவனே சிறப்புடையனென்னும்‌ கருத்துப்பற்றி 
யென்க. 

இச்சிறப்பு முறைபற்றியே “பாழ்‌ மண்டபங்‌ கண்டான்‌” 
என, நளனோடு அடைவுபடுத்திக்‌ கூறினாரேனும்‌ இருவரும்‌ 
கண்டாரென்றே கருத்தாகக்‌ கொள்க. ஒருமைப்படுத்தி ஆசிரியர்‌ 
கூறியிருத்தலால்‌ அதற்கேற்றவாறே ஆங்கே பொருள்‌ விரித்‌ 
தாம்‌. தமயந்தியுடன்‌ என்னும்‌ சொல்‌ மறைந்துகின்றதெனக்‌ 
கொள்ளலுமாம்‌. (௯௧ 

1. முத்தொள்ளாயிரம்‌ ௨௦. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 227 


அம்மண்டபத்தில்‌ நளன்‌, தமயந்தி இருவரும்‌ உறங்கு தல்‌ 
௨௭௦. மூரி இரவும்போய்‌ முற்றிருளாய்‌ மூண்டதால்‌ 
ப சாரும்‌ இடம்மற்றுத்‌ தான்‌இல்லை--சோர்கூந்தல்‌ 
மாதராய்‌ நாமிந்த மண்டபத்தே கண்துயிலப்‌ 
போதராய்‌ என்றான்‌ புலர்ந்து. 


(இ.-ள்‌.) (களன்‌ தமயந்தியை நோக்‌) சோர்‌ கூந்தல்‌, 
மாதராய்‌-அவிழ்ச்து விமுங்‌ கூக்தலையுடைய பெண்ணே!, மூரி 
இரவும்போய்முற்று இருளாய்‌ மூண்டது. சிறிய இரவுப்பொழு 
அம்‌ சென்று முற்றிய இருளாகத்‌ திரும்பியது, நாம்சாரும்‌ இடம்‌ 
மற்றுஇல்லை - நாம்‌ தங்கியிருத்தற்குரிய இடம்‌ வேறு இல்லை 
(ஆகையால்‌), இக்க மண்டபத்தே-இந்த மண்டபத்தினிடத்தே, 
கண்‌ துயில போதராய்‌ என்றான்‌ புலர்க்‌து-படுத்துக்‌ கண்ணுறும்‌ 
குதற்கு வருவாயாக என்று மனம்‌ வருந்திக்‌ கூறினான்‌. 

(௧ - து.) நளன்‌ தமயந்‌ தியை நோகபெ, (பெண்ணே! 
மிக்க இருளெல்லாம்‌ சேர்ந்து ஈள்ளிருள்‌ ஆயிற்று, காம்‌ 
இந்த மண்டபததே தூங்குகுற்கு வருவாயாக” வென்று 
வருக்இக்‌ கூறினான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) மூரி- வலிமை. வேரூன்றி இருளைக்‌ கொணர்‌ 
வதால்‌ துவக்ககால இருளாக இருப்பதால்‌ அதற்குச்‌ சிறிய 
என்று பொருள்‌ கூறப்பெற்றது. இரவும்‌ என்பதில்‌ உம்மை 
இறந்தது தழீஇய எச்சம்‌. முற்று இருள்‌ - நள்ளிருள்‌.  *நாம்‌ 
கண்ட பாழ்‌ மண்ட பத்தே தூங்குதற்கு வருக” என்று தமயக 
தியை களன்‌ அழைத்தான்‌. சோர்‌ கூக்தல்‌: முக்கால வினைத்‌ 
கொகை. கண்துயிலல்‌ - தூங்குதல்‌. (௯௨) 


தமயந்தி வருத்தங்‌ கொள்ளுதல்‌ 

௨௭௧, வையம்‌ உடையான்‌ மகரயாழ்‌ கேட்டருளும்‌ 
- தெய்வச்‌ சேவிகொதுகின்‌ சில்பாடல்‌-—இவ்விரவில்‌ 
கேட்டவா। என்றமுதாள்‌ கேண்டையங்கண்‌ நீர்சோரத்‌ 
தோட்டவார்‌ கோதையாள்‌ சோர்ந்து. 
(இ-ள்‌.) தோட்டவார்‌ கோதையாள்‌ - மலர்‌ முடித்த 
நீண்ட கூந்தலையுடைய தமயர்தியானவள்‌, வையம்‌ உடையான்‌ - 
மண்ணுலக வேந்தனுடைய, மகரயாழ்‌ கேட்டு அருளும்‌ தெய்வம்‌ 


செவி - மகர வீணையின்‌ (அரிய இசையைக்‌ கேட்டு இன்புறு 
௧.88 


396 _களவெண்பா [ கலிதொடர்‌ 


கின்ற சிறந்த காதுகள்‌, இவ்‌ விரவில்‌ கொதுகின்‌ சில்பாடல்‌ - 
இந்த நள்ளிருளில்‌ கொசுகுகளின்‌ இன்பமற்ற ஓசைகளை, கேட்ட 
ஆ என்று சோர்ந்து - கேட்கும்படியன்றோ நேர்ந்தது என்று 
கூறித்‌ தளர்வுற்று, கெண்டை அம்‌ கண்‌ நீர்‌ சோர அழுதான்‌ - 
சேற்கெண்டை போன்ற அழகிய தன்‌ கண்களிலிருந்து நீர்‌ 
பெருக அழுதாள்‌. 


(௧ - து.) ,தமயந்‌தியானவள்‌ , உலகுக்கு வேர்‌ தனான 
வன, கண்‌ காதுகளில்‌ மகரயாழின்‌ ஒலியே கேட்பவன்‌, 
இன்று கொசுகுகளின்‌ இன்பமற்ற ஓசைகளைக்‌ கேட்கும்படி 
கோந்து” என்னு கூறி வருந்தினாள்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) நாடு முழுதும்‌ தன்‌ செங்கோலாட்ி பெருக, 
“உடையிலை நடுவண திடைபிறர்க்கன்றி உலகை ஆண்ட” காவ 
லன்‌ என்பது தோன்ற, “வையமுடையான்‌'” என்றார்‌. மகரயா ம்‌- 
மகரமீனின்‌ வடிவாக அமைக்கப்பட்ட இசைக்கருவி, மகரயாழ்‌ 
என்பது, பேரியாழ்‌ சகோட யாம்‌ செங்கோட்டியாமழ்‌ மகரயாழ்‌ 
என்னும்‌ நால்வகை யாழினுள்‌ ஒன்று. இவ்‌ யாழில்பிறல்கும்‌ 
இசை, மிக்க இன்பம்‌ தருவதாலும்‌ இசையின்‌. நுண்மை அளக்க 
லாகா அளவிற்றாய்‌ நுணுக்கமிக்ககாக இருத்தலானும்‌ அதைக்‌ 
கேட்கும்‌ காதுகளைத்‌ தெய்வத்‌ “திருச்‌ செவிகள்‌” என்றார்‌. 
சென்று சென்று அணுவாய்த்‌ தேய்ந்து தேய்க்தொன்றாம்‌ இறை 
வனையே ““ஆறார்‌ சுவை ஏமோசையோ டெட்டுத்திசை தானாய்‌” 
எனத்‌ திருஞான சம்பந்தரும்‌, பண்ணவன்‌ காண்‌” என நாவுக்‌ 
கரசரும்‌, “ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ என்னரிய கோழனு 
மாய்‌” என நம்பியாரூரரும்‌, “ஏழிசைச்‌ சூழல்‌” என மணிமொழிப்‌ 
பெருமானும்‌ இதன்‌ நுண்மையும்‌ அருமையும்‌ அறிந்தே அருள்வா 
ராயினர்‌. கொதுகு - கொசுகு: த; ௪, போலியாக வந்தது. 
சில்பாடல்‌ - சிறு ஓலி; சிறப்பில்லாத ஓலியென்பதைக்‌' குறிக்க 
வந்தது. கெண்டை அம்‌ கண்‌-கெண்டை மீன்‌ போன்ற அழகு 
பொருந்திய பிறழ்ச்சியுள்ள கண்‌. தோடு அஃதோட்ட. 
தோடு, இதழ்‌. அது சார்ந்த மலரைக்‌ குறித்தது. அகரம்‌, 
பன்மை விகுதி. (௯௩) 


தளன்‌, தமயந்திக்கு ஆறுதல்மொழி கூறல்‌ 
௨௭௨. பண்டை வினைப்பயனைப்‌ பாரிடத்தில்‌ ஆர்கடப்பார்‌ 
கோண்டல்‌ நிழலிற்‌ குழைதடவும்‌--கெண்டை 
வ்‌ வழியல்நீர்‌ என்றான்‌ மனநடூங்கி வெய்துற்‌ 
ப ஐழியல்நீ என்றான்‌ அரசு. 


காண்டம்‌) மூலமும்‌ உரையும்‌ 889. 


(இ-ள்‌.) அரச - (இவ்வாறு தமயக்தி அழுதலைக்‌ கண்ட) 
களமன்னன்‌; பண்டை வினைபயனை பார்‌இடத்தில்‌ ஆர்கடப்‌ 
பார்‌ - முன்னைத்‌ திவினையின்‌ விளைவை இவ்வுலகில்‌ கடப்பவர்‌ 
யார்‌? (ஒருவருமில்லை), கொண்டல்‌ நிழலில்‌ - மேகம்‌ போன்ற 
கூந்தலின்‌ சாயையிலே (இருந்து), குறை தடவும்‌ கெண்டை 
வழியல்‌ நீர்‌ என்றான்‌-காதளவும்‌ சென்று தடவுகின்‌ ற கெண்டை 
மீன்‌ போன்ற கண்களிலிருந்து அழுது நிரை வடிக்காதே என்‌ 
முன்‌, நீ மனம்‌ நடுங்கி வெய்து உற்று அழியல்‌ என்றான்‌ - நீ மன 
நடுக்கங்‌ கொண்டு பெருமூச்சுவிட்டு வருந்தி அழாதே என்று 
ஆறுதல்‌ மொழி கூறினான்‌. 
்‌ (௧ - து.) இவ்வாறமுத தமயந்தியை களமன்னன்‌ 
கோக்கிப்‌ ;பழவினைப்பயனை யாரும்‌" கடக்கவொண்ணாது ; 
ஆதலால்‌ கண்ணீர்விடாதே, மனம்‌ நடுங்கிப்‌ பெருமூச்௬ 
விட்டு வருந்து அழாதே?” என்று தேறு கல்‌ கூறினான்‌ 
என்பதாம்‌. 


(வி- ரை.) பண்டை - பழைமை. முன்‌ செய்த தீவினைகள்‌ 

4 இம்மைச்‌ செய்தது மறுமைக்‌ காம்‌? என்பது நூல்‌ வழக்கு. 
தயவை செய்தார்‌ கெடுதல்‌ கிழல்தன்னை 
வீயா தடியுறைக்‌ தற்று” 

என்னும்‌ அறநூல்‌ வழக்கும்‌ காண்க. அறிஞராயினும்‌ அரசரா 
யினும்‌ ஆற்றல்மிக்க வீரராயினும்‌ தமக்கென முன்னரே ஊழ்‌ 
"வகுத்த முறைப்படி நிகழ்த்த; நீர்வழிப்புணபோல . அதன்‌ 
வழியே தத்தம்‌ நிலைமாறிச்‌ செல்வாராகலின்‌ *பாரிடத்தில்‌ ஆர்‌ 
கடப்பார்‌” என்றார்‌. ஆர்‌, யார்‌ என்பதன்‌ மரூஉ: ஆனை, யானை, 
அடு யாடு,. ஆறு; யாறு என்பனபோல. கொண்டல்‌-நீர்‌ 
கொண்ட மேகம்‌. மேகம்போல்‌ கருகிறமும்‌ குளிர்மையுமுள்ள 
கூந்தலைக்‌ கொண்டலென கயம்பெறக்‌ கூறினார்‌; உவம ஆகு 
பெயர்‌. கிழல்‌ - சாயல்‌? கூந்தலை அடுத்துள்ளது காதாகலான்‌, 
*குழைதடவும்‌? என்றார்‌. குழை - காது. குழை (குண்டலத்தை) 
அணிந்திருப்பதால்‌ ஆகுபெயராகச்‌ செவியைக்‌ குறித்தது. 
கெண்டை போன்ற பிறழ்ச்சியும்‌ குளிர்ச்சியும்‌ வடிவமும்‌ 
உடைய கண்களைக்‌ கெண்டை என்றது, ஆகுபெயர்‌. தமயக 
திக்கு அரசச்‌ செல்வத்தைத்‌ துறந்து கற்களும்‌ முட்களும்‌ கண்ண 
டைத்துக்‌ இடக்கும்‌ கொடுங்கானில்‌ வந்து வாழ்வது கெஞ்சை 
ஆற்றொணாத்‌ துன்பமாக அலைக்க உருக்கத்தோடு மணற்கேணி 
(போல்‌ கண்களில்‌ நீர்சுரநீதுபாய அழுதவண்ணமாக இருந்ததை 
% 


3. புறம்‌: ௧௩௪ 2. இருக்குறள்‌, ௨௦௮. 


240 நளவெண்பா [ கலிதோடர்‌ 


அறிந்த நளன்‌, *கெண்டை வழியல்‌. நீர்‌' என்று தேற்றினான்‌ 
என்க. வழியல்‌-வடிக்காதே என்னும்‌ பொருள்‌: தன்வினை பிற. 
வினையாக வந்தது: *கடியுமிடந்‌ தேற்றாள்‌' என்றவிடத்துப்‌ பிற 
வினை தன்வினையாக வந்ததுபோல. அழியல்‌: அல்லீற்று எதிர்‌ 
மலை வியங்கோள்‌ வினைமுற்று; *“மகனெனல்‌ மக்கட்பதடி 
யெனல்‌' என்னும்‌. குறளில்‌ *மகனெனல்‌' என, எதிர்மறைப்‌ 
பொருள்தருதல்‌ போல. அழியல்‌ என்பதும்‌ அப்பொருட்டே 
யாதல்‌ தெளிக. (௯௪3. 
தமயந்தி, பின்னும்‌ வருந்திக்‌ கூறல்‌ 
௨௪௩. விரைமலர்ப்பூ மேல்லணையும்‌ மேய்காவல்‌ பூண்ட 
பரிசனமும்‌ பள்ளி அறையும்‌--அரைசேநான்‌ 
காணேன்‌ இங்‌ கேன்னாக்‌ கலங்கினாள்‌ கண்பனிப்பப்‌ 
_பூணேர்‌ முலையாள்‌ புலர்ந்து. 7 
(இ-ள்‌.) பூண்‌ கேர்‌ முலையாள்‌ - (பொன்‌, முத்துமாலை 
மூதலிய) அணிகள்‌ பொருக்திய கொங்கைகளையுடைய தமயந்தி 
யானவள்‌, புலர்ந்து - வருத்தங்கொண்டு, அரைசே - வேந்தே, 
விரைமலர்பூ மெல்‌ அணையும்‌-மணம்‌ பொருந்திய மலர்‌ பரப்பிய 
பொலிவுள்ள மெல்லிய படுக்கைகளையும்‌, மெய்காவல்‌ பூண்ட 
பரிசனமும்‌ - (நும்‌) உடற்‌ பாதுகாப்பின ராகிய எவலர்களை யும்‌, 
பள்ளி அறையும்‌-படுக்கைக்குரிய தனி வீட்டையும்‌, இங்கு நான்‌ 
காணேன்‌ என்னா கண்பனிப்ப கலங்கினாள்‌-இவ்விடத்சே காண்‌ 
“கின்றேனில்லையே என்று கூறிக்‌ கண்களில்‌ நீர்‌ தோன்ற. 
வாட்ட முற்றழுதாள்‌. 

(௧ - து.) தமயந்‌தியானவள்‌ “மணம்பொருந்‌ இய மலர்‌ 
பரப்பிய படுக்கையும்‌ ஏவலாட்களும்‌ தனிப்படுக்கை. 
யறையும்‌ இங்கே காணேன்‌” என்று கூறிக்‌ கலக்கமுறு 
தழுதாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) .அரசராயிருப்போர்க்குப்‌ பல்வகைப்‌ படுக்கை 
களும்‌, பக்கத்தில்‌ குறிப்பறிந்து பணியாற்றும்‌ ஏவலாளரும்‌, 
தனிப்‌ படுக்கையழையும்‌, பிறபிற எல்லாவகை இன்பப்‌: 
பொருள்களும்‌ உள்ளனவாகவின்‌, இப்பாம்மண்டபத்தில்‌ இவை 
கள்‌ ஏதுமின்‌.றிக்‌ கல்லினும்‌ முள்ளினும்‌ படுத்துக்‌, கண்‌ துயில்‌: 
கொள்ளும்‌ தன்காதற்‌ கணவனாகிய .களமன்னன்‌ தூங்கு தலை- 
மேற்கொண்டதறிந்த தமயந்தி “விரை மலர்ப்பூ.........காணேன்‌ 
இங்கென்னாக்‌ கலக்கமுற்றாள்‌? என்க. 


1. இருக்குறள்‌, ௧௯௬. 








காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 241 


மெல்‌ அணை-மெல்லிய மெத்தை, தலையணை முதலியவைகள்‌. 
பரிசனம்‌ - வேலையாட்கள்‌. இவரை “அடியோர்‌ பாங்கு? என்பர்‌ 
இளங்கோவடி.களார்‌. “தன்‌ துயர்‌ காணாத்‌ தகைசால்‌ பூங்கொடி” 
.யாகலான்‌,. தான்‌ அக்கானில்‌ துன்புறுவதை எண்ணாது தன்‌ 
காதல ற்கடுத்த துன்பத்துக்கே வருந்தின ளன்க. 
அரைசு - அரசு. அரசன்‌, நளமன்னன்‌; அரைசு என வக்கது 
அகரம்‌ ஐகாரமாயெ இடைப்போலி. 
1 அ, ஐ முதலிடை ஓக்கும்‌ ௪ ஞூ ய முன்‌” 
என்பது நன்னூல்‌ விதி. இங்கே சகரத்தை அடுத்து வருதலான்‌ 
அகரம்‌ ஐகாரமாகத்‌ இரிந்ததென்க, கண்பனித்தல்‌ - கண்களில்‌ 
கீரரும்பல்‌. (௯௧௫) 
தளன்‌, மீண்டும்‌ தமயந்திக்கு ஆறு தலுரைத்தல்‌ 
௨௭௪௫. தீய வனமும்‌ துயின்று திசைதுயின்று . 
பேயும்‌ துயின்றதால்‌ பேர்யாமம்‌--நீயும்‌இனிக்‌ 
கண்மேல்‌ துயில்கை கடன்‌என்றான்‌ கைகொடுத்து 
மண்மேல்‌ திருமேனி வைத்து. 


(இ-ள்‌.) (இவ்வாறு வாடி வருந்துகின்ற தமயந்தியை 
களன்‌ பார்த்து) மண்மேல்‌ திருமேனி வைத்து - (களன்‌) புழுதி 
யில்‌ தன்‌ அழகிய உடலைப்‌ படுக்கவைத்து, கைகொடுத்து - 
(தமயந்திக்குத்‌ தலையணையாகத்‌) தன்‌ கையை மடக்கித்‌ கொடுத்து 
தியவனமும்‌ துயின்று - இக்கொடிய காட்டில்‌ வாழும்‌ மக்களும்‌ 
விலங்கு பறவை முதலிய உயிர்களும்‌ தூங்கி, திசை துயின்று - 
மற்றெல்லா இடங்களிலுமுள்ள எல்லா உயிர்களும்‌ தாங்க, 
பேயும்‌ துயின்‌ ஓது - (தூங்காமல்‌ திரிகின்ற) பேய்களும்‌ கூடத்‌ 
தூங்கிவீட்டன; (ஆகையால்‌), இப்பேர்யாமம்‌ - இந்த ஈடு 
இரவில்‌, நீயும்‌ இனிமேல்‌ கண்‌ துயில்கை கடன்‌ என்றான்‌- நீயும்‌ 
(இன்னும்‌ விழித்திராமல்‌) தூங்குதல்‌ கடமையாகும்‌ (முறைமை 
யாம்‌)-என்று கூறினான்‌. 


(க-து. இவ்வாறு வருந்துகின்ற தமயந்தியை களன்‌ 
பார்த்து, தான்‌ மண்ணில்‌ படுத்துக்கொண்டு, தன்‌ கையை 
மடக்கித்‌ தலையணையாகக்‌ கொடுத்து, “உலகிலுள்ள எல்லா 
வுயிச்களும்‌ . உறங்கிவிட்டன ; . இனி நீ. உறங்குவகே 
முூறைமையாகு'மென்று களன்‌ கூறினான்‌ என்பதாம்‌. 





1. கன்னூல்‌, ௧௨௨. 


342 நளவெண்பா [கலிதோடர்‌ 


(வி - ரை.) தீயவனம்‌-கொடுமை மிக்க வனம்‌. வனத்தில்‌ 
வாழும்‌ மக்கள்‌ விலங்குகள்‌ ஊர்வன பறப்பன கிற்பனவாகிய 
எல்லாவகை உயிர்களையும்‌ குறித்தலால்‌ இடவாகுயெயர்‌. 
எதற்கும்‌ அஞ்சாது திரிகின்ற மக்களும்‌ விலங்குகளும்கூட- 
அயர்ந்தன; தூங்க முற்பட்டன என்பதைக்‌ குறிக்க, *தியவன 
மும்‌ துயின்று” என்றார்‌. திசை - இவ்வனமல்லாத மற்ற எல்லா 
இடங்களிலுமுள்ள உயிர்கள்‌. அயிலல்‌ - உறக்கங்‌ கொள்ளுதல்‌. 
பேய்‌ - ஆவிவடிவம்‌, அஃது ஊன்‌ உண்ணும்‌ வேட்கையால்‌ 
அலைந்து கூத்தியர்‌ முதலிய கீழோர்‌ தங்குமிடம்‌, கள்‌ விற்குமிடம்‌ 
முதலிய இடங்களிலெல்லாம்‌. அவைகளை நுகர ஓடிஓடி அவா 
வித்‌ திரியும்‌. அவைகளும்‌ தூங்கின என்பாராய்‌, “பேயும்‌ துயின்‌ 
ஐ.து' என்றார்‌. துயின்றன என்னாது, துயின்றதென்று கூறியது 
சாதியொருமை; இரண்டு. கண்ணும்‌ சிவந்தது; * *இருகோக்‌ 
இவளுண்‌ கண்‌ உள்ளது” என்பனபோல, பேயும்‌ என்பதில்‌ 
உம்மை உயர்வு இறப்புக்‌ குறித்தது; “*மந்தியும்‌ அறியா மரன்‌ 
பயில்‌ அடுக்கம்‌, என்பது போல, பேர்‌ யாமம்‌ - மிக்க இரவு. 
எனவே நடுஇரவு.. இவ்விரவை, 5 புள்ளுக்‌ துயின்று பொழு 
இறு மாந்து கழுதுறங்கி, கள்ளென்ற கங்குல்‌ இருள்வாய்ப்‌ 
பெருகிய வார்பனி நான்‌ என்றார்‌ சேரமான்‌ பெருமாள்‌ காய 
னாரும்‌. துன்பத்தால்‌ தமயந்தி வாடியிருப்பதறிந்த நள மன்னன்‌, 
கடுஞ்சொல்லால்‌ தூங்குக என்று. கூறாமல்‌ *துயில்கை கடன்‌” 
என்று கூறினானென்க. * :நயம்படவுரை' என்பது பெரியோர்‌ 
தஇருமொழியாகலான்‌ நளன்‌ உடல்‌, பல்வகையாகப்‌ பாதுகாக்‌ 
கப்பட்டுப்‌ போற்றி வந்த உடலாகும்‌. இன்று காலக்‌ கோட்‌ 
பாட்டினால்‌, புழுதியே பாயலாகப்‌ புரள வேண்டிய புன்கண்‌ 
வர்துவிட்டமை தோன்றத்‌ “திருமேனி” என்றார்‌. (௧௬) 

தமயந்தி, மண்மேற்‌ படுத்திருத்தல்‌ கண்டு நளன்‌ வகுற்தல்‌ 
௨௭௫. புன்கண்கூர்‌ யாமத்துப்‌ பூமிமேல்‌ தான்படுத்துத்‌ 
தன்கண்‌ துயில்வாளைத்‌ தான்கண்‌ட-மேன்கண்‌ 
போடியாதால்‌ உள்ளாவி போகாதால்‌ கேஞ்சம்‌ 
வேடியாதால்‌ என்றான்‌ விழுந்து. | 
(இன்‌. விழுந்து - (நளன்‌ எழுந்து மறுபடியும்‌) ழே 
விழுந்து, புன்கண்‌ கூர்‌ யாமத்து-துன்பமிக்க இவ்விரவுப்‌ பொழு 
தில்‌, பூமிமேல்‌ தான்‌ படுத்து - மண்மீது கிடந்து, தன்கண்‌ 








௩-1. திருக்குறள்‌, ௧0௯௧. 2. திருமுருகு. ௪௨. 
8. திருவாரூர்‌ மும்‌. ௨௪. 4. ஆத்திசூடி. கன 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 345 


துயில்வாளை. தான்‌ கண்டு - கண்‌ ணுறங்குகின்‌ற தமயம்‌ தியை 
நளன்‌ பார்த்து, மென்கண்‌ யொடியாது - என்‌ மெல்லிய கண்கள்‌ 
வெந்து சாம்பலாகா திருக்கின்ற3த, உள்‌ ஆவி போகாது - உட 
லுள்‌ நிற்கின்ற என்‌ உயிர்‌ இன்னும்‌ போகா திருக்கின்‌ றதே, 
நெஞ்சம்‌ வெடியாது என்றான்‌ - என்மனம்‌ இன்னும்‌ வெடித்துப்‌ 
போகாமல்‌ இருக்கன்‌ றதே என்று கூறி வருந்தினான்‌. 


(௧ - து.) தமயந்தி மண்மேற்‌ படு த்துறங்குவைகக்‌ 
கண்ட ஈளன்‌, “இதைப்‌ பார்த்துக்கொண்டு என்‌ கண்கள 
வெந்து. சாம்பலாகாமல்‌ . இருக்கின்றதே ;... ஏன்‌ உயிர்‌ 
போகாமல்‌ இருக்கின்றதே; மனம்‌ : உடைந்து போகாமல்‌ 
இருக்கின்றதே என்று கூறி வருக்கினான்‌ என்ப தாம்‌. 


(வி - ரை.  மேன்கண்‌ - மெல்லிய கண்‌; பிறர்‌ துன்பங்‌ 
கண்டகாலத்து இரக்கங்‌ கொண்டு நீர்‌ சொரிகின்‌ ற தன்மையுடை 
யது. வன்கண்‌ ஃ வலிமையா கிய கண்‌. அது, * “விழித்த கண்‌ 
வேல்கொண்‌ டெறியினும்‌ அழித்திமைக்காத கண்‌: . என்பார்‌ 
இருவள்ளுவனார்‌. கண்‌ பார்த்தவறி உண்டாகும்‌ இரக்கத்தையே 
“கண்ணோட்டம்‌? என்ற பெயர்‌ அமைத்து அழைத்தனர்‌, தழிழ்ச்‌ 
சான்றோர்‌. இதனை வள்ளுவர்‌, “கண்ணோட்டம்‌ என்னும்‌ கழி 
யெருங்‌ காரிகை” என்பர்‌. இங்கே புன்கண்‌, . புல்லியகண்‌, 
அஃதாவது சிறுமையுடைய கண்‌ என்னும்‌ பொருளது. சிறுமை, 
யுடைய கண்ணாவது மனத்திற்‌ கொண்ட துன்பத்தை - அன்பை 
வெளிக்கொணர்க்து காட்டுவது. கண்ணே தன்பத்தாலும்‌ 
இன்பத்தாலும்‌ நீரை  உகுப்பனவாகும்‌. இதனை வள்ளுவர்‌ 
“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்தாழ்‌ ஆர்வலர்‌, புன்கணீர்‌ 
பூசல்‌ தரும்‌' என்றதும்‌, “ “மண்டு பிணியால்‌ வருந்து பிறவுறுப்‌ 
பைக்‌, கண்டு கலுழுமே கண்‌” எனச்‌ சிவப்பிரகாசர்‌ அருள்வ 
தும்‌ காண்க. அன்பத்தையே ஈண்டுப்‌ “புன்கண்‌” என்றார்‌. தன்‌: 
கண்ணால்‌ தமயந்தி துன்புறுவதைப்‌ பார்த்தும்‌ தான்‌ உயிர்‌ வைத்‌: 
இருத்தல்‌. தகாதென்‌ ற எண்ணத்தால்‌ உந்தப்பட்டுத்‌ துன்பம்‌ 
அலையலையாகஉருவெடுத்துவர அத்துன்ப அளவு தாங்கலாந்‌ 
முது . £மென்கண்‌ பொடியாதால்‌...ஃ.22 222௨ வெடியாதால்‌? 
எனக்‌ கூறி கொக்தனனென்க. மூன்றிடத்தும்‌ வரும்‌ ஆல்‌ 3' 
அசை நிலைகள்‌. கற்பார்க்கு அவலச்சுவை தோன்றாவாறு இருத்‌ 
தற்கும்‌ ஓசையின்பமூட்ட ற்கும்‌ பொருத்தமாக ஒவ்வொரு சொற்‌ 
றொடர்‌ தோறும்‌ அசை புணர்த்தார்‌. (aor) 





1. திருக்குறள்‌, ௭௭௫- இன்‌ கருத்து. 
"த, 9. திருக்குறள்‌, ளக :௪௧. 4. நன்னெறி, ௨௦. 


244 நளவெண்பா [கலிதோடர்‌ 


தமயந்தி, மீண்டும்‌ நளனைப்‌ பார்த்து வருந்துதல்‌ 
௨௪௭௬. முன்றில்‌ தனில்‌ மேற்படுக்க முன்‌ தா னையுமின்றி 
இன்று துயில இறைவனுக்கே--என்றனது 
கைபுகுந்த தேன்னுடைய கால்புகுந்த தென்றமுதாள்‌ 
மைபுகுந்த கண்ணீர்‌ வர. 


(இ-ன்‌.) (தமயந்தி மீண்டும்‌ விழித்துக்கொண்டு) இறை 

வனுக்கு இன்று துயில-அரசனுக்கு இன்றைக்குத்‌ தூங்குதற்கு, 
மூன்றில்‌ தனில்மேல்‌ படுக்க-இப்பாழ்‌ மண்டபத்தின்‌ முற்றத்தின்‌ 
மேல்‌ படுத்துறக்கங்‌ கொள்வதற்கு, முன்தானையும்‌ இன்றி - 
ஆடையின்‌ முன்பக்கமுமில்லாமல்‌, என்‌ தனது கைபுகுந்தது - 
என்‌ கைகளே படுக்கையாக உதவிசெய்தன, என்‌ உடைய கால்‌ 
புகுக்தது- என்னுடைய கால்கள்‌ உதவி செய்தன, என்று - 
என்து சொல்லிச்‌ சொல்லி, மைபுகுந்த கண்நீர்வர அழுதான்‌ - 
மை தீட்டிய கண்களிலிருந்து நீர்‌ பெருக்கெடுத்தோடத்‌ 
தமயந்தி அழுதாள்‌. 
(௧ - து.) தமயந்தி மீண்டும்‌ உறககங்‌ கலைக்‌ தவளாகி, 
“அரசனுக்கு விரித்துப்‌ படுப்பதற்கு. முன்‌ தானைகூட 
இல்லாமல்‌, என்‌ கைகளும்‌ கால்களுமே படு த துக்கொனளும்‌ 
படுக்கைகளாக இருந்தன” என்று சொல்லிச்‌ சொல்லிக்‌ 
கண்ணீர்‌ சோர அழுவாயிளானாள்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) முன்றில்‌:இல்முன்‌ : சொன்னிலை மாறிய இலக்‌ 
கணப்போலி; கடைக்கண்‌, வாயில்‌ என்பனபோல, முன்தானை - 
இதுவும்‌ அப்போலியே.. தமயந்திக்குத்‌ தான்கொண்ட கவலை 
மிகுதியால்‌ உறக்கம்‌ வந்திலது. அன்றிரா ஓர்‌ ஊழிபோல்‌ 
கோன்றுகின்ற து; எண்ண. அலைகள்‌ பலப்பல ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக எழுகின்றன. தான்‌ வாழ்ந்த நிலை; தன்காதற்கணவன்‌ 
களமன்னன்‌ உயரிய நிலை; அரசச்‌ செல்வம்‌; இவைகளேல்‌ 
லாம்‌ மனக்கண்முன்‌ காட்சியளிக்கின்றன. £ஆ! இற்றை நாள்‌ 
சிலையா இது! என்னே காலக்கோட்பாடு; பல்வகை அணைகள்‌ 
எங்கே! மலர்‌ விரித்த படுக்கைகள்‌ யாண்டொளித்கன; ஏவ 
லாளர்‌ யாண்டுற்றனர்‌;. மெய்காப்பாளர்‌ எங்குச்‌ சென்றனர்‌; 
ஓருவரையுங்‌ காண்கிலேன்‌; இஃதொரு பாழ்மண்டபம்‌; கல்லும்‌ 
முள்ளும்‌ செறிந்த மண்‌ தரை; இதிற்‌ படுக்கப்‌ பாய்கூட இல்லை; 
மூன்றானையை விரித்துப்‌ படுப்பதற்கு வாய்ப்பில்லை; ஒற்றை 
ஆடை; இரு தலைப்புக்களையும்‌ இருவரும்‌ உடுத்துள்ளோம்‌ 
என்று யபொருமுகின்றாள்‌ ; அழுகின்றாள்‌; கண்கள்‌ கள ற்றிருந்து 


காண்டம்‌] : மூலமும்‌ உரையும்‌ 345 


ஓழு? நீரைப்‌ பெருக்குகன்‌ றன. இவ்‌ வவல உருவத்தை ஆசிரி 
யர்‌ “மை புகுந்த கண்ணீர்‌ வர: என்றமைத்தார்‌. கை புகுந்தது” 
கால்‌ புகுந்தது” என்று கூறப்‌ பெறுவன, நளன்‌ தூங்குதற்குத்‌ 
தன்‌ கைகளே தலையணையாகவும்‌ கால்களே படுக்கையாகவும்‌ 
கொண்டு அமைத்துத்‌ தூங்க உதவிய நிலையை. கைபுகுக்தது- 
கால்‌ புகுந்தது என்பன, சாதியொருமையாக வந்தன. (௬௮) 


தமயத்தி தூங்கியபின்‌, நளன்‌. விழித்துக்கொண்டிருந்து 
வருந்துதல்‌ 
உளள. வீமன்‌ திருமடந்தை விண்ணவரும்‌ பேற்றிலாத்‌ 
தாமம்‌ எனக்களித்த தையலாள்‌--யாமத்துப்‌ 
பாரே அணையாய்ப்‌ படைக்கண்‌ துயின்றாள்மற்‌ 
றாரே துயரடையார்‌ ஆங்கு. 


(இ-ன்‌.) (தமயந்தி தூங்கிய பின்‌ நளன்‌ விழித்துக்‌ 
கொண்டிருந்‌ து) வீமன்‌ திருமடந்தை - வீமராசனுடைய செல்வ 
மகள்‌, விண்ணவரும்‌ பெற்றிலா - வானுலக இந்திரன்‌ முதலி 
யோரும்‌ விரும்பிக்‌ கிடைக்காத; தாமம்‌ எனக்கு அளித்த தைய 
லாள்‌-திருமண மாலையை எனக்கே குட்டிய காதற்‌ கனிவுடை 
யாள்‌, யாமத்து-இந்த நள்ளிரவில்‌, பாரே அணையா படைக்கண்‌ 
துயின்றாள்‌ - இம்‌ மண்கரையே படுக்கையாகக்கொண்டு வேல்‌ 
போன்‌ ற கண்கொண்டு தூங்கினாள்‌; ஆங்கு மற்று அரே துயர்‌ 
அடையார்‌ - (ஆகையால்‌) ஊழ்‌ வலியினால்‌ உலகில்‌ யார்தாம்‌ 
இதைப்போன்ற. துன்பத்திற்கு உள்ளாகாதவ?கள்‌ (ஒருவரும்‌ 
இல்லை.) 

(௧ - து.) களமன்னன்‌ விழித்துக்கொண்டு, “விண்‌ 
னணார்‌ விரும்பியும்‌ அவர்கட்கு மாலை சூட்டாமல்‌ எனக்கே 
அருமணமாலை சூட்டிய அன்புடையளான தமயந்தி, இனறு 
மண்‌ கரையையே படுக்கையாகக்கொண்டு தூங்குகின்றாள்‌7 
ஊழ்வலியால்‌ உலகத்தில்‌ இதைப்‌ போன்ற துன்பத்துக்கு 
உட்படா கவா யாவர்‌?' என்றான்‌ எனப தூம்‌. 

(வி-ரை.) திருமடந்தை; செல்வ மகள்‌. வீமராசன்‌ 
தவஞ்‌ செய்து பெறலரும்‌. செல்வமாகப்‌ பெற்றவள்‌ என்பது 
குறிப்பு. இதனால்‌ செல்வக்‌ குடியில்‌ தோன்றிச்‌ செல்வத்தில்‌ 
வளர்ந்து உயர்ந்த கிலையில்‌ இருந்த தமயக்தியின்‌ மேன்மையை 
களன்‌ கருதினான்‌. பின்னர்‌ விண்ணுலக மன்னனான தேவேக்‌ 


346 நளவெண்பா [கலி தாடர்‌ 


இரன்‌ முதலியோர்‌ நரைதிரை மூப்பணுகா நலனுடையர்‌? 
கற்பகதரு, சிந்தாமணி, காமதேனு போன்றன அருளிய ஏவல்‌ 
வரன்‌ முறை கேட்ப இருக்கும்‌ உயரிய வாழ்க்கையர்‌; அவர்கள்‌: 
விரும்பி இவளை மணக்க முன்வந்தனர்‌; அத்தகைய உயர்நீத. 
வாழ்க்கையையும்‌ வேண்டாமென ஒனதுக்கிச்‌ செம்புலப்‌ 
பெயல்‌ நீர்போல, அன்புடை நெஞ்சும்‌ நெஞ்சும்‌ ஒன்று கலக்கத்‌ 
தனக்கே மாலை குட்டிய உயர்‌ பண்புமிக்க அவள்‌ தன்‌ காத 
லன்பின்‌ கட்டுவிடா நிலையையும்‌ கருதினான்‌; இத்தகையாட்கா,. 
இன்றுணை மகளிர்க்கு இன்றியமையாக்‌  கற்புக்கடம்‌ பூண்‌ 
டாட்கா, இத்தகைத்‌ துன்பகிலை, மண்மகளறியா வண்ணச்‌ சீறடி 
கள்‌ கல்லில்‌ கடந்து கன்றின ; முள்ளில்‌ நடந்து புண்கள்‌ முகிழ்த்‌: 
தன; மலரினும்‌ மெல்லிய வண்ணவுடல்‌ எவ்விடத்தே டெத்தப்‌ 
பட்டுள்ளது? ஒரு பாழ்மண்டபத்தில்‌; முட்கள்‌ செறிந்த இடச்‌ 
தில்‌; மண்‌ தரையில்‌; இதைத்‌ தன்‌ கெஞ்சகத்தில்‌ எண்ணினான்‌; 
அவ்வெண்ணம்‌: நெஞ்சிடத்தே மோதிற்று; மாயமோ என 
நினைத்தான்‌; வஞ்சமோ என மாழ்‌இனான்‌? பின்‌ தெளிக்தான்‌; 
ஊழ்வினையால்‌ யார்‌ தாம்‌ துயரடையார்‌ எனத்‌ தன்‌ கெஞ்சோடு 
பேசினான்‌. இவ்வலைகளை, நளன்‌ எண்ணக்‌ குமுறல்களை, 
உளத்தோற்ற ஒடுக்கத்தைப்‌ புகழேக்தியார்‌ நளன்‌ வாயிலாக 
“ஆரே அயரடையார்‌ ஆங்கு என்ற சொற்சித்திரத்தால்‌ 
விளக்கினார்‌. 

படைக்கண்‌ : உவமத்தொகை. படை இங்கே வேலைக்‌ குறித்‌ 
தது. ஆங்கு: இங்கே உவமை உருபாக வந்தது. (௧௯) 


கலிமகன்‌, தமயந்‌ தியைப்‌ பிரிக்க நளன்‌ மனத்தை 
வேறுபடுத்தல்‌ 
௨௪௮. பேய்ம்மலர்ப்பூங்்‌ கோதை பிரியப்‌ பிரியாத 
செம்மையுடைமனத்தான்‌ செங்கோலான்‌-பொய்ம்மை. 
விலக்கினான்‌ நெஞ்சத்தை வேருக்கி நின்று 
கலக்கினான்‌ வஞ்சக்‌ கலி. 

(இ-ள்‌.) வஞ்சம்‌ கலி - வஞ்சச்‌ சூழ்ச்சி மிக்க கலிமகன்‌,. 
பெய்மலர்‌ பூங்கோதை பிரிய - சூட்டப்பெற்ற மலர்களையுடைய 
அழகிய கூந்தலையுடைய தமயந்தியை நளனைவிட்டுத்‌ தனியாகப்‌: 
பிரிப்பதற்கு எண்ணி, பிரியாத செம்மை உடை மனத்தான்‌ - 
எக்காலமும்‌ நீங்காத சிறந்த பண்புவாய்ந்த மனமுள்ளவனும்‌, 
செங்கோலான்‌ - நேரிய அரசாட்சியடையவனும்‌, பொய்ம்மை 
விலக்கனான்‌-பொய்யான கெறிகளை ஒதுக்கி யொமுகுவேரனூ 


காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 7 


மான நளமன்னனுடைய, நெஞ்சத்தை வேறு. ஆக்கி கின்று 
கலக்கினான்‌-மனத்தை (மூன்‌ இருந்த திண்மை நிலையினின்றும்‌)- 
வேறுபடுத்திக்‌ கலக்க மடையுமாறு செய்தான்‌. 


(க - து.) தமயந்தியின்‌ பொருட்டாக வருந்திக்‌. 
கொண்டிருந்த  ஈளமன்னனுடைய கலங்காவுள்ள, த்தை த 
தமயந்தியினின்றும்‌ நளனைப்‌ பிரிப்பதற்கு எண்ணிக்‌ 
கலக்கமுறச்‌ செய்தான்‌ கலி என்பதாம்‌. 


(வி- ரை.) பெய்ம்மலர்‌ : முக்கால வினைத்தோகை. பூ- 
பொலிவு. பிரிய: பிரிப்பதற்கென வருதலால்‌ காரணப்‌ பொருட்‌ 
டாக எதிர்காலங்காட்டி வந்த செயவெனெச்சம்‌. செம்மை - 
நடுவுநிலைமை: அஃதாவது, *தக்காங்கு நாடித்‌ தலைச்செல்லா 
வண்ணத்தால்‌ ஒத்தாங்கு ஓறுத்து' கிறுத்தும்‌ மனப்‌ பண்பு. 
செங்கோல்‌ - செவ்விய கோல்போன்றிருப்பதால்‌ ஆகுபெயராக 
அறகெறிமாறா ஆட்சிமுறையைக்‌ குறித்தது. பொய்ம்மை- 
உண்மைக்கு மாறுபட்ட செயல்‌. இவைகள்‌ நளன்கொண்ட. 
ஓழுங்கு முறைகள்‌.  நடுவுகிலைமாறாு மனம்‌, செங்கோல்முறை,. 
பொய்ம்மை நீக்கம்‌ இவை, நளன்‌ தான்‌ வகுத்தொழுகிவரும்‌ 
உயரிய பண்புகள்‌. இவற்றை விடாப்பிடியாகக்‌ கொண்டது 
அவன்‌ றன்‌ மனம்‌; அந்த மனமும்‌ திரியுமாறு தன்‌ சூழ்ச்சித்‌: 
திறத்தால்‌ கலக்கினான்‌ எனக்‌ காட்டுவாராய்‌ “நெஞ்சத்தைக்‌ 
வஞ்சக்‌ கலி” என்றார்‌. இது உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க 
தொகை. மனத்தான்‌, செங்கோலான்‌ என்பன குறிப்பு வினை 
யாலணையும்‌ பெயர்கள்‌. கலக்கினான்‌; இறந்தகாலத்‌ தெரியில 
வினையாலணையும்‌ பெயர்‌. (500): 


தளனுக்குக்‌ கலியின்‌ சூழ்ச்சியால்‌ தமயந்தியைப்‌ 
பிரியும்‌ எண்ணம்‌ தோன்றல்‌ 
௨௭௯. வஞ்சக்‌ கலிவலியான்‌ மாகத்‌ தராவளைக்கும்‌ 
செஞ்சுடரின்‌ வந்த கருஞ்சுடர்போல்‌-— விஞ்ச 
மதித்ததேர்த்‌ தானை வயவேந்தன்‌ நெஞ்சத்‌ 
துதித்ததே வேறோர்‌ உணர்வு. 

(இ-ள்‌.) மாகத்து அராவளைக்கும்‌ - வானுலகத்தில்‌ கேது 
வென்னும்‌ பாம்பு சூழ்ந்து பற்றுகின்றகாலை, செம்சுடரின்‌ வந்த 
கரும்‌ சுடர்போல்‌ - செவ்வொளி காட்டும்‌ சூரியனில்‌ தோன்றும்‌ 
கருநிற ஒளிபோல, விஞ்ச மதித்ததேர்‌. தானை - (பகை வீரர்கள்‌): 


-248 "நளவெண்பா [ கலிதோடர்‌ 


“மேன்மையாக எண்ணிய தேர்ப்படையையுடைய, வயவேக்தன்‌ 
கெஞ்சத்து - வெற்றிமிக்க நளமன்னனது கெஞ்சத்‌ இடத்தே, 
வேறு ஓர்‌ உணர்வு உதித்தது-தன்‌ இயற்கைக்‌ குணத்தினின்றும்‌ 
வேறுபட்ட புதிய ஓர்‌ எண்ணம்‌ தோன்றியது. 


.(க.து.). கலிமகன்‌ வள்சத்தால்‌ வானத்திலுள்ள 
செந்நிறக்‌ சூரியனிடத்து கேதுக்கோள்‌ . சூழ்ந்து பிடிக்‌ 
குங்கால்‌ கோன்ணும்‌ கருகிற ஒளிபோல,  நளமனனன து 
-கெசஞூசில்‌ இயற்கைக்கு மாறான ஒர்‌ எண்ணம்‌ தோன்‌ தலா 
ட பிகு என்பதாம்‌. 


(வி உரை.) மாகம்‌ - வானம்‌. அரா. - பாம்பு: பாம்பு 
வடிவமைந்த கேதுவென்னும்‌ கோள்‌. அது சூரியனைச்‌ சார்ந்து 
விழுங்குங்காலை சூரியனது இயற்கையான ஓளி மழுங்கி, கருகிற 
ஒளி கோன்றுவதைக்‌ காண்கின்றோம்‌. அதுபோன்று, களன்‌ 
மனம்‌ நடுவுகிலை, செங்கோல்முறை, பொய்ம்மை நீக்கம்‌, இவற்‌ 
றைக்கொண்ட நேரிய மனம்‌. அது, கலியின்‌ சூழ்ச்சியால்‌ வேறு 
பட்டது; அதனால்‌ வேறோர்‌ எண்ணம்‌. தோன்றிற்று; அது. 
இயற்கை முரணானது; சிறந்ததன்று என்று ஆசிரியர்‌ தமயந்தி 
“யைப்‌ பிரிய எண்ணிய நளன்‌ எண்ணத்தைச்‌. சொல்வதற்கு 
அஞ்சினவராய்‌, சொற்‌ சித்திரத்தில்‌ உடனே கூறுதற்கு உள்ளம்‌. 
ஒவ்வாராய்‌, “வேறோர்‌ உணர்வு” என்னும்‌ சொற்றொடரால்‌ 

குறித்தார்‌. இத்தன்மை ஈல்லிசைப்புலமை வல்லுநரான புலவர்க 
ளீடத்கே காணப்படும்‌ உயரிய பண்பு. “சொல்லின்‌ தொகை 
யறிந்த தூய்மை யவர்‌” இவ்வாறே சுட்டுவர்‌. அறுபான்‌ மும்மைத்‌ 
கொண்டருள்‌ ஒருவரான மெய்ப்பொருள்‌ நாயனாரை. அவர்‌ 
பகைவனாகப்‌ போந்த முத்திநாதன்‌, பொய்‌ தவ வேடங் கொண்டு 
புகுந்து, வாளால்‌ எறிந்து அவரை மாளச்‌ செய்த கொடுஞ்‌ 
செயலை இவ்வாறு சொல்ல நாணினராய்ச்‌ சேக்ழொரடிகள்‌ 
நினைக்க அப்‌ பரிசே செய்ய" என்‌ றருளினார்‌. (௧௦௧) 


தளன்‌, ஒன்றாக உடுத்துள்ள ஆடையை அரிய எண்ணுதல்‌ 
-௨௮௦. காரிகைதன்‌ வேந்துயரம்‌ காணாமல்‌ நீத்தந்தக்‌ 
கூரிருளிற்‌ போவான்‌ குறித்தேழுந்து--நேரே 
இருவருக்கும்‌ ஓருயிர்போல்‌ எய்தியதோர்‌ ஆடை 
அரிதற்‌ கவன்நினைந்தான்‌ ஆங்கு. .. 


oN ra எனத நக rs cE 


_—_——— 


காண்டம்‌]. . மூலமும்‌ உரையும்‌ 349 


(இ-ள்‌. ) அவன்‌ - அந்த களமன்னன்‌, காரிகைதன்‌ வெம்‌ 
அயரம்‌ காணாமல்‌ - தமயந்தி தன்னுடன்‌ வருகின்ற கொடிய 
துன்பத்தைக்‌ தான்‌ காணா திருக்கும்‌ பொருட்டு, நீத்து - அக்‌ 
கானில்‌ விட்டுவிட்டு, அந்த கூர்‌ இருளில்‌ போவான்‌ குறித்து 
எழுந்து - அந்த மிக்க நள்ளிரூட்போதில்‌ போவதற்கு எண்ணி 
எழுந்து, இருவர்க்கும்‌ ஓர்‌ உயிர்போல்‌ எய்தியது ஓர்‌ ஆடை - 
தம்‌ இருவர்கட்கும்‌ ஒரே உயிர்போன்று தாம்‌ உடுத்துள்ள ஒரே 
ஆடையை, நேரே ஆங்கு அரிதற்கு நினைத்தான்‌ - சரிபாதி 
யாக அவ்விடத்தே அரிந்து துண்டாக்க எண்ணினான்‌. 


(௧ - து.)  களமன்னன்‌, தமயந்தி அன்னுடன்‌ வருவ: 
தால்‌ நேரும்‌ துன்பங்கக£க்‌ காணாதிருத்தற்‌ பொருட்டு, 
அக்காட்டில்‌ விட்டுச செல்ல எண்ணினவனாய்‌, இருவரும்‌: 
ஒரே ஆடை உடுகுதுள்ளமையால்‌ அனை அரிந்து: 
துண்டாகக எண்ணினான்‌ என்ப காம்‌, 


(வி-ரை.) காரிகை - அழகு: அதை உடையாட்கு ஆனது 
ஆகுபெயர்‌. கூர்‌ இருள்‌ - மிக்க இருள்‌: பேயும்‌ உறங்கும்‌ 
பேரிருள்‌. கேர்‌-பாஇயளவு. முன்பு, ௩ளன்‌ ஆடையைப்‌ பறித்துக்‌ 
கொண்டு பறவை சென்றகாலை, இருவரும்‌ ஒரே ஆடையை 
உடுத்தனர்‌; அப்போது, *அவிபோல்‌ ஆடையுமொன்றானகே” 
என்றார்‌. அதையே தம்‌ .நினைவில்‌ நிறுத்தி அவ்வாவி தனித்து 
இரண்டாகப்‌ பிரிவதுபோல்‌. ஆடையை அரியக்‌.. கருதினான்‌ 
என்று கூறுதற்கு, *இருவர்க்கும்‌ ஒருயிர்போல்‌ எய்‌தியதோர்‌ 
ஆடை” என்று தங்கோள்‌ நிறுவிக்‌ கூறினார்‌. ச திரப்பாட்மைர்கச 
புலவர்‌. பெருமக்கள்‌, : தாம்‌ குறித்தவற்றை இடைவிடாது 
புலப்படுக்‌ இக்‌ கூறி அதன்‌ சிறப்பை, உயரிய பண்பை டவ 
மூலம்‌ கிலைநாட்டுவர்‌. 


கம்பநாடர்‌ தாம்‌ ஆக்கிய தமிழ்ப்‌ பெருங்காபசய தலம்‌, 
காதைத்‌ தலைவனாகிய அயோத்தி யேந்தல்‌, நாடுநீத்துக்‌ காடு 
நண்ணினானாக, அதை அறிந்து வந்த அவன்‌ இளவலாகிய 
பரதன்‌ காட்டி ற்கு அவனை அழைத்துச்‌ செல்லப்‌ போந்தான்‌ 7 
அக்‌ காட்டில்‌ இராமன்‌ கோழனாகிய குகனைக்‌ கண்டான்‌; உரை 
யாடினான்‌; அவன்‌ வினவியகாலை, அவனுக்குத்‌ தன்‌ தமையன்‌ 
என்றோ முன்‌ பிறந்தானென்றோ குறிக்காமல்‌, “மன்னனைக்‌ 
கொணர்வான்‌ வந்தேன்‌” என்றும்‌, இன்னும்‌ பல்லிடத்தம்‌ இவ்‌ 
வாழே குறித்தல்‌ காணலாம்‌. அஅபோன்றே ஈண்டும்‌ ஆசிரியர்‌ 
குறிக்கின்றாரென்க. அரிதல்‌ - அறுத்தல்‌: அவன்‌ என்பத, 
_வருநீதுவகே இயற்கையாகக்‌ கொண்ட நிலையுடையான்‌ என, 
நளனைக்‌ குறித்தது. . கே௦ஷு 


50 நளவெண்பா [கலி தாடர்‌ 


கலி, வாளாக உருக்கொண்டு நளன்‌ பக்கல்‌ கிடத்தல்‌ 
௨௮௧. எண்ணிய எண்ணம்‌ முடிப்ப இகல்வேந்தன்‌ 
கண்ணி யதைமறிந்து காய்கலியும்‌--பண்ணிஞனுக்குக்‌ 
கேளான தேமோழியை நீக்கக்‌ கிளரோளிசேர்‌ 
_ வாளாய்‌ மருங்கிருந்தான்‌ வந்து. 


(இ-ள்‌.) இகல்வேந்தன்‌ கண்ணியதை அறிந்து. - இவ்‌ 
வாறாக வலிமைமிக்க வேந்தனான. நளன்‌ கருதியதைத்‌ தெரிந்து 
கொண்டு, காய்கலியும்‌ - (களன்‌ தமயந்தி இருவர்பாலும்‌) சினங்‌ 
கொண்டுள்ள கலிமகனும்‌, பண்ணினுக்கு கேளான தேம்‌ 
மொழியை நீக்க- இசைக்கு உறவென்னும்படியான: தேன்‌ 
போன்ற சொற்களையுடைய தமயந்தியை வேறு பிரிக்கும்படி. 
யாக, எண்ணிய எண்ணம்‌ முடிப்ப - தான்‌ முன்னரே நினைந்‌ 
திருந்த எண்ணத்தை முற்றுவிப்பதற்கு, களர்‌ ஒளிசேர்‌ வாளாய்‌ 
வந்து மருங்கு இருந்தான்‌ - விளங்குகின்ற ஒளிமிக்க... ஒரு வாள்‌ 
வடிவத்துடன்‌ வந்து அவன்‌ பக்கத்தில்‌ கடந்தான்‌. 


(க - து.) களன்‌ எண்ண, த்தை அறிந்த கலியானவன்‌, 
கன்‌. என்ண, த்தை முடிப்பதற்கு இதுவே எற்றகாலமென 
எண்ணி நளன்‌ பக்கத்தில்‌ ஓர்‌ கூரிய வாளாக உருக 
“கொண்டு வந்து டெந்தான எனப தாம்‌. 


(வி-ரை.) எண்ணிய எண்ணம்‌ - கலி தான்‌ முன்னரே 
சூளுரை செய்து எண்ணியிருந்த எண்ணம்‌. இகல்‌ - வலிமை. 
கண்ணு கல்‌ - எண்ணுதல்‌, காய்தல்‌-சனம்‌; வெறுப்பு. தமயந்தி 
பின்‌ சொற்கள்‌ குழலினும்‌ இனிமையுடையவையாகலான்‌, 
பண்ணினுக்குக்‌ கேளான தேமொழி' என, ஏற்றங்கொடுத்துக்‌ 
கூறினார்‌. . கேள்‌ - உறவு; கிளை. பண்ணினுக்கு உறவாவது, 
இசை போன்ற இனிமை, இனிமையான பொருள்களில்‌ வைத்து 
எண்ணும்போது இவள்‌ மொழியும்‌ ஒன்றாக வைத்து எண்ணப்‌ 
பெறும்‌. *இனம்‌ இணத்தோடு சேரும்‌? என்பது. பழமொழி. 
பால்‌ வேண்டும்‌ வாழைப்பழம்‌” என்றார்‌ சிவப்பிர காசரும்‌. 
“தகிளரொளிசேர்‌ வாள்‌' என்றது கூர்மையடைய வாளென்‌ 
பதைக்‌ குறித்தற்கு. கூர்மையின்றேல்‌ எதையும்‌ அறிதற்கு 
இயலாதாகலின்‌, அடைபுணர்த்துக்‌ கூறினார்‌. நளன்‌ கைக்கு 
எட்டுமளவிற்கு வாளாக வந்து இடந்தான்‌ என்பாராய்‌ “வாளாய்‌ 
மருங்கிருந்தான்‌' என்றார்‌. மருங்கு - பக்கம்‌. முடிப்ப: காரணப்‌ 


1. நன்னெறி, உட. 


காண்டம்‌? : மூலமும்‌ உரையும்‌ ௮57 


பொருட்டாய்‌ வந்த செயவெனெச்சம்‌. காய்கலி: முக்கால 
வினைத்தொகை. பண்ணினுக்கு என்பதிலுள்ள நான்கனுருபு 
கேசப்‌ பொருளில்‌ வந்தது. தேன்போன்ற மொழியுடை 
யானைத்‌ தேமொழியென்‌ றது ஆகுபெயர்‌. (௧௦௩) 
தளன்‌ ஆடையை அரிந்து மனந்திகைத்திருத்தல்‌ 
௨௮௨. ஓற்றைத்‌ துகிலும்‌ உயிரும்‌ இரண்டாக 
முற்றும்தன்‌ அன்பை முதலோடும்‌-— பற்றி 
அரிந்தான்‌ அரிந்திட்‌ டவள்நிலைமை நெஞ்சில்‌ 
தெரிந்தான்‌ இருந்தான்‌ திகைத்து. 

(இ-ள்‌.) ஒற்றை துகிலும்‌ உயிரும்‌ இரண்டு ஆக - (கள 
னானவன்‌) தாம்‌ உடுத்தியிருந்த ஒரே ஆடையும்‌ ஓன்றாக இணைக்‌ 
இருந்த தம்மிருவருயிரும்‌ தனித்தனியே இரண்டாகப்‌ பிரியு 
மாறு, முற்றும்‌ தன்‌ அன்பை முதலோடும்‌ - நாள்தோறும்‌ 
வளர்ந்து வருகின்ற பேரன்பை அடியோடு, பற்றி அறிந்தான்‌ 
கீிபித்து - அரிவான்‌ போல்‌. அரிந்தான்‌, அரிம்‌ திட்டு - அவ்வாறு 
- அணுத்தபின்‌, அவள்‌ நிலைமை நெஞ்சில்‌ தெரிந்தான்‌ - அத்‌ தம 

அந்தி (அக்காட்டில்‌ தன்னந்தனியாக) இருக்கும்‌ நிலைமையை 


ஆராய்ந்தான்‌, திகைத்து இருந்தான்‌ (ஒன்றுக்‌ தோன்றாமல்‌ 
மயங்கியிருநீதான்‌. 


(௧-து.) களன்‌, கமயந்தி இருவருக்கும்‌ ஒன்றாக 
இருந்த ஒற்றையாடையை ஒன்றாக இணைந்திருந்த ம்‌ 
இருவருயிரையும்‌ தனித்‌ கனியே பிரிக்‌ இருக்குமாறு அணுத்‌ 
.அஅபோல்‌ அறுத்தான்‌ ; அணுததபின அவள்‌ நிலையை 
ண்ணிக்‌ திகைத்தான்‌; ஒன்றுக்‌ தோன்றாமல்‌ இருந்‌ தான்‌ 
சான்பதாம்‌. 


(வி - ரை.) பிரிவின்றியைந்த துவரா அன்பினால்‌, இரு 
வரும்‌ ஓரே ஆடை உடுத்திருந்தனர்‌. அவ்வாடையை நளன்‌ 
அறுத்து இரண்டாகத்‌ துண்டித்தது, அவ்வன்பையே, நாள்‌ 
“தோறும்‌ வளர்ந்து வளர்ந்து நிலத்தினும்‌ பெரிதாய்‌, வானினும்‌ 
அயர்ந்ததாய்‌, நீரினும்‌ அளவின்றாய்‌ இருந்த ஈட்பையே 
வேரோடும்‌ அறுத்ததாக இருந்ததால்‌ £அன்யை முதலோடும்‌ 
பற்றி அரிநீதான்‌' என்றார்‌. பின்‌ அவள்‌ நிலைமை எண்ணினான்‌; 
ஆள்‌ வழக்கற்ற கொடுங்காடு; பாம்பும்‌ பேயும்‌ புலியும்‌ கரடி 
யும்‌ பிற நச்சுயிர்களும்‌ வாழும்‌ காடு; அக்காட்டில்‌ தன்னந்தனி 
யாக; உதவியற்ற நிலையில்‌ தமயந்தி இருக்கும்‌ கிலையைக்‌ கருதி 


௮52 நளவெண்பா [ கலி தாடர்‌ 


னான்‌, துன்பமும்‌ மிகுக்தது; திகைப்பு ற்றான்‌; ஒன்றும்‌ தோன்றா 
மல்‌ செய்வதொன்‌ றறியாது இருந்தான்‌; அவன்‌ நிலையை, அவன்‌ 
மனத்துன்ப அலையை - அருஞ்சொல்லோவியத்தால்‌ “நெஞ்சில்‌ 
தெரிந்தான்‌, இருந்தான்‌, திகைத்து என்று தாமே தருகித்‌ 
கருகிக்‌ ௯ றினார்‌, ஆசிரியர்‌. தெரிந்தான்‌ என்பதைத்‌ தெரிந்து 
என முற்றெச்சமாகக்‌ கொள்ள லுமாம்‌. ்‌. கேட: 


நளன்‌, தமயந்தியைப்‌ பிரிந்து செல்லலாற்றா து வருந்துதல்‌ : 
௨௮௩. போய்‌ஒருகால்‌ மீளும்‌ புகுந்தோருகால்‌ மீண்டேகும்‌ 
ஆயர்‌ கோணர்ந்த அடூபாலின்‌--தோயல்‌ 
கடைவார்தம்‌ கைபோல ஆயிற்றே காலன்‌ 
வடிவாய வேலான்‌ மனம்‌. 


(இ-ள்‌.) காலன்‌ வடிவுஆய வேலான்‌ மனம்‌ - (இவ்வாறு 
திகைத்து கின்‌ ற) கூற்றுவன்‌ உருவமே தன்‌ உருவமாக அமைக்க 
வேற்படை கொண்ட  களமன்னனுடைய  நெஞ்சகமானது, 
ஒருகால்போய்‌ மீளும்‌ - ஒருமுறை (தமயக்தியிடஞ்‌ சென்று) 
திரும்பும்‌, ஒருகால்‌ புகுந்து மீண்டும்‌ ஏகும்‌-ஒருமுறை நளனிடத்‌ 
தில்‌ வந்து சேர்ந்து மறுமுறையும்‌. தமயந்திபாற்‌ செல்லும்‌, 
ஆய்ர்‌ கொணர்ந்த அடுபாலின்‌ தோயல்‌-இடையர்கள்‌ கொண்டு 
வந்த காய்ச்சிய பாலினாலாய தயிரினை, கடைவார்தம்‌ கைபோல 

- ஆயிற்று-கடைகின்றவராகிய ஆய்ச்சியருடைய கைகள் போன்ற 
தன்மையுடையதாய்‌ இருந்தது. 
ட்‌ (௧ - து.) : தமயந்தியைப்‌ பிரிந்து செல்ல எண்ணிய 
களமன்னனது. மனமானது, தயிர்கடைனெற ஆயசசியர்‌ 
கைபோல்‌ தமயந்தஇபால்‌: செல்வதும்‌ மீண்டு வருவ தும்‌. 
பின்னும்‌ அவள்பால்‌ போவதுமாக இருக்கது என்பு தாம்‌. 


(வி - ரை.) தமயந்தியை மேற்கூறியவாறு கொடிய 
கானில்‌ அதினும்‌ கள்ளிரவில்‌, தன்னந்தனியாக - விட்டுவிட்டுப்‌ 
போவதற்கு. ஈளனுக்கு மனம்‌ ஓவ்வவில்லை? அம்மனம்‌ ஒருகால்‌, 
போகும்படி தூண்டுகின்றது. மற்றொருகால்‌ “இங்கே எவ்வாறு 
தனியே விட்டுச்‌ செல்கின்றது?” என, எண்ணுகின்றது; தயங்கு, 
கின்றது. மயங்குகின்‌ றது; தமயந்தியை இனைக்கின்‌ றது? அப்பால்‌ 
நினை வு மயங்கி கிற்கின்றது; மீண்டும்‌ தமயக்தி சிலையை யெண்ணு 
கின்றது, இந்கிலை மாறிமாறி வருவதால்‌, அதை உவமமாக 
உணர்த்த ஆசிரியர்‌ கருதினார்‌. முல்லை நிலவாணராகிய இடை 
யர்கள்‌ ஈல்லபாலை ஆக்களினின் றும்‌ கறந்து கொணர்கின்‌ றனர்‌, 
தம்‌இ ல்லக்கிழத்தியரிடம்கொடுக்கின்‌ றனர்‌ அதை அவ்வாய்ச்சியர்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 263 


ஈன்றாகக்காய்ச்சிப்‌ பிரை ஊற்றி வைக்கின்றனர்‌ ; அது தயிராக 
மாறுகின்றது. அதனைக்‌ கடைகின்றனர்‌ ; மத்தினால்‌ தயிர்‌: 
கடையும்போது அவர்தம்‌ அங்கைகள்‌ போவதும்‌ வருவது 
மாக இருக்கும்‌. அது போன்று, நளமன்னன்‌ மனம்‌ ஒருகிலை 
கொள்ளாது தத்தளித்து நின்றது; இதனைத்‌, “தோயல்‌ கடைவார்‌ 
தம்‌ கைபோல ஆயிற்றே' என்ற உவமத்தால்‌ விளக்கினார்‌. 

ஆய்ச்சியர்‌ தயிர்கடை கைகள்‌, நளமன்னன்‌ மனத்துக்கும்‌, அக்‌. 
கைகளால்‌ இயக்கப்படும்‌ தயிர்‌ கடைமத்து, நளன்‌ பிரிய எண்‌ 
ணும்‌ எண்ணத்துக்கும்‌, இவ்விரண்டா லும்‌ தமயநீதியைப்பிரிநீது 
செல்லும்கிலை, தயிர்‌ உடைவுக்குமாகப்‌ பொருத்த உவமமாகக்‌ 
கொள்க. தோயல்‌: தொழிலாகு பெயராகத்‌ தயிரைக்‌ குறித்தது. 
காலன்‌ வடிவு: காலன து உருவம்‌: அஃதோடு தொடர்புபட்ட 
செயலுக்கு வந்தது. காலன்‌ போன்று கொல்கின்ற கொடுமை 
யைக்‌ குறித்தது. “காலனும்‌ காலம்‌ பார்க்கும்‌ பாராது 
வேலீண்டு தானை விழுமியோர்‌” என்றார்‌ பிறரும்‌. காலன்‌, ' 
ஒருவன்‌ வாழ்நாள்‌ எல்லை கழிந்தபின்னரே அவன்‌. உயிரைக்‌ 
கொள்ளைகொள்வான்‌. அதனானே அவனை, 2“ஆட்பார்த்‌ துழலும்‌. 
அருளில்‌ கூற்று” என்று கூறுவாராயினர்‌, ஆனால்‌, இவ்வேல்‌ 
கொண்டார்‌, அத்தகையரல்லர்‌. கினைத்தால்‌ முடிக்கும்‌ 
பேராற்றல்‌ உடையார்‌. அத்தகைய வேற்படையைக்‌ கொண்டவ. 
னாக இருந்தும்‌, ஊரின்‌ வலியால்‌ தன்‌ ஆற்றல்‌ அடங்க, வேல்‌. 
வெளிவராது இருப்ப, இருளில்‌ மனையாளை விட்டுவிட்டுப்‌ பிரிய 
எண்ணிய கொடுமை கொடிது! கொடிது! மிகக்‌. கொடிது 
அந்தோ ! *மாயத்தாற்‌ சூழ்ந்தது அனைத்தேவிதியின்‌ வலியன்றோ” 
என, இரக்கக்குறிப்புக்‌ காட்டுவாராய்‌, ஆசிரியரே கவன்று, 
“காலன்‌ வடிவாய வேலான்‌ மனம்‌” என்றார்‌. (௧0௫) 


நளன்‌ மனம்‌, தமயந்தியை விட்டுப்பிரிய உறுதிகொள்ளல்‌ 
௨௮௪. சிந்துரத்தாள்‌ தெய்வ முனிவன்‌ தெரிந்துரைத்த 
மந்திரத்தால்‌ தம்பித்த மாதர்போல்‌ - முந்த 
ஒவித்ததேர்த்‌ தானை உயர்வேந்தன்‌ நெஞ்சம்‌ 
வலித்ததே தீக்கலியால்‌ வந்து, 
(இ-ள்‌.) தெய்வ முனி - தெய்வத்தன்மையுடைய நாரத. ்‌ 


முனிவரானவர்‌, சிந்துரத்தாள்‌ தெரிந்து உரைத்த - யானைமா . 
முகக்‌ கடவுளின்‌ திருவடிகட்கு நன்குணர்ந்து கூறிய, மந்திரத்‌ 





க} 


1. புறம்‌, ௫௧. 
2. நாலடியார்‌, ௨.0. 
௩-29 


வ்‌ 


3864 நளவெண்பா [ கலிதொடர்‌ 


தால்‌-மந்திர மொழியினால்‌, தம்பித்த மாகதிபோல்‌ - அசைவற்று 
கின்ற பெரிய கங்கையாற்றைப்‌ போலாக, முந்த ஒலித்த தேர்த்‌ 
தானை - போர்க்களத்தில்‌ முன்னணியாக நின்று முழங்குகின்ற 
ேர்ப்படையையுடைய, உயர்வேந்தன்‌ நெஞ்சம்‌ - சிறந்த கள 
மன்னனது மனமானது, தீ கலியால்‌ வந்து வலித்தது-கொடுங்‌ 
கலியின்‌ சூழ்ச்சியினால்‌ (தமயந்திபால்‌ நின்றும்‌ மீண்டு) வந்து 
(பிரிக்துசெல்லவேண்டு மெனக்‌ கருதிய எண்ணம்‌) முதிர்ந்த து. 
(எனவே, பிரிக்துபோக முடிவுசெய்தான்‌. ) 


(௧ - து களமனனன்‌ மனமானது, கலியின்‌ சூழ்ச்‌ 
சியினால்‌, தமயக்துபால்‌ கின்றும்‌ திரும்பிவந்து தமயந்‌ தியை 
விட்டுப்‌ பிரிக்துசெல்ல வேண்டுமென்னும்‌ எண்ண க்கை 
வலிமைப்படுத தற்று. எனவே, பிரிந்துசெல்ல முடிவுசெய்‌ 
தான என்பதாம்‌. 


(வி-ரை.) சிந்துரம்‌ - யானை, அந்த முகத்துடைய விகாய 
கருக்கு ஆயிற்று: ஆகு பெயர்‌. தாள்‌ - திருவடி, விநாயக 
ருடைய கால்களில்‌ என்பது போந்த பொருள்‌. தெய்வமுனிவன்‌- 
தெய்வத்தன்மை வாய்ந்த முனிவன்‌ என்பது பொதுப்பெய 
ரேனும்‌ ஈண்டு நாரதமுனிவரைக்‌ குறித்தது. நாரதமுனிவர்‌ 

ஒருகால்‌ கங்கைக்கரையிலிருந்து பிள்ளையார்‌ வழிபாடு செய்யுங்‌ 
கால்‌ அவ்வழிபாட்டுக்கு இடையூறாகக்‌ கங்கை பெருகி வந்துட 
“கெடுக்க முற்பட்டதாம்‌. அதுகாலை நாரதர்‌ கிட்டைகூடி இருந்தா 
ரென்றும்‌ அதை விண்ணுலக யானையாகய ஐராவதம்‌ அறிந்து 
நாரதருக்கு அறிவிக்குமுகத்தால்‌ அதன்‌ தும்பிக்கையால்‌ நீரை 
அவர்மீது வாரி இறைத்ததென்றும்‌, அப்பால்‌ கண்விழித்துப்‌ 
பார்த்து முழுதும்‌ தெரிந்து மந்திரமொழிகூறி, நீரை அசையாமல்‌ 
இரண்டு நிற்குமாறு செய்தாரென்றும்‌, பின்‌ வழிபாடு முடித்துச்‌ 
சென்றாரென்றும்‌ கூறும்‌ கதை ஒன்றுண்டு. இக்கதை சைமினி 
பாரதத்திலிருப்பதாய்ப்‌  பெளராணிகர்‌ கூறுவர்‌, பிற்காலத்தி 
லெழுந்த புராணக்‌ கதையின்‌ வரலாற்றை வைத்து இங்கே 
உவமை கூறினார்‌. கங்கைநீர்‌ முழுதும்‌ நாரதர்‌ கூறிய மந்திரத்‌ 
தினால்‌ இறுகிப்‌ பனிக்கட்டியாக நின்றதுபோல, தமயந்திபால்‌ 
பேரன்பால்‌ இளகி வருந்தி நின்ற ஈளமன்னன்‌ நெஞ்சு, கலியின்‌ 
சூழ்ச்சியால்‌ திரிந்து தமயந்திபால்‌ நின்று மீண்டு பிரிவதென்ற 
உறுதிகொண்டது என்பதைக்‌ குறிக்க, இவ்வுவமையை எடுத்‌ 
தாண்டார்‌. இது, “மந்திரத்தால்‌ தம்பித்த மாஈதிபோல்‌? என்னும்‌ 
தொடரால்‌ குறிக்கப்பெற்றது காண்க. புலவர்கள்‌, தாம்‌ அறிந்த 
ஒன்றைத்‌ - தம்‌ காலத்தில்‌ கிகழ்ந்த நிகழ்ச்சியைத்‌ - தாம்‌ கூறப்‌ 
போகும்‌ பொருள்களுக்கு உவமையாகவோ வரலாறாகவோ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 51219] 


அமைத்துரைப்பது இயற்கை. அம்முறையில்‌ இங்கே இவர்‌ இக்‌ 
கதையை எடுத்தாண்டார்‌. 

சங்ககாலப்‌ புலவர்கள்‌ தாம்‌ ஆக்கிய நூல்களிலோ அன்றித்‌ 
தனிச்‌ செய்யுட்களிலோ இவ்வாறே கையாண்டுள்ளமையைப்பல 
இடங்களில்‌ காணலாம்‌. அவைகளையெல்லாம்‌ ஈண்டு விரிப்பின்‌ 
பெருகுமாதலான்‌, எடுத்துக்காட்டுக்காக மட்டும்‌ ஈண்டொன்று 
காட்டுவாம்‌. சங்ககாலப்‌ புலவராஇய பரணர்‌, அகரானூற்றினும்‌ 
புமகானூற்றினும்‌ பல பாடல்கள்‌ யாத்தள்ளனர்‌. அவர்‌ உள்ளம்‌ 
பரந்துபட்ட பண்புடையது; அம்மனம்‌, வரலாற்றுண்மையை 
அமைத்துக்‌ காட்டுவதினும்‌ விருப்பமூடையது. எனவே, அவர்‌ 
காலத்தில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை- உண்மை வரலாறுகளை - ஆங்‌ 
காங்கே அவர்‌. அமைக்கும்‌ செய்யுட்களில்‌ உவமையாகப்‌ 
பொருத்திக்‌ காட்டுவர்‌. 


இரவுக்குறிக்கண்‌ வந்து நீங்குந்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சிற்குச்‌ 
சொல்வோனாய்‌ அமைத்த பாடலொன்றில்‌, மாக்தரம்‌ பொறை 
யன்‌ கடுங்கோ என்னும்‌ வள்ளலின்‌ சிறப்பை உவமமாகக்‌ கூறித்‌ 
தன்‌-நெஞ்சை உவக்குமா று தலைவன்‌ சொற்றதாகக்‌ கூறுகின்‌ ரூர்‌. 
“அவ்வள்ளலைப்‌ பாடிச்‌ சென்ற புலவர்‌, பாணர்‌ தம்‌ இரக்குங்‌ 
கொள்கலம்‌ கிறையுமாறுபோல நீயும்‌ நிறைவு பெற்று மகிழ்க 
நெஞ்சே என, கெஞ்சொடு பேசுவதாகத்‌ தம்‌ காலத்திருந்த தம்‌ 
மால்‌ கேள்விப்பட்டு. வரலாற்று வழக்காறுகவுள்ள ஒரு குறிப்‌ 
பைத்‌ தருகின்றார்‌. அக்குறிப்பு வருமாறு : வ்‌ 
““இலமலர்‌ அன்ன அம்செம்‌ நாவில்‌ 
புலமீக்‌ கூறும்‌ புரையோர்‌ ஏத்தப்‌ . 
பலர்மேக்‌ தோன்றிய கவிகை வள்ளல்‌ 
நிறையருள்‌ தானை வெல்போர்‌ மாத்தரம்‌ 
பொறையன்‌ கடுங்கோப்‌ பாடிச்‌ சென்ற 
குறையோர்‌ கொள்கலம்‌ போல நன்றும்‌ 
உவவினி வாழிய நெஞ்சே” 


என்பதாம்‌. இவ்வாறே இவரும்‌ பிற சான்றோரும்‌ பழங்கால 
வரலாற்றுண்மைகளை உவமவாயிலாகக்‌ காட்டி பதைப்போலவே 
இவரும்‌ ஈண்டு, இப்புராணக்கதையை விரித்து உவமமாகச்‌ 
காட்டினார்‌. மற்ற இடங்களிலும்‌ அவ்வவ்‌ இடங்கட்கேற்ப 
வரலாறுகளையும்‌, உயர்ந்த உவமங்களையும்‌ அமைத்து, நமக்கு 
அறிவுதிருந்தமுதூட்டுவர்‌ ஆசிரியர்‌, புகழேக்தியார்‌. (௧0௬ ) 








' ரீ, அகம்‌; ௧௫௨. 


356 நளவெண்பா [கலிதொடர்‌ 


நளன்‌, காடுறை தெய்வங்களை வேண்டுதல்‌ 
௨௮. தீக்கா னகத்துறையும்‌ தெய்வங்காள்‌! வீமன்தன்‌ 
கோக்கா தலியைக்‌ குறிக்கொண்மின்‌ _ நீக்காத 
காதலன்பு மிக்காளைக்‌ காரிருளிற்‌ கைவிட்டின்‌ 
றேதிலன்போல்‌ போகின்றேன்‌ யான்‌. 


(இ-ள்‌.) தீகானகத்து உறையும்‌ தெய்வங்காள்‌ - கொடிய 
இக்‌ காட்டிடத்தே வாழ்கின்ற தெய்வங்களே!, வீமன்கேோ காத 
'லியை - வீம மன்னனுடைய அரசமகளை, நீக்காத காதல்‌ அன்பு 
மிக்காளை-யாராலும்‌ பிரிக்கவொண்ணாத ஆசையும்‌ அன்பும்‌ 
மிக்க தமயந்தியை, கார்‌ இருளில்‌ கைவிட்டு - இந்தக்‌ கரிய 
இருளில்‌ ஒன்றியாயிருக்க இக்‌ காட்டில்‌ விட்டுவிட்டு, யான்‌ 
இன்று ஏதிலன்போல்‌ போகின்றேன்‌5- நான்‌ முன்‌ பின்‌ தொடர்‌ 
பற்ற அயலான்போன்று இப்போது செல்கின்றேன்‌, குறி கொள்‌ 
மின்‌ - நீங்கள்‌ உங்கள்‌ பாதுகாவலுக்கு. இலக்காக கிக்கொண்டு 
இடையூறு வாராது காப்பாற்றுங்கள்‌ (என்று களன்‌ கூறி 
-வேண்டினான்‌). 

(௧ - து.) ஈளனானவன்‌, £வனதுதில்‌ வாழ்கின்ற 
தெய்வங்களே! நரன்‌ என்‌ காதற்கழத்தியாயெ தமயந்‌ 
இயை இக்கொடிய காட்டிட தகதே விட்டுவிட்டு அயலான்‌ 
போல்‌ செல்கின்றேன்‌; நீங்கள்‌ உங்கள்‌ பாதுகாப்புக்குரிய 
இலக்காக வைத்து இடைய வாராதுஅவளைக்‌ காப்பாற்‌ 
அங்கள்‌” என்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) தீ கானகம்‌ - நெருப்புப்போல்‌ சுடுகின்ற காடு. 
த - கொடுமை. கொடுமையாவது, புலி கரடி முதலிய பொல்லா 
விலங்குகளும்‌ பாம்பு தேள்‌ முதலிய நச்சுயிர்களும்‌ கிறைக்‌ இருக்‌ 
கும்‌ இயற்கை. நளன்‌ தமயந்தியைக்‌ தன்னந்தனியாக விட்டு 
விட்டுச்‌ செல்லும்போது அவளுக்கு இவைகளால்‌ இடையூறு 
நேருமோ என, அஞ்சுகின்றான்‌; வருந்துகிறான்‌; பின்னர்த்‌ 
கெளிவு பிறக்கிறது, இக்‌ காட்டிலுள்ள வனதேவதைகள்‌ 
காப்பாற்றுமென்று. அதனால்‌,  அத்தெய்வங்களை நோக்கி 
வேண்டுகோள்‌.  விடுக்கின்றான்‌, வீமன்‌ கோக்‌ காதலியை” 
என்றான்‌, - அரும்‌ பெறல்‌ தவஞ்‌ செய்து பெற்று வளர்த்துப்‌ 
பேறெனக்‌ கொண்டாடியவனுக்கன்றோே தன்‌ மகளின்‌ அருமை 
தெரியும்‌; அஃது அறியாமல்‌ தான்‌ பிரிகன்றோமே என்ற வருத்த 
மேலீட்டினால்‌ இவ்வாறு கூறி வேண்டி, அன்புமிக்காளை, என்‌ 
- அன்பைப்பிரிக்கமுடியாத இண்ணன்புக்‌ காதலியை, விட்டுவிட்டு 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 357 


அயலான்போல்‌ போகின்றேன்‌. நீவிர்‌ காத்தருளுங்கள்‌ என்பா 
னாய்க்‌ *குறிக்கொண்மின்‌” என்றான்‌. குறிக்கொள்ளல்‌ - பார்வை 
யிற்‌ கொள்ளுதல்‌. கார்‌ - கருமை. கரிய மேகம்போன்று கறுத்த 
இருளென்று கூறினுமாம்‌. (௧௦௪) 


தளன்‌, பின்‌ தயந்தியைக்‌ காட்டில்‌ உறங்கவிட்டுப்‌ 
பிரிந்து செல்லல்‌ 


௨௮௬. எந்தும்‌ இளமுலையாள்‌ இன்னணுயிரும்‌ தன்னருளும்‌ 

பூந்துகிலும்‌ வேறாகப்‌ போயினான்‌-— தீந்தேன்‌ 
தோடைவிரவு நாள்மாலை சூட்டினாள்‌ தன்னை 
இடைதிருளில்‌ கானகத்தே இட்டு. 


(இ-ள்‌.) (களன்‌) தீம்‌ தேன்‌ தொடை விரவு- இத்திக்கும்‌ .. 
தேனானது மலர்களில்‌ பொருந்திய, காள்‌ மாலை சூட்டினாள்‌ 
தன்னை-புதிய மலர்‌ மாலையைச்‌ (சுயம்வரத்‌ திருநாளில்‌) குட்டித்‌ 
(தன்னை) மணந்த தமயந்தியை: இடை இருளில்‌ கானகத்தே 
இட்டு-௩டு இரவுப்பொழுதில்‌ காட்டில்‌ (தனித்து உறங்குமாறு) 
விட்டுவிட்டு, ஏந்தும்‌இள முலையாள்‌ இன்‌ உயிரும்‌-நிமிர்க்‌ துள்ள 
இளங்‌ கொங்கையாளாகிய அத்‌ தமயந்தியின து இனிய உயிரும்‌, 
தன்‌ அருஞம்‌-தன்னுடைய இரக்கப்‌ பண்பும்‌, பூநீதுகிலும்‌ வேறு 
ஆக போயினான்‌ - அழகான ஆடையும்‌ வெவ்வேருகப்‌ பிரியும்‌ 
படி சென்றான்‌. ள்‌ 


(௧ - து.) நளன்‌, கிறிதும்‌ இரக்கமின்றிக்‌ தனக்கே 
மாலை சூட்டி மணந்த தமயந்தியை அந்து ஈள்ளிரவுப்‌ 
பொழுதில்‌ தன்னந்‌ தனியாகத்‌ தூங்கும்படி காட்டில்‌ 
விட்டு விட்டுச்‌ சென்றான என்பதாம்‌. 

(வி - ரை.) ஏந்துதல்‌ - உயர்ந்து மேலோங்குதல்‌. 1 “அண்‌ 
ணாந்‌ தேர்திய வனமுலை” என்றார்‌ பிறரும்‌. அவள்‌ தன்‌ இளம்‌ 
பருவத்தைக்‌ குறிக்க இவ்வாறு கூறினார்‌. மூத்து உலகியல்‌ 
அறிந்தவளாக இருப்பினும்‌ எதற்கும்‌ அஞ்சா திருப்பள்‌. இவள்‌ 
அஞ்சுகின்ற அறியாப்பருவத்தினள்‌ என்பதை விளக்க “ஏத்தும்‌ 
இள முலையாள்‌? என்றார்‌: குறிப்பு வினைப்பெயர்‌. இன்‌உயிர்‌ - 
இனிய உயிர்‌. யாருக்கும்‌ அவரவர்‌ உயிர்‌ உயரியது; சிறந்தது; 
அவ்வுயிரை எவ்வாற்றானும்‌ பேணுதல்‌ வேண்டும்‌. . இதனை 
இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌” என்றார்‌ வள்ளுவரும்‌. 





1. நற்றிணை, ௧௦. 2. திருக்குறள்‌, ௫0௬௨. 


358 ்‌ நளவெண்பா [ கலி தாடர்‌ 


இங்கே நளன்‌ உயிர்‌ வேறு, தமயந்தி உயிர்‌ வேறு என இல்லை, 
இருவருயிரும்‌ ஒருயிராகப்‌ பிணிப்புண்டு ஒன் றுபட்டிலங்யெ து; 
““உயிரொன்று உளமும்‌ ஒன்று ஒன்றே சிறப்பு இவட்கு என்‌ 
னோடு என்னக்‌” கொண்ட நளன்‌, தன்னுயிரெனப்‌ போற்றிய தன்‌ 
காதற்கிழத்தியைப்‌ பிரிய நேர்ந்த கொடுமையை *இன்னுயிரும்‌” 
என்றார்‌. இருவருயிரும்‌ ஒன்றுபட்டிருந்தது போலவே ஆடையும்‌ 
ஒன்றாக இருந்தது; அதையும்‌ அறிந்தான்‌: வேறுக்கினான்‌? 
அவனுக்கு இவள்‌ இளையவளாயிற்றே இல்லாளாயினளே; நாம்‌ 
இரக்கக்‌ குணமுள்ளவனெனக்‌ கொள்ளப்படுகன்றோமே; இரு 
வருக்கும்‌ ஓராடையாயிற்றே; இதை அரியலாமா? என்றெல்‌ 
லாம்‌ கருதாதவனாய்‌ நடந்துகொண்டானாதலால்‌, :பூந்துஇலும்‌ 
வேறாகப்‌ போயினான்‌” என்றார்‌. ஓன்றுபட்டுக்கிடநீத அன்பு, 
தன்னோடு இடைவிடா திருக்தஇரக்கம்‌ (அருளுணர்வு ), பூக்‌ துகில்‌ 
ஆகிய மூன்றும்‌, இதுகாலை ஒன்றுபடவில்லை, நளனால்‌ வேறுக்கப்‌ 
பட்டது; பிரிக்கப்பட்டது என்பதை, “வேறாகப்‌ போயினான்‌”. 
என்ற சொற்றொடரால்‌ வீளக்கினார்‌. (௧௦௮) 


இதுவும்‌ அது 
௨௮௪. தாருஎனப்‌ பார்மேல்‌ தருசந்‌ திரன்சுவர்க்கி 
மேருவரைத்‌ தோளான்‌ விரவார்போல்‌--கூர்‌இருளில்‌ 
சேங்கா னகஞ்சிதையத்‌ தேவியைவிட்‌ டேகினான்‌ 
வேங்கா னகந்தனிலே வேந்து. 


(இ-ள்‌.) வேந்து - நளமன்னனானவன்‌, தாரு என பார்‌ 
மேல்‌ தரு சந்திரன்‌ சுவர்க்‌ - இம்மண்ணுலகில்‌ விண்ணுலகக்‌ 
கற்பற்கதருவென்னும்படி இரவலர்க்கெல்லாம்‌ வரையாது 
வழங்குகின்ற “சந்திரன்‌ சுவர்க்க” யென்னும்‌ பெயரையுடைய, 
மேருவரை தோளான்‌ விரவார்‌ போல்‌ - இமயமலைபோன்ற 
உயர்ந்த படர்ந்த தோள்களையுடைவனை எதிர்த்த பகை மன்னர்‌ 
களைப்‌ போல, கூர்‌ இருளில்‌ வெம்‌ கானகம்‌ தனிலே தேவியை 
விட்டு மிக்க இருட்பொழுதில்‌ கொடிய கானில்‌ தமயந்தியைத்‌ 
தணித்து நீங்கி, செம்கால்‌ நகம்‌ இதைய ஏகினான்‌ - தன்‌ சிவந்த 
கால்களின்‌ ஈகங்கள்‌ தேயும்படி நடந்து சென்றான்‌. 

(௧ - து,) சந்திரன்சுவர்க்கி மன்னனின்‌, பகைவேம்‌ 


தர்கள்‌ அஞ்சிச்‌ செல்வதுபோல, களமன்னன்‌ குமயந்தியைக்‌ 
காட்டில்‌ விட்டுப்‌ பிரிந்து விரைந்து சென்றான்‌ என்பதாம்‌. 





1. திருக்கோவையார்‌, ௫௮. 


காண்டம்‌] ... மூலமும்‌ உரையும்‌ 859 


(வி - ரை.) தாரு - தரு: முதல்‌ நீண்டது. அஃது ஒரு வகை 
மரம்‌. விண்ணுலகில்‌ அரிசந்தானம்‌ முதலிய பெயர்களையுடைய 
ஐந்து தருக்களும்‌, சங்கநிதி பதுமநிதி என்னும்‌ இருவகை கிதியங்‌ 
களும்‌, சிக்தாமணியென்னும்‌ . ஒருவகை .மணியும்‌, காமதேனு 
வென்னும்‌ பசுவும்‌ இருப்பனவாகப்‌ புராணங்கள்‌ கூறும்‌. அவை 
வேண்டிய வேண்டியாங்கு கொடுக்கும்‌ நீர்மையையுடனவென்‌ 
பதும்‌ புராண மரபு. அம்முறையில்‌ ஐந்து வகை மரங்களை 
யும்‌ கூறித்‌ தம்மைப்‌ புரநீது பெருமைப்‌ படுத்திய வள்ளலான 
சந்திரன்‌ சுவர்க்கயை இங்கே உவமவாயிலாகச்‌ சுட்டிக்காட்டி, 
நளன்‌ விரைந்து சென்ற நிலைக்கு, வருந்திய தன்மைக்குத்‌ 
தொழிலுவமமாக அமைத்து, *சந்திரன்சுவர்க்கி......... வீரவார்‌ 
போல்‌” என்றார்‌. இவ்வாறே முன்னரும்‌ பல இடங்களில்‌ ஆசிரியர்‌ 
. தம்மைப்போற்றிய சந்திரன்‌ சுவர்க்கிக்கு நன்றி தெரிவிக்குமுகத்‌ 
தால்‌ கூறியுள்ளமை போன்றே ஈண்டும்‌ கூறினார்‌. 


செம்மை கால்‌-செங்கால்‌ - சிவந்த அடிகள்‌; நளன்‌ 
தமயந்தியை விட்டுப்‌ பிரிந்து செல்லுங்கால்‌ “எங்கே விழித்துக்‌ 
கொள்வாளோ? விழித்தால்‌ நம்மைத்‌ தொடர்வானே' என்ற 
எண்ணம்‌ உந்தக்‌ கல்லோமுள்ளோசெடியோகொடியோ புதரோ 
குறியோ என்று பாராது விரைந்து போயினா னாதலால்‌, அக்‌ 
காட்டிலுள்ள கல்‌ முதலியன இடறி, இவன்‌ கால்‌ நகங்களைப்‌ 
பேர்த்து வருத்தியதை, செங்கால்‌ நகம்‌ சிதைய” என்றார்‌. 
வெம்மை--கானகம்‌--வெங்கானகம்‌ இவை பண்புப்‌ பெயராக 
லான்‌ *ஈறுபோதல்‌......... ்‌ என்னும்‌ நன்னூல்‌ விதிப்படி ஈற்று 
“மை” கெட்டுப்‌ புணர்ந்தன. (௧௦௯) 

தமயந்தி, விழித்துக்கொண்டு நளனைக்காணாமல்‌ வருந்தல்‌ 
௨௮௮. நீலம்‌ அளவே நெகிழ நிரைமுத்தின்‌ 
கோல மலரின்‌ கொடியிடையாள்‌ - வேல்வேந்தே 
எங்குற்றாய்‌ என்னா இனவளைக்கை நீட்டினாள்‌ . 
அங்குத்தான்‌ காணா தயர்ந்து. 

(இ- ள்‌.) மலரின்‌ கொடி இடையாள்‌ - மலர்களையுடைய: 
கொடிபோன்ற இடையையுடையளாகிய  தமயந்தியானவள்‌, 
(விழித்து,) அங்கு தரன்‌ காணாது அயர்ந்து - அவ்விடத்தே (கள 
மன்னனைக்‌) காணாமல்‌ வருந்தி, நிரைமுத்தின்‌ கோலம்‌ நீலம்‌ 
அளவே நெகிழஃ-வரிசை வரிசையாக முத்துப்போன்ற கண்ணீர்த்‌ 





- 


1. நன்னூல்‌, ௧௩௬. 


360 ்‌.. நளவெண்பா [ கலிதொடர்‌ 


துளிகளானவை .கருநீலமலர்‌ போன்ற (கன்கண்களின்‌) அள 
வாகப்‌ பெருகயோட (அழுதுகொண்டு), வேல்வேந்தே-வேற்‌ 
படைக்குரிய அரசே!, எங்கு உற்றாய்‌ என்னா. - (என்னைவிட்டு) 
எங்கே போயினாய்‌ என்று கூறி, இனவளை கைநீட்டினாள்‌ - பல்‌ 
வகை நிறமுடைய வளையலணிந்த தன்‌ கைகளை நீட்டிக்‌ ழே 
தடவிப்‌ பார்த்தாள்‌. 

(௧ - து.) களன்‌, தமயந்தியை நீத்துச்‌ சென்ற பின்‌ 
தமயந்தி விழித்தாள்‌; மன்னனைக்‌ காணாள்‌; வருந்தினாள்‌; 
அழுதாள்‌; கண்களிலிருந்து முத்துப்போல்‌ கண்ணீர்‌ 
பெருக்கெடுததோடின; வேந்தே எங்குச்‌ சென்றா” யென்று 
கூறித தன கைகளை நீட்டித்‌ தடவிப்பார்‌ த்தாள்‌ என்பதாம்‌. 

(வி - ரை.) நீலம்‌-குவளை மலர்‌, குவனை மலர்‌ போன்ற கண்‌ 
்‌ களுக்கு ஆகுபெயர்‌. நிரைமுத்து-வரிசையாகத்‌ தொடுத்த முத்‌ 
தினம்‌. இங்கே கண்ணின்‌ நீர்த்திளிகளுக்கு ஆகுபெயர்‌. தமயந்தி | 
விழித்துப்‌ பார்த்தவுடன்‌ தன்‌ கணவனைக்‌ காணாததால்‌ வரும்‌ 
தினாள்‌; அழுதாள்‌. அக்காட்சியை *நீலமளவே..ஃஃஃ2௨௨௨௨௨௦ கிரை 
முத்தின்‌. கோலம்‌? என்ற அழகிய சொற்றோடரினால்‌ உணர்த்‌ 
தினார்‌. மலரின்‌ கொடி - மலருடன்‌ அமைந்த கொடி. கொடி 
இலையும்‌ பூவுமின்றி வெறுங்கொடியாக இருப்பின்‌ சிறவாது; 
அழகு இராது. தமயந்தியின்‌ அழகுருவம்‌ ஒரு கொடியிற்‌ 
கிளைத்த மலர்கள்போல்‌ கண்ணும்‌ முகமும்‌ மார்பும்‌ கையும்‌ 
இருத்தலால்‌ உறுப்புக்கட்கு மலர்களை உவமங்கூறு முறை ' 
பொருந்த “மலரின்‌ கொடி இடையாள்‌” என்றார்‌. அம்மை இரு 
வுருவத்தை வருணிக்கப்‌ போந்த பரஞ்சோதியார்‌, * குமிழலர்ந்த 
செம்‌ தாமரைக்‌ கொடி முகிழ்‌ கோங்கின்‌, உமிழ்தரும்‌ பரஞானம்‌” 
என்று. குடித்ததும்‌ அறிக. இனவளை - பல்வகை நிறமும்‌ வடிவும்‌ 
அமைந்த பல்வகை வளையல்கள்‌. நீட்டினாள்‌- நீட்டித்‌ தடவிப்‌ 
பார்த்தாள்‌. என்னும்‌ ' பொருளில்‌ வந்தது. அயர்த்தல்‌ - அலுத்‌ 
தல்‌ என உலகவழக்கில்‌ மக்கள்‌ வழங்குப. அது, வருத்தம்‌ 
என்னும்‌ பொருள து. (௧௧௦) 


உடுத்த ஆடை அரிந்திருப்பது கண்டு தமயந்தி ஏங்கு தல்‌ 
௨௮௯. உடுத்த துகிலரிந்த தொண்டோடியாள்‌ கண்டு 
மடூத்த துமிலான்‌ மறுகி--அடுத்தடுத்து 
மன்னே என அழைப்பாள்‌ மற்றுமவ னைக்காணா 
தேன்னேயிஃ தேன்னேன்‌ நேழுந்து. 








2. திருவிளையாடல்‌ - திரு௩கரப்‌, ௧௭. 


'காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 361 


(இ-ள்‌) மடுத்த துயிலான்‌ - (தன்னைத்‌ தனக்குள்‌) 
அடக்கிய உறக்கத்தின்‌ உதவியால்‌; உடுத்த துகில்‌ அறிந்தது - 
இருவருக்கும்‌ ஒன்றாக உடுத்திருந்த ஆடையை (நளன்‌) துண்‌ 
டாக்கிக்கொண்டு சென்றதை, ஓண்தொடியாள்‌ கண்டு - ஒளி 
பொருந்திய வளையலணிக்த தமயந்தியானவள்‌ பார்த்து; மறுஇ- 
வருத்தமுற்று, மற்றும்‌ அவனை காணாது-அஃதன்றித்‌ தன்‌ காதற்‌ 
கணவனாகிய நளமன்னனையும்‌ காண்கிலாமல்‌, இஃது என்னே 
என்‌ என்று எழுந்து - இஃது என்ன காரணமோ என்ன 
காரணமோ ? என்று கூறிக்கொண்டு எழுந்துநின்று, அடுத்து 
அடுத்து மன்னே என அழைப்பாள்‌-அடிக்கடி “வேந்தே/வேந்தே!” 
என்று கூவி அழைப்பவளாக இருந்தாள்‌. 

(௧ - து.) தானும்‌ அவனும்‌ உடுததிருக்‌த ஓராடை 
அரியப்பட்டிரப்பை கக்‌ கண்டு வருந்திய தமயந்தி, நளனைக்‌ 
காணாததால்‌, “இஃதென்னே! என்னே” என்று கூறிக்‌ 
கொண்டு . எழுந்திருந்து, “மன்னே! மன்னே!” எண்னு 
அமைகத்துக்கொண்டே இருக்காள்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை.).மடுத்த- உட்கொண்ட : தன்‌ வயமாக்கிய. “இஃ 
தென்னே என்‌: என வரும்‌ அடுக்குகள்‌, அவலம்பற்றி வந்தன. 
மறுகுதல்‌ -கவலுதல்‌ ; வருத்தத்தால்‌ மயங்குதல்‌. அழைப்பாள்‌ 
என்பது, அழைத்தாள்‌ என்னும்‌ பொருள து. ஈண்டு இயல்பினால்‌ 
இறந்தகாலம்‌ எதிர்காலமாக வந்த காலவழுவமைதி., 

கண்ணகியார்‌ தெய்வக்கோலம்‌ காட்டியபோது கண்டவர்‌ 
கள்‌ வியந்து, 


*“என்னே இஃதென்னே இஃது 
என்னே இஃது என்னேகொல்‌ 


மின்னுக்‌ கொடி யொன்று 
மீவிசும்பில்‌ தோன்றும்‌? 
என, இவ்வாறே அடுக்காக வியப்புப்‌ பொருளில்‌ வந்ததறிக. 
உலகிலுள்ள எல்லா உயிர்களையும்‌ காக்கின்‌ ற பெருமைமிக்க 
வேந்தன்‌, தமயந்தியைக்‌ காவாமல்‌ காட்டில்‌ விட்டுவிட்டுப்‌ 
போவது அறமுறைக்குச்‌ சாலாதென்பாராய்த்‌ தமயந்தி வாய்‌ 
வழியாக உயிர்களை நிலைபெறச்‌ செய்வோன்‌ மன்னனாகலானும்‌ 





1. சிலப்‌. ௨௧: ௧௯. 


362 நளவெண்பா .. [கலிதோடர்‌ 


முறைசெய்து காப்பாற்றும்‌ வேந்தற்கு இது தகாது என்னும்‌ 
தன்மையானும்‌ கொண்ட கருத்தினை விளக்குதற்கு “மன்னே” 


என்ற சொல்லாம்‌ களப்பாராயினர்‌. (௪௧௧) 
_ தமயந்தி, தரையைத்‌ தடவிப்பார்த்து நளனைக்‌ காணாது 
அலறி விழுதல்‌ 


௨௯௦. வேய்ய தரையென்னும்‌ மேல்லமளி யைத்தடவிக்‌ 
கையரிக்கோண்‌ டெவவிடத்தும்‌ காணாமல்‌-ஐயகோ 
என்னப்போய்‌ வீழ்ந்தாள்‌ இனமேதி மேன்கரும்பைத்‌ 
தின்னப்போ நாடன்‌ திரு. 


(இ-ள்‌.) மேதி இனம்‌ - எருமைமாட்டுத்‌. திரள்கள்‌, மென்‌ 
கரும்பை தின்னப்போம்‌ நாடன்‌ திரு - மெல்லிய கரும்புகளை த்‌ 
தின்பதற்குச்‌ செல்கின்ற வயல்வளம்‌ செறிந்த விதர்ப்ப 
நாட்டுமன்னன்‌ செல்வமகளாகிய தமயர்தியானவள்‌, வெய்ய 
தரை என்னும்‌-கொடிய தரையாகிய, மெல்‌ அமளியைத்‌ தடவி - 

வருத்துகின்ற கரடுமுரடான படுக்கை இடத்தைத்‌ தன்கைகளால்‌ 
தடவிப்‌ பார்த்து, கை அரி கொண்டு எவ்‌ இடத்தும்‌ காணாமல்‌- 
பல்லிடங்களிலும்‌ தேடித்திரிந்து எந்த இடத்தினும்‌ நளனைக்‌ 
காணாதவளாய்‌, ஐயகோ என்ன போய்‌ வீழ்ந்தாள்‌ - ஐயோ 
என்றுஅலறிஅழுதுகொண்டு அப்பாற்போய்க்‌ கீழே விழுந்தாள்‌. 


(௧ - து.) கமயந்தியானவள்‌ தரையாயெ படுக்கை 
யிடகளைக்‌ தன்‌ கைகளால்‌ தடவிப்பார்‌ தது நளனைக 
காணா கவளாய்‌, “ஜயோ! என்று அலறிக்கொண்டு அப்‌ 
பாற்‌ போய்க்‌ கீழே விழுந்தாள்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) வெய்யதரை - வெப்ப மிகுந்த மண்ணிடம்‌. 
மெல்‌ -மெல்லுகின்ற, தின்பதுபோல்‌ வருத்துகின்ற என்னும்‌ 
பொருளது. மெல்லிய படுக்கை என்பது ஈண்டுப்‌ பொருந்தாது, 
அக்காட்டு இடம்‌ கற்களும்‌ முட்களும்‌ செறிந்த கரடுமுரடான 
இடம்‌ ஆகலான்‌ என்க. அன்றிப்‌ படுக்கை இயற்கை முறையாகக்‌ 
கூறினார்‌ என்றலுமாம்‌. கை அரித்தல்‌ - கைகளால்‌ ஆராய்ந்‌ 
தெடுத்தல்‌. நெல்லும்‌ கல்லும்‌ கலந்திருந்தால்‌ நெல்லையும்‌ கல்லை 
யும்‌ வேறுபிரித்து நெல்லை யெடுத்தல்‌. அதைப்போல்‌ இங்கே 

தேடுதற்‌ பொருளில்‌ வந்தது. அரிப்பரித்தல்‌ என்னும்‌ சொல்‌ 
லானும்‌ இதனை வழங்குவர்‌. இது விரைந்து தேடுதலைக்‌ குறித்‌ 
தது. *அரிப்பரித்தாங்‌ கெய்த்துப்‌ பொருள்‌ செய்திடல்‌” என்‌ 

1. நீதிநெறி விளக்கம்‌, ௮. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 363 


னும்‌ நீதிநெறி விளக்கச்செய்யுளில்‌ வருவதுங்‌ காண்க. எனவே, 
“கையரிக்கொண்டு, என்றார்‌. ஐயகோ : இரக்கக்‌ குறிப்புச்‌ 
சொல்‌. வீழ்தல்‌ - கழே சாய்தல்‌. நளனைத்‌ தேடிக்‌ காணாத 
அயர்வால்‌ தமயந்தி வருந்திக்‌ கீழே வீழ்ந்தாளென்க. விதர்ப்ப: 
நாடு விலங்குகட்கும்‌ நீரும்‌ நிழலும்‌ தந்து உணவூட்டிக்‌ காக்குந்‌ 
தகையது ; அத்தகைய நாட்டி ற்‌ பிறந்தாள்‌ இன்று இங்கு நீரும்‌ 
கிழலுமற்ற கொடுங்காட்டில்‌ தன்னந்தனியாகத்‌ துணையின்றி 
வருட்துகின்றாள்‌ என்னும்‌ குறிப்பை உணர்த்த *இனமேத......... 
நாடன்திரு' என்றார்‌. விதர்ப்பநாட்டுச்‌ செல்வச்‌ செழிப்புக்‌ 
கூறியவாறுமாம்‌. இரு-திருமகள்போன்றாள்‌ என்றலுமாம்‌. (௧௧௨) 


இதுவும்‌ அது 

௨௯௧, அழல்வேஞ்‌ சிலைவேடன்‌ அம்புருவ ஆற்றா 
துழலும்‌ களிமயில்போல்‌ ஓடிக்‌ - குழல்வண்‌ 
டேழுந்தோட வீழ்ந்தாள்‌ இருகுழைமேற்‌ கண்ணீர்க்‌ 
கோழுந்தோட வீமன்‌ கோடி. 


(இ-ள்‌.) வீமன்‌ கொடி - வீமன்‌ பெற்ற கொடி போன்‌ ற: 
தமயந்தியானவள்‌, வேடன்‌ வெம்சிலை அழல்‌ அம்பு உருவ - 
வேடனது கொடிய வில்லினின்றும்‌ தொடுத்து விடப்பட்ட தீ 
போன்ற அம்பு தைத்துச்‌ செல்ல, ஆற்றாது உழலும்‌ களிமயில்‌ 
போல்‌ ஓடி - அதைப்‌ பொறுக்கலாற்றாமல்‌. வருந்துகின்ற இள 
மயில்போன்று ஓடி அலைந்து, குழல்வண்டு எழுந்து ஓட - கூந்த 
லில்‌ மொய்த்திருக்த வண்டுகள்‌ பறந்து செல்லவும்‌, இரு. 
குமைமேல்‌ கண்‌ நீர்‌ கொழுந்து ஓட-இரண்டுகா துகளின்‌ பக்கலில்‌ 
கண்ணீர்த்‌ தாரைகள்‌ பெருகியோடவும்‌, வீழ்ந்தாள்‌ - கழே 
விழுரீது அழுவாளாயினாள்‌. 


(௧ - து.) வேடன்விட்ட அம்பினால்‌ ஆற்றாத வருந்‌ 
இக கீழே விழும்‌ மயில்‌ போலக்‌ கூந்தலின்‌ வண்டுகள்‌ பறக்‌. 
காட, கண்ணீர்‌ காரை காரையாகப்‌ பெருகக்‌ காதுகளின்‌ 
பக்கலில்‌ வழிந்தோட, அழுதுகொண்டு £ஒழே வீழ்ந்தாள்‌ 
எனப தாம்‌. 2 

(வி-ரை.) “அழல்‌ வெஞ்சிலை வேடன்‌ அம்புருவ” என்னும்‌ 
சொற்றொடரை முன்பின்னாக மாற்றிப்‌ பொருளியைபுக்‌ கேற்ப 
அமைத்துப்‌ பொருள்‌ கூறப்பட்டது. கொண்டுகூட்டுப்‌ பொருள்‌ 
கோள்‌. வேடனுடைய வில்லம்பு தைத்த இளமயிலான து, தன்‌ 
தோசைகள்‌ குலைய உடல்கடுங்க நாலுபக்கமும்‌ அலைந்து மயங்கிக்‌ 


364 நளவெண்பா [கலி தாடர்‌ 


கீழே வீழ்ச்த தன்மைபோல்‌, இங்கே தமயந்தியரனவள்‌, நளன்‌ 
பிரிவென்னும்‌ துன்ப அம்பு தன்‌ நெஞ்சகத்தைக்‌ கிழிப்ப, அது 
தாங்கலாற்றாது, கூந்தல்‌ குலைந்து அவிழ்ந்து தொங்க அதில்‌ 
தேனுண்ணத்‌ தங்கியிருந்த வண்டுகள்‌. பறந்தோட, கண்கள்‌, 
காது வழியாக ஓடும்படி நீர்பெருக்கப்‌, பல பக்கலினும்‌ நளனை த்‌ 
தேடிக்‌ காணா தலமந்து கீழே வீழ்ந்தாள்‌ எனக்கொள்க. 


““வலைப்படு மஞ்ஞையின்‌ நலஞ்செலச்‌ சாஅய்‌ 
கினைத்தொறும்‌ கலுமுமால்‌ இவளே” 

என்றார்‌, குறிஞ்சிப்‌ பாட்டினும்‌. 

கண்நீர்க்‌ கொழுந்து - கண்ணீரின்‌ இடைவிடா ஓழுக்கு. 
எழுந்தோட கொழுக்தோட.. என்னும்‌ செயவெனெச்சங்கள்‌ 
வீழ்ந்தாள்‌ என்னும்‌ வினைகொண்டு முடிந்தன. 'வீமன்‌ கொடி 
என்பது தமயந்தியின்‌ குடிப்பிறப்பு மேன்மையைக்‌ குறிக்கவந்த 
அருஞ்சொல்‌. முன்னரும்‌ “வீமன்‌ குலத்துக்கோர்‌ மெய்த்திபம்‌” 
எனவும்‌ பிறாண்டும்‌ கூறுவர்‌. (௧௧௩) 


இதுவும்‌ அது 5 
௨௯௨. வான்முகிலும்‌ மின்னும்‌ வறநீலத்து வீழ்ந்ததுபோல்‌ 
தானும்‌ குழலும்‌ தனிவீழ்ந்தாள்‌--எனம்‌ 
குளம்பான்‌ மணிகிளைக்கும்‌ குண்டூரீர்‌ நாடன்‌ 
இளம்பாவை கைதலைமேல்‌ இட்டு. 


(இ-ள்‌) ஏனம்‌ - பன்றிகளானவை, குளம்பான்‌ மாணி 
கிளைக்கும்‌ குண்டுநீர்‌ நாடன்‌ - தம்‌ காற்குளம்பினால்‌ கண்டி மாணி 
களை மேலெழும்பச்‌ செய்கின்ற ஆழமிக்க. நீர்கிலைகள்‌ மிக்க 
விதர்ப்பகாட்டுக்குரியனான வீமமன்னனுடைய, இளம்பாவை 
தலைமேல்‌ கை இட்டு - இளமையுள்ள பாவைபோன்ற மகளனாயெ 
தமயந்தியானவள்‌ தன்‌ கைகளைத்‌ தலைமேல்‌ வைத்துக்கொண்டு, 
வான்மூகிலும்‌ மின்னும்‌ வறுகிலத்து வீழ்ந்ததுபோல்‌ - வானத்தி 
அள்ள மேகமும்‌ மின்னலும்‌ வெறுந்தரையில்‌ வீழ்ந்த தன்மை 
போல, தானும்‌ குழலும்‌ தனிவீழ்ந்தாள்‌ - தமயந்தியும்‌ அவள்‌ 
கூந்தலும்‌ யாதொரு அணையில்லாத இடத்தில்‌ விழுவாளானாள்‌. 


(௧ - து.) கார்மேகமும்‌ மின்னலும்‌ வெற்றிட, கத்தே 
விழுந்த கண்மைபோல, தமயர்தியானவள்‌, கானும்‌ தன்‌ 








1. குறிஞ்சிப்பாட்டு, ௨௫௦ - ௧. 


காண்ட ம்‌] மூலமும்‌ உரையும்‌ 365 


கூந்தலும்‌ துணையில்லாத இடத்தில்‌ விழுவாளாயினாள்‌ என்‌ 
பதாம்‌. 


(வி- ரை.) வான்முகில்‌ - வானத்திலிருக்கன்ற கருக்‌ 
கொண்ட மேகம்‌. முகில்‌: முக-- இல்‌ முகில்‌: முகத்தலையுடை 
யது. அஃதாவது நீரை நிறையக்‌ கொள்ளுதலையுடையது என்பது 
பொருள்‌. தமயந்தி கையைத்‌ தலைமேல்‌ வைத்தபடியே மே 
விழுந்த காட்சி, சூல்கொண்ட மேகமும்‌ மின்னற்கொடியும்‌ 
கீழே விழுந்தனபோல்‌ இருந்ததென்றார்‌. கூந்தலுக்கு மேகமும்‌ 
அவள்‌ உடலுக்கு மின்னலும்‌ உவமமாகக்‌ கொள்க. ஏனம்‌-பன்றி 
கள்‌. அவை தம்‌ இரைக்காக நிலத்தைக்‌ கிண்டுகின்‌ மன; விதர்ப்ப 
நாட்டு மண்ணில்‌ நெல்லும்‌ கரும்பும்‌ செழிப்புடன்‌ வளர்வதால்‌ 
அவைகளிலிருந்து உண்டான முத்துக்கள்‌ உதிர்க்து பதிந்துடெக்‌ . 
கின்றன; அவை பன்றிகள்‌ கிளைக்குங்கால்‌ மேலே வருகின்றன? 
அன்றி, மணிக்கற்கள்‌ விளையும்‌ நிலங்களாக இருப்பதால்‌ மண்‌ 
ணின்‌ அடியிலிருந்து இரத்தினக்‌ கற்கள்‌ மேலே  ளெம்புகின்‌ றன 
என்று கோடலுமாம்‌. இதனால்‌ அநீகாட்டு வளங்கூறியவாமா . 
யிற்று. இவ்வாறே நக்கீரர்‌ திருவீங்கோய்மலை எழுபதில்‌, 

“ஏனம்‌ உழுத புழுதி இன மணியைக்‌ 
கானவர்தம்‌ மக்கள்‌ கனலென்னக்‌ கூனல்‌ 
இறுக்கங்‌ கதிர்வெதுப்பும்‌ ஈங்கோய்‌” 
என்றதும்‌, ஞானப்பாலுண்ட நன்ஞானசம்பகீ்தர்‌, தம்‌ தேவாரத்‌ 
தருத்தமிழில்‌, 
2“னமம்மா நீலக்‌ கண்ணியர்‌ சாரல்‌ மணிவாரிக்‌ 
.... கொய்ம்மா ஏனல்‌ உண்கிளி ஓப்புங்‌ குற்றாலம்‌” 
என்றருளியதும்‌,  அவ்வந்கிலப்‌ பண்பினால்‌ இரத்தினங்கள்‌ 
பெருகியுள்ளமையைக்‌ காட்டியவாறாம்‌. இளம்பாவை - நல்லுரு' 
வமைந்த பாவை போன்றாள்‌. தானும்‌ குழலும்‌ என்பன, வீழ்நீ 
தாள்‌ என்னும்‌ ஒருமை முடிபு ஏற்றன; இரண்டு கண்ணும்‌ 
சிவந்தது என்பதுபோல: சாதியொருமை. அன்றிச்‌ சனை வினை, 
முதல்‌ வினை கொண்டு முடிந்ததென்‌ றலுமாம்‌. 
“,சனைவினை சனையொடு முதலொடும்‌ செறியும்‌' 
என்னும்‌ நன்னூல்‌ நூற்பாவின்‌ விதிப்படி கொள்க. (௧௧௪) 








1. திருவீங்கோய்‌ மலையெழுபது, ௧௪. 
2. திருஞானசம்‌. தேவாரம்‌. ௬௯: ௬. 
9. நன்னூல்‌, ௩.௪௫. 


66 நளவெண்பா [கலி தாடர்‌ 


இரவு கழித்து விடிய ற்பொழுதில்‌ கோழிகள்‌ கூவல்‌ ்‌ 
௨௯௩. தையல்‌ துயர்க்குத்‌ தரியாது தம்சிறகாம்‌ 
கையால்‌ வயிறலைத்துக்‌ காரிருள்‌ வாய்‌-வேய்யோனை 
வாவுபரித்‌ தேரேறி வாவேன்‌ றழைப்பனபோல்‌ 
கூவினவே கோழிக்‌ குலம்‌. 


(இ-ள்‌.) கோழிக்குலம்‌ - கோழிக்‌ கூட்டங்கள்‌. தையல்‌ 
துயர்க்கு தரியாது தமயந்தியின்‌ துன்பங்கண்டு மனக்‌ தாழாது. 
தம்‌ சிறகுஆம்‌ கையால்‌ வயிறு அலைத்து - தம்முடைய சிறைகள்‌ 
என்னும்‌ கைகளினால்‌ தம்‌ வயிற்றில்‌ அடித்துக்கொண்டு, வெய்‌ 
யோனை - சூரியனை, வாவுபரி தேர்‌ ஏறி - தாவிச்‌ செல்கின்ற 
குதிரை பூட்டிய தேரின்மீது ஏறிக்கொண்டு, வா என்று அமைப்‌ 
பயனபோல்‌-வருக என்று கூவி அமைப்பவை போன்று, காரி 
இருள்வாய்‌ கூவின - கரிய இருள்‌ சூழ்ந்துள்ள அப்போது 


கூப்பிட்டன. 


க-து தமயந்தி படுகின்ற அன்ப தலைப்‌ பொறு த 
கோழிக கூட்டங்கள்‌, தம்‌ இறகுகளென்னும்‌ கைகளினால்‌ 
கும்‌ வயிற்றை மோதியடிக துக்கொண்டு சூரியனை விரை 
வில்‌ கெரேறிவருகவென் ௮ அழைப்பன போன்று கூவின 
என்பதாம்‌. ்‌ 


(வி- ரை) துன்பம்‌ மிகுந்த காலத்துப்‌ பெண்கள்‌ தம்‌ 
வயிற்றிலடித்துக்கொண்டு அழுவது இயற்கை. காட்டிலுள்ள 
கோழிகள்‌, இரவு கழிந்து விடியற்காலப்பொழுது வருவதை 
அறிந்தன; அறிந்தவுடன்‌ மகிழ்ச்சியால்‌ தம்‌ சிறகுகளை அடித்‌ 
அுக்கொண்டு கூவின. இதனை ஆசிரியர்‌, தமயந்தி வருந்தும்‌ 
துன்பங்கண்டு இரக்கங்கொண்டு கோழிகள்‌ தம்‌ இறகுக்‌ கை 
களினால்‌ தம்வயிற்றில்‌ அடித்துக்‌ கொண்டு சூரியனை விரைவில்‌ 
வருகவென அமைப்பன போன்றிருந்ததெனத்‌ தற்குறிப்பேற்ற 
அணி கொடுத்துக்‌ கூறினார்‌. இக்‌ கருத்தோடொப்ப, 

5 கண்டு நெஞ்சு கலங்கி அஞ்சிறை யான காமர்‌ துணைக்கறம்‌ 
கொண்டு தம்வயி றெற்றி எற்றி விளிப்ப போன்றன கோழியே” 








காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 267 


என்றலுமாம்‌. வாவென்றல்‌ * வருகவருகவென வரவேற்றல்‌. 
கூவின : இறந்தகாலப்‌ பலவின்பாற்‌ படாக்கைவினை. :.கூவின 
கோழி என்றார்‌ பிறரும்‌. “பொறிமயிர்‌ வாரணம்‌ குறுங்கூ 
விளிப்ப' என்றார்‌ மணிமேகலையினும்‌. காலைப்பொழுது வருவதை, 
வீடியற்காலையைக்‌, “கூவினவே கோழிக்குலம்‌” என்ற சொல்‌ 
லாற்‌ குறித்தார்‌. இவ்வாறு குறிக்கவே, விடியற்காலமாயிற்‌ 
றென்பதாம்‌. (௧௧௫) 


சூரியன்‌ தோற்றம்‌ 
௨௯௪. வான நேடூவீதி செல்லும்‌ மணித்தேரோன்‌ 
தான மடந்தைக்குத்‌ தார்வேந்தன்‌-—போனநேறி 
காட்டுவான்‌ போலிருள்டோய்க்‌ கைவாங்கக்‌ கானூடே 
நீட்டவோன்‌ சேங்காத்தை நின்ற. 


(இ-ள்‌.) வானடநெடுவீதி செல்லும்‌ மாணிதேரோன்‌ - 
வானமாயெ நீண்ட தெருவின்‌ வழியாகப்‌ போகின்ற அழகிய 
தேரினையுடைய சூரியன்‌, தான்‌ கின்று அம்மடந்தைக்கு - தான்‌ 
எழுந்த மலையில்‌ நின்றுகொண்டு அத்தமயந் திக்கு, தார்வேந்தன்‌ 
போன நெறி காட்டுவொன்போல்‌-மாலையணிந்த நஈளமன்னன்‌ 
மறைந்து சென்ற வழிகளைத்‌ தெரிவிப்பவன்‌ போலாக, இருள்‌ 
போய்‌ கைவாங்க - இருட்பொழுது நீங்கி ஓட, கான்‌ ஊடே 
செம்கரத்தை நீட்டுவான்‌-அக்காட்டின்‌ உள்ளிடமெங்கும்‌ தன து 
(செக்கிற ஒளிக்கதிர்களை நீட்டுவானாயினான்‌. 


க-து.) வானத்தின்‌ வழியாக வருகின்ற சூரியன்‌, 
குமயந்துக்கு நளன்‌ சென்ற வழியை விளக்கி காட்டுவான்‌ 
போல, காட்டிருள்‌ பின்வாங்கிச்‌ செல்லக்‌ தன ஒளிக்கதிர்‌ 
களை நீட்டுவானாயினான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) வானநெடுவீதி - வானமாகிய நீண்ட தெரு 
எனக்குறித்தார்‌, ஞாயிறு தோன்றி மேலே போகின்‌ ந நிலைக்கு 
ஏற்ப. மணி- மணி போன்ற என, உவமத்‌ தொகையாகக்‌ 
கொள்ளலுமாம்‌. அம்மடந்தை-அழகிய இளமை பொருந்திய 
தமயந்தியெனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. கைவாங்கல்‌ செல்லு 
தல்‌, ஓடுதல்‌ என்னும்‌ பொருளது. கரம்‌-ஞாயிற்றின்‌ கதிரொளி: 
வடசொல்‌. கரம்‌-கையென்று கொண்டு வழிதெரியாமல்‌ திகைப்‌ 
பவர்க்கு வழிதெரிந்த ஒருவன்‌ தன்‌ கைகளை நீட்டிக்‌ காட்டி வழி 


i. திருவாசகம்‌, இருப்பள்ளி: ௨. 2. மணிமேகலை, எ: ௧௧௬. 


368 நளவெண்பா [கலிதொடர்‌ 


தெரிவிப்பது. உலகியல்‌. அதுபோன்று இருட்போதில்‌ நளன்‌ 
சென்றவழி அறியாது தத்தளித்து கின்‌ ற தமயந்திக்கு, வழியைக்‌ 
காட்டுதற்கு இருளை ஒதுக்கி வெளிச்சம்‌ உண்டாக்கிக்‌ காட்டு 
வான்‌ போலச்‌ சூரியன்‌ தன்‌ கைக்‌ கதிர்களைப்‌ பரப்பினான்‌ என்க. 
கையைநீட்டிக்‌ காட்டுதல்‌ என்ற இருபொருள்‌ ஈயந்தோன்றக்‌ 
கதிரொளி 3 பரப்புதலை, *கானூடே நீட்டுவான்‌ செங்கரத்தை' 
என்றார்‌. நீட்டுவான்‌ என்பதில்‌ “நீட்டினான்‌ என இறந்தகால 
மாக வரற்பாலது; இயல்பினால்‌ எதிர்காலமாக வந்த கால 
வழுவமைதி. “யாம்‌ விளையாடுவது இந்த இடம்‌” என, வழக்க 
னும்‌ எதிர்காலமாக இறந்தகாலம்‌ வ நதலை உணர்க. (௧௮௬) 
தமயந்தி வாய்விட்டுப்‌ புலம்பல்‌ 
௨௬. செய்தபிழை ஏதென்னும்‌ தேர்வேந்தே என்றழைக்கும்‌ 
எய்து துயர்க்கரைகா ணேனேன்னும்‌ - பையவே 
என்‌என்னா தேன்‌என்னும்‌ இக்கானின்‌ விட்டேகும்‌ 
மன்‌என்னா வாடும்‌ அயர்ந்து. 

இ-ள்‌.) (தமயந்தி துன்ப மேலீட்டினால்‌ நளனை முன்‌: 
_னிலைப்படுத்திக்‌ கேட்பவள்‌ போல) செய்த பிழை ஏது என்னும்‌- 
நான்‌ செய்த குற்றம்‌ ஏதேனுமுண்டோ என்பாள்‌. தேர்‌ 
வேந்தே என்‌ று அழைக்கும்‌ - தேரையுடைய மன்னாவோ என்று 
அழைப்பாள்‌, எய்து துயர்‌ கரைகாணேன்‌ என்னும்‌ - எனக்கு 
வந்துள்ள துன்பத்துக்கு ஓர்‌ அளவில்லை3ய யென்பாள்‌, பையவே 
என்‌ என்னாது என்‌ என்னும்‌ (அன்புடன்‌) மெல்ல (நின்‌ வாய்‌ 
திறந்து) என்ன? (ஏன்‌ வருந்துகிறாய்‌!) என்றுகேட்காத 
காரணம்‌ என்னவென்று கேட்பாள்‌, இக்கானில்‌ விட்டு ஏகும்‌ 
மன்‌ என்னா - இக்‌ கொடிய காட்டில்‌ (என்னைத்‌ தன்னந்தனியளா 
மாறு) விட்டுச்‌ சென்ற வேந்தே என்று சொல்லி, அயர்ந்து 
வாடும்‌ - பெரு வருத்தங்கொண்டு மெலிவாள்‌. 

(௧ - து.) கமயந்து ஈளனோடு நேரிற்‌ பேசுவாள்‌ 
போன்று பற்பலவாறாகப்‌ பேசிக்‌ துன்பம்‌ மிகுந்து வாடி 
மெலிவாளாயினாள்‌ என்ப காம்‌. 

(வி- ரை.) தவறொன்றறியாள்‌ தமயந்தி; இிருவெல்லாம்‌ 
இழந்து கான நோக்கிச்‌ சென்ற ஈளனோடு கிழலெனப்‌ பின்‌ 
தொடர்ந்தாள்‌; காட்டில்‌ தன்‌ துயர்‌ காணாள்‌: தன்‌ கணவனுக்‌ 
on கவன்றாளா தலின்‌, “ஒன்றுக்‌ தவறிமைத்திலேனே 
வீட்டுப்‌ பிரிய மனம்‌ எவ்வா றொவ்விற்றோ' என்பதை எண்ணி 


காண்டம்‌] : மூலமும்‌ உரையும்‌ 3262 


னவளாய்‌ “செய்த பிழை எது” என்றாள்‌. துன்பத்தின்‌ எல்லை. 
கடந்த காலத்தில்‌ காணாதவரைக்‌ கண்டதுபோலவும்‌, பேசாத 
பொருள்கள்‌ பேசுவதுபோலவும்‌, அவைகள்‌ தம்மை வினவுவது. 
போலவும்‌ மறுமொழி யுரைப்பதுபோலவும்‌ கூறுவது இயல்பு. 
கட்கு போலவும்‌ கிளக்குக போலவும்‌” என்னும்‌ நன்னூல்‌ 
விதியும்‌ காண்க. இவ்வாறே இங்கே (பேசுகின்றாள்‌ என்க. 
“மதர்‌ வேந்தே' என்பது, அவன்‌ கல்லினும்‌ முள்ளினும்‌ கால்‌ 
கோவ நடந்த எண்ணத்தின்மேல்‌ தோன்றிய துன்புரையாகும்‌. 
நளன்‌ எங்குச்‌ செல்லினும்‌ அரசனாக இருந்த காலத்தில்‌ ஒப்பனைக்‌ 
கோலம்‌ பூண்டு தேரினும்‌ கரியினும்‌ பரியினும்‌ செல்வான்‌; இவ்‌ 
வாறு கால்‌ நடையாகச்‌ சென்றனனே என்பாளாய்‌ வருத்தம்‌ 
நெஞ்சை வருத்தத்‌ “தேர்‌ வேந்தே” என அழைத்தாள்‌. பின்கண்‌ 
நிலையை உணர்கின்றாள்‌: துயருக்கோர்‌ அளவில்லை; செல்வத்தை 
இழந்து, மக்களைப்‌ பிரிந்து, கானில்‌ நடந்து, இருந்து, உறங்கத்‌: 
துன்புற்றும்‌ கணவனையும்‌ பிரியநேர்ந்த நிலைக்கு அயர்ந்து, 
“துயர்‌ காணேன்‌” என்றாள்‌. பின்னர்‌ களன்‌ பேசிய கனிக்க 
மொழிகள்‌, இனிய சொற்கள்‌, மலர்ந்த முகம்‌, செவ்விய வாய்‌ 
இவைகள்‌, அவள்‌ மனக்கண்முன்‌ காட்சியளிக்கின்‌ றன. இம்‌ 
மன்னனை - என்‌ காதற்‌ கணவனை என்று காண்பேன்‌ என்றும்‌, 
அவர்‌ இன்னுரை என்று கேட்பேன்‌ என்றும்‌ கொண்ட ஏக்கம்‌ 
மேலிட, “பையவே என்‌ என்னாதென்‌” என்றாள்‌. பின்‌ தன்னைத்‌ 
தன்னந்கனியளாக்கிப்‌ பிரிந்த துன்பம்‌ வெந்த புண்ணில்‌ வேல்‌ 
நுமைர்ததொப்ப மீண்டும்‌ வருத்த, மன்னர்க்கு இஃதறமாமோ! 
இற்கிமமை பூண்டார்க்கு இயற்கையாமோ! காட்டில்‌-புவிகள்‌ 
கரடிகள்‌ நச்சுயிர்கள்‌ வாழும்‌ - திரியும்‌ காட்டில்‌ - தனித்துப்‌ 
புலம்பவிடுவதா? என்னும்‌ துன்பக்‌ கவலை நெஞ்சந்‌ துளைப்ப 
“*இக்கானில்‌ விட்டேகும்‌ மன்‌” என்றாள்‌. இப்பாட்டு தமயர்‌ தியின்‌ 
மனநிலை தன்பகிலையைச்‌ சொல்லோவியத்தில்‌ காட்டிய சத்திரம்‌ 
போல அமைந்துள்ளமை காண்மின்‌. என்னும்‌, அழைக்கும்‌, 
வாடும்‌ என்பன, செய்யு மன்‌ வினை முற்றுக்கள்‌. (௧௧௪ ) 


தமயந்தி, நளன்‌ காலடிச்‌ சுவடுகண்டு வருந்தி விழுதல்‌ 
௨௯௬. அல்லியந்தார்‌ மார்பன்‌ அடித்தா மரையவள்‌ தன்‌ 
நல்லுயிரும்‌ ஆசையும்போல்‌ நாறுதலும்‌--மல்லுறுதோள்‌ 
வேந்தனே என்னா விழுந்தாள்‌ விழிவேலை 
சாய்ந்தநீர்‌ வெள்ளத்தே தான்‌. 





1. நன்னூல்‌), ௫0௯. 
௩.24 


370 நளவெண்பா [கலி தாடர்‌ 


ள்‌.) அல்லி அம்தார்‌ மார்பன்‌ - அகவிதழையுடைய 
மலர்‌ மாலையணிந்த மார்பையுடையவனாகிய நளமன்னனின்‌, அடி. 
தாமரை - தாமரை மலர்போன்ற அடிச்சுவடுகள்‌, அவள்‌ நல்‌ 
உயிரும்‌ ஆசையும்போல்‌ காறுதலும்‌- தமயந்தியின்‌ நல்ல உயிரும்‌ 
பேரன்பும்‌ போலத்தோன்‌ றியவுடனே, மல்‌ உறுதோள்‌ வேர்‌ 
தனே என்னா-மற்போரிற்‌ சிறந்த தோள்களையுடைய மன்னனே 
என்று வருதத்தோடு கூறிக்கொண்டு, விழிவேலை சாய்ந்த - 
கண்ணாகிய கடலினின்றும்‌ வழிந்த, நீர்‌ வெள்ளத்தே - நீர்ப்‌ 
பெருக்கின்‌ மேலே, விழுந்தாள்‌ - விழுவாளாயினாள்‌. 


(௧ - தி.) தமயந்தியானவள்‌ களனுடைய காலின்‌ 
அடிச்சுவட்டைக்‌ கண்டவுடன்‌,  *மன்னாவோ!' என்று 
கூறிக்கொண்டு தன்‌ கண்ணீர்‌ வெள்ளத்தின்‌ மேற்‌ கீழே 
விழுந்தாள்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) அல்லி - உள்ளிதழ்‌. அதனையுடைய. மலருக்‌ 
காதலால்‌ ஆகுபெயர்‌. அடித்தாமரை-அடியாகிய தாமரை என 
உருவகமாக்கிப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. தமயந்தி நளனைக்‌ காணா 
மல்‌ மயங்கித்‌ தேடிச்‌ செல்லுங்கால்‌, அவன்‌ அடிச்சுவடு மண்ணில்‌ 
பதிந்திருத்தல்‌ கண்டு துன்பம்‌ மேலிட்டுக்‌ கண்ணீர்‌ பெருகித்‌ 
காரை தாரையாகக்‌ கழ்‌ வழிந்தோட, அதில்‌ விழுந்தழுதாள்‌. 
இதனைச்‌ “சாய்ந்தநீர்‌ வெள்ளம்‌” என்றார்‌. நாறுதல்‌-கோன்‌ றல்‌. 
இதற்கு மணமென்னும்‌ பொருள்‌ ஈண்டு ஓவ்வாது. *“மலைகாறிய 
வியன்ஞாலத்து'. என்னும்‌ மதுரைக்‌ காஞ்சியடிக்கு நச்சினார்க்‌ 
இனியர்‌. *மலைதோன்றிய அகலத்தையுடைய ஞாலத்தின்‌ 
கண்ணே” எனப்‌ பொருள்விரித்ததும்‌ காண்க. களன்‌ அடிச்‌ 
சுவடு கண்டதும்‌ தன்‌ உயிர்‌, தன்னை விட்டுப்‌ பிரிந்துபோன து 
மீண்டு வந்தது போன்றும்‌, தன்‌ விருப்பமெல்லாம்‌ - தன்‌ காத. 
லெல்லாம்‌ ஆங்கே உருக்கொண்டு வந்தது போலவும்‌ தோன்‌ 
திற்று; அதனால்‌ அவள்‌ அன்பு மேலிட்டு :கின்றதை “அவள்‌ தன்‌ 
நல்லுயிரும்‌ ஆசையும்‌ போல்‌” என்றார்‌. (௧௧௮) 


தமயந்தி, மான்‌ மயில்‌ முதலியவற்றினிடம்‌ வினாவி வருந்தல்‌ 
௨௯௭. வெறித்த இளமான்காள்‌! மேன்மயில்காள்‌! இந்த 
நேறிக்கண்‌ நேடி தூழி வாழ்வீர்‌--பிறித்தெம்மைப்‌ 
போனாரைக்‌ காட்டூதிரோ என்னாப்‌ புலம்பினாள்‌ 
வானாடர்‌ பேற்றிலா மான்‌. 


1. மதுரைக்காஞ்சி, ௪. 


காண்டம்‌] . மூலமும்‌ உரையும்‌ 271 


(இ-ஸள்‌.) வான்‌ நாடர்‌ பெற்றிலா மான்‌ - விண்ணுலகச்‌ 
தேவர்கள்‌ விரும்பியும்‌ கட்டாத மான்போன்‌ றவளாகிய தமயந்தி 
யானவள்‌, (அக்கானில்‌ போவதும்‌ வருவதுமாகிய மான்‌ மயில்‌ 
முதலியவற்றை நோக்கி) வெறித்த இளமான்காள்‌ - என்னைக்‌ 
கண்டு அஞ்சிச்‌ செல்கின்ற. இளமைமிக்க மான்களே!, மென்‌ 
மயில்காள்‌ - மென்மைத்தன்மை மிக்க மயில்களே!. இந்த நெறி 
கண்‌ நெடிது ஊழி வாழ்வீர்‌ - இந்த வழியிடத்தே பன்னெடுங்‌ 
காலம்‌ வாழ்ந்திருப்பீர்‌ (ஆகையால்‌ ), எம்மை பிறித்து போனாரை 
காட்டுதிரோ என்னா புலம்பினாள்‌-எங்களை வெவ்வேறாகப்‌ 
பிரித்து. நீங்கப்போன எம்‌ அரசரை நீவிர்‌ சாட்டுவீர்களோ 
என்று சொல்லிப்‌ புலம்பி அழுவாளாயினாள்‌. 

(௧ - து.) தமயந்தி ௮க்காட்டில்‌ செல்லும்‌ மானையும்‌ 
மயிலையும்‌ அழைத்து, “நீங்கள்‌ நெடுங்காலம்‌ வாழ்வீர்‌, 
எம்மைவிட்டுப்‌ பிரிக்துசென்ற வேந்தரைக்‌ காட்டுவீரோ?? 
ஏன்று சொல்லி அழு காள்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை,) வெறித்த - வெருண்ட; அஞ்சிய என்னும்‌ 
பொருளது. தமயந்தியைக்‌ கண்ட மானும்‌ மயிலும்‌ அஞ்சி 
ஓடின. மக்களைக்‌ காணின்‌ விலங்கு பறவை முதலியன வில 
ஓடுதல்‌ இயல்பு. அவைகளின்‌ சா தித்தன்மையும்‌ ஆகும்‌. 'அதை- 
அதன்‌ இயற்கையை-“வெறித்தஇளமான்காள்‌” என்றார்‌. பிரித்து, 
பிறித்தென வந்தது, எதுகை நயம்‌ கோக்கி இடையின ரகரம்‌ 
வல்லினமாகத்‌ திரிந்தது. “பிரித்தெம்மை' எனப்‌ பன்மையாற்‌ 
கூறியதால்‌ தமயந்தி தன்னையும்‌ தன்‌ மக்களையும்‌ வெவ்வேறாகத்‌ 
தன்னைக்‌ காட்டினும்‌ தன்‌ மக்களை காட்டினும்‌ பிரித்த செய 
லெனக்‌ கொள்க. பிரிந்து எம்மை என்னாது, *பிரித்து எம்மை! 
என்று கூறிய பிறவினைவாய்பாட்டாற்‌ காண்க. என்னா என்று 
என்னும்‌ பொருளது. செய்யா என்னும்‌ வாய்பாட்டுவினை 
யெச்சம்‌. இந்திரன்‌ முதலியோர்‌ தமயக்தியை மணஞ்செய்தத்‌ 
குத்‌ தவங்‌ கிடந்தும்‌ அவர்களை மணக்கக்‌ கனவினும்‌ கருதாத 
தமயந்தியின்‌ கற்புத்‌ திண்மை தோன்ற, “வானாடர்‌ பெற்றிலா 
மான்‌” என்றார்‌. மான்போன்ற மருட்சிகொண்ட கண்பார்வை 
யுடைய தமயந்தியை மானென்றது ஆகுபெயர்‌. வான்‌ நாடு - 
உயர்ந்த உலகம்‌; அஃதாவது தேவருலகு. ஈண்டு அதில்‌ வாழ்‌ 
கின்ற தேவர்களைக்‌ குறித்து, அதுவே ஒன்றொழி பொதுச்‌. 
சொல்லாகத்‌ தமயந்தி திருமணத்தை வேட்டுவந்த இந்திரன்‌ 
முதலானவர்களையும்‌ குறித்தமை காண்க. 

*“ஒன்றொழி பொதுச்சொல்‌ விகாரம்‌ தகுதி,” 
எனவரும்‌ நன்னூல்‌ நூற்பா விதிப்படி கொள்க, (௧௧௯) 
1, நன்னூல்‌, ௨௧௯. ப 


572... நளவெண்பா [கலிதொடர்‌ 


தமயந்தி, ஒரு மலைப்பாம்பைக்‌ காணு தல்‌ 
௨௯௮. வேட்ட கரியை விழுங்கிப்‌ பெரும்பசியான்‌ 
மோட்டூ வயிற்றாவு முன்தோன்ற - மீட்டதனை 
ஓரா தருகணைந்தாள்‌ உண்தேன்‌ அறற்கூந்தல்‌ 
போரார்‌ விழியாள்‌ புலர்ந்து. 

(இ-ள்‌.) உண்‌ தேன்‌ அறல்‌ கூந்தல்‌-மலர்‌ (மாலையி லுள்ள 
சேனினை) வண்டுகள்‌ உண்கின்ற கருமணல்போன்ற கூந்தலையும்‌ 
போர்‌ ஆர்‌ விழியாள்‌ - (காதுவரை யோடிப்‌) போர்புரிகன்ற. 
கண்களையுமுடைய  தமயந்தியானவள்‌, புலர்ந்து -வாட்டங்‌ 
கொண்டு, பெரும்‌ பசியால்‌ வேட்ட கரியை விழுங்கி - அளவு 
கடந்த பசியினால்‌ தான்‌ உண்ண விரும்பிய ஒரு யானையைப்‌ 
பிடித்து விழுங்கி, மோடு வயிறு அரவு முன்தோன்ற - அதனால்‌ 
உயர்க்‌ திருக்கன்ற வயிற்றினையுடைய ஒரு மலைப்பாம்பான து, 
தன்‌ கண்‌ முன்னேவர, மீட்டு அதனை ஓராமல்‌ அருகு அணைம்‌ 
தாள்‌ - திரும்பிப்‌ பார்த்து அதன்‌ தன்மையை அறியாளாய்‌ அதன்‌ 
பக்கத்தே போனாள்‌. 

(௧ - து.) தமயந்தியானவள்‌ புலம்பிக்கொண்டே. 
போகுங்கால்‌ தன்‌ பூ மிகுதியினால்‌ ஒரு யானையை விழுந்‌: 
இப்‌ படுத்திருக்னெற ஒரு மலைப்பாம்பைக்‌ கண்டாள்‌; 
அ தன தனமையறியா து அதன பக்கத்தே சென்றாள்‌ 
ஏன்ப காம்‌. 

-. (வி-ரை.) வேட்டல்‌-விரும்புதல்‌, மோடு-உயரம்‌. அரவு- 
பாம்பு; ஈண்டு மலைப்பாம்பு. அது தமயந்தி கண்ணுக்கு முன்‌ 
காணப்படினும்‌ தன்‌ துயரம்‌ மிகுதியால்‌ கடிக்கும்‌ வல்லர்‌ 
என்பதை எண்ணாதவளாய்‌ அதன்‌ பக்கலிம்‌ சென்றாளென்க.. 
ஓராது - அறியாமல்‌ என்னும்‌ பொருளது: எதிர்மறை வினை 
யெச்சம்‌. உண்தேன்‌ என்றமையால்‌ மலர்‌ மாலையிலுள்ள தேனை: 
உண்கின்ற வண்டுகள்‌ என்பன இசையெச்சமாகக்‌ கூட்டி உரை 
கூறப்பெற்றன. அறல்‌-கருமணல்‌. நீரலைகளால்‌ அறுத்தறுத்து 
ஒதுக்கப்பெறுவதால்‌ இப்பெயர்‌ பெற்றது, அறு அல்‌ அறல்‌:£ 
தொழிற்பெயர்‌. கூந்தல்‌ விழியாள்‌ என்பனவற்றில்‌ எண்ணும்‌ 
மைகள்‌ தொக்கு நின்றன. கண்கள்‌ நல்லிலக்கணமுடைய 
பெண்களுக்கு நீண்டிருப்பது இயற்கையழகாகும்‌. தமயந்தி 
சிறந்த கண்களின்‌ அழகுடையாள்‌ என்பதற்குப்‌ 6போரார்‌ விழி 
யாள்‌” என்றார்‌. காதளவோடிய நெடிய கண்கள்‌ பிறழ்ந்து 
பிறழ்ந்து சென்று தரும்புவதைப்‌ போர்‌ செய்வதாகத்‌ தற்குறிப்‌: 


-பற்றம்‌ தந்து குறித்தார்‌. (௧௨௦). 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 572 


தமயந்தியை அந்த மலைப்பாம்பு விழுங்கு தல்‌ 

௨௯௯. அங்கண்‌ விசும்பின்‌ அவிர்மதிமேல்‌ சேன்றடையும்‌ 
வேங்கண்‌ அரவுபோல்‌ மேல்லியலைக்‌-கோங்கைக்கு 
மேலேல்லாம்‌ தோன்ற விழுங்கியதே வேங்கானின்‌ 
பாலேல்லாம்‌ தீயுமிழும்‌ பாம்பு. 


(இ.-ள்‌.) (இவ்வாறு) தமயந்தி அப்பாம்பின்‌ அருகில்‌ 
சேரவே, அம்‌ கண்‌ விசும்பின்‌ - அழதிய இடத்தையுடைய 
வானத்திடத்தேயுள்ள, அவிர்மதிமேல்‌ சென்று அடையும்‌ - 
ஒனி வீசுகின்ற திங்களின்‌ மேல்‌ சென்று அதனை விழுங்குகன்‌ ற, 
வெம்கண்‌ அரவுபோல்‌ - கொடிய கண்களையுடைய இராகு 
வென்னும்‌ பாம்புபோல, வெம்கானின்பால்‌ எல்லாம்‌ - வெப்ப 
மிக்க அக்காட்டின்‌ பக்கம்‌ தான்‌ செல்லுமிடமெங்கும்‌, இ 
உமிழும்‌ பாம்பு - நச்சுத்‌ தியைக்‌ கக்குகின்ற கொடிய அக்க 
மலைப்பாம்பான து, மெல்‌இயலை - மென்மையான இயற்கைத்‌ 
தன்மை வாய்ந்த தமயந்தியை, கொங்கைக்குமேல்‌ எல்லாம்‌ 
தோன்ற விழுங்கியது - கொங்கைகட்கு மேற்பட்ட உடத்‌ 
பகுதிகளெல்லாம்‌ வெளியே தெரியும்படி உட்கொண்டது. 


(௧ -.து.) காடுமுழுதும்‌ நெருப்பைக்‌ கக்குன்ற 
மலைப்பாம்பான து;  குமயம்‌தியைக்‌ கொங்கைக்கு மேஜ்‌ 
பகுதி தோன்றும்படி. விழுங்கிற்று என்பதாம்‌. 


... (வி-ரை.) அம்‌ கண்‌ - அழகிய இடம்‌. பல்வகை விண்‌ 
மீன்களும்‌ மேகமும்‌ மின்னலும்‌ ஞாயிறும்‌ பல்வகைப்‌ பறவை 
முதலியன வும்‌ இயங்கு தற்கு இடனாகி அழகு தருதலால்‌ அழகிய 
இடனாக நின்றது, வானம்‌. அவிர்மதி - ஒனிவிடுகின்‌ ற சந்திரன்‌. 
இத்தொடர்‌, 

“அங்கண்‌ விசும்பின்‌ அகல்கிலாப்‌ பாரிக்கும்‌ இங்கள்‌” 
என, நாலடியாரினும்‌ வருதல்‌ காண்க. இராகுவென்னும்‌ 
பாம்பு விண்ணில்‌ இயங்கும்‌ நிலவை விழுங்கியதைப்‌ போலத்‌ 
தமயந்தியை அப்பாம்பு விழுங்கிற்று என, தமயந்தியை நிலவாக 
வும்‌ பாம்பை இராகுவாகவும்‌ குறித்து- ஓப்புரைத்தார்‌. வெம்‌ 
கான்‌ - நீரும்‌ நிழலுமற்ற கொதிக்கின்ற பாலைவனம்‌. அதனினும்‌ 
மிக வெப்பந்தருகின்ற கொடிய நஞ்சனைக்‌ கக்குகன்ற கொடுமை 
வுள்ள பாம்பு என, அதன்‌ இயற்கையைச்‌ சுட்டினார்‌. - இதனை 


1. நாலடியார்‌, கடக. 


374 நளவெண்டா [கலிதொடர்‌ 


மணிமேகலை ஆசிரியர்‌ (திட்டிவிடம்‌” என்பர்‌. திட்டிவிடமாவது 
தன்‌ கண்பார்வையினால்‌ ஈஞ்சகூட்டிக்‌ கொல்லும்‌ பாம்பு. அங்கே 
நாகப்பாம்பைக்‌ குறித்தனர்‌. இங்கே கூறுவது மலைப்பாம்பு. 
(௧௨௧) 
தமயந்தி, பாம்பின்‌ வாயிலிருந்துகொண்டு தன்னைக்‌ 
காக்குமாறு நளனை அழைத்தல்‌ 
௬௦௦. வாளரவின்‌ வாய்ப்பட்ட மாயாமுன்‌ மன்னவரின்‌ 
தாளடைந்து வாழும்‌ தமியேனைத்‌--தோளால்‌ 
விலக்காயோ என்றழுதாள்‌ வேவ்வாவின்‌ வாய்க்கிங்‌ 
கிலக்காகி நின்றாள்‌ எடுத்து. 

(இ-ள்‌.) இங்கு வெம்‌ அரவின்‌ வாய்க்கு இலக்கு ஆகி 
கின்றாள்‌ - இக்காட்டில்‌ இக்கொடிய பாம்பின்‌ வாய்க்குக்‌ குறி 
யீடாய்‌ முடிந்த தமயந்தியானவள்‌, மன்னவ - அரசனே, வாள்‌ 
அரவின்‌ வாய்ப்பட்டு மாயாமுன்‌ - இக்கொடிய மலைப்பாம்பின்‌ 
வாய்க்குள்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு கான்‌ இறந்து போகுமூன்பு, 
நின்‌ தாள்‌ அடைந்து வாழும்‌ தமியேனை-நின்‌ றன்‌ திருவடிப்பற்றி 
னால்‌ உயிர்தாங்கி நிற்கின்ற அகுதையை, தோளால்‌ விலக்‌ 
காயோ என்று எடுத்து அழுதாள்‌ - நின்‌ தோள்‌ வலிமையினால்‌ 
இப்பாம்பின்‌ வாயினின்றும்‌ மீட்டு என்னைக்காக்க- வரமாட்‌ 
டாயோ என்று பெருங்‌ குரலெடுத்துச்‌ சொல்லி அழுதாள்‌. 

(௧ - து.)  தமயந்‌தியானவள்‌, நளனை முன்னிலைப்‌ 
படுத்தி, ‘வேந்தே நான்‌ பாம்பின்‌ வாய்ப்பட்டு இறந்து 
போகுமுன்‌ நீ உன்‌ கதொள்வலிமையால்‌' மீட்க வரமாட்‌ 
டாயோ?' என்று அழுது உரைத்தாள்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) வாள்‌ - கொடுமை. நஞ்சுள்ள தாகலான்‌, 
“கொடுமை என அடை கொடுக்கப்பட்டது. மாயாமுன்‌ - 
இறக்துபடுமுன்னால்‌. தாளடைந்து வாழ்தல்‌ .- திருவடியை 
கினைந்துகொண்டே உயிர்‌ வைத்திருத்தல்‌. தாளடைதல்‌ அடி 
முதல்‌ முடியீறாக அவன்‌ வடிவத்தைத்‌ தன்‌ உள்ளத்தில்‌: தவறாமல்‌ 
சினைத்துக்கொண்டிருத்தல்‌. இதனைத்‌, 

“*தெய்வக்தொழாஅள்‌ கொழுநற்‌ ரறொழுதெழுவாள்‌” 
எனக்‌ கற்புடைப்‌ பெண்டிர்க்கு வள்ளுவரும்‌ சிறப்புக்கூறினார்‌. 
கம்புடைப்‌ பெண்டிரில்‌ தமயந்தி முன்‌ வைத்து எண்ணத்‌ 
ET TT TREC FET A எபி டட 

1. திருக்குறள்‌, ஒடு. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 375 


தக்காளாகலான்‌ தன்னை இவ்வாறு கூறினாள்‌ என்க. கோள்‌ 
போலென்றால்‌ பூரிப்புக்கொள்ளும்‌ தன்மையுடைய தென்னும்‌ 
கருத்தை உட்கொண்டது. இலக்கு - குறி. எடுத்தல்‌ - உரத்த 
குரலால்‌ சொல்லுதல்‌. (௧௨௨) 


இதுவும்‌ அது 
கடக. . வேன்றிச்‌ சினஅரவின்‌ வேவ்வாய்‌ இடைப்பட்டு 
வன்துயரால்‌ போயாவி மாள்கின்றேன்‌-—இன்றன்‌ 
திருமுகநான்‌ காண்கிலேன்‌ தேர்வேந்தே என்றாள்‌ 
போருமுகவேற்‌ கண்ணாள்‌ புலர்ந்து. 

(இ-ள்‌.) பொருமுக வேல்‌ கண்ணாள்‌ புலர்ந்து - போர்‌ 
செய்கின்ற கூரிய நுனியையுடைய வேல்போன்ற கண்களை 
யுடைய தமயந்தியானவள்‌ வாட்டங்கொண்டு; தேர்‌ வேந்தே - 
கதேோர்களையுடைய மன்னவனே, வென்றி சின அரவின்‌ - மடங்‌ 
காத வெகுளியையுடைய மலைப்பாம்பினது, வெம்‌ வாய்‌ இடை 
பட்டு- கஞ்சினையுடைய வாயிடத்து அகப்பட்டுக்கொண்டு, வன்‌ 
துயரால்‌-ஆவிபோய்‌ மாள்கின்றேன்‌ - அக்கொடுநீதுன்பத்தினால்‌ 
உயிர்‌ சோர்ந்து இறக்குந்தறுவாயில்‌ இருக்கின்றேன்‌, நான்‌ 
இன்று உன்‌ திருமுகம்‌ காண்கிலேன்‌ என்றாள்‌ - அவ்வாறிருந்தும்‌ 
இன்றைக்கு உனது அழகிய முகத்தைக்‌ காணாதவளாக இருக்‌ 
கின்றேனென்று கூறிப்‌ புலம்பினாள்‌. 

(௧க-து.9) தமயந்தியானவள்‌ களமன்னனைக்‌ கூவி 
யழைத்து, மடங்காக சினத்தையுடைய பாம்பின்‌. வாயில்‌ 
அகப்பட்டுக்கொண்டு இறக்கும்‌ நிலையிலிருக்கிறேன; அவ 
வாறிருக்தும்‌ உன்‌ தஇருமுகததைக காணாதவளாக இருக்‌ 
இன்றே” னென்று சொல்லிப்‌ புலம்பி அழுதாள்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) வென்றி - வெற்றி. ஈண்டு வெற்றியாவ தூ 
எதற்கும்‌ அஞ்சாதிருக்கும்‌ தன்மை. பாம்பானது கோல்‌ 
கொண்டு அடித்தாலும்‌ அதற்கு அஞ்சாது தலை தூக்கிச்‌ சீறிக்‌ 
கொண்டு எதிர்த்து நிற்கும்‌ தன்மையுடையது. அதியமான்‌ 
நெடுமானஞ்சியின்‌ படைவீரர்‌ சிறப்பைக்‌ குறிக்க வந்த காலை. 

*“ஏறிகோல்‌ அஞ்சா அரவின்‌ அன்ன 
சிறுவன்‌ மள்ளர்‌” 


1. புறம்‌. ௮௯. 


376 ்‌. நளவெண்பா [கலிதோடர்‌ 


எனப்‌ பாம்பினையே சிறிய பருவத்தினராகிய போர்‌ மறவர்‌ தம்‌ 
அஞ்சாமைக்கு ஓப்புரைத்ததும்‌ காண்க. அதனால்‌ வென்றி 
என்ற இச்சொற்கு -மடங்காத' என்னும்‌ பொருள்‌ கொள்ளப்‌ 
பட்டது. ₹ஆவி மாள்கன்றேன்‌' என்றது, ஆவி இருக்தும்‌ 
இல்லாததுபோல்‌ துன்பத்தால்‌ உணர்விழந்து இருக்கும்‌ துயர்‌ 
கிலையை. கணவனை இழந்து தவித்து கின்ற கண்ணகியாறின்‌ 
அவலக்காட்சியை எழுத்தோவியமாகத்‌ தாம்‌ .ஆக்கியருளிய 
கெஞ்சையள்ளும்‌ செஞ்சொற்‌ சிலம்பில்‌ இளங்கோவடிகளார்‌; ' 
“காவி உகுநீரும்‌ கையில்‌ தனிச்சிலம்பும்‌ 
ஆவி குடிபோன அவ்வுருவும்‌” 


என்‌ தருளிய திருப்பாட்டில்‌ “ஆவி :குடிபோன' எனக்‌ குறித்த 
குறிக. s 


திருமுகம்‌ - அழகிய முகம்‌. திருத்துறந்து செல்லுங்‌ 
காலும்‌ மெய்த்திரு வந்துற்ற காலத்தும்‌ வாட்டமுருத மலராத 
ஒரே தன்மை கொண்ட மலர்ந்த மூகம்‌, பொருமுகம்‌ -போர்‌ 
செய்கின்ற முகம்‌. வேலுக்கு முகம்‌, அஃதாவது முன்பகுதி, 
அதன்‌ கூரிய நுனி. ஆதலால்‌ முகம்‌ என்ற சொற்கு, நுனி 
என்று பொருள்‌ விரிக்கப்பட்டது. வேல்‌ கண்ணாள்‌: வேல்‌ 
போன்ற கண்ணாளென வீரிதலால்‌ தொழில்‌ உவமைத்தொகை. 
(௧௨௯) 


தமயந்தி, தன்மக்களை நினைத்து வருந்தல்‌ 
௯௦௨. மற்றோடூத்த தோள்பிரிந்து மாயாத வல்வினையேன்‌ 
பேற்றேடுத்த மக்காள்‌ பிரிந்தேகும்‌ -கொற்றவனை 
நரேனும்‌ காண்குதிரோ என்றழுதாள்‌ நீள்குழற்குக்‌ 
... காரேனும்‌ ஒவ்வாள்‌ கலுழ்ந்து. 

(இ-ள்‌.) நீள்‌ குழற்கு - நீண்ட தன்‌ கூந்தலுக்கு காரோ 
ணும்‌ ஓவ்வாள்‌ - நிறத்தால்‌ மேகமும்‌ ஒவ்வாத தன்மையை 
யுடைய தமயக்தியானவள்‌, மல்‌ தொடுத்த தோள்‌ பிரிந்து - மல்‌ . 
போரில்‌ தொடர்புகொண்டு வென்ற தோள்களையுடைய கள. 
மன்னனை விட்டுப்பிரிந்தும்‌, மாயாத “வல்வினையேன்‌ - இறந்து 
போகாமல்‌ உயிருடன்‌. இருக்கின்ற. கொடிய . திவினையாட்டி 
யாகிய நான்‌, பெற்று எடுத்த மக்காள்‌ - பெற்று வளர்த்த என்‌ 
மூஜந்தைகாள்‌, பிரிந்து ஏகும்‌ கொற்றவனை - நம்மைவிட்டுப்‌ 
பிரிந்து சென்ற வெற்றிக்குரிய மன்னை, நீரேனும்‌ காண்‌ 

1. சிலப்‌: ௨௦:௨. வெண்பா. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 377 


1 


குதிரோ என்று கலுழ்நீது அமுதாள்‌-—(என்னாற்‌ காண இயல 
வில்லையே) நீவிரேனும்‌ ஒருகால்‌ காண்பீர்களோ என்று மனங்‌ 
கலங்கிக்‌ கூறி அழுது வருந்தினாள்‌. 

(௧ - து.) தமயந்தி பிண தன்‌ மக்களை நினைந்து 
வருக்கு, “மன்னனைப்‌ பிரிந்திருந்தும்‌ இறவாமல்‌ இன்னும்‌ 
உயிர வாழ்கின்ற என்னால்‌ காண்பகுற்கில்லை; நீவிரேனும்‌ 
ஒருகால்‌ மன்னவனைக்‌  காண்மீர்களா?” என்று மனங்‌ 
கலங்கி அழுகாள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) மல்‌ - மற்போர்‌. தொடுத்தல்‌ - அதில்‌ நேர்‌ 
படல்‌. தோள்‌ - தோளையுடையவன்‌ என்னும்‌ பொருள்‌ தருத 
லால்‌ ஆகுபெயர்‌. 


தமயநீதி பின்னும்‌ தன்‌ மக்களை நினைக்கின்றாள்‌; தாண்‌ 
இறச்துபடுவதுறுதி என்று கொண்டாள்‌; “கான்‌ இனி வேந்தைக்‌ 
காண்டற்கில்லை; நீரேனும்‌ ஒருகால்‌ காண்பீர்களா?' என்று 
-கூறி அழுகின்றாள்‌; இதில்‌ தாய்மையன்பு தோன்ற “மாயாத 
வல்வினையேன்‌? என்றும்‌, “பெற்றெடுத்த மக்காள்‌”. என்றும்‌ 
அமைந்துள்ள தொடர்‌, துன்பம்‌ எல்லை மீறிய நிலையைக்‌ காட்டு 
தல்‌ ஓரக.  நீள்குழல்‌ - நீண்ட கூந்தல்‌: வினைத்தொகை. கூந்த 
னுக்கு ஒவ்வா தருத்தலாவ து கூந்தல்போன்ற கருமையும்‌ நீட்சியு 
யின்றி இருத்தல்‌. அவள்‌ கூந்தலின்‌ அழகு உணர்த்தப்பட்ட து. 
அவ்வாள்‌: எதிர்கால வினையாலணையும்‌ பெயர்‌. (௧௨௪) 


தமயந்தி, நளனை நினைந்து வணங்கி வேண்டுதல்‌ 


௯௨௦௯. அடையும்‌ கடூங்கானில்‌ ஆடரவின்‌ வாய்ப்பட்‌ 
டூடையும்‌உயிர்‌ நாயகனே ஓகோ-விடையேனக்குத்‌ 
தந்தருள்வாய்‌ என்னுத்தன்‌ தாமரைக்கை கூப்பினுள்‌ 
சேந்துவர்வாய்‌ மென்மொழியாள்‌ தேர்ந்து. 


(இ-ள்‌. ) செம்‌ துவர்வாய்‌ மென்மொழியாள்‌ - வறை 
பவனம்‌ போலும்‌ வாயையும்‌ மென்மையான சொற்களையும்‌ 
- உடைய தமயந்தியானவள்‌, நாயகனே - என்‌ தலைவனே!, அடை 
யும்‌ கடும்கானில்‌ - நாம்‌ சென்றிருக்கிற கொடிய இக்காட்டில்‌, 

ஆடுஅரவின்‌ வாய்ப்பட்டு உயிர்‌ உடையும்‌ - ஆடுகின்ற மலைப்‌ 
பாம்பின்‌ வாயில்‌ சிக்கிக்கொண்டு என்‌ உயிர்‌ தளர்கின்‌ றது, 
ஓகோ - ஐயோ; எனக்கு விடை தந்து அருள்வாய்‌ என்னா - 
ஏளியேனுக்கு (இறந்துபோதற்கு) விடை கொடுப்பாயாக என்று 


278 நளவெண்பா [கலிதொடர்‌ 


சொல்லி. தேர்ந்து தாமரை கை கூப்பினாள்‌ - (இழக்கப்‌ 
போவதை நன்கு) தெளிந்து தாமரைமலர்‌ போன்ற தன்‌ கை 
களைக்‌ குவித்து (நளனை நினைந்து) வணங்கினாள்‌. 


(க - து.) தமயந்தியானவள்‌, “நாம்‌ இருக்கின்ற இக்‌ 
காட்டில்‌ பாம்பின்‌ வாயில்‌ ௮அகப்பட்டுக்கொண்டு என்‌: 
உயிர்‌ தளர்கின்றது; நான்‌ இறந்து போவதற்கு விடை 
கருக, என்று தன்‌ கைகளைக்‌ குவித்து நளனை நினைந்‌ து: 
வணங்கினாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) கடும்கான்‌ - கொடிய கானம்‌. கடி என்னும்‌ 
உரிச்சொல்‌ கடும்‌ எனத்‌ திரிந்தது. இதற்கு அச்சந்தரும்‌ 
காடெனப்‌ பொருள்‌ கொள்க. ஓகோ : இரக்கக்‌ குறிப்புச்சொல்‌. 
ஆடு அரவு - ஆடுகின்ற அரவம்‌; வினைத்தொகை. மலைப்பாம்பு. 
ஆடுவதில்லை, பேருடம்புடையதாகலின்‌. ஆயினும்‌ மரபுப்‌ பெய 
ராய்‌ வந்தது. உயிர்‌ உடைதல்‌ - உயிர்‌ சிதைதல்‌. அ௮ஃகாவது 
உயிர்‌ பாம்பின்‌ வாய்ப்பட்டுக்‌ இடத்தலால்‌ சிறிது சிறிதாகக்‌ 
கழிவதாயிற்று. உயிர்‌ என்பதை இடைநிலை விளக்கணியாகல்‌. 
கூட்டி, உயிர்‌ காயகனேஃளன்‌ உயிர்த்தலைவனே எனக்கொண்டு, 
ஒரு. பொருளுக்கு உரியவனுக்குத்தான்‌ அப்பொருளை ஆக்கவும்‌ 
அழிக்கவும்‌ உரிமையுண்டு? அவ்வுரிமையத்றார்‌ அதனை ஒன்றும்‌ 
செய்தல்‌ இயலாது; அம்முறையில்‌ உயிருக்கு உரியான்‌ தன்‌: 
காதற்‌ கணவன்‌? அவனைக்‌ கேட்காது தன்‌ உயிரை விடுதற்கு. 
உரிமையில்லை; எனினும்‌ பாம்பின்‌ வாய்ப்பட்டுத்‌ தத்தளித்துக்‌ 
கிடக்கையில்‌ உயிர்பிரிதல்‌ திண்ணம்‌; எனவே, உரிமை 
யுடையானிடத்து உரிமை பெற்றுச்‌ செல்லுகின்ற கருத்தினை 
ளாய்த்‌ தன்‌ அன்பால்‌ பிரிய இடக்தாராமையால்‌ “ஓகோ விடை 
எனக்குத்‌ தந்தருள்வாய்‌” எனக்‌ காணாத நாயகனைக்‌ கண்டது 
போற்கொண்டு பேசித்‌, தன்‌ துன்பநிலையைச்‌ சொல்லி வருந்தி 
னாள்‌ என்க. 

இவ்வாறே இலங்கையில்‌ சிறையிருந்த செல்வி, அனுமா 
னிடத்துப்‌ பேசுங்கால்‌ தன்னைக்‌ குறித்துக்‌ “குறிப்பிட்ட சில 
நாட்களில்‌ என்‌ காதலராகிய இராமபிரான்‌ வந்து மீட்காவிடின்‌, 
நான்‌ இறந்துபோவ து உறுதி. அந்த நாட்கள்‌ கழிந்தால்‌ எதை. 
இறந்தாளெனக்‌ கொண்டு எனக்கு ஆற்றவேண்டும்‌ இறுதிக்‌. 
கடன்களை ஆற்றுமாறு சொல்‌” என வேண்டுகின்றாள்‌. 

““கங்கை யாற்றங்‌ கரையடி யேற்குத்தன்‌ 
௨ செங்கை யாற்கடன்‌ செய்கென்று செப்புவாய்‌” 


1. கம்பராமா. சுந்தர, சூடா: ௩௨ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 24 


என்பதது. இவள்‌ போன்ற கற்பின்‌ வழிவந்த குலமகளாக 
இலகுவாள்‌ தமயந்தியாகலின்‌, தன்‌ உயிர்‌ போதற்கு களனிடம்‌ 
விடை கேட்டாள்‌ என்க. (௧௨௫): 


வேடன்‌ ஒருவன்‌ வந்து தமயந்தியைக்‌ காண்டல்‌ 

௩௦௪. உண்டோர்‌ அழுகுரல்‌ என்‌ றோற்றி வருகின்ற 
வேண்தோடன்‌ சேம்பங்கி வில்வேடன்‌— கண்டான்‌: 
கழுகுவாழ்‌ கானகத்துக்‌ காராவின்‌ வாயில்‌ 
முழுகுவாள்‌ தேய்வ முகம்‌. 


(இ-ள்‌) ஓர்‌ அழுகுரல்‌ உண்டு என்று - (என்றுங்‌ கேட்டி 
ராத) ஓர்‌ அழுகையொலி உண்டாகின்‌றதென, ஒற்றி வருகின்ற 
உற்றுக்கேட்டு (ஓடி) வருகின்ற, வெண்தோடன்‌-வெண்ணிறம்‌ 
உள்ள சங்கக்குழையை அணிந்தவனும்‌, செம்பங்கி வில்வேடன்‌ 
செம்பட்டை மயிரையும்‌ வில்லையுமுடையவனும்‌ ஆகிய வேட 
னொருவன்‌, கழுகுவாழ்‌ கானகத்து - கழுகினங்கள்‌ வாமுகின்‌ ந: 
காட்டிடத்தே, கார்‌ அரவின்‌ வாயில்‌ - கருநிறமுடைய மலைப்‌ 
பாம்பு வாயினில்‌, முழுகுவாள்‌ தெய்வமூகம்‌ கண்டான்‌ - அகம்‌: 
பட்டு மறைபவளாகிய தமயந்தியின்‌ அழகிய முகத்தைப்‌ பார்தி. 
கான்‌. 


(க - து.) அக்காட்டில்‌ வேடனொருவன்‌ அழுஞூல்‌: 
ஒன்னு கேட்னெறதென ஓடிவந்து, மலைப்பாம்பின்‌ வாயில்‌, 
அகப்பட்டுக்கொண்டிருக்கனெற தமயந்தியின்‌ முகத்தைப்‌: 
பார்த்தான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) உண்டு-உள்ளதென்னும்‌ பொருளது. ஈண்டுக்‌ 
கேட்கிறதென்னும்‌ பொருளில்‌ வந்தது. ஒற்றுதல்‌ - ஒன்றி 
யிருந்து கேட்டல்‌, இதனடியாக ஒற்றர்‌ என்பதும்‌ பிறந்தது. 
ஒற்றராவார்‌, பிறர்‌ நாட்டிற்சென்று மறைவாக இருந்து அம்‌: 
நாட்டில்‌ மறைபொருளாக உள்ளவைகளை அறிந்துவந்து தம்‌ 
அரசர்க்கு அறிவிப்போர்‌. கூர்த்தறிதலையே ஓற்றென்பது.. 
இக்கருத்தானே வள்ளுவர்‌ தம்‌ வாய்மொழியில்‌ ஒற்றாடல்‌ என. 
ஒர.திகாரமும்‌ வகுத்தமைத்தனர்‌. அதில்‌ ஒற்றன்‌ இயல்பு. 
கூறுங்கால்‌, 

௩ கடாஅ உருவொடு கண்ணஞ்சா தியாண்டும்‌ 
உகாஅமை வல்லதே ஒற்று” 





1. இருக்குறள்‌, இ௮டு. 


380 '்‌ நளவெண்பா | கலிதோடர்‌ 


என்றதும்‌ காண்க. இம்முறையில்‌ வேடன்‌ நன்கு ஆய்ந்து காது 
கொடுத்துக்‌ கேட்டான்‌ என்பதைக்‌ குறிக்க “ஒற்றி வருனெற... 
வில்வேடன்‌' என்றார்‌. வெண்தோடு - வெண்ணிறமுள்ள 
காதணி. களாப்பூ நுணாப்பூ குறண்டிப்பூ இவை வெண்ணிற 
முள்ளன. ஆதலால்‌ அவை எனக்கொள்ளலும்‌ ஆம்‌. வேடன்‌ 
காட்டில்‌ வாழ்பவனாகலின்‌, இப்பூக்களைக்‌ காதில்‌ அணிவது 
இயல்பு. இன்றும்‌ காட்டுப்புறமுள்ள சிற்றூர்களில்‌ இளஞ்சிறார்‌ 
களும்‌ மங்கையர்களும்‌ விட்டிலைப்‌ பிடித்தெடுத்து, அதில்‌ பச்சை 
சிற, பொன்னிறப்‌ பகுதிகளைப்‌ பிய்த்துத்‌ (தம்‌ காதுகளில்‌ அணி 
யாகத்‌ தோடாக அமைத்துக்‌ காதில்‌ ஓட்டவைத்துக்‌ கொள்ள 
லைக்‌ காணலாம்‌. அதுபோன்றே இவனும்‌ அணிந்துள்ளான்‌ 
மான்க. செம்பங்கி வில்வேடன்‌ என, வேடனுருவை விளக்கிக்‌ 
கூறினார்‌. பாலை நிலத்தில்‌ கழுகுகள்‌ வாழ்வது இயல்பு. இதனை, 


* புண்ணுமிழ்‌ குருதி பரிப்பக்‌ இடந்தோர்‌ 
கண்‌ ணுமிழ்‌ கழுகின்‌ கானம்‌.” 


என்பதனால்‌ அறிக. அலஃ்து அந்கிலக்‌ கருப்பொருளாகவுள்ள து 
ஆதலான்‌, *கழுகுவாழ்‌ கானகத்து” என்றார்‌. கார்‌ அரவு - ௧௫௬ 
கிறமுள்ள பாம்பு. வாயின்‌ முழுகுதல்‌ - வாய்க்குள்‌ அகப்பட்டு 
ம்றைம்துபோதல்‌. தெய்வம்‌ சிறந்தது; ஒளி பொருந்திய 
தென்னும்‌ பொருளது. மேல்‌ (௨௯0) ஆம்‌ பாட்டில்‌ “அவிர்‌ மதி 
“மேல்‌ சென்றடையும்‌...அரவுபோல்‌” என்றதன்‌ கருத்தையே 
-குறிப்பிட்டுக்‌' காரரவின்‌...தெய்வமுகம்‌! என்றார்‌. (௧௨௬) 


தமயந்தி, வேடனைக்கண்டு வேண்டிக்‌ கூறுதல்‌ 


௯௦௫. வேய்ய அரவின்‌ விடவாயின்‌ உட்பட்டேன்‌ 

ஐயன்மீர்‌ உங்கட்‌ கபயம்யான்‌-—உய்ய 

அருளீரோ என்னா அரற்றினாள்‌ அஞ்சி 

இருளீரும்‌ பூணாள்‌ எடுத்து. 
ட (இ ள்‌.) (வேடன்‌ பக்கத்தில்‌ வர்தவுடன்‌ அவனைப்‌ 
பாரத்து) - இருள்‌ ஈரும்‌ பூணாள்‌ - இருட்டை ஓட்டுகின்ற 
அணியணிக்த தமயந்தியானவள்‌, ஐயன்மீர்‌ - ஐயாவோ! யான்‌ 
வெய்ய அரவின்‌ விடவாயின்‌ உள்பட்டேன்‌ - நான்‌ கொடிய 
பாம்பினது நஞ்சு பொருந்திய வாயின்கண்‌ அகப்பட்டுக்கொண் 
டேன்‌, உங்கட்கு அபயம்‌ - உங்களிடம்‌ நான்‌ அடைக்கலம்‌ புகு 
கின்றேன்‌, உய்ய அருளீரோ என்னா - (இதன்‌ வாயினின்றும்‌) 
பதற்கு இல என்ற இரவு அதனா அத்‌ EE ETE 

1. அகம்‌, ௩௧. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ககம. 


தப்பி. வயிர்வாழும்படி இரக்கங்காட்டமாட்டீர்களா?. என்று 
கூறி அஞ்சு எடுத்து அரற்றினாள்‌-அச்சங்கொண்டு குரலெடுத்‌. 
துக்‌ கூவி அழுதாள்‌. 


(௧ - து.) அருகில்‌ வேடன்‌ வந்ததைக்‌ கண்ட தம: 
யந்‌தியானவள்‌ , “ஜயா! நான கொடிய பாம்பின்‌ வாய்ப்‌ 
பட்டு வருந்துகின்றேன்‌; உங்களிடம்‌ நான்‌ அடைக்கலம்‌;. 
' என்னைக்‌ காப்பற்ற அருளிரக்கங்கொள்ள. மாட்டீர்களா?” 
என்னு கூறி அழுதாள்‌. 


(வி - ரை.) வெய்ய அரவு - கொடுமையுள்ள மலைப்பாம்பு... 
விடவாய்‌ - நச்சுப்‌ பற்கள்‌ உள்ள வாய்‌. ஐயன்மீர்‌ என வேட. 
னைப்‌ பன்மை முன்னிலையாக விளித்தது, அவன்பால்‌ உயர்ந்த. 
மதிப்புக்‌ கருதி. ஐயன்‌ என்பதைப்‌ பிற்ர்‌ . வ௮டசொல்லென 
மாயங்குவா; அவர்‌ ஆர்யன்‌ என்னும்‌ வடசொல்‌ திரிபு என்று: 
கூறி, அதற்கு “மரியாதை செய்யத்‌ தக்கவன்‌” என்று பொருளும்‌: 
விரிப்பர்‌. ஐயன்‌ என்னும்‌ சொல்‌, “ஐ” என்னும்‌ உரிச்சொல்‌: 
லடியாகப்‌ பிறந்த பெயர்‌. ₹ஐ' என்பதை “ஐ வியப்பாகும்‌” 
என்றார்‌ தொல்காப்பியர்‌. தனக்கு மேல்‌ தான்‌ காணாத பொரு. 
பைக்‌ கண்டபோது அதனிடத்து வியப்பெழுவது இயற்கை... 
தனக்குமேல்‌ உயர்ந்த தன்மைகண்டு வியந்தே, தந்தை, தன்னின்‌: 
மூத்தோன்‌, அரசன்‌ முதலியோரை “ஐயன்‌” எனப்‌ பழக்‌ தமிழர்‌ 
அமைமப்பாராயினர்‌. அம்முறையில்‌ திருக்குறட்‌ படைக்தலைவ 
னைப்‌ படைவீரன்‌ ஓருவன்‌, ”*என்ஜமுன்‌ கில்லன்மின்‌ தெவ்விர்‌” 
என்பதும்‌, திருச்சிற்றம்பலக்கோவைக்கண்‌ தோன்றும்‌ தலைவ. 
னைத்‌ தோழியானவள்‌ £ஆழமன்னோ உடைத்‌ திவ்வையர்‌ 
வார்த்தை. என்பதும்‌, அகநானூற்றுத்‌ தோழி பெற்றவனை 
த்தையும்‌ கிலனுறப்‌ பொறாஅன்‌' என்பதும்‌ பிறவும்‌ சான்றா- 
வனவாம்‌. எனவே தமிழ்ச்சொல்‌ இது. இதனை மயங்கக்கோடல்‌; 
தமிழ்த்தாயின்‌ தண்ணருள்‌ போலும்‌! தாய்க்கொலை சால்‌ 
புடைத்தென்பார்‌ எது கூறார்‌? அவர்‌ சொல்‌ வீண்‌ என விடுக்க. 
இம்‌ முறையில்‌ தமயந்தி வேடனைத்‌ தன்‌ தாழ்வு தோன்ற, 
“ஐயன்மீர்‌ உங்கட்கு அபயம்‌” என்றாள்‌. உங்கட்கு என்பது, உங்க 
ளிடம்‌ என வருதலால்‌ வேற்றுமைமயக்கம்‌. இருள்‌ ஈரும்பூண்‌ -- 
இருளை ஓட்டுகன்ற அணி. அதனைப்‌ பூண்ட. தமயக்தியின்‌ 
செல்வச்‌ சிறப்பையும்‌, இக்கால்‌ தாழ்ந்து தன்புற்ற சிலையையும்‌ 
உணர்த்துதற்கு, *பூணாள்‌' என்ற சொல்லால்‌ விளக்கினார்‌. (௧௨௭) 
இடை ச படப்பட ப்ப கபட லட உ 





1. தொல்‌ உரியியல்‌: ௮௭. 2. திருக்குறள்‌, எளக. 
2. திருக்கோவையார்‌, ௬௧. 4. அகம்‌, ௧௨. 


382 நள்‌ வெண்பா [ கலிதோடர்‌ 


வேடன்‌, தமயந்தியைப்‌ பாம்பின்‌ வாயினின்றும்‌ மீட்டல்‌ 
௩௦௬. சங்க நிதிபோல்‌ தருசந்‌ திரன்சுவர்க்கி [வெம்‌ 
வெங்கலிவாய்‌. நின்றுலகம்‌ மீட்டாற்போல்‌— மங்கையை 
பாம்பின்வாய்‌ நின்றும்‌ பறித்தான்‌ பகைகடிந்த 
காம்பின்வாய்‌ வில்வேடன்‌ கண்டு. 

(இ-ள்‌.) பகைகடிந்த (சிங்கம்புலி கரடி முதலியவற்றின்‌) 
பகையை அறுத்த, காம்பின்‌ வாய்‌ வீல்‌ வேடன்‌ கண்டு-மூங்கிலி 
னின்று செய்த வில்லையுடைய வேடனானவன்‌ (தமயந்தி நிலை 
யைப்‌) பார்த்து, சங்ககிதிபோல்‌ தரு சந்திரன்‌ சுவர்க்க - 
(வானுலகில்‌) சங்குவடிவாயமைகந்த நிதிபோல வறிஞர்களுக்கும்‌ 
இரவலர்‌ புலவர்‌ முதலிய எல்லோருக்கும்‌ இல்லையென்னாமல்‌ 
பொருள்‌ வழங்குகின்ற சந்திரன்சுவர்க்கி யென்னும்‌ வேந்தனான 
வன்‌, வெம்‌ கலிவாய்‌ நின்று. உலகம்‌ மீட்டால்போல்‌ - கொடிய 
வறுமையிடத்திலிருந்து உலக மக்களைத்‌ (தன்‌ கொடைத்‌ திறத்‌ 
தால்‌) மீட்டிச்‌ செல்வராக ஆக்கியதுபோல, மங்கையை வெம்‌ 
பாம்பின்‌ வாய்‌ கின்றும்‌ பறித்தான்‌ - தமயந்தியைக்‌ கொடிய 
அப்பாம்பின்‌ வாயினின்றும்‌ மீட்டான்‌. 


(க-து.) அங்கம்‌ முதலியவற்றின்‌ பகைகடிந்க வில்‌ 
€வேடனானவன்‌, உலக மக்களை வறுமையினின்‌ அம்‌ சந்இரன்‌ 
சுவர்க்க மன்னன்‌ மீட்டியதுபோலத்‌ தமயந்‌ இயைப்‌ பாம்‌ 
பின்‌ வாயினின்றும்‌ மீட்டான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) சங்ககிதி பதுமகிதியென்பன விண்ணுலகத்தில்‌ 
சங்கு வடிவாகவும்‌ தாமரை வடிவாகவும்‌ இருக்கின்‌ ற ஒருவகைப்‌ 
பொருள்‌. அவை வேண்டுவார்‌ வேண்டுவதைக்‌ கொடுக்கும்‌ 
தகையன; கொளக்‌ கொளக்‌ குறையாது செல்வம்‌ பெருகி 
நிற்கும்‌ பெற்றியனவென்பது புராணக்‌ கொள்கை. இதனை 
அப்பரடிகளும்‌, 

*'சங்கநிதி பதுமரிதி இரண்டும்‌ தந்து 

தரணியொடு வானாளத்‌ தருவரேனும்‌ 
மங்குவார்‌,” 
என்‌ நருளினார்‌, தம்தேவார மறையில்‌. அந்கிதிபோல்‌ இரவலர்‌ 
கட்கெல்லாம்‌ வாரி வழங்குகின்றான்‌, தம்மைப்‌ புரக்கும்‌ சந்திரன்‌ 
அவர்க்கியென அம்‌ மன்னன்‌ பெருமையைக்‌ குறித்தார்‌. இவ்‌ 
டம்‌ ப அம டப்ப 





1. திருநாவுக்‌, தேவாரம்‌. 


காண்டம்‌] மூலமும்‌. உரையும்‌ 962 


வாறே இந்நூலில்‌ இயன்றவிடத்து அவர்‌ கூறுவதறிக, அவ்‌ 
வேந்தன்‌ தன்‌ கொடை வன்மையால்‌ ஒருவர்‌ உயர்வு தாழ்வு 
கருதாது மருக்தாகித்‌ தப்பா மரம்போல்‌ பொருள்‌- வழங்கி 
மக்களை யெல்லாம்‌ வறுமையினின்றும்‌ விலக்கிக்‌ காத்த தன்மை 
(போல, வில்வேடன்‌ தமயந்தியைப்‌ பாம்பின்‌ வாயென்னும்‌ துன்ப 
வறுமையினின்றும்‌ காத்து உயிர்‌ மீட்டான்‌ என “பாம்பின்‌ வாய்‌ 
கின்று பறித்தான்‌” என்றார்‌. பறித்தல்‌ - வலுக்கட்டாயமாகப்‌ 
பிடுங்குதல்‌. பாம்பு தன்‌ பசித்‌ துன்பம்‌ திரவே இவளை 
விழுங்கிற்று. எனவே, இவளைத்‌ திரும்பவிட அதற்குச்‌ சம்மதி ' 
யின்மையும்‌, வேடன்‌ கன்‌ வில்வன்மையும்‌ தன்‌ கோள்வன்மை 
யும்கொண்டு அதனைக்‌ கொன்றே மீட்டானென்ப்தும்‌, “சுருங்கச்‌ 
சொல்லல்‌ விளங்கவைத்தல்‌” என்னும்‌ சொல்லழகுகள்‌ கோன்‌ 
மப்‌ பறித்தான்‌? என்னும்‌ ஓரே சொல்லினாற்‌ குறித்தார்‌. இவ்‌ 
விரிவை அதிவீரராமர்‌, நைடதக்‌ காப்பியத்தில்‌; 
* *பொங்கழல்வெங்‌ கானகத்துப்‌ பூவை யழுங்குரல்கேட்‌ 

டங்கோர்‌ சிலைக்கை அடல்வேடன்‌ வந்தணுகி 

வெங்கண்‌ அரவெறிந்து வெவ்வாய்‌ இரை_கின்றும்‌ 

கொங்கவிமும்‌ மென்கூந்தற்‌ கோதைதனை நீக்னெனால்‌ . 


என, எடுத்து விளக்கியதால்‌ உணர்க. (௧௨௮) 


தயமந்தி, அவ்வேடனுக்கு நன்றி கூறுதல்‌ 


௯௦௪. ஆருயிரும்‌ நானும்‌ அழியாமல்‌ ஐயாஇப்‌ 
பேரரவின்‌ வாயிற்‌ பிழைப்பித்தாய்‌--தேரில்‌ 
இதற்குண்டோ கைம்மா றெனஉரைத்தாள்‌ வென்றி 
விதர்ப்பன்‌ தான்‌ பேற்ற விளக்கு. 

(இ- ள்‌.) வென்றி விதர்ப்பன்‌ பெற்ற விளக்கு - போரில்‌ 
வெற்றி கொள்கின்ற விதர்ப்ப நாட்டு வேந்தனான வீமன்‌ பெற்ற 
-கலவிளக்குப்போல்வாளானஃதமயந்தியானவள்‌ (தன்னைப்‌ பாம்‌ 
பின்‌ வாயினின்றும்‌ காப்பாற்றிய வன வேடனை நோக்க) ஐயா- 
(வேடர்‌) தலைவனே!, ஆர்‌ உயிரும்‌ நானும்‌ அழியாமல்‌ - என்‌ 
அருமையாகிய உயிரும்‌ என்‌ உடலும்‌ இறந்து போகாமல்‌; இப்‌ 
' பேர்‌ அரவின்‌ வாயில்‌ பிழைப்பித்தாய்‌ - இப்பெரிய பாம்பின்‌ 

வாயினின்றும்‌ மீட்டிப்‌ பிறைத்து உயிர்‌ வாழும்படி செய்தாய்‌; 

“தேரில்‌ இதற்கு கைம்மாறு உண்டோ என உரைத்தாள்‌ - இந்‌ 

- கன்றியைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்தால்‌; இவ்வுதவிக்குத்‌ திரும்பச்‌ 

1. நைடதம்‌; பிரிவுறு : ௨௩. 


௮04 ்‌... நளவெண்பா [கலிதொடர்‌: 


செய்கின்ற உதவி வேறேதேனும்‌ உண்டோ? (இல்லை) யென்று 
(பணிவுடன்‌) கூறினாள்‌. 


(க-து. வேடர்‌ தலைவனே! என்னை இப்பெரிய 
பாம்பின்‌ வாயினின்றும்‌ மீட்டிக்‌ காப்பாற்றினாய்‌. இகுற்கு. 
மாறு உதவி செய்வதற்கு உண்டோ? இல்லை” என்று 
தமயந்தி, வேடனிடம்‌ பணிவாகக்‌ கூறினாள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) ஆர்‌ உயிர்‌ - நிறைந்த உயிர்‌. நிறைந்த உயி 
ரென்பது உடம்பகத்து நிலைத்துக்‌ குறைபாடின்றி இருக்கும்‌ 
ஆவியை. நான்‌, என்பது உடம்பை. மக்கள்‌ என்னும்‌ உருவமோ, 
வேறு விலங்கு பறவை முதலியவற்றின்‌ உருவமோ புலனாவது 
உடலிலன் றி உயிரிலில்லை, உயிர்கின்று உடலை இயக்கும।யினும்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படுவது உடலே. அவ்வியைபுபற்றி உடம்‌ 
பைத்‌ தமயந்தி கூற்றாக வைத்து “நானும்‌” என்றார்‌. இவ்வாறே 
மணிமொழிப்‌ பெருமானும்‌, ்‌ 

1 நானும்‌ என்‌ சிந்தையும்‌ ஈாயகனுக்‌ கெவ்விடத்தோம்‌” 
என, உடம்பை நானென்றும்‌, திருவள்ளுவர்‌ தலைவி கூற்றாக, 

2 “அலரெழ ஆருயிர்‌ நிற்கும்‌” 
என, உயிரை ஆருயிர்‌ என்றதும்‌ காண்க. பிழைப்பித்தாய்‌ - 
தப்பி உயிர்‌ வாழுமாறு செய்தாய்‌ என்னும்‌ பொருள து. தன்னைக்‌ 
காப்பாற்றியதாகத்‌ தமயந்தி கூறுதலால்‌, பிறவினை. பிழை: 
தன்வினை; பிழைப்பி : பிறவினையேவல்‌. இங்கே காத்தலால்‌. 
பிழைப்பித்தாப்‌ என, இறந்த காலத்தில்‌ வந்தது. 

காலத்திற்‌ செய்த உதவி தினையளவாயினும்‌ மலையளவாகக்‌ 
கொள்வது ௩ன்றியறிவார்‌. செயலாகும்‌. நன்றியறிவு, பிற எவ்‌: 
வகை அறங்களினும்‌ உயர்க்தது, சிறந்தது எனக்‌ கட்டுரைப்பர்‌ , 
வள்ளுவப்‌ பெருந்தகையார்‌. அவர்‌, 

. *-தரலத்தினாற்செய்த நன்றி சிறிதெனினும்‌ 
ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது.” 
* பயன்‌ தூக்கார்‌ செய்த உதவி நயன்‌ தூக்கின்‌ 
நன்மை கடலிற்‌ பெரிது.” 
என்று உதவியின்‌ நலனைப்‌ பெரிதும்‌ பாராட்டிக்‌ கூறி, கன்றி 
அறிதலை, 


1. திருவாசகம்‌; திருக்கோத்தும்பி: கடு. 
௭, 8, 4. திருக்குறள்‌, ௧௧௪௧, ௧0௨; ௧௦௩. 


காண்டம்‌]. மூலமும்‌ உரையும்‌ 285 


1 இணை த்‌ துணை நன்றி செயினும்‌ பனைத்துணையாக்‌ 
கொள்வர்‌ பயன்தெரி வார்‌” 


என்று விளக்கியருள்வாராயினார்‌. 


காலத்தினால்‌ செய்த உதவியென்ப து இடுக்கண்‌ ஒருவருக்கு 
உற்ற காலத்து அதை நீக்கும்‌ சிறப்பு ; பயன்‌ தூக்கார்‌ செய்த 
உதவியென்பது, இவனுக்கு இது செய்யின்‌ தமக்கு அதனால்‌ 
இன்னபயன்கிட்டும்‌ எனத்‌ தன்‌ பயனைக்‌ குறிக்கோளாகக்‌ கொள்‌ 
ளாமல்‌ செய்யும்‌ உதவி. இவ்வொன்றும்‌ கருதாமல்‌ காலத்தில்‌ 
செய்வனவற்றை, முறையே ஞாலத்தில்‌ (உலகத்தில்‌) பெரிது 
என்றும்‌, கடலிற்‌ பெரிதென்றும்‌ கட்டுரைத்தார்‌. பூமி, மழை 
பெய்த காலத்தே உழுது உரமிட்டு விதைத்துப்‌ பயிராக்கிப்‌ 
பாடுபட்டால்‌ பயன்தருவ து ;இல்லையேல்‌ ஓன்றுந்தாராது? நாம்‌ 
ஒன்று கடைக்குமென எதிர்பாரா திருக்கவும்‌ அவரே முன்வந்து 
செய்யும்‌ கடமையுணர்வி லெழுந்த உதவி சிறந்தது; உயரியது £ 
மண்‌, அதை விரும்பி வேண்டினால்தான்‌ உதவுகன்‌ றது; வேண்டா 
- மல்‌ இருந்தும்‌ இவர்‌ செய்த உதவியை நோக்க அது மண்ணினும்‌ 
உயர்ந்தது என்பதற்கே ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரி தென்றார்‌. 
கடல்‌, நீரிற்குறையில்லாதது ; தன்‌ நீரை ஆவியாக மாற்றி மழை 
யாகப்‌ பெய்து உலகுயிர்களைக்‌ காப்பது ; ஆனால்‌ தன்னுள்‌ மூழ்கி 
னாரைக்‌ கொல்லும்‌ இயற்கையது. பயன்‌ கருதாது செய்யும்‌ 
உதவியாளனோ மனமாசில்லாமல்‌ தனக்கென ஒன்றும்‌ விரும்பா 
மல்‌ ஒருதவி செய்கின்றான்‌ ; அவ்வுதவிக்கு ஊறுபாடுவரினும்‌ 
அதனைத்‌ தாங்கிக்‌ கொண்டு தன்‌ உடலை இழக்க நேரினும்‌ 
ஏற்றுச்‌ செய்கிறான்‌ ; தன்னைக்‌ கண்டு ஒன்று வேண்டுபவனுக்கு 
இல்லையென்னாது கொடுத்து உதவுகின்றான்‌. இம்கிலையமைகந்த 
கடப்பாடுடையான்‌ செய்யும்‌ உதவியை ஒப்பிட்டால்‌ இக்கடலின்‌ 
நீர்மை ஓவ்வாதன்றோ? இதைக்கருதியே “நன்மை கடலிற்‌ பெரி” 
தென்றார்‌. 

இவ்‌ அறமுறையால்‌ இங்கே வில்வேடன்‌, பயனொன்றும்‌ ௧௬ 
தாது *£உண்டோர்‌ அழுகுரல்‌” என்று ஓடி வந்தான்‌; தமயந்தி 
தெய்வமுகங்கண்டான்‌; அரவின்‌ வாயினின்றும்‌ அவளை அகற்றிக்‌ 
காத்து உயிர்கொடுத்தான்‌. இவன்‌ பயன்‌ தூக்காது காலத்தாற்‌ 
செய்த உதவிக்குக்‌ கைம்மாறென்னே! இதையுணர்ந்த தமயந்தி 
“இதற்கு உண்டோ கைம்மாறு” என்றாள்‌. “வீமன்‌ குலத்துக்கோர்‌. 
மெய்த்திபம்‌' என முன்‌ சொன்னதை3ய தமயந்தியின்‌ கிறப்‌ 
பைக்‌ குறிக்க ஈண்டும்‌ “விதர்ப்பன்‌ தான்‌ பெற்ற விளக்கு” 


1. திருக்குநள்‌, £0௫, % 
௩—25 





386 நளவெண்பா [கலிதொடர்‌ 


வேடன்‌, தமயந்தியைத்‌ தன்னுடன்‌ அழைத்தல்‌ ' 
௧.௦௮. இந்து நுதலி எழில்கோக்கி ஏதோதன்‌ 
சிந்தை கருதிச்‌ சிலைவேடன்‌-— பைந்தொடி நீ 
போதுவாய்‌ என்னுடனே என்றான்‌ புலைநரகுக்‌ 
கேதுவாய்‌ நின்றான்‌ எடுத்து. 

(இ 5 ள்‌.) புலைநரகுக்கு ஏ அ ஆய்‌ நின்றான்‌ - இழிந்த நரகத்‌ 
திற்‌ செல்லுதற்குக் காரணமாக நின்றவனான, சிலைவேடன்‌-வில்‌ 
லேந்திய வேடனானவன்‌, இந்து நுதலி எழில்‌ நோக்‌ - பிறை 
போன்ற நெற்றியையுடைய தமயந்தியின்‌ அழகைக்‌. கண்டு, 
தன்‌ எந்தை ஏதோ கருதி - தன்‌ மனத்தில்‌ ஏதோ ஒன்றை 
யெண்ணிக்கொண்டு, பைந்தொடி நீ என்னுடனே போகதுவாய்‌ 
என்றான்‌ எடுத்து- பசும்‌ பொன்னாலான வளையலையணிந்த 
பெண்ணே ! நீ என்னுடனே வாவென்று உரத்துக்‌ கூறினான்‌. 

(௧ - து.) தமயந்‌இயின்‌ அழகைக்‌ கண்டு வில்‌ வேடண்‌, 
எதோ தன்‌ மனத்தில்‌ வேறொனறைக்‌ கருதி, “பெண்ணே, 
என்னுடன்‌ வா' என்னு உரத்த குரலில்‌ கூறினான்‌ 
என்பதாம்‌. 

(வி-ரை.) இந்து- சந்திரன்‌; ஈண்டுப்‌ பிறை. நுதல்‌4இ 
_ நுதலி: சினைப்பெயர்‌ ; மூக்க, கூனி என்பன போல்‌ இகர 
விகுதி பெண்பாற்‌ பெயர்க்கு வந்தது. பைந்தொடி: பண்புத்‌ 
தொகை நிலைக்களத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகை. முன்பும்‌, 
“அளகபந்தியின்்‌&ம்‌ இந்துமுறி” என்றார்‌. போதுவாய்‌: முன்னிலை 
ஏவல்‌ ஒருமை. ்‌ 

இடக்கரடக்கர்ச்‌ சொல்லாகக்‌ கூறித்‌ தமயந்தியைக்‌ தன்‌ 
னுடன்‌ வேடன்‌ அழைத்ததை இவர்‌ மொழிநாகரிகமாக “ஏதோ 
தன்‌ சந்தை கருதி... போதுவாய்‌? எனக்‌ கூறியமைத்தார்‌ 

. கற்புடைய மங்கையரைக்‌ கருதவேண்டாம்‌' என்னும்‌ உலக 

நீதிக்‌ கருத்தைக்கொண்டும்‌, நீள்கிரயத்‌ துன்பம்‌ பயக்குமென்னும்‌ 

உரைகொண்டும்‌, பிறன்மனையாளை நச்சுதல்‌ பழிபாவங்கட்குஉட்‌ 

படுத்தி ஒருவனைக்‌ கெடுக்கும்‌ என்பது கொண்டும்‌ *புலைநரகுக்கு 

ஏதுவாய்‌ நின்றான்‌” என்று குறித்தார்‌. 

2 அறனியலான்‌ இல்வாழ்வான்‌ என்பான்‌ பிறனியலாள்‌ 

கட்‌ பெண்மை நயவா தவன்‌” 
.. மீ. திருக்குறள்‌, ௧௪௭. 


காண்டம்‌]. : மூலமும்‌ உரையும்‌ 387. 


*“விளிந்தாரின்‌ வேறல்லர்‌ மன்ற தெளிந்தாரில்‌ 
திமை புரிக்தொழுகு வார்‌? 


என்றும்‌ வரும்‌ அறநூற்‌ கருத்துரைகளும்‌ கருதத்தக்கன. எடுத்‌ 
தல்‌ - பெருத்தகுரலில்‌ கூறுதல்‌; (௧௩௦) 


தமயந்தி, வேடனுக்கு அஞ்சி ஓடுதல்‌ 
௯௦௯. வேடன்‌ அழைப்ப விழிபதைத்து வெய்துயிரா 
ஆடல்‌ மயில்போல்‌ அலமரா-—ஓடினாள்‌ 
தூறேல்லாம்‌ ஆகச்‌ சுரிகுழல்வேற்‌ கண்ணினீர்‌ 
ஆறெலாம்‌ ஆக அழுது. 


இ-ள்‌.) வேடன்‌ அழைப்ப - வேடன்‌ தன்னோடு வாவென்‌ 
_ ழைத்தலினால்‌, விழி பதைத்து வெய்து உயிரா - (தமயந்தியின்‌) 
கண்கள்‌ துடிதுடித்துப்‌ பெருமூச்சுவிட்டு, ஆடல்‌ மயில்போல்‌ 
அலமரா - ஆடுகின்ற மயிலைப்போன்று சுழன்று, வேல்கண்ணின்‌ 
நீர்‌ - வேல்‌ போன்ற கண்களிலிருந்து நீரானது, ஆறு எல்லாம்‌ 
ஆக அழுது - செல்லும்‌ வழிகளெல்லாம்‌ கிறையும்படி அழுது 
கொண்டு, சுரி குழல்‌ தூறு எல்லாம்‌ ஆக ஓடினாள்‌ - நெளிவு 
வாய்ந்த தன்‌ கூந்தலானது புதர்களிலெல்லாம்‌ சிக்கி அறுந்து 
போகும்படியாக (வேடனுக்கு அகப்படாமல்‌) ஓடலாயினாள்‌. 


(௧-து.) தமயந்தியானவள்‌ வேடன்‌ தன்னை அழைக்க 
தற்கு அச்சமுற்று அழுதுகொண்டு ஆடல்மயில்போல்‌ 
சற்றி வருந்தித்‌ கன கூந்தல்‌ புதர்களில்‌ இக்கு அறுந்து 
இபோகும்படியாக ஓடலாயினாள்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) வெய்துயிரா அலமரா என்பன, செய்யா என்‌ 
னும்‌ வாய்பாட்டு வினையெச்சங்கள்‌, ஆடல்மயில்‌ - ஆடுந்தன்மை 
யுடைய மயில்‌; அதன்‌ சாதியடை. மயிலானது தனக்கு ஓர்‌ இடர்‌ 
வந்தகாலத்துக்‌ கண்கள்‌ கலங்கத்‌ தோகைகள்‌ குலைய, அஞ்சி ஓடு 
மாதலால்‌ *மயில்போல்‌ அலமரா” என்று தமயந்தி வருந்தி ஓடிய 
நிலைக்கு உவமங்‌ குறித்தார்‌, இது வினைபற்றிவந்க உவமம்‌. 
இவ்வாறே தசரதமன்னன்பால்‌ வரம்வேண்டிக்‌ பெரந்த கைகே௪ 
யின்‌ தன்பநிலைக்காட்சியை வருணித்துக்‌ காட்டப்‌ போந்த கம்ப 
காடர்‌, 





- 


1. திருக்குறள்‌, ௧௫௩. 


368 நளவெண்பா | கலிதொடர்‌ 


“நவ்வி வீழ்ந்தென நாடக மயில்‌ துயின்‌ றென்னக்‌ 

கவ்வை கூர்தர.... ... ..அ.அகைகயன்‌ தனயை? 
என்றார்‌ ; ஒடுங்கால்‌ காட்டி லுள்ள முட்புதர்களும்‌ செடி கொடி 
களும்‌ அவிழ்ந்து நீண்டு தொங்கும்‌ கூந்தலையும்‌ ஆடைகளையும்‌ 
இழுக்கும்‌; சிதைக்கும்‌; கிழிக்கும்‌ ஆதலால்‌ அதனை விளக்கும்‌ 
மூகத்தால்‌, தமயந்தி கூந்தல்‌, செடிகொடிகளில்‌ சிக்குண்டு அறுக 
தது; தன்‌ கூந்தல்‌ சிக்கி அறுப்புண்பதையும்‌ நோக்காது தன்‌ 
கற்யைக்‌ காப்பதற்காக ஓட்டமெடுத்தாள்‌ ; பெண்பாலாருக்கு 
இன்றியமையாதது கற்புநெறி; அது உயிரினுஞ்‌ சிறந்தது ; 
அதனைக்‌ காத்தல்‌ பெண்களின்‌ தலையாய கடன்‌ என்பர்‌ ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌. 

“*“உயிரினுஞ்‌ சிறந்தன்று காணே ; காணினும்‌ 

செயிர்தீர்‌ காட்சிக்‌ கற்புச்‌ சிறந்தன் று” 
என்பது அவர்‌ திருமொழி. இவர்‌ கால்வழிவந்த சான்றோராக 
லான்‌, தமயந்தி கற்பின்மிக்க பொற்புடையாள்‌ என்பதைப்‌ 
பெண்ணுலகமும்‌, ஆணுலகமூம்‌ அறிந்து வியப்புற, “தூறெல்‌ 
லாம்‌ ஆகச்‌ சரிகுழல்‌? என்ற சொற்றொடர்‌ ஓவியத்தால்‌ 
. உணர்த்தினார்‌. (கக) 
தமயந்தி, தன்‌ கற்பால்‌ வேடனைப்‌ பார்த்து எரித்தொழித்தல்‌ 

கூக௦. தீக்கண்‌ புலிதோடரச்‌ செல்லும்‌ சிறுமான்போல்‌. 

ஆக்கை தளர அலமந்து-போக்கற்றுச்‌ 

சீறா விழித்தாள்‌ சிலைவேடன்‌ அவ்வளவில்‌ 

நீறாய்‌ விழுந்தான்‌ நிலத்து. 

(இ-ள்‌.) தீ கண்‌ புலி தொடர - நெருப்பைப்போல்‌ ஒளி 
விட்டெறிக்கன்ற கண்களையுடைய புலியானது துரத்திக்‌ 
கொண்டு பின்செல்ல; செல்லும்‌ சிறுமான்போல்‌-அதற்கு அஞ்ச 
ஓடுனெற இளமானைப்போலாக, ஆக்கை தளர அலம்‌ து- கன்‌ 
உடல்‌ சோர்வடைய இளைப்படைந்து, போக்கு அற்று-(அதற்கு. 
மேல்‌ ஓடமுடியாமையால்‌ மேற்‌) செல்ல தலைவிட்டு, றா விழித்‌ 
தாள்‌ - சினங்கொண்டு ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌, சிலை வேடன்‌ அவ்‌ 
அளவில்‌ - வில்லினையுடைய வேடனானவன்‌ தமயந்தி பார்த்த 
வுடனேயே, நிலத்து நீறுஆய்‌ விமுக்கான்‌ - (அப்பார்வையினின்‌ 
தெழுந்த சனத்தயினால்‌ வெந்து) சாம்பலாகி இறர்தொழிந்தான்‌... 

த 1. கம்பராமா, அயோத்தி, மந்தரை, ௮௮. 

2. தொல்‌, பொருள்‌. களவியல்‌ : ௨௨. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 889 


(௧ - து.) மானைக்‌ துரத்திச்‌ செல்லும்‌ புலி போல்‌ 
தமயந்தியை வேடன்‌ துரத்திக்கொண்டு சென்றான்‌; அவ 
வளவில்‌ இனங்கொண்டு தமயந்தி ௮வனைச்‌ சீறிப்பார்கு 
தாள்‌; அப்போதே அவன்‌ எரிந்து சாம்பலானான்‌ 
என்பதாம்‌. 


(வி - ரை.) தி்‌ கண்‌ அ திக்கண்‌, தீபோன்ற நகிறமுள்ளகண்‌ ; 
எனப்‌ பண்புவமமாகவும்‌, தீயைக்‌ கக்குகின்ற கண்களையுடைய 
என உருபும்‌ பயனும்‌ தொக்க தொகையாகவும்கொள்க. புலியின்‌ 
கொடுஞ்செயலுக்கு அடைமொழி, தமயந்தி, வேடன்‌ கொடுஞ்‌ 
செயலுக்கு மருண்டு ஒடுகின்றாள்‌ ; வேடன்‌ அவளைப்‌ பிடித்தற்குப்‌ 
பின்தொடர்ந்து செல்கின்றான்‌. இவ்விருவர்‌ போக்கையும்‌ 
காணின்‌, மான்‌ புலிக்கு அஞ்சி ஓடும்‌ காட்சிபோல்‌ இருக்கின்‌ ஐ 
தென, வேடனைப்‌ புலியாகவும்‌ தமயந்தியை இளமானாகவும்‌ 
உவமங்‌ காட்டினார்‌. போக்கு அறுதல்‌ - செல்லமிவாண்ணாமல்‌ 
கிற்றல்‌. சீறா-சீறி: செய்யா என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. 


ஒருநெறியில்‌ நெறிப்பட்டு நின்றார்‌, அவர்‌ எண்ணிய எண்‌ 
ணியாங்கே எய்தப்‌ பெறுவர்‌. கற்பென்னும்‌ கலங்காநிலை பெற்ற 
பெண்டிர்க்குத்‌ தாம்‌ நினைத்தனவெல்லாம்‌ முடியும்‌ ஆற்றல்‌ 
பெருகிகிற்கின்றது. வெய்யவன்‌ ஒளி எங்கும்‌ எல்லாப்‌ பொரு 
ளினும்‌ பரவி நிறைந்து கிடக்கின்றது, ஆனால்‌ அதன்‌ பேரொளி 
ஓரிடத்திலும்‌ திண்மை பெறாமல்‌ இருக்கின்றது. நெருப்புக்கண்‌ 
ணாடியின்வமி அதன்‌ ஓளி நன்கு ஊடுருவிப்‌ பாய்ந்து அதன்‌ 
கண்‌ நிலைத்து நிற்பதால்‌, அக்கண்ணாடிப்‌ பக்கலின்‌ உள்ள 
பொருள்களில்‌ இக்‌ கதுவிப்‌ பிடித்தெரிகின்றது. அதுபோன்று 
தன்‌ மனத்தை ஒருமுகப்படுத்தித்‌ திட்பமாக்கிய நெஞ்சுரம்பெற்‌ ஐ 
நல்லோர்‌, தாம்‌ எண்ணியதை முடிக்கும்‌ திண்மை நிலையை 
எய்தப்‌ பெறுவர்‌. இந்த முறையாகத்‌ தமயந்தி ஈளனாகிய தன்‌ 
கண வன்பாற்‌ பேரெல்லையும்‌ கடந்த பற்றுக்‌ கொண்டவள்‌: 


*கொடியன்‌ ஆயினும்‌ ஆக, 
அவனே தோமிஎன்‌ உயிர்கா வலனே” 


எனக்‌ கொள்ளும்‌ கற்புக்‌ கடம்பூண்ட பொற்புடைப்‌ பெண்மை 
இயற்கை வாய்நீதவள்‌ தமயந்தி, *அதனால்‌ அவள்தன்‌ உள்ளம்‌ 
ஒருமுகமாக நிலைபெறலாயிற்று, அவள்தன்‌ உள்ளத்தை ஒருமைப்‌ 
படுத்தினாள்‌ ; உள்ளத்‌ திண்மை கொண்டு தனக்கு ஊறுசெய்யத்‌ 
தொடர்ந்துவரும்‌ வேடனைக்‌ கண்ணாற்‌ பார்த்தாள்‌ ; அக்கண்களி 
ஸணின்றும்‌ வெளிப்போந்த திண்மைஜளி, வேடன்‌ உடலை வெதுப்‌ 


\ 


390 களவெண்பா [கலிதொடர்‌ 


பிற்று; வாட்டி ற்று; ழேவீழ்ந்தான்‌: இறந்தான்‌. இது உள நூல்‌ 
இயல்பும்‌ கட்பார்வையின்‌ திட்பமும்‌ உணர்ந்தோர்‌ நன்கறிவர்‌. 
கண்ணொளி ஆற்றலை, மறைமலையடிகள்‌ ஆக்கிய “மனித வசியம்‌? 
என்னும்‌ உரைநடை நூலில்‌ “கண்‌?” என்னும்‌ பகுதியில்‌ விரிவு 
படக்‌ காண்க. தன்‌ கற்புத்‌ இண்மையால்‌ ;நெருப்பூட்டி 
மதுரைமாநகர்‌ எரித்த கண்ணகயார்‌ வரலாற்றாலும்‌ உணர்க. 
இத்துன்ப நிலையை, இவ்வரிய பெரிய நிகழ்ச்சியை “விழித்தாள்‌ 
சிலைவேடன்‌......... ஃஃ.நிறுய்‌. விழுந்தான்‌” என்னும்‌ சொற்‌ 
ரொடரினால்‌ அமைத்தார்‌ ஆசிரியர்‌. (௧௩௨) 


தமயத்தி, தன்‌ ஊழ்வினையை நினைந்து அழுதல்‌ 
ககக. வண்தமிழ்வா ணர்ப்பிழைத்த வான்ருடி,போல்‌ தீத்தழல்மீ 
மண்டு கொடுஞ்சுரத்தோர்‌ மாட்டிருந்து--பண்டையுள 
வாழ்வெல்லாம்‌ தானினைந்து மற்றமுதாள்‌ மன்னிழைத்த 
தாழ்வேல்லாம்‌ தன்‌ தலைமேல்‌ தந்து. 


(இ-ள்‌. தீதழல்‌ மீமண்டு கொடும்‌ சுரத்து ஓர்‌ மாடு 
இருந்து - கொடிய வெப்பமானது மேலெழுந்து நெருங்கி எழு 
இன்ற கொடுமைமிக்க பாலைவனத்தில்‌ ஒருபக்கமாக இருந்து 
கொண்டு, மன்‌ இழைத்த தாழ்வு எல்லாம்‌ தன்‌ தலைமேல்‌ தந்து- 
(தனக்கு) ஈளனால்‌ செய்யப்பெற்றகுறைபாடுகள்‌ எல்லாம்‌ கன்‌ 
தலைவிதிப்‌ பயனெனக்‌ கருதி (அவனை கோவாமல்‌ ), வண்தமிழ்‌ 
வாணர்‌ பிழைத்த வான்குடிபோல்‌ - வளப்பமிக்க செந்தமிழ்ப்‌ 
புலவர்கட்குத்‌ தவறிழைத்த உயர்குடிப்‌ பிறந்தவர்கள்‌ பின்‌ வறு 
மையால்‌ வருந்‌ துவதஅபோல, பண்டைஉள வாழ்வு எல்லாம்‌ தான்‌ 
கினைந்து அழுதாள்‌ - முன்‌ வாழ்ந்திருந்த தன்‌ வாழ்க்கை 
நிலையை யெல்லாம்‌ ஒவ்வொன்றாக எண்ணி யெண்ணி அழுவ 
சாயினாள்‌. 


(௧ - து.) தமயந்‌தியானவள்‌, அப்‌ பாலைவனத்தில்‌ 
ஓரிடத்திலிருந்து தான முன்பு வாழ்ந்‌ திராம்‌,த செல்வ கிலை 
களையெல்லாம்‌ ஒவ்வொன்றாக கினைந்து நினைந்து அமூவா 


ளாளை என்பதாம்‌. 


(வி-ரை.) வண்தமிழ்‌- என்றும்‌ சீரிளமைத்‌ 'இறங்குன்‌ முத 
செந்தமிழ்‌ மொழி. வாணர்‌ - அதைக்கொண்டு வாழ்வோர்‌ என்‌ 
னும்‌ பொருளாய்ப்‌ புலவர்களைக்‌ குறித்தது; அவருக்குப்‌ பிழை 
செய்தவர்கள்‌, எவ்வளவு செல்வராயினும்‌ கெடுவர்‌ என்பதைக்‌ 
கருத்தாகக்‌ கொண்டு ஆசிரியர்‌ கூறினார்‌. என்னை? கற்றுத்துறை 
“போய புலவர்‌ பெருமக்கள்‌, உலக மக்கள்‌ யாவரும்‌ இன்புற்று 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 391 


வாழவே விரும்புவர்‌? அவர்வழி உலகமும்‌ நிகழும்‌ ; அத்தகை 
யாரை எல்லோரும்‌ போற்றுவர்‌; போற்றத்தக்க சி றப்புமிக்கார்க்‌ 
குத்‌ தவறிமைத்தல்‌ எவ்வளவு கீழ்மையானது ; கேடானது என, 
அதை உட்கொண்டு “வண்தமிழ்‌ வாணர்ப்பிறைத்த வான்குடி 
போல்‌” என்னும்‌ உவமை கொடுத்துக்‌ கூறினார்‌. பெரியாருக்குப்‌ 
பிழைசெய்தார்‌ கெடுவர்‌ என்பதை வள்ளுவரும்‌, 
*“ஏந்திய கொள்கையார்‌ £ றின்‌ இடைமுரிந்து 
வேந்தனும்‌ வேந்து கெடும்‌” 


என்பதுங்காண்‌ ௧. அக்குடிமக்கள்‌ நொந்தழுவதுபோல்‌, தமயந்தி 
யும்‌ நொந்து அழுது வருந்தினாள்‌ என்க .மண்டுதல்‌-நெருங்கு தல்‌. 
அவ்வனத்தில்‌ வெப்பமே குடிகொண்டிருப்பதெனப்‌ பாலையின்‌ 
கொடிய தன்மைக்கு “மண்டு கெடும்‌ சரம்‌” என, அடைகள்‌ 
கொடுத்துரைத்தார்‌. தன்‌ கணவனாகிய நளன்‌, தன்னைக்‌ கொடுங்‌ 
கானில்‌ தன்னந்தனியாக இரவில்‌ விட்டுவிட்டுப்‌ போயும்‌ தத்‌ 
காத்துத்‌ தற்கொண்டாம்‌ பேணித்‌ தகைசான்ற சொற்காக்கும்‌ 
கற்புடையா ளாகலான்‌, தன்‌ தலைவிதிதான்‌ தன்‌ கணவன்‌ மனம்‌ 
வேறு படுதற்குக்‌ காரணமென எண்ணி வருக்தினாளென ₹மன்‌ 
இழைத்த தாழ்வெல்லாம்‌ தன்தலைமேல்‌ தந்து” என்று கூறி 
உணர்த்தினார்‌. (௧௨௩) 
வணிகன்‌ ஒருவன்‌, தமயந்தியைக்‌ காண்டல்‌ 
௬௧௨. அவ்வளவில்‌ ஆதிப்‌ பெருவழியில்‌ ஆய்வணிகன்‌ 
இவ்வளவு தீவினையேன்‌ என்பாள்தன்‌-மெய்வடி வைக்‌ 
கண்டான்‌ஜஐ யுற்றான்‌ கமலமயி லேயேன்றான்‌ 
உண்டாய எல்லாம்‌ உணர்ந்து. 

(இ-ள்‌.) . அவ்வளவில்‌ - அந்த வேளையில்‌, ஆதிபெரு 
வழியில்‌ ஆய்வணிகன்‌ - (சே திநகர்க்குச்‌ செல்லுகின்ற) பழைய 
காலத்துப்‌ பெரிய பாதையிடத்தே (வந்த) எதையும்‌ நன்கு 
ஆராய்கின்‌ ற வணிகனொருவன்‌, இவ்வளவு திவினையேன்‌ என்‌ 
பாள்தன்‌ - எண்ணிறந்த கேட்டுக்கு ஆளானவளாகிய நான்‌ 
என்று சொல்லி வருந்திக்கொண் டிருக்கன்ற தமயக்தியின்‌, 
மெய்வடிவை கண்டான்‌ ஐஉற்றான்‌ - உடலழகைப்‌ பார்த்தான்‌ 
(இவ்வளவு அழகு வாய்ந்தவள்‌ யார்‌? தனியேவரக்‌ காரண 
மென்ன! எனப்‌ பலவாறான ) ஐயத்தைக்‌ கொண்டான்‌, உண்டு 
ஆய எல்லாம்‌ உணர்ந்து - (அவளுக்கு கிகழ்க்த காரணத்தைத்‌ 





1. திருக்குறள்‌, ௮௧௧. 


392 கள வெண்பா [ கலிதோடர்‌ 


தன்னந்தனியாக இக்காட்டில்‌ ) வருவதற்குரிய செயலைக்‌ கேட்‌ 
உறிய எண்ணி இவள்‌, கமலமயிலே என்றான்‌ - செந்தாமரை 
மலரில்‌ இருக்கின்‌ ற திருமகளே என்று தனக்குள்‌ கினைத்தான்‌. 


(௧ - து) இவ்வாறு தமயந்தி, “கொடுந்‌ தீவினையாட்டி 
யேன” என்று கூறி வருந்திக்கொண்டிருக்கின்றபோது, 
சே.இநகர்க்குச்‌ செல்லும்‌ பழைய காலத்துப்‌ பாதை 
யிட,த்தே வந்த வணிகன்‌ ஒருவன்‌ *இவளைக்கண்டு வியந்து 
இவள்‌ வரலாற்றை அறிய எண்ணிக்கொண்டு “இவள்‌ 
இருமகளாகவே இருக்கலா'மெனக்‌ கருதினான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) ௮ அளவு -'அந்த அளவு என்னும்‌ வரையறையப்‌ 
பண்புப்பெயர்‌ ஈண்டுக்‌ காலத்தைக்‌ குறித்தது, இலக்கணை 
வழக்கு? வழுவமைதி. ஆதிப்பெருவமி பண்டைக்‌ காலமுதல்‌ 
இருந்‌ துவருகின்‌் ற பெரியசாலைப்‌ பாட்டை - அது சேதி நகர்க்குச்‌ 
செல்வது. கண்டான்‌: முற்றெச்சமாகக்‌ கொள்க. ஐயுறுதல்‌ 
இவள்‌ நீரரமகளோ வானுலக மங்கையோ என, அவள்தன்‌ உட 
லொளி அழகுகண்டு பல்லாற்றானும்‌ ஐயங்கொள்ளல்‌. 


“போதோ விசும்போ புனலோ பணிகள்‌ அதுபதியோ 
யாதோ அறிகுவது ஏதுமரிது” : 


எனத்‌, இருக்கோவையார்த்‌ தலைவன்‌ தலைவியைக்‌ கண்ட 
ஞான்றை அவளை இன்னாளென அறியாது அவள்‌ அழகான்‌ 
மயங்க ஐயுற்றமைபோல என்க. உண்டாய எல்லாம்‌ உணர 
எனற்பாலதான செயவெனெச்ச ஈறு எதிர்காலங்‌ குறிப்பது, 
உணர்ந்து எனத்‌ திரிந்தது. : 
ல்‌ ஊர்து துயில்‌ எடுப்பி 
இரவுத்தலைப்‌ பெயரும்‌ வைகறை” 


என்னும்‌ சிலப்பதிகாரச்‌ செய்யுளடியில்‌ எடுப்ப எனற்பாலது 
எடுப்பி என வந்ததுபோம்‌ கொள்க. *பெரு வழியில்‌”, “ஐயு ற்றான்‌”, 
“உணர்ந்து” மூதலியசொழ்கட்கேற்ற தொடர்புடைய சொற்கள்‌ 
இசையெச்சமாக வருவித்துப்‌ பொருளுரைக்கப்‌ பெற்றன. “கமல 
மயிலே என்றுன்‌” என்பது, ஒருகால்‌ திருமகளாகவே இருக்‌ 
கலாம்‌ என்று தானே தனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌ என்க. 
ஏகாரம்‌ ஈண்டு ஐயப்பொருட்டாகவும்‌ தெளிவுப்‌ பொருட்‌ 
பாகவும்‌ இருபெரு நயமும்‌ பொருட்செறிவும்‌ கொள்ள அமைந்‌ 
தமை காண்க. (௧௯௪) 





i. இருக்கோவையார்‌, ௨. 2. சிலப்‌, ௫: ௭௯-௮௪. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 292 


வணிகன்‌, தமயந்தியை நீ யாரென வினாவல்‌ 
௬௧௩. எக்குலத்தாய்‌ யார்மடந்தையாதுன்னூர்‌ யாதுன்பேர்‌ 
நெக்குருகி நீயழுதற்‌ கேன்னிமித்தம்‌--மைக்குழலாய்‌ 
கட்டூரைத்துக்‌ காணேன்றான்‌ கார்வண்ட காந்தாரம்‌ 
விட்டுரைக்கும்‌ தார்வணிகர்‌ வேந்து. 


(இ-ள்‌.) கார்வண்டு - கருகிற வண்டினங்கள்‌, காந்தாரம்‌ 
விட்டு உரைக்கும்‌ தார்‌ வணிகர்‌ வேந்து - காந்தாரம்‌ என்னும்‌ 
இனிய பண்ணிசையை வாயாற்‌ பாடி முழங்குகின்ற மலர்மாலை 
யணிந்த வணிகத்‌ தலைவன்‌, (கமயந்தியைகோக்கி) எக்குலத்‌ 
தாய்‌ யார்‌ மடந்தை-(நீ) எந்தக்குலத்தில்‌ பிறந்தவள்‌? யாருடைய 
புதல்வி ?, உன்‌ ஊர்யாது உன்‌ பேர்யாது - உன்னுடைய ஊர்‌ 
ஏது? உன்‌ பெயர்‌ என்ன?, நெக்கு உரு கிநீ அழுதற்கு நிமித்தம்‌ 
என்‌ - நீ .மனங்கசிந்து அழுதற்குரிய காரணம்‌ என்ன?, மைகுழ 
லாய்‌ கட்டு உரைத்து காண்‌ என்றான்‌ - கருங்கூந்தலையுடையாய்‌! 
நீ இவைகளையெல்லாம்‌ நன்கு விளக்கிச்‌ சொல்வாயாக என்று 

வினவினான்‌. 


(௧ - து.) அவ்வணிகன்‌ தமயந்தியை நோக்கி, “உன 
குலமென்ன? ஊர்யாது? பேர்யாது? உன்னைப்‌ பெற்றோர்‌ 
யானா? மனங்கரைந்து அழுகுற்குரிய காரணமென்ன? 
இவைகளை விளக்கிக்‌ கூறுக? என்று கேட்டான்‌ 
சன்பகுாம்‌. 


(வி-ரை.) வணிகனானவன்‌, முதலிற்குலத்தையும்‌, பின்னர்‌ 
அவள்‌ பெற்றோரையும்‌, அப்பால்‌ ஊரையும்‌, பின்‌ பெயரையும்‌, 
பின்பு இவ்வாறான துன்பகிலை யெய்துதற்குரிய காரணத்தையும்‌ 
படிப்படியாக முறையாக வினவினான்‌ என்பதை வரிசையாக 
“எக்குலத்தாய்‌...ஃஃஃஃஃஃஃ%ஃ கட்டுரைத்துக்காண்‌' என்று அமைத்துக்‌ 
கூறினார்‌. கட்டு உரைத்தல்‌ தெளிவாக அமையக்‌ கூறுதல்‌- 
கட்டுரை - பொருள்‌ பொதிந்த சொல்‌. காந்தாரம்‌ - ஒருவகைப்‌ 
பண்‌. விட்டு உரைத்தல்‌-விட்டு விட்டுப்‌ பாடுதல்‌ : வண்டுகள்‌ 
பாடுங்கால்‌ ல பாடுதலும்‌, சலஙிறுத்தலும்‌ ஆகியவிட்டுவிட்டுப்‌ 
பாடுதலைக்‌ காண்கின்றோமாதலின்‌' மலர்‌ மாலையிலுள்ள 
தேனுண்ண மொய்த்துக்கொண்டிருக்கின்ற வண்டுகள்‌, இவ்வாறு 
பாடுகின்றன என, வணிகன்‌ மாலைச்‌ சிறப்புக்‌ கூறுமுகத்தால்‌, 
அவண்‌. அஃறிணை உயிர்களுக்கும்‌ ஆதரவளிக்கும்‌ நீர்மையன்‌; 
வடன்போன்ற திய .செயலுடையான்‌ அல்லன்‌ என்பதைக்‌ 
குறிப்பாலுணர்த்தற்கும்‌, தமயந்திக்கு இவனால்‌ யாதொரு 


394 நளவெண்பா [கலிதோடர்‌ 


ஊறும்‌ நிகழாது, நலமே நிகழும்‌ என்பதைத்‌ தெளிவுபடுத்தற்‌ 
கும்‌ “தார்‌ வணிகர்‌ வேந்து” என்று அடைமொழி புணர்த்துக்‌ 
கூறினார்‌. வண்டு - வண்டுக்‌ கூட்டம்‌; இங்கு ஒருமைச்சொல்‌, 
சாதியொருமை. (௧௧௨) 


வணிகன்‌ வினாவிற்குத்‌ தமயந்தி விடை கூறுதல்‌ 

௬௧௪. முன்னை வினையின்‌ வலியான்‌ முடிமன்னன்‌ 
என்னைப்‌ பிரிய இருங்கானில்‌--அன்னவனைக்‌ 
காணா தழுகின்றேன்‌ என்றாள்‌ கதிரிமைக்கும்‌ 
பூணூம்‌ பூண்டாள்‌ புலர்ந்து. 


(இ-ள்‌.) கதிர்‌ இமைக்கும்‌ பூண்‌ ஆரம்‌ பூண்டான்‌ - ஒளி 
விட்டெறிக்கன்ற அணிகளும்‌ மணி மாலைகளும்‌ அணரிச்து 
தமயட்தியானவள்‌, புலர்ந்து - வாட்டமடைந்து, முன்னை வினை 
யின்‌ வலியான்‌ - நான்‌ முற்பிறப்பிற்செய்த தீவினையின்‌ வலிமை 
யினால்‌, முடிமன்னன்‌ என்னை இருங்கானில்‌ பிரிய - முடியணிந்த 
வேந்தனான நளன்‌ என்னை இப்பெருங்‌ காட்டில்‌ (தனியே விட்டு 
விட்டுப்‌) பிரிந்து செல்ல, அன்னவனைக்‌ காணாது அமுகன்றvேன்‌ 
என்றாள்‌ - அம்‌ மன்னவனைக்‌ காணாமல்‌ (தேடி) அழுது 
கொண்டிருக்கின்றேன்‌ என்று தமயந்தி கூறினாள்‌. 


(க - து.) வணிகன்‌ கேட்டதற்குத்‌ தமய தியான 
வள்‌, நான்‌ செய்த இவினை ப்பயனால்‌ வேம்‌ தன்‌ இப்‌ பெரிய 
காட்டில்‌ எனனை விட்டுவிட்டுச்‌ செல்ல, அவவேக்‌ தனைக்‌ 
காணாமல்‌ கேடி அழுனெறே னென்று வாட்டங்கொண்டு. 
கூறினாள்‌ என்ப தாம்‌. 


(வி- ரை.) முன்னைவினை - முற்பிறப்பில்‌ செய்யப்பட்ட 
தீவினை. ஒருவர்‌ நல்வினையோ தீவினையோ செய்தால்‌ அவருக்கு. 
அவ்‌ வினை பிற்பிறப்பில்‌ வந்து அதன்‌ பயனைச்‌ செய்தே திரும்‌. 
என்பது ஆன்றோர்‌ ஆய்ந்து கண்ட. முடிபு. 

ஊழ்வினை உருத்துவநீ தூட்டும்‌ என்பதூஉம்‌ 

சூழ்வினைச்‌ சிலம்பு காரண மாக” 
என்றார்‌ இளங்கோவடிகளும்‌. வள்ளுவரும்‌ தம்மறை நூலில்‌: 


3. சிலப்‌, பதிகம்‌ : ௫௭-௮. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 39௪ 


1- இயவை செய்தார்‌ கெடுதல்‌ நிழல்தன்னை 
வீயா தடியுறைக்‌ தற்று.” 


என்‌ றருளிய தும்‌ அறிக. இம்முறையில்‌,தமயந்‌ தியானவள்‌ தன்னை 
இக்‌ கொடுங்‌ காட்டில்‌, அதிலும்‌ நள்ளிரவில்‌, ஒரு பாழ்‌ மண்ட 
பத்தில்‌ தன்னம்‌ தனியளாக விட்டுச்‌ செல்வதென்னின்‌, தன்‌ 
கணவரென்ன தன்பால்‌ அன்பற்றவரா? அல்லது அறிவு திரும்‌: 
தாதவரா! தன்னைப்‌ பிரிந்தால்‌ அப்‌ பிரிந்த நாளைப்‌ “பதடி 
வைகல்‌” எனக்‌ கருதும்‌ பான்மையரன்றோ? என்னுங்‌ கருத்துக்‌. 
கொண்டவளாய்‌ அரசன்‌ மீது பழிச்சொற்‌ கூறாது “முன்னை வினை 
யின்‌....ஃ. ௦ ன்லனானன்‌ பிரிய” என்றாள்‌. அன்னவன்‌ -அத்தகைய 
சிறப்பு வாய்ந்தவன்‌; அவனைக்‌ காணாமல்‌ தேடி எய்த்து அழு 
கின்றேனென்று தமயந்தி அவ்‌ வணிகனுக்குச்‌ சுருங்கிய முறை: 
யில்‌ கூறினாள்‌. அவன்‌ கேட்டன “எக்குலத்தாய்‌ யார்‌ மடந்தை: 
யாதுன்பேர்‌' என்பன முதலாகப்‌ பல்‌ கேள்விகள்‌. தமயந்தி, 
அவையெல்லாம்‌ எற்றுக்குக்‌ கூறு வெனக்‌ கருத்துட்கொண்டு 
“என்னைப்‌ பிரியக்‌ காணாதழுகின்‌ றறேன்‌” என, மற்றொன்று விரிக்‌- 
காது உற்றதை ஒளிக்கா துரைத்தமை அறிக. (௧௩௬7): 
வணிகன்‌, தமயந்திக்குச்‌ சேதிநகர்க்குச்‌ செல்ல வழிகாட்டுதல்‌ 

கக. சேதி நகர்க்கே திருவைச்‌ சேலவிட்டப்‌ 

போதிற்‌ கொடைவணிகன்‌ போயினான்‌--நீதி 

கிடத்துவான்‌ மன்னவர்தம்‌ கீர்த்தியினைப்‌ பார்மேல்‌ 

நடத்துவான்‌ வட்டை நடந்து. 

(இ-ள்‌.) நீதி கடத்துவான்‌ - ஒழுக்கத்தைக்‌ தன்பா ற்‌: 
கொண்டவனும்‌, மன்னவர்தம்‌ கீர்த்தியினை பார்மேல்‌ கடத்து 
வான்‌ - அரசர்களின்‌ புகழை இந்கிலவுலகத்தில்‌ பரந்து நிற்கு 
மாறு செய்பவனுமாகிய, கொடை வணிகன்‌ - கொடைத்‌ 
தொழிலை யுடையவனுமாகய: அவ்வணிகன்‌, சேதி நகர்க்கே 
திருவை செலவிட்டு - சேதிகாட்டுத்‌ தலைநகருக்குத்‌ திருமகள்‌ 
போன்‌ ற, தமயந்‌ தியைச்‌ செல்லுமாறு போக அனுப்பிவிட்டு, அப்‌ 
போதில்‌ வட்டை நடந்து போயினான்‌- பின்பு தன்‌ வணிகமுை- 
கருதி வழி கடந்து சென்றான்‌. 

(க - து.) தமயந்தியை அவ்வனிகன்‌ சேதி நகளுக்‌- 
கூச்‌ செல்லும்படி அனுப்பிவிட்டு, அப்பால்‌ தன்‌ வணிக 
முறைகருஇ வழி நடந்து சென்றான்‌ என்பதாம்‌. 


1. திருக்குறள்‌,௨௦௮. 





-396 களவெண்பா [ கலிதோடர்‌ 


(வி-ரை.) சேதிநகர்‌-சேதி நாட்டுக்குத்‌ தலைமையான 
ககரம்‌. செலவிடுதல்‌ - அனுப்புதல்‌, நீதிகடத்தல்‌ - ஒழுங்கு 
முறையை நிலைகிறுத்தல்‌. மன்னவர்‌ கீர்த்தியை ஈடத்துதலாவது 
அரசன்‌ நெறிமுறழைக்கு மாறுபடாமல்‌ நடக்கும்‌ கடமையுணர்ச்‌சி 
நிலை. வட்டை -வழி; பாதை வாட்டை - பாட்டையென்பது: 
முதல்‌ குறுகின்றதெனக்‌ கொள்க. பார்‌-பூழி. பரந்த இடத்தை 
யுடையதென்பது பொருள்‌, நடத்துவான்‌ என்பது இறந்தகால 
வினையாலணையும்‌ பெயர்‌, தமயந்திக்கு வமி காட்டி விட்டுத்தான்‌ 
-வணிகனாகலான்‌ தன்‌ தொழில்‌ முறைநடத்துதற்கு வழி நடந்து 
“சென்றானென முடிக்க. (௧௩௭) 
தமயந்தி, சேதிநாடு செல்லப்‌ பணிப்பெண்கள்‌ கண்டு 
அவளை அந்நாட்டரசிக்கு அறிவித்தல்‌ 
௯௨௧௬. அற்ற துகிலும்‌ அறாதோழுகு கண்ணீரும்‌ 
உற்ற துயரும்‌ உடையவளாய்‌--மற்றோருத்தி 
நின்றாளைக்‌ கண்டேம்‌ நிலவேந்தன்‌ போற்றேவி 
என்றார்‌ மடவார்‌ எடுத்து. 

(இ-ள்‌.) மடவார்‌ - பணிப்‌ பெண்கள்‌, (தமயந்தியைக்‌ 
கண்டு தம்‌ அரசியிடம்‌ போய்‌) நிலவேந்தன்‌ பொன்தேவி- சேதி 
காட்டு மன்னனுக்குச்‌ சிறந்த மனையாட்டியாரே!, அற்ற துகிலும்‌ 
அறாது ஒழுகு கண்‌ நீரும்‌ - அறுபட்ட ஆடையும்‌ இடையறா 
தொழுகுகின்‌ ற கண்ணின்‌ நீரும்‌, உற்றதுயரும்‌ உடையவள்‌ ஆய்‌- 
இடைவிடாதிருக்கின்ற வருத்தமும்‌ உள்ளாளாக, ஒருத்தி நின்‌ 
முளை கண்டேம்‌ எடுத்து என்றார்‌ - கின்றவளாகிய ஒரு பெண்ணை 

“(இந்நகரின்‌ ஒரு பக்கலில்‌) பார்த்தோமென்று விரித்துக்‌ 
கூறினார்கள்‌. 
(௧ - து.) சேதி அரசியின்‌ பணிப்பெண்கள்‌ தமயந்‌இ 
-யைக கண்டு அரசியிடம்போய்‌, ₹நிலவேந்‌ கன்‌ கேவியாரே 
சாங்கள்‌. ஒருத்தியைக்‌ கண்டோம்‌. அவள்‌ குறைபட்ட 
ஆடையும்‌, குறையாத அழுகையும்‌ உடையளாய்‌ இருக்‌ 
இனறுள்‌' என்னு விரித்துக்‌ கூறினார்கள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) அற்ற துகில்‌ - முன்றானையில்‌ கரைகள்‌ இன்றி 
வெட்டுப்‌ பட்டுள்ள ஆடை, அறாது ஒழுகு கண்நீர்‌-தன்‌ நிலையை 

- எண்ணியெண்ணி எங்குதலால்‌ சண்களிலிருக்து ஊற்றெடுத்‌ 
தொழுகும்‌ கண்ணின்‌ அழுகை நீர்‌. அற்ற, அறாத என்பன 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 397 


முரண்தொடை அழகு பொலிர்திருத்தலை நோக்குக. உற்றதுயர்‌- 
கிலைபெற்றிருக்கும்‌ வருத்தம்‌. அன்றித்‌ தன்பால்‌ வந்துள்ள 
வருத்தம்‌ என்னலுமாம்‌. மற்று: அசைநிலை. நின்றாள்‌: இறக்கு 
கால வினையாலணையும்‌ பெயர்‌. கண்டேம்‌: உளப்பாட்டுத்‌ தன்‌ 
மைப்பன்மை வினைமுற்று. பல சேடியர்‌ கண்டன ராகலின்‌ 
இவ்வாறு கூறினாரென்க. (௧௩௮ 


சேதியரசி தன்‌ பணிப்‌ பெண்களை நோக்கி, 
“அவளை அழைத்துவருக? எனல்‌ 
௩௧௪. : போயகலா முன்னம்‌ புனையிழையாய்‌ பூங்குயிலை 
ஆய மயிலை அறியவே--நீயேகிக்‌ 
கொண்டுவா என்றாள்‌ தன்‌ கோவ்வைக்‌ கனிதிறந்து: 
வண்டூவாழ்‌ கூந்தல்‌ மயில்‌. 

(வி-ரை.) வண்டு வாம்‌ கூந்தல்‌ மயிள்‌-வண்டுகள்‌ (மலர்த்‌ 
தேனை உண்பதற்குத்‌) தங்கியிருக்கின்ற கூந்தலையுடைய மயில்‌ 
போன்ற சேதியரசியானவள்‌, தன்‌ கொவ்வை கனிதிறந்து- 
தன்னுடைய கோவைக்கனி போன்ற செவ்வாய்‌ திறந்து, புனை 
இமையாய்‌-அணிந்துள்ளககைகளையுடைய சேடியே!, பூங்குயிலை 
ஆய மயிலை - (நீவிர்‌ கூறிய) அழகிய குயில்‌ போன்றாளை, சிறந்த 
மயிலனையாளை, அறிய - (இன்னாளெனக்‌ கேட்டுத்‌) தெரிந்து 
கொள்ள ற்கு, போய்‌ அகலா முன்னம்‌ - அவள்‌ அவ்விடத்தை 
விட்டுச்‌ செல்வதற்கு முன்பாக, நீ ஏகி.- நீ சென்று, கொண்டுவா 
என்றாள்‌ - அழைத்துக்‌ கொண்டுவருக என்று (அவர்களுள்‌ ஒரு. 
சேடியைப்‌ பார்த்துக்‌) கூறினாள்‌. 

(௧ - து.) தமயந்தியின்‌ தன்மையைக்‌ கூறிய சேடிய' 
ருள்‌ ஒருததியைச்‌ சேதியரகச நோக்கி, “சேடியே! நீவிர்‌ 
கூறிய அவள்‌ அம்ச இட ததைவிட்டுச்‌ சென்ணுவிடுமுன்‌ 
இங்கே அழைத்துக கொண்டுவா” என்று கட்டளை இட்‌ 
டாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) ‘போய்‌ அகலா முன்னம்‌” என்பது, *அவள்‌: 
அந்த இடத்தினின்றும்‌ அகன்று செல்வதற்கு முன்பாக விரை 
வில்‌ அழைத்து வருக” என்னும்‌ குறிப்பினை யுடையது. புணை 
இழையாய்‌: வினைத்தொகை, பூங்குயில்‌, ஆயமயில்‌ என்பன ஆகு. 
பெயராகத்‌ தமயந்தியைக்‌ குறித்தன. குயிலென்‌ றமையால்‌ 
குயிற்‌ குரல்போன்ற அவள்‌ மென்சொல்லால்‌ அவள்‌ வலா 


நளவெண்பா [கலிதோடர்‌ 


"கேட்டுத்தெளியலாமென்றும்‌, மயில்‌என்‌ றமையால்‌ அவள்‌ சாயல்‌ 
முதலிய அழகினைக்‌ கண்ணாம்‌ காணலாமென்றும்‌ அவள்‌ கருதினா 
ளெனக்‌ கொள்க. வந்து கூறினார்‌ பலராயினும்‌ தன்‌ பக்கலில்‌ 
எப்போதும்‌ இருக்கும்‌ சேடி, மற்றையோரினும்‌ அறிவும்‌ குறிப்‌ 
பறியும்‌ தன்மை அழகும்‌ மிக்கவளாக இருப்பா ளாகலான்‌ 
“புனே இமையாய்‌ நீ ஏக...... கொண்டுவா” எனக்‌ கூறினாள்‌. 
கொவ்வைக்‌ கனி: உவமை ஆகுபெயராய்ச்‌ சேதியரசியின்‌ 
சிவந்த வாயைக்‌ குறித்தது. அவள்‌ தன்‌ இளமைப்‌ பண்பும்‌ 
அழகின்‌ செவ்வியும்‌ தோன்றக்‌ *கொவ்வைக்‌ கனிதிறந்து” 
என்றார்‌. (௧௩௯) 
தமயந்தி, சேதியரசியின்‌ கால்களில்‌ விழுந்‌ தழுதல்‌ 

௨௪௮. ஆங்கவளும்‌ எக அரசன்‌ பேருந்தேவி 

பூங்கழலின்‌ மீதே புரண்டமழுதாள்‌-- தாங்கும்‌ 

இனவளையாய்‌ உற்றதுயர்‌ எல்லாம்‌ எனது 

வினைவலிகாண்‌ என்றாள்‌ மேலிந்து. 

(இ-ள்‌.) ஆங்கு அவளும்‌ ஏக - (தமயநீதியானவள்‌) அவ்‌ 

விடத்தே -சேதியர௫பால்‌ சென்று, மெலிந்து - வருத்தத்துடன்‌, 
தாங்கும்‌ இனவளையாய்‌ - பலவகை வளையல்களை அணிந்துள்ள 
சேதியரசியே, உற்ற துயர்‌ எல்லாம்‌ - நான்‌ அடைந்த துன்பம்‌ 
யாவும்‌, எனது வினைவலி என்றாள்‌ - என்னுடைய ஊழின்‌ 
கோட்பாடே என்று கூறி, அரசன்‌ பெருந்தேவி - சேதியரசன்‌ 
பட்டத்தரசியின்‌, பூங்கழலின்‌ மீதே புரண்டு அழுதாள்‌ - திருவடி 
களின்மேல்‌' வீழ்ந்து அழுவாளாயினாள்‌. 

(௧ - து.) தமயந்தி, சேதியரசியின்பாற்‌ சென்று 
“நான்‌ அடைந்த துன்பமெல்லாம்‌, எனது ஊழின்‌ வலி 
மைமே” என்று கூறி அவள்‌ காலடிகளில்‌ விழுந்து. புண்‌ 
உழுகாள்‌ என்ப தாம்‌. 

... (வி-ரை.) அவள்‌: சுட்டுப்‌ பெயர்‌; ஈண்டுத்‌ தமயந்தி. ஏக- 
ஏக என்னும்‌ பொருளது. ஏக என்னும்‌ செயவெனெச்சம்‌ 
அழுதாள்‌ என்ற இறந்தகால வினைமுற்றினால்‌, இறந்தகாலமாக 
வந்தது; காரியப்பொருட்‌ டாதலினால்‌. பெருந்தேவி - முதன்‌ 

மனைவி. அரசர்கட்கு மனைவியர்‌ பலருளராதலின்‌, பட்டத்தரூி 
யென்பதை உணர்த்துதற்குப்‌ “பெருந்தேவி” என்றார்‌. 

: இன்‌ துணை மகளிர்க்கு இன்றியமையாக்‌ கற்புக்கடன்‌ பூண்ட 

வள்‌ தமயக்தயொகலான்‌, அவள்‌ தன்‌ மணாளனாகய நளமன்னன்‌ , 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 399 


சூதால்‌ காடுநகர்‌ யாவும்‌ தோற்று, இத்தகையக£ீழ்நிலைக்கு உள்‌ 
ளாக்கினான்‌ எனக்‌ குறைகூறாது, தன்‌ தீவினையே இதற்குக்‌ கார 
ணம்‌, தியூழால்‌ நல்லன தியனவாகவும்‌, தீயன நல்லனவாகவும்‌ 
மாறுகின்‌ றன. அதனால்‌ விளைந்ததே இத்‌ துன்பம்‌ எனக்‌ கருதின 
வளாய்‌ “எனது வினைவலிகாண்‌? என்றாள்‌. மெலிதல்‌ - உடல்‌ 
கிலை தளர்வுகொள்ளல்‌. என்றாள்‌: முற்றெச்சம்‌. (௧௪0) 
சேதியரசி, தமயந்தியை . வினாவுதல்‌ 

௧௧௯. அந்தா மரையிலவளேயென்‌ றையுற்றுச்‌ 

சிந்தா குலமேனக்குத்‌ தீராதால்‌--பைந்தோடியே 

உள்ளவா றேல்லாம்‌ உரையென்றாள்‌ ஒண்மலரின்‌ 

கள்ளவார்‌ கூந்தலாள்‌ கண்டு. 

ழ்‌ ள்‌.) ஒள்‌ மலரின்‌ கள்ளவார்‌ கூந்தலாள்‌ கண்டு-அழ 

கொளி மிக்க மலர்த்தேன்‌ ஒழுகுகின்ற நீண்ட கூந்தலையுடைய 
சேதியரசி தமயந்தியைப்‌ பார்த்து, (அவள்‌ அழகினை வியந்து), 
அம்‌ தாமரையில்‌ அவளே என்று ஐயுற்று-அழகிய செந்தாமரைப்‌ 
யூவில்வீற்றிருக்கின்‌ றஅழகியதிருமகளேயோஎன ஐயங்கொண்டு, 
பைநக்தொடியே-பசிய வளை யஃையணீிந்த மங்கையே, சிக்தாகுலம்‌ 
எனக்கு இராது (உன்‌ வரலாறெெல்லாம்‌ நன்கு உரையாயாயின்‌ 
உன்பால்‌ நான்‌ கொண்டுள்ள) கடலினும்‌ மிக்க வருத்தம்‌ என்னை 
விட்டு நீங்காது, உள்ள ஆறு எல்லாம்‌ உரைஎன்றாள்‌-(ஆதலால்‌) 
ரீ உள்ளது உள்ளவாறே (உன்‌ வரலாற்றை யெல்லாம்‌) கூறுவா 
யாகவென்று சேதியரூ கேட்டாள்‌. 


(க-து) தமயந்தியைப்‌ பார்த்துப்‌ (பெண்ணே! உன்‌ 
வரலாற்ரைக்‌ கூறாயாயின்‌ உன்பால்‌ கொண்ட வருக்கம்‌ 
எனக்குக்‌ இராது, ஆகவே, உன்‌ வரலாற்றையெல்லாம்‌ 
ஒளியாமல்‌ கூறுவாயாக! என்னு சேஇயரகி தமயந்தியிடம்‌ 
கூறினாள்‌ எனப தாம்‌. 


(வி- ரை.) “அம்‌ தாமரையிலவள்‌' என்பது, அம்‌ தாமரை 
இல்லவள்‌ எனப்‌ பிரிக்க, **பூவினுக்‌ கருங்கலம்‌ . பொங்கு 
தாமரை? என்பதனானும்‌, ”*பூவெனப்படுவதுபொறிவாம்‌ பூவே” 
கான்பதனானும்‌ அதில்‌ சிறந்தவளான திருமகள்‌ வீற்றிருக்கிறாள்‌ 
கான்ப து தமிழர்கொண்ட வழக்கு. எனவே, ஈண்டு அந்‌ தாமரை 
மலவள்‌ என்பது திருமகளைக்‌ குறித்தது. தமயந்தியின்‌ அழ 








4. இருநாவுக்‌, தேவாரம்‌: ௧௧:௨. 2. நால்வர்நான்மணிமாலை, ௪௦௨. 


400 நளவெண்பா [்கவிதோடர்‌ 


கைக்‌ கண்டு வியந்த சேதியர௫, இவள்‌ திருமகளோவென்‌ று ஐயப்‌: 
கொண்டுகின்றாள்‌. பின்னர்‌ அவள்‌ துன்ப நிலைகண்டு வருந்தினாள்‌. 
தமயந்தியை நோக்கி உள்ளதை உள்ளவாறே மறைக்காமல்கூறுக. 
என்பாளாய்‌ *“உள்ளவாறெல்லாம்‌ உரை” என்றாள்‌, சிந்து 
ஆகுலம்‌ சிந்தாகுலம்‌. கிந்து-கடல்‌, ஆகுலம்‌-வருத்தம்‌, கடல்‌ 
போன்று பெருகிய துன்பம்‌ என்க: உவமைத்தொகை, இவனைக்‌ 
கண்டதும்‌ சேதியரசியின்பெண்மையுள்ளம்‌ உருகிற்று; அதனால்‌: 
எனக்கு இத்‌ துன்பம்‌ உன்னைக்‌ கண்டதும்‌ மிகுந்தது? உன்‌ 
வரலாறு தெரிந்தால்‌ உன்‌ துன்பம்‌ தீர வழி செய்பவன்‌ என்றும்‌, 
அதனால்‌ நீ நன்னிலையெய்தி இன்புறச்‌ செய்வேனென்றும்‌ உணர்த்‌: 
தும்‌ குறிப்பினளாய்‌ *சிநீதாகுலம்‌ எனக்குத்‌ இராது... உள்ளவா 
மெல்லாம்‌ உரை'என்றா ளென்க. ்‌ (க௪க ற} 
சேதியரசிக்குத்‌ தமயந்தி விடையளித்தல்‌ 
௩.௨௦. என்னைத்‌ தனிவனத்திட்‌ டேங்கோன்‌ பிரிந்தேக 
அன்னவனைக்‌ காணா தலமருவேன்‌- இந்நகர்க்கே 
வந்தேன்‌ இதுவேன்‌ வாவென்றாள்‌ வாய்புலராச்‌ 
செந்தேன்‌ மோழிபதருச்‌ சேர்ந்து. வ 
(இஃள்‌.) (இவ்வாறு கேட்ட சேதியரசியைத்‌ தமயந்தி 
நோக்கி) வாய்புலரா செம்தேன்‌ மொழி பதறா சேர்ந்து - வாய்‌ 
புலர்ந்து இனிமையான தேன்போன்ற சொற்கள்‌ தடுமா.றிஓன்று: 
பட்டு, என்னை தனி வனத்து இட்டு எம்கோன்‌ பிரிந்து ஏக- 
என்னைத்‌. தன்னந்‌ தனியாக வனத்திடத்து விட்டுவிட்டு எம்‌: 
கணவன்‌ பிரிந்து செல்ல, அன்னவனைக்‌ காணாது அல ஈருவேன்‌-- 
அத்தகைய என்‌ கணவரைக்‌ காணாமல்‌ தேடி அலைவேனாயிருக்‌ 
கின்றேன்‌, இந்நகர்க்கு வந்தேன்‌ - (அவரைத்‌ தேடிவரும்போ தூ 
தற்செயலாக) இந்த நகருக்கு வம்து சேர்ந்தேன்‌. இது என்‌ 
வரவு என்றாள்‌ - இதுதான்‌ நான்‌ இங்கே வருவதற்குரிய காரண 
மாகும்‌ என்று கூறினாள்‌. 
(௧ - து.) சேதியரசிக்குத்‌ கமயந்தியானவள்‌, “எண்‌ 
கணவர்‌ என்னைத்‌ தனியே வனத்தில்‌ விட்டுச்‌ செல்ல: 
அவரை க தேடி அலைவேனாவேன்‌; தற்செயலாக, இந்த: 
நகருக்கு வந்து சேர்க்கதேன; இதுவே என்‌ வருகை: 
இயன் று கூறினாள்‌ என்பதாம்‌. 
(வி-ரை) என்னை, தமயந்தி தன்னைக்‌ குறிக்கும்‌ தன்மை. 
யொருமைச்‌ சொல்‌, எம்‌ கோன்‌ -எம்‌ தலைவன்‌ அல்லது அரசன்‌ 


காண்டம்‌] மூலமும்‌. உரையும்‌ 401 


னளமன்னன்‌- இங்கே . உண்மையும்‌ . சொல்லவேண்டும்‌; அது 
வெளிப்படையாகத்‌ தெரியலாகாது. இது சொல்லின்‌ வன்மை. 
அம்முறையில்‌ ஆசிரியர்‌ தமயந்தி பேசுவதைக்‌ காட்டுகின்றார்‌. 
காட்டில்‌ கண்ட வணிகன்‌ தமயந்தியை, "எக்குலத்தாய்‌, யார்‌ 
மடந்தை, யாதுன்னூர்‌, யாதுன்‌ பேர்‌” என்று பல வகையான 
கேள்விகளைக்‌ கேட்டபோது, அக்கேள்விகளுக்‌ கெல்லாம்‌ முழு 
அம்‌ விடை கூறாமல்‌ “முடி மன்னன்‌ என்னைப்‌ பிரிய” என்ற ஒன்‌ 
மையே கூறி, ஏனையவற்றை யெல்லாம்‌ விரித்துக்‌ கூறிற்றிலள்‌. 
இங்கும்‌, முன்‌ வணிகனிடம்‌ சொன்னதையே, “என்னைத்‌ தனிவ 
னத்‌ திட்டெங்கோன்‌ பிரிந்தேக' என்றதனால்‌ அவள்‌ தன்‌ அடக்க 
முடைமை புலப்படுத்தினார்‌. அலமருவேன்‌, வந்தேன்‌ என்பன, . 
அவள்‌ தன்‌ துன்பச்‌ செயலைக்‌ குறித்துரைத்தவாறாம்‌, உண்மையை 
மறைத்துக்‌ கூறுதலால்‌, மனம்‌ தறுக, அதனால்‌ வாய்‌ புலர்ந்தது; 
சொல்லும்‌ தடுமாறியது; இஃது இயல்பாக நிகழும்‌ கிகழ்ச்‌; 
இதனால்‌ குறிப்பாக மறை வெளிப்படுமாறு ஆசிரியர்‌ சித்திரித்த 
சொல்லோவியம்‌ அறிந்தின்பு றற்பாலன. (௧௪௨ ) 


சேதியரசி, தமயந்தியிடம்‌ கூறுதல்‌ 
௬௨௧. உன்தலைவன்‌ தன்னை ஒருவகையால்‌ நாடியே 
தந்து விடூமளவும்‌ தாழ்குழலாய்‌ - என்றனுடன்‌ 
இங்கே இருக்க இனிதென்றாள்‌ ஏந்திழையைக்‌ 
கோங்கேயும்‌ தாராள்‌ குறித்து. 


- ள்‌.) கொங்கு ஏயும்‌ தாராள்‌ - மணம்‌ தங்கும்‌ மலா்‌ 
மாலையணிந்த சேதியரசியானவள்‌, ஏந்து இழையை குறித்து - 
மேன்மையான அணியணிந்த தமயந்தியைப்‌ பார்த்து, தாம்‌. சூழ 
லாய்‌ - தொங்குகின்ற கூந்தலையுடையாய்‌, உன்‌ தலைவன்‌ தன்னை 
ஒருவகையால்‌ நாடியே - உன்கணவனை ஒருவாற்றால்‌ தேடச்‌ 
செய்து, தந்துவிடும்‌ அளவும்‌-உன்னிடத்தில்‌ நாங்கள்‌ சேர்க்கும்‌ 
வரையில்‌, என்‌ தன்‌ உடன்‌ இங்கு இனிது இருக்க என்றுள்‌ - 
என்னோடுகூடவேஇவ்வர்ண்மனை அந்தப்புரத்தில்‌ இன்பத்துடன்‌ 
இருந்து வருவாயாகவென்று கூறினாள்‌. ள்‌ 


(௧ - து.) சேஇநாட்டரசி. தமயந்தியைப்‌ பார்‌ ௮, 
( தாழ்‌ குழலாய்‌! உன்‌ கணவனைத்‌ கேடிக்கொண்டு வந்‌ அது 
உன்னிடம்‌ நாங்கள்‌ சேர்க்கும்‌ வரையில்‌ என்னுடன்‌ ... இக்க 
்‌ அரண்மனை அர்தப்புர தீதில்‌ இன்பமாக இருந்து வருவா 
யாக” என்று. கூறினாள்‌ என்பதாம்‌, ப்‌. நர்‌ 
௩-86. 


402 நளவெண்பா [கலிதோடர்‌ 


(வி-ரை.) ஒரு வகையால்‌- ஒருவா நீறால்‌, எவ்வழியாலும்‌ 
.என்ற குறிப்பு. தந்‌ துவிடுதல்‌ - கொண்டுவந்து சேர்த்தல்‌, விடு: 
பகுதிப்பொருள்‌ விகுதி. தாழ்‌ குழலாய்‌: வினைத்தொகை. 
தமயந்திக்கு ஆய்‌ விளி ஏற்றது. ஏந்திழை: அன்மொழித்தொகை. 
இனிது இருத்தல்‌-உண்டு உடுத்துக்‌ தன்னைப்போல்‌ கவலையின்றி 
இருத்தல்‌. கொங்கு - மணம்‌. தார்‌ - மாலை, சேதிகாட்டரசி 
தமயந்தியை இன்னாளென அறியாளாயினும்‌ அவள்‌ தோத்றம்‌ 
நல்லியல்பு முதலியன கொண்டு இவள்‌ உயர்குடிப்‌ பிறந்த பெண்‌ 
மகள்‌ எனக்‌ கருதி “என்தனுடன்‌ இங்கே இருக்க இனிது என 
வேண்டினாள்‌ என்க. (௧௫௩) 


வீம மன்னன்‌, நளனையும்‌ தமயந்தியையும்‌ 
தேடுதற்கு ஆளனுப்புதல்‌ 
௧௨௨. ஈங்கிவளிவ்‌ வாநிருப்ப இன்னலழக்‌ தேயேகிப்‌ 
பூங்குயிலும்‌ போர்வேல்‌ புரவலனும்‌ -- யாங்குற்றார்‌ 
சேன்றுணர்தி என்று செலவிட்டான்‌ வேதியனைக்‌ 
குன்றறழ்தோள்‌ வீமன்‌ குறித்து. 


(இ-ள்‌) ஈங்கு இவள்‌ இவ்வாறு இருப்ப - இந்தச்சேதி 
நகரில்‌ சேதியரசி வேண்டியவாறு தமயந்தி;இப்படி இருந்துவர, 
குன்று உறழ்‌ தோள்‌ வீமன்‌-மலையையொத்த உயர்ந்த தோள்‌ 
களை யுடைய வீமமன்னனான வன்‌, பூங்குயிலும்‌ போர்வேல்‌ புரவல 
னும்‌-அழகிய குயில்போன்ற இன்சொல்லுடைய தமயந்தியும்‌ 
போர்‌ புரிகின்‌ ற வேலேந்திய நளமன்னனும்‌, இன்னல்‌ உழந்து 
ஏக யாங்கு உற்றார்‌ - துன்பமடைநீது சென்று எங்கு இருக்‌ 
இன்றனரோ (அறிகலலோம்‌ என்று கருதி), வேதியனை - மறைய 
வன்‌ ஒருவனை, சென்று உணர்தி என்று குறித்து செ(ல்‌)லவிட்‌ 
டான்‌ - நீ போய்த்தேடி (களன்‌ தமயந்தி இருவரும்‌ இருக்கும்‌ 
இடத்தை) அறிக்து வருகவென்று “எடுத்துக்‌ கூறிப்போவதற்கு 
அனுப்பினான்‌. 2 

(௧ - து.) வீம மன்னன்‌; (நளன்‌ தமயந்தி இருவரும்‌ 
துன்பமடைந்து சென்று எங்கிருக்கினறார்களோ அறிகிலே” 
னென்று கருதி, ஒரு மறையவனை அழைத்து, நீ போய்‌ 
களன்‌ தமயந்தி . இருக்குமிடத்தை ததடி. அறிந்து வருக 
என்று கூறி அனுப்பினான்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை.) ஈங்கு: அண்மைச்‌ சுட்டு; இடப்‌ பெயராகச்‌ 
சே.திஈகரைக்‌ குறித்தது. இவள்‌ என்பது: அண்மைச்‌ சட்டடி 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 403 


பாகப்‌ பிறந்த பெயர்ச்சொல்‌. தமயந்தியைக்‌ குறித்தது. இன்‌ 
வாறு: இதுவும்‌ சுட்டுப்‌ பெயரே. இங்கே மேற்‌ பாட்டில்‌ 
சேதியரசி “என்னுடனே இங்கு இருக்க” என வேண்டினாளாக 
லின்‌ அதனையே விளக்கி அண்மைச்‌ சுட்டாக அமைத்துக்‌ கூறினார்‌. 
இன்னல்‌ உழந்து ஏகுதல்‌: காடு நகரங்களை யெல்லாம்‌ சூதாடித்‌ 
தோற்று அதனால்‌ அரசு நிலை மாறி வறியராகிக்‌ கால்‌ நடையாகக்‌ 
காடு நோக்கிச்‌ சென்றதைக்‌ குறித்தது. இதனைக்‌ கேள்வியுற்ற 
வீமமன்னன்‌ தன்‌ அரிய மகளின்‌ நினைவு வந்து வந்து உந்து 
. வருத்த இவ்வாறு கருதினனென்க. உணர்தி: முன்னிலை ஏவல்‌ 
ஒருமை. உணர்‌ த்‌ இ. உணர்‌:பகுதி, இ, முன்னிலை ஏவல்‌ 
ஒருமை வீகுதி. தகரம்‌ எழுத்துப்‌ பேறு, வேதியன்‌-வேதத்தை 
அறிந்தோன்‌. அந்தணன்‌. குன்று - சிறு மலை. தோள்‌ மலை 
போன்ற கவர்ச்சியும்‌ உயாச்சியும்‌ திண்மையும்‌ வன்மையும்‌ 
உடையதாகலின்‌, வீமன்‌ தோள்களுக்கு “குன்று உறழ்‌ தோன்‌" 
என்று உவமையாக்கிக்‌ கூறினார்‌. உறழ்‌: உவமவிடைச்‌ சொல்‌; 
(போலப்‌ புரைய ஒப்ப உறழ” எனவரும்‌ நன்னூல்‌ நூற்பா 
வால்‌ தெளிக. (௧௪௪) 


வீமனால்‌ தேடவிட்ட மறையோன்‌ ரய திலக்‌ கண்டறிதல்‌ 
க ௨௩. ஓடும்‌ புரவித்தேர்‌ வேய்யோன்‌ ஒளிசேன்று 
நாடூம்‌ இடமேல்லாம்‌ நாடிப்போய்க்‌--கூடினான்‌ 
போதில்‌ திருநாடும்‌ போய்க்கைத்‌ திருநாடாம்‌ 
சேதித்‌ திருநாடு சேன்று. 


(இஃள்‌.) (வீமனால்‌ தேடவிடப்பட்ட வேதியனானவன்‌) 
ஓடும்‌ புரவி தேர்வெய்யோன்‌ ஒளி சென்று - விரைந்து சென்‌ 
இன்ற எழு குதிரைகள்‌ பூட்டிய தேரினையுடைய சூரியனது 
வெளிச்சஞ்சென்று, காடும்‌ இடம்‌ எல்லாம்‌ நாடிபோய்‌ - நுழை 
இன்ற இடமெல்லாம்‌ தேடிக்கொண்டே சென்று (முடி வில்‌), 
போதில்‌ திரு - செக்காமரை மலரில்‌ வீற்றிருக்கின்ற திருமக 
ளானவள்‌, நாடும்‌ பொய்கை திருநாடு ஆம்‌ - விரும்புன்ற நீர்‌ 
நிறைந்த தடாகங்கள்‌ சூழ்ந்த செல்வமிக்க நாடான, சேதி இரு 
நாடு சென்று கூடினான்‌ - சேதியென்னும்‌ நாட்டுக்குரிய தலை 
நகரில்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. ல்‌ 


(௧ - து.). நளன்‌ தமயந்தி இருவரையும்‌ 6 அடிச்‌ 
சென்ற மறையவன்‌, சூரியன்‌ ஒளி படுனெற இடமெக்‌ ற்‌ 





1. நன்னூல்‌: க ஆ த இரத்‌ ர 


404 . களவெண்பா [கலிதொடர்‌ 


கேடிக காணாமல்‌, இறுஇயில்‌ செல்வச்‌ சிறப்பு வாய்ந்த 
சே.தி௩கரிற்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌ என்ப தாம்‌. 


(வி - ரை.) ஓடும்‌ புரவித்தேர்‌-ஓடுகின்ற குதிரை பூட்டிய 
தேர்‌. சூரியன்‌ வட்டவடிவாக இருத்தலால்‌, தேரின்‌ ஒருருளை 
யாகவும்‌, அது இயங்கும்‌ ஆற்றலைச்‌ சூரியன்‌ ஆகவும்‌, அதினின்‌ 
அம்‌ வருகின்‌ ற எழுகிறவண்ண ஒளிக்கதிர்களைக்‌ குதிரைகளாக 
வும்‌ உருவகஞ்‌ செய்து கற்பனையாகக்‌ கூறுவது புராண மரபு. 
அம்முறையில்‌, *ஓடும்‌ புரவித்‌ தேர்‌ வெய்யோன்‌' என்றார்‌. 
வெம்மை--ஆன்‌--வெய்யோன்‌ எனத்‌ இரிந்து புணர்ந்தது. 
வெம்மை-வெப்பம்‌, அல்லது விரும்பப்படும்‌ தன்மை. அதனை 
யுடையோன்‌ வெய்யோன்‌ எனப்பட்டான்‌. அன்‌, ஆன்‌, விகுதி 
ஈண்டு ஆண்பால்‌ குறிப்பதன் று. பழங்காலத்தே காலம்‌ முதலிய 
வற்றைக்‌ குறிக்க ஏற்ற விகுதி. இதனைக்‌ 1“காலம்‌உலகம்‌”, 
“*இசைத்தலும்‌ உரிய” என்னும்‌ தொல்காப்பிய கா ற்பாவானும்‌ 
அதற்குச்‌ சேனாவரையர்‌ வரைந்த உரையானும்‌ அறிக. காலம்‌ 
காலன்‌, கூற்று கூற்றுவன்‌; முருகு முருகன்‌ என்பன காண்க. 
இவைகள்‌ ஆண்பால்‌ குறிப்பனவல்ல. காலத்தைச்‌ செய்வது 
காலன்‌; கூறுபடுத்துவது: உடலையும்‌ உயிரையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிப்பது கூற்றுவன்‌. முருகு, இளமை மணம்‌; அமகு உடைய 
பொருள்‌ முருகன்‌ எனப்பட்டது. பிறவும்‌ இவ்வாறே பரந்து 
வருவதை அறிக. இவைகளைப்போன்றே ஈண்டு வெப்பத்தைச்‌ 
செய்வது வெய்யோன்‌ எனப்பட்டது. இவ்வாறே வழக்கினும்‌ 
கறிக்‌ குருவியைச்‌ கரிச்சான்‌ என்பதும்‌, மரப்‌. பொந்தில்‌ வாழ்‌ 
கின்ற பறவையைக்‌ கோட்டான்‌ என்பதும்‌, கமுதையை நெடுஞ்‌ 
செவியன்‌ என்பதும்‌ வருவனகண்டு, தெளிக .விரிப்பின்‌ பெருகும்‌. 
இவைகளும்‌ ஆண்பால்‌ குறிக்கும்‌ விகுதிகளன்று. போது - பூ: 
காலத்தின்‌ மலர்ந்தது என்னும்‌ பொருளது. முன்னரும்‌ களன்‌ 
ஆளும்‌ நிடத நாட்டைக்‌ குறிக்க “போதில்கனையாமை வைகும்‌ இரு 
காடு” என்றார்‌. போதில்‌ இரு-திருமகள்‌: இலக்குமி. ஒருநாடு 
தாமரை மலர்கள்‌ மலரக்கூடிய நாடாக இருப்பின்‌,அது நீர்வள 
முடையதாகக்‌ கொள்ளப்படும்‌; நீர்வளம்‌ மிகன்‌,. அந்நாட்டில்‌ 
விளைவு பெருகும்‌; அது பெருகினால்‌ அந்நாட்டில்‌ பசி பிணி உயிர்‌ 
களை அணுகா; அவை அணுகாதுவிடின்‌, ஆங்கே மக்கள்‌ கல்வி 
கேள்வி அறம்‌ வீரம்‌ மானம்‌ முதலியவற்றில்‌ சிறந்து வீளங்குவர்‌; 
அவ்வாறு சிறந்து விளங்கின்‌ அந்நாடு எல்லா காட்டினும்‌ 
மேன்மையானதாகக்‌ கொள்ளப்‌. பெறும்‌. செல்வச்‌ இறப்பின 
காகத்‌ திகழும்‌. : எனவே, தமயந்தி. தங்கியிருக்கும்‌ பேறுபெற்‌ 
திமையால்‌,அர்நாட்டி ற்குஇவ்வா றுஏ ற்றங்கொடுத்தார்‌.போ'தில்‌ 

1, 2. தொல்‌ சொல்‌, ௫௭; டக 8 


\ 





காண்டம்‌] . மூலமும்‌ உரையும்‌ 405 


இரு, தாமரை மலரில்‌ வீற்றிருக்‌கின்‌ ற திருமகள்‌ போன்‌ ந தமயம்தி' 
யெனப்‌ பொருள்‌ கோடலும்‌ பொருந்தும்‌. மறையவன்‌ இத்‌ 
தகைய திருகாடு சென்று கூடினான்‌ எனக்கொள்க. (௧௪௫) 


மறையவன்‌ தமயந்தியைக்‌ கண்டு அழுதல்‌ 
௧௨௪. தாமம்சேர்‌ ஓதித்‌ தமயந்தி நின்றாளை 
ஆமென்‌ றறியா அருமறையோன்‌-— வீமன்‌ 
கோடி மேல்‌ விழுந்தழுதான்‌ கொம்புமவன்‌ செம்பொன்‌ 
அடிமேல்‌ விழுந்தாள்‌ அழுது. 


(இ-ள்‌.) அருமறையோன்‌ -(தமயந்தியைத்‌ தேடிச்சென்ற) 
அறிதற்கரிய மறையுணர்ந்த அந்தணன்‌, நின்றா’ை தாமம்‌ சேர்‌ 
ஓதி தமயந்தி ஆம்‌ என்று அறியா - அந்தப்புரத்தில்‌ நின்று 
கொண்டிருந்த மாலையணிந்த கூந்தலையுடைய தமயந்தியேயா... 
மென்று அறிந்துகொண்டு, வீமன்‌ கொடிமேல்‌ - விழுந்து அழு... 
தான்‌ - வீமமன்னன்‌ மகளாகிய பூங்கொடியையொத்த அதி 
தமயந்தியின்பால்‌ (வருத்தங்‌ கொண்டவனாய்க்‌ ) கீழே விழுந்து 
புலம்பினான்‌, கொம்பும்‌ அவன்‌ செம்பொன்‌ அடிமேல்‌ அழுது 
விழுந்தாள்‌ - கொம்பையொத்த தமயந்தியும்‌ அம்‌ மழையோ 
னுடைய சிவந்த பொன்‌ போன்ற அடிகளின்மேல்‌ விழுந்து 
அழுதாள்‌. 

(௧ - து.) தேடிச்‌ சென்ற மறையவன்‌, அரண்மனை 
அம்‌ ப்புர,த,தில்‌ நின்றுகொண்டிருக்‌ த தமயந்தியை அவளே 
யென்றறிந்து அவள்பால்‌. வருத தங்கொண்டு அழுதான்‌; 
தமயந்தியும்‌ அவன காலடியில்‌ வீழ்ந்தழுகாள்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) தாமரை-பூமாலை. சேர்‌ஓஇ-சேர்ந்தகூந்தல்‌: முக்‌ 
காலவினைத்தொகை. நின்றாள’ளை: இறந்தகால வினையாலணையும்‌ 
பெயர்‌ இரண்டனுருபேற்றது, தமயந்தி ஆம்‌ என்று அறியா 
எனக்‌ கொண்டு கூட்டுக. வீமன்‌ கொடி-வீமன்‌ பெற்ற கொடி 
போன்றவள்‌. கொடிபோல்வாளைக்‌ கொடி என்றது ஆகுபெயர்‌. 
மேல்‌-ஈண்டு இடப்‌ பொருள்‌ குறிக்கும்‌ ஏழாம்‌ வேற்றுமை 
உருபு. அதற்குத்‌ தமயந்தி பக்கத்தில்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்க. 
கொம்பு-பூங்கொம்பு. அஃதாவது பூவோடு பொருந்திய செடி, 
மரம்‌ இவைகளின்‌ களை. தமயந்தி உடல்‌ கொடிபோன்‌ றது. 
அவ்வுடலிற்‌ பொருந்திய கண்ணும்‌ முகமும்‌ காதும்‌ கையும்‌ 
காலும்‌ எல்லாம்‌ மலர்‌ போறலின்‌; பூங்கொம்பென்றார்‌. செம்‌ 
பொன்‌-மறுவற்ற பொன்‌. பொன்போல ஒளியுடைய கால்கள்‌ 
என மறையோன்‌ திருந்திய அடிகளை விளக்கினார்‌. (௧௪௬) 


406 'ஈளவெண்யா .' [கலிதொடர்‌ 
தமயந்தியும்‌, மறையோனும்‌ வருந்துதல்‌ கண்டு 
நகரமாந்தர்‌ வருந்துதல்‌ 
கூஉடு. மங்கை விழிநீர்‌ மறையோன்‌ கழல்கழுவ 
அங்கவன்தன்‌ கண்ணீர்‌ அவளுடல்மேல்‌--பொங்கக்‌ 
கடல்போலும்‌ காதலார்‌ கையற்றார்‌ தங்கள்‌ ... 
உடல்போலும்‌ ஒத்தார்‌ உயிர்‌. 


(இ-ள்‌.) மங்கை விழிநீர்‌ மறையோன்‌ கழல்‌, கழுவ - 
தமயந்தியின்‌ கண்ணீர்‌ வேதியன்‌ கால்களை அலம்பவும்‌, அவன்‌ 
கண்ணீர்‌ அங்கு - அவ்வேதியன்‌ கண்ணீரானது அவ்விடத்தே, 
அவள்‌ உடல்மேல்‌ பொங்க - அத்தமயர்‌ தியின்‌ உடலின்மீது 
பெருகி வழியவும்‌, கடல்போலும்‌ காதலார்‌ கை அற்றார்‌ - கடல்‌ 
போல்‌ பெருகிய அன்புடைய அந்நகர மக்கள்‌ (இதனைக்‌ கண்டு) 
செயலற்று ஓன்றுந்‌ தோன்றாது நின்றார்கள்‌, தங்கள்‌ உடல்‌ 
போலும்‌ உயிர்‌ ஓத்தார்‌ - தங்களின்‌ உடல்‌ அசையாமல்‌ கின்றது 
போலவே அவர்‌ உயிரும்‌ தற்செயலற்று கின்றது. 


கற து.) தமயந்தியும்‌. வேதியனும்‌ அழுங்காலையில்‌' 
அளவற்ற ககர மக்கள்‌ கூடி ட ம செயலற்று 
கின்றார்கள்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) தமயந்தி அழுத அமுகையினால்‌ கண்ணீர்‌ 
பெருகி ஓடி வேதியன்‌ காலடியீட மெல்லாம்‌ நீர்‌ நிறைந்தது; அம்‌ 
மறையவன்‌ அழுததால்‌ உண்டான கண்ணீர்‌ தமயந்தியின்‌ உட 
லெல்லாம்‌ நனைத்தது, அன்புமிக்க வழி, தம்‌ அன்புடையா 
ரிடத்தே நல்லது காணினும்‌ அல்லது காணினும்‌ க வனம்‌ 
அன்பத்தானும்‌ கண்ணீர்‌ பெருகுவது இயல்பு. இதனை 

1 “அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌” 


என்றார்‌ வள்ளுவரும்‌. எனவே, தமயந்திக்கு நேர்ந்த துன்பகிலை: 
கண்ட மறையவன்‌, தன்‌ மனந்‌ தாங்கலாற்றாது அழுதான்‌. 
அவன்‌, அன்பால்‌ உருகி உகுத்த கண்ணீர்‌ கண்ட தமயந்தியும்‌ 
அழுதரற்றினாள்‌; இவ்விருவர்‌ அமுகையால்‌ உண்டாய கண்ணினீர்‌ 
இருவர்‌. உடலையும்‌ நனைத்தது. இதனை *கழல்‌ கழுவ” “உடல்‌ 
மேல்‌ பொங்க” என்ற சொற்களால்‌ விளக்கிக்‌ கூறினார்‌. “கடல்‌ 
போலும்‌. காதலார்‌ கையற்றார்‌' என்பதையும்‌, “தங்கள்‌ உடல்‌ 


ன்‌ திருக்குறள்‌, எக. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 407 


போலும்‌ ஒத்தார்‌ உயீர்‌' என்பதையும்‌. இங்கே. தமயக திக்கும்‌ 
மறையவனுக்குஞ்‌ சொன்னதாகக்‌ கொள்க. அவ்விருவரைப்‌ 
பற்றிய மேல்‌ “பொங்க” என்னும்‌ சொல்‌, “கடல்‌ போலும்‌ 
காதலார்‌' என்னுஞ்‌ சொற்றொடரை அவாவித்‌ தழுவு தொடராக 
அமைந்துள்ளமையானும்‌ வருத்தங்கொண்டவர்க்குச்‌ செயலறவு 
படலானும்‌ உடல்‌. செயற்பாடு நீங்கியவுடன்‌ . உயிரும்‌ தன்‌. 
தொழிலாற்றாது நிற்பது இயற்கையோடொத்திருத்தலானும்‌, 
இவ்விருவர்‌ செயலுக்கு ஒத்ததாக உரைப்பதே பொருத்தம்‌. ஈகர 
மாந்தார்க்கோ, நெருங்கிய உறவினர்க்கோ ஏற்றிக்‌ கூறுவது அவ்‌ 
வளவு பொருத்தமின்றென்பதை ஊன்றி உணர்க. :பிறநான்‌ 
்‌ முடிந்தது தானுடன்‌ படுதல்‌” என்னும்‌ உத்தியால்‌, பிற உரை 
ஆசிரியர்‌ கருத்தைத்‌ தழுவியே மேல்‌ உரையில்‌ நகரமாந்தர்க்கு 
ஏற்றி உரைத்தாம்‌.. காதலார்‌ - அன்புடையார்‌ என்னும்‌ 
பொருளது. கணவன்‌, மனைவியர்‌ கொள்ளும்‌ காதலன்பன்று. 
ஈண்டுப்‌ பன்னாள்‌ ஒன்றிப்‌ பழகிய தொடர்பினால்‌ உண்டாய 
உள்ளச்‌ கசிவையே காதலாகக்‌ கூறியதென்க. குழந்தைகளைக்‌ 
காதலர்‌ என்னும்‌ வழக்கமும்‌ ஓர்க. மேல்‌, ஆசிரியரே நளன்தன்‌ 
மக்களிருவரும்‌ காட்டிற்கு வந்தால்‌ வருந்‌ துவரென்று கூறுங்கால்‌ 
“காதல்‌ இருவரையும்‌ கொண்டு கடுஞ்சுரம்‌ போக்கு, ஏத 
மூடைத்து' எனவும்‌, “காத லவர்மேலே கண்ணோட” எனவும்‌ 
கூறுதல்‌ அறிக. அன்புடையாரை, அன்புக்குரியாரைக்‌ காதல 
ரென வழங்கும்‌ மரபுபற்றி ஈண்டுக்‌ காதலாரெனத்‌ தமயந்தியை 
யும்‌ மறையோனையும்‌ உரைத்தார்‌ எனக்‌ கொண்டு பொருள்‌ 
கூறுக. (௧௪௫௭) 
வேதியன்‌, சேதியரசியிடம்‌ தமயந்தி நிலையைக்‌ கூறுதல்‌ 

௩௨௬. மாரி போருகூந்தல்‌ மாதராய்‌ நீபயந்த 

காரிகைதான்‌ பட்ட துயர்‌ கண்டாயோ-- சார்‌ குழலும்‌ 

- வேணியாய்‌: வேண் துகிலும்‌ பாதியாய்‌ வேந்துயருக்‌ 

காணியாய்‌ நின்றாள்‌ அயர்ந்து. 

(இ-ள்‌) (வேதியன்‌ சேதியரசியை நோக்க) மாரி பொரு 
கூந்தல்‌ மாதராய்‌ மேகம்‌ போலும்‌ கரிய கூந்தலையுடைய சேதி 
நாட்டரசியே. நீ பயந்த காரிகை பட்ட துயர்‌ கண்டாயோ - நீ 
பெற்ற பெண்ணாகிய இத்தமயந்தி அடைந்துள்ள துன்பத்தைப்‌ 
பார்த்தாயோ, சோர்குழலும்‌ வேணிஆய்‌ - அவிழ்ந்து தொங்கு 
கின்ற கூந்தலும்‌ சிக்குற்றுச்‌ சடையாக, வெண்துகிலும்‌ பாதி, 
ஆய்‌ -(அரையிலுடுத்த) தூய ஆடையும்‌ ஒரு பாதி ஆகி, வெம்‌ 
அயருக்கு ஆணிஆம்‌. அயர்ந்து நின்றாள்‌ - கொடிய: துன்பத்‌, 


408 நளவெண்பா [ கலிதோடர்‌: 


துக்கு கிலைக்களமாகி வருந்தி நின்றாள்‌. (என்னே! ஊழின்‌ 
கொடுமை!) 


(௧ - து.) மறையோன்‌  சேதியரசியைப்‌ . பார்த்து, 
“௪ நாட்டு அரசி! உன்‌ மகள்‌ அடைந்துள்ள. துன்பத்‌ 
கதைக கண்டாயோ? கூந்தல்‌ சடையாகத்‌ திரண்டது; 
உடுதத ஆடை பாதியாயிற்று; துன்பத்துக்கு ஆணிவேர்‌ 


போலானாள” என்றான்‌ என்பதாம்‌. 


(வி - ரை). சேதியரசி, தமயந்திக்குச்‌ சிற்றன்னை; அவள்‌ 
தமயந்தி அன்னைக்கு உடன்பிறந்த தங்கை; ஆரினும்‌, தமயந்தி 
யைக்‌ கண்டு காளாயிற்று. அதனாலும்‌, காட்டில்‌ திரிந்து பல 
இன்னலுக்கு உட்பட்ட தன்மையினாலும்‌, நீராடாமலும்‌ மகிழ்‌ 
வற்று இருந்தமையாலும்‌ ஓவியம்‌ புகையுண்டதே போல ஒளி 
மழுங்கியிருந்தாள்‌. அதனால்‌ தமயந்தியின்‌ உறுப்படையாளங்்‌ 
களைச்‌ சேதியரசியால்‌ அறியவொண்ணாததாயிற்று. மறையோன்‌ 
சிறுபருவமுதல்‌ தமயம்‌ தியின்‌ இயற்கைகளைக்‌ கண்டு இருந்தோ 
னாதலாலும்‌, கூர்ந்து பார்க்கும்‌ திறனாலும்‌ நன்கறிந்தான்‌ 
ஆதலால்‌, சேதியரசி தமயந்திக்குச்‌ சிற்றன்னை என்பதுகொண்டு 
உரிமை பாராட்டி, “நீ பயந்த காரிகை” என்று அறிமுகப்படுத்‌ 
தினான்‌; அப்பால்‌ அவள்‌ இயற்கைக்குப்‌ பொருந்தாத துன்ப 
கிலையைப்‌ “பட்டதுயர்‌' என்றான்‌. பின்னர்‌ அவள்‌ இயற்கை 
அழகு குன்றித்‌ தன்‌ கணவனைப்‌ பிரிந்து, காதல்‌ மக்களைப்‌ 
பிரிந்து, அன்பே வடிவாய்‌ அல்லும்‌ பகலும்‌ அழுதவண்ணமாக 
இருந்ததனால்‌, கூந்தலைவாரி முடி த்தாளில்லை? அதில்‌ மலர்சூட்டினா 
ளில்லை; நெற்றியில்‌ பொட்டிட்டாளில்லை; யாதொருகோலமும்‌ 
கொள்ளாத நிலையில்‌ கூக்தலுக்கு' நெய்யூட்டாததால்‌ கற்றை 
யாகிச்‌ சடையோல்‌ திரண்டது. அக்கண்கொண்டுபார்க்‌ 
கொணாத கவலைக்‌ காட்சியை, “சோர்குழலும்‌ வேணியாய்‌” 
என்று சுட்டிக்‌ கூறி, இத்தமயந்தி அரசியாக கிடதநாட்டில்‌ 
வாழுங்காலத்தே எத்தனை வகை வகையான ஆடைகள்‌; அவற்‌ 
அள்‌ எத்தனை கிறமுள்ளவை; வேளைக்கு ஓர்‌ ஆடை, வண்ண 
மகளிர்‌; தோழிகள்‌ அவ்வாடைகளை அழகுபொதுள உடுத்து 
விப்பர்‌. அவ்வளவு செல்வமும்‌ இழம்து இன்று கிழிந்த ஒரு 
பாதி ஆடை யென்பானாய்‌ “வெண்‌ துகிலும்‌ பாதியாய்‌” என்றும்‌ 
எடுத்துக்‌ கூறி இறுதியில்‌ மகிழ்வுக்கு இருப்பிடனாக இருந்த 
இவள்‌ - இன்பத்துக்கு உறையுளாக இருந்த இவள்‌ - இற்றை 
ஞான்று எந்கிலையிலள்ளாள்‌, கொடிய துன்பச்சூழல்‌ தொடரத்‌ 
அயருக்கே நிலைக்களனாக நிற்கன்றாள்‌ என்பதை உணர்த்து 
வானாய்‌, *வெந்துயருக்கு ஆணியாய்‌ கின்றாள்‌'என்றான்‌. சேதியர 


காண்டம்‌]: மூலமும்‌ உரையும்‌ 409. 


சிக்குத்‌ தமயந்தி உயர்கிலையிலிருந்‌.து இன்று மிகத்‌ தாழ்ந்த அவல 
நிலையைக்‌ குறித்துக்‌ கூறித்‌ தமயந்தியை அறிமுகப்படுத்தியுரைத்‌ . 
தான்‌... “சோர்குழலும்‌” என்பதில்‌ உள்ள உம்மை உயர்வு 
சிறப்பாதலோடு, பிற உறுப்புக்களும்புனை யாமையால்‌ ஒளிகுன்‌ றி 
யிருப்பதையும்‌ விளக்கிச்‌ “சுருங்கச்‌ சொல்லல்‌ என்னும்‌ அழகு 
தோன்ற கின்றது. அன்றிச்‌ சோர்குழலும்‌, வெண்‌ துகிலும்‌ என 
எண்‌ ணும்மையாகக்‌ கூறினும்‌ பொருந்தும்‌, அணி - நிலைக்களம்‌: 
பற்றுக்கோடு. ஆணி, இப்பொருள்‌. தருதலை, **உழுவார்‌ உலகத்‌ 
தார்க்‌ காணி? என்றும்‌ ”*உருள்பெருந்தோக்‌ கச்சாணி? என்றும்‌ 
வரும்‌ திருவள்ளுவர்‌ திருமொழியால்‌ நன்குணரப்படும்‌. (௧௪௮) 
சேதியரசி, தமயந்தியைத்‌ தன்‌ மகளென்றறிந்தபின்‌ வருந்தல்‌ 
௩௨௭. தன்மகள்‌ ஆவ தறியாத்‌ தடூமாறாப்‌ 
போன்வடி வின்‌ மேலழுது போய்வீழ்க்தாள்‌--மேன்‌ 
மலரைக்‌ 
கோதிப்போய்‌ மேதி குருகேழுப்பும்‌ தண்பணைசூழ்‌ 
சேதிக்கோன்‌ தேவி திகைத்து. 


(இ-ள்‌.) மேதி-எருமைகள்‌, மெல்மலரை கோதிபோய்‌ - 
மெல்லிய தாமரை முதலிய பூக்களைத்‌ தம்‌ கொம்புகளால்‌ 
விலக்கிக்கொண்டே சென்று, குருகு எழுப்பும்‌ தண்‌ பணைசூழ்‌- 
நாரை கொக்கு முதலிய நீர்வாழ்‌ பறவைகளை எழுப்பி ஓடச்‌ 
செய்கின்ற நீர்கிறைந்க வயல்கள்‌ சூழ்ந்த, சேதிகோன்‌ தேவி - 
சேதிநாட்டு மன்னனுடைய மனைவியான சேதியரசி, திகைத்து 
(மறையவன்‌ தும்‌ மகளென்று தழயந்தியைப்பற்றி விளக்கிக்‌ 
கூறிய சொற்களையெல்லாம்‌ கேட்டு) மயக்கங்கொண்டு, தன்‌ 
மகள்‌ ஆவது அறியா - அவள்‌ தன்‌ மகளென்பதை அறிந்து 
கொண்டு, தடுமாறா - தத்தளிப்படைந்து, பொன்வடிவீன்‌ மேல்‌ 
அழுதுபோய்‌ வீழ்ந்தாள்‌- தமயந்தியின்‌ பொன்மயமான உடலின்‌ 
மேல்‌ அழுதுகொண்டே போய்‌ வீழ்ந்தாள்‌. ்‌ 

(௧-து.) சே.இயரச மறையவன்‌ தமயந்தியை தீ 
கன்‌ மகள்‌. என்று. கூறியதைக்‌ கேட்டுத்‌ தத்களித்து 
மயங்கி அழுதுகொண்டே போய்‌ அவள்மேல்‌ விழுந்தாள்‌ 
என்ப காம்‌. 

(வி-ரை.). அறியா - தடுமாறா என்பன செய்யா என்னும்‌ 
வாய்பாட்டு வினையெச்சங்கள்‌. “*தாமாத்‌ தளராத்‌ தலைநடுங்காக்‌ 

. மை திருக்குறள்‌ ௧௦௩௨; ௬௬௭. 8. நாலடியார்‌, ௪௪. 


கர்ட்‌ “கனவெண்பா: [கலிதொடர்‌: 


தண்டூன்றா' என்னும்‌ நாலடியும்‌ காண்க. வடிவு: ஆகுபெயர்‌. 
கோதுதல்‌-ஒதுக்குதல்‌, அல்லது ஒடித்தல்‌ என்றுரைத்தலுமாம்‌. 
குருகு - பறவைப்‌ பொதுப்பெயர்‌. அது ஈண்டு நாரை கொக்கு 
முதலிய நீர்வாழ்‌ பறவைகளைச்‌ சுட்டிற்று. தண்‌ - குளிர்ச்சி; 
குளிர்ச்சியுள்ள நீரைக்‌ குறித்தது குணவாகு பெயர்‌. சேதி- 
சதிநாடு. (௧௪௬7 


சேதியரசன்‌ தமயந்தியை அவள்‌ தந்தை நகர்க்கு 
அனுப்புதல்‌ 
௩-௨௮. கந்தனையும்‌ கன்னியையும்‌ கண்டா யிணுஞ்சிறிது. 
தன்துயரம்‌ தீர்ந்து தனியாறத்‌-— தந்தை 
பதியிலே போக்கினான்‌ சே தியர்கோன்‌ பண்டை 
விதியிலே போந்தாளை மீண்டு. 


(இஃள்‌.) சேதியர்கோன்‌ - சேதிநாட்டு வேந்தனானவன்‌ 
பண்டை விதியி32ல போந்தாளை - முன்‌ செய்த ஊழ்வினையால்‌ 
(தன்னிடத்து) வந்து சேர்ந்த தமயந்தியை, கந்தனையும்‌ கன்‌: 
னியையும்‌ கண்டாயினும்‌ - முருகவேளையொத்த தன்‌ மகனையும்‌ 
இளை யவளாகிய தன்‌ மகளையும்‌ பார்த்த பின்னராவது, சிறிது தன்‌ 
தினி துயரம்‌ இர்க்து ஆற - அவள்‌ தான்‌ தனித்திருப்பதால்‌ ஆன: 
கவலை நீங்கிச்‌ சிறிது மனம்‌ ஆறுதல்‌ பெற, தந்தை பதியில்‌ 
மீண்டு போக்கினான்‌ - கமயக்கியானவளைத்‌ தன்‌ தந்தையின்‌ நகர 
மாகிய குண்டினபுரத்துக்குச்‌ செல்ல அனுப்பினான்‌. 


(௧ - து.) சேகிகாட்டு மன்னன்‌ தமயந்தி கன்‌ மக்‌ 
களைக கண்டாலாவது கன்னக்‌ கனியாக இருப்பதால்‌ உண்‌ 
டாம்‌ துன்பம்‌ றிது தணியுமெனக க௬௫த. தமயந்தியை 
அவள்‌  அந்தையர்‌ நகராகிய குண்டின புர துக்கு அனுப்பி 
னை என்பதாம்‌. 


(வி-ரை. கந்தன்‌ - முருகக்‌ கடவுள்‌, முருகன்‌ 'கட்டழ 
குடையான்‌, ஆதலால்‌-அவன்‌ போன்ற மகனைக்‌ “கந்தன்‌” என 
ஆகுபெயராக்கிக்‌ கூறினார்‌. கன்னி- இளம்பெண்‌. தமயந்தியின்‌ 
மகள்‌. முற்றத்துறந்த முனிவர்களும்‌, இளங்குதலைச்‌ சிறுவர்‌ 
களைக்‌ கண்டால்‌ பற்றுக்கொண்டு இன்புறுவர்‌. அவ்வாறிருக்கத்‌ 
தான்‌ பெற்றெடுத்த மக்களைக்‌ காணின்‌, குழந்தைகளின்‌ அமிழ்‌ . 
தினுமினிய இன்சொற்கேட்பின்‌ துயரம்‌ மாறுவள்‌ என்பதைக்‌ 
கருதினான்‌. சேதிமன்னன்‌ - என்பாராய்க்‌. *கந்தனையும்‌, சன்னி” 


காண்டம்‌]- மூலமும்‌ உரையும்‌ கரரி. 


யையும்‌... ௦ போக்கினான்‌” என்றார்‌. ணா ரன்னும்‌ என்‌: 
பதிலுள்ள உம்மை இறப்புப்‌ பொருளில்‌ வந்தது, ஆற: செயவெ. 
னெச்சம்‌. தனி-தனிமை, ஒன்றி: தன்னோடு தொடர்புடையார்‌ 
யாருமில்லா து இருத்தல்‌, விதியில்‌ என்பதிலுள்ளஇல்‌ ஏழனுருபு. 
வேற்றுமை மயக்கம்‌. விதியால்‌ என சகூன்றனுருபு இவ்வாறு: 
மயங்கிவந்தது. இங்கே அதனைக்கருவிப்பொருளாகக்கொள்ளுக. 
அவள்‌ வருதற்குக்‌ கருவி (காரணம்‌) விதியே ஆகலான்‌ என்க. 
போக்தாள்‌ - வந்தாள்‌. இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்‌ 

(௧௫௨௦) 


தமயந்தி, குண்டினபுரத்துக்குப்‌ போனபோது 
நகரம்‌ முழுதும்‌ மயங்கு தல்‌ 
௩௨௯. கோயிலும்‌ அந்தப்‌ புரமும்‌ கோடி நுடங்கும்‌ 
வாயிலும்‌ நின்று மயங்கியவே--தீயகோடூங்‌ 
கானாள மக்களையும்‌ கைவிட்டுக்‌ காதலன்பின்‌ 
போனாள்‌ புகுந்த போழுது. 

(இ - ள்‌.) தியகொடும்கான்‌ ஆள - திமைமிக்க கொடிய 
காட்டில்‌ திரிந்து வருந்த, மக்களையும்‌ கைவிட்டு-(தன்‌ ) (ஆருயிர்‌ 
போன்ற) மைந்தர்களையும்‌ பற்றற விட்டுவிட்டு, காதலன்‌ பின்‌ 
போனாள்‌ புகுந்தபொழுது - தன்‌ கணவனுடன்‌ சென்ற தமயந்தி 
யானவள்‌ (தனியே வந்து) சேர்க்தகாலத்தில்‌, கோயிலும்‌ அந்தம்‌ 
புரமும்‌ - (வீமமன்னன்‌) அரண்‌ மனையிலுள்ள ஆடவர்களும்‌ ௮ம்‌: 
தப்புரத்திலுள்ளபெண்களும்‌, கொடி நுடங்கும்வாயிலும்நின்‌ று 
மயங்கியவே - கொடிகள்‌ பறந்து அசைகின்‌ ற வாயிலில்‌ கின்‌ ற. 
ஊர்‌ மக்களும்‌ செயல்ற்று நின்று (தமயந்தியின்‌ துன்பத்திற்‌' 
காகத்‌) திகைப்படைந்தார்கள்‌. 

(௧ - து.) மக்களையும்‌ பிரிந்து தன்‌ கணவன கள: 
னுடன்‌ கொடிய காட்டிற்குச்‌ சென்ற தமயந்தியானவள்‌ 
குன்னக்‌ தனியாகக்‌ குண்டினபுரக்துக்கு வந்தகாலதக்துில்‌. 
ஊரிலுள்ள மக்கள்‌ எல்லோரும்‌ வரு,ததங்கொண்டு செய்‌ 
லற்று நினறுாரகள்‌ என்ப தாம்‌. 


(வி- ரை. கோ--இள்‌--கோயில்‌ - கோ-அரசன்‌, இல்‌ - 
வீடு; அரசன்‌ வீடு. அது கோட்டைகளையுடையதாய்ப்‌ பாது 
காப்பு மிக்கதாய்‌.இருக்குமாகலான்‌, அரண்‌ மனை யெனப்பட்டது. 
பிற்காலத்தில்‌ இவ்வழக்காறொழிந்து, கடவுள்‌ உருவமைத்து: 
வழிபடும்‌ இல்லத்தைக்‌ குறிப்பதாயிற்று. இன்று கோயில்‌ என்‌ 


472. .. நளவெண்பா [கலி தாடர்‌ 


பது கடவுளர்‌ கோட்டங்களையே குறிப்பதறிக. இவ்வாறே பல 
சொற்கள்‌ ஒரு காலத்தில்‌ ஒரு பொருளைக்‌ குறித்துப்‌ பின்‌ 
அதற்கு மாறான (முரணான) பொருள்‌ தருதலும்‌ அறியலாம்‌. 
நாற்றம்‌ என்னும்‌ சொல்‌ முற்காலத்தில்‌ ஈகறுமணத்தையே 
குறித்தது. 
* மாமலர்‌ நாற்றம்போல்‌ மணிமேகலைக்‌ 
கேது நிகழ்ச்சி 
எனவும்‌, 
“நாற்றங்‌ கேட்பினும்‌ தின்ன ஈயப்பதோர்‌ 
கூற்றுண்டோ? 
எனவும்‌, 
* பொன்மலர்‌ நாற்றம்‌ உடைத்து” 
எனவும்‌, 
* “முகை மொக்குள்‌ உள்ளது காற்றம்போல்‌” 
எனவும்‌ ஆன்றோர்‌ கூறும்‌ வழக்குக்களான்‌ உணர்க. இன்று 
நாற்றம்‌ என்றால்‌, மூக்கால்‌ முகரலாகாக்‌ கெட்ட கமழ்ச்சியையே 
குறிப்பதறிக. ஆண்டி என்னும்‌ சொல்‌ ஆள்‌ இ- ஆளி, எனப்‌ 
பின்‌ ளகரம்‌ டகரமாக மாறி, இரட்டித்து மெல்லினமாகி 
“அண்டி” என்றாயிற்று. இதற்கு ஆள்பவன்‌ என்று பொருள்‌. 
பொதினிமலை (பழனிமலை) யில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ முருகக்‌ 
கடவுளைப்‌ “பழனியாண்டி” என வழங்குவர்‌. அதற்குப்‌ பழனி 
கரை மலையை ஆள்பவன்‌ என்பது பொருளாக ஆளுகின்ற 
மன்னன்‌ போன்று முருகனைக்‌ குறித்து வழங்கியது. இன்று 
. ஆண்டியேன்னுஞ்‌ சொல்‌ இரந்து உயிர்வாழும்‌ ஏழைமக்களைக்‌ 
குறிக்கின்றது. நாகரிகம்‌ என்னுஞ்சொல்‌, பழங்காலத்தில்‌ கண்‌ 
ணோட்ட (தாட்சண்ணிய)த்தைக்‌ குறித்தது. 
“நயத்தக்க நாகரிகம்‌ வேண்டுபவர்‌? 
எனவும்‌, 
5 நஞ்சும்‌ உண்பர்‌ நனிநா கரிகர்‌? 
எனவும்‌, 
 *நூக்கரியும்‌ தயமுகனார்‌ நாகரிகர்‌ அல்லாமை' 
1. மணிமேகலை, ௧௩:௧-௪. 8. கம்பராமா.தாடகைவதைம்‌:௬௪ 
8. நீதிநெறிவிளக்கம்‌, ௪. 4, 9. திருக்குறள்‌, ௧௨௪௪: ௫௮0. 
6. ஈற்றிணை, ஈட. 7. கம்பராமா. சூர்ப்ப: ௧௨௫, 


காண்டம்‌]. மூலமும்‌ உரையும்‌ 413 


எனவும்‌ ஆன்றோர்‌ உணர்த்துவன  கொண்டறிக. இன்று 
நாகரிகம்‌ என்னும்‌ சொல்‌, ஈகரமக்கள புதுப்புது முறைகளில்‌ 
புனையும்‌ ஆடை அணிகளையுங்‌ கோலம்‌ புனைந்து அழகுபடுத்திக்‌ 
கொள்ளலையும்‌ குறிப்பதறிக. இவைபோன்றே கோயில்‌, முற்‌: 
காலத்தில்‌ அரசர்வாம்‌ மாளிகையைக்‌ குறித்ததெனக்‌ கொள்க. 
கோயில்‌, அந்தப்புரம்‌, வாயில்‌ என்பன, இடவாகு பெயராய்‌, 
ஆங்காங்கு இருந்த, கின்ற மக்களைக்‌ குறிப்பதாயிற்று. அரசன்‌ 
பேரவையில்‌ இருப்போர்‌. ஆண்மக்களேயாதலால்‌ கோயிலும்‌ 
என்னும்‌ சொற்கு, ஒன்றொழி பொதுச்‌ சொல்லாகக்‌ கொண்டு 
*ஆடவர்‌' எனப்‌ பொருள்கூறினாம்‌. “அந்தப்புரம்‌” என்னும்‌ 
சொல்லும்‌ அவ்வா று பெண்டிரைக்குறிப்பதாதலால்‌ “பெண்கள்‌? 
எனக்‌ கூறினாம்‌, வாயில்‌ என்பதற்கு அரசன்‌ புதல்வி ஓர்‌ இடுக்‌ 
கணுக்காளாகி வரும்போது மக்கள்வியப்பும்வருத்தமுங்கொண்டு 
கூடிவந்து சிற்பராதலால்‌ “ஊர்மக்கள்‌ என்றும்‌. கான்‌ அள - 
காட்டில்‌ இருக்க என்னும்பொருட்டு. செயவெனெச்சம்‌ காரியப்‌ 
பொருள்‌ தருதலால்‌ இறந்தகாலங்‌ காட்டிற்று. உம்மைகள்‌ நான்‌ 
கில்‌ முன்ன த மூன்றும்‌ எண்ணுப்பொருளிலும்‌ பின்னது ஒன்றும்‌ 
உயர்வு சிறப்புப்‌ பொருளிலும்‌ வந்தன. (௧௫௧) 
இதுவும்‌ அது . 
௩௩௦. அழுவார்‌ விழுவார்‌. அயிர்ப்பார்‌ உயிர்ப்பார்‌ 
.... தோழுவார்‌ தமரெங்கும்‌ சூழ்வார்‌--வழுவாத 
காமநீர்‌ ஓதக்‌ கடல்கிளர்ந்தால்‌ ஒத்ததே 
நாமவேல்‌ வீமன்‌ நகர்‌. 


(இ-ள்‌.) காமவேல்‌ வீமன்‌ நகர்‌-பகைவர்க்கு அச்சந் தரும்‌ 
வேற்படையைத்‌ தாங்கிய வீமமன்ன னுடைய குண்டினபுர ஈகரா 
னக, தமர்‌-(தமயர்திக்கு) உற்றார்‌ உறவினர்‌, அழுவார்‌ விழுவார்‌ 
அயிர்ப்பார்‌ உயிர்ப்பார்‌ தொழுவார்‌ எங்கும்‌ சூழ்வார்‌-(தமயந்தி' 
யின்‌ கண்கொள்ளா அவல நிலையைக்‌ கண்டு) அழுபவர்களும்‌ 
(சமயரந்‌ தியின்மேல்‌) விழுபவர்களும்‌ பல்வகையான ஐயங்கொள் 
பவர்களும்‌ பெருமூச்சு விடுகின்‌ றவர்களும்‌ சிதாழுகின்‌ றவர்களு 
மாகி. நாற்பக்கமும்‌ வந்து. சுற்றிக்கொண்டார்கள்‌ (இதனால்‌), 
வழுவாத காமநீர்‌ ஓத கடல்‌ கிளர்ந்தால்‌ ஒத்தது - களங்க 
மற்ற அன்பென்னும்‌ நீர்‌ நிறைந்த கடல்‌ பொங்கியெழுந்ததை 
ஒத்திருந்தது. 
(௧ - து.) தமயந்தஇிக்கு உறவினர்‌ பலர்‌, தமயந்‌ இயின்‌ 
.அனபநிமைககு வருந்தி அழுவாரும்‌ விழுவாரும்‌ ஐயமடை 


~ 


A414 | களவெண்பா [கலிதோடர்‌ 


வாரும்‌ பெருமூச்செறிவா।றாம்‌ தொழுவாரும்‌ அவளைச்‌ 
சூழ்வாருமாக எங்குஞு சூழ்க்‌துகொண்டிருப்ப தால்‌ அக்‌ 
குண்டினபுரம்‌ அன்பென்னும்‌ நீர்‌ பெருக்கெடுத துக்‌ கடல்‌ 
பொங்கி வக்கததுபோன்று கோன்றிற்று என்பதாம்‌. 
(வி-ரை) அழுவார்‌ விழுவார்‌ முதலியன எண்‌ ணும்மைத்‌ 
தொகைகள்‌. அழுதல்‌, அவள்‌ கண்கொள்ளாத்‌ துன்பகிலை 
போறுக்கலாற்றாத நிலையில்‌ புலம்புவது. விழுதல்‌, அன்பக்தாங்க 
வொண்ணாமையிற்‌ கீழ்‌ விழுவது; அயிர்த்தல்‌-ஐயங்கொள்ளல்‌; 
அஃதாவது அவள்‌ அற்ற துகிலும்‌ அறுதொமுகு கண்ணீருமாகத்‌ 
துன்பமே ஓருருக்கொண்டு வந்ததுபோன்று இருக்த தன்மை 
கண்டு இவள்‌ தமயந்திதானா? வேறொருத்தியா? என ஈநன்குண 
ராத நிலைமை. உயிர்த்தல்‌ - பெருமூச்சு விடுதல்‌ : தமயந்தி 
நிலையை எண்ணுந்தோறும்‌ எண்ணுக்தோறும்‌ துன்பம்‌ பெருக 
கெஞ்சத்தை அலைப்ப அதைத்‌ தாங்கலாற்றுாமல்‌ நீண்ட மூச்சுக்‌ 
“கொள்ளுதல்‌, 
1 ஹன துலைக்‌ குருகின்‌ உயிர்த்தனர்‌” 
என்றார்‌ பிறரும்‌. தொழுதல்‌, இறைவனைவேண்டி, இவட்கு கலஞ்‌ 
செய்க? என வழிபடுதல்‌. சூழ்தல்‌, அவளைவிட்டு நீங்கிவர 
வொண்ணாத அன்பு நிலையில்‌ சுற்றிக்‌ கொண்டிருத்தல்‌. அழுவார்‌, 
விழுவார்‌ முதலியன இயல்பாக இறந்தகாலம்‌ எதிர்காலமாக 
வந்த கால வழுவமைதி. இவைகளை அழுதார்‌ தொழுதார்‌ முத 
லிய இறந்த காலமாகப்‌ பொருள்‌ கொள்க. கள்ளங்கவடற்ற 
உள்ளன்பை “வழுவாத காமநீர்‌ ஓதக்கடல்‌' என, உருவகமாக்கிக்‌ 
கூறினார்‌. நாம்‌ அச்சம்‌; அது நாமம்‌ என அம்‌ சாரியை பெற்று. 
வந்தது. இஃது இப்பொருட்டா தலை, 
2 *பேம்நாம்‌ உரும்‌என வரூஉம்‌ கிளவி 
ஆம்முறை மூன்றும்‌ அச்சப்‌ பொருள.” 
என்னும்‌ தொல்காப்பிய நூற்பாவால்‌ அறிக. இது வீமமன்னன்‌ 
வேற்படைக்கு அடையாக வந்து அவன்றன்‌ வெற்றிப்‌ பெரு 
மரிதத்தைச்‌ சுட்டிற்று. நகர்‌ - நகரம்‌. நகர்‌ - நகர்தல்‌ என்னும்‌ 
முதனிலைத்தொழிற்பெயாஈண்டுத்தொழிலாகுபெயராக வந்தது. 
நகர்ந்து செல்வது என்பது பொருள்‌. நகர்தலாவது, அங்கு 
வாழும்‌ மக்களும்‌ பல்வகை ஆடுமாடு முதலிய உயிர்களும்‌ 
போவதும்‌ வருவதுமாக இருக்கும்‌ செயல்‌. இவ்வாறே பல 
சொற்கள்‌ நம்‌ தமிழ்‌ மொழிக்கண்‌ இயைந்து அதன்‌ உண்மையைக்‌ 
_தாரணப்‌ பொருட்டாக. விளக்கி கிற்றலை அறியலாம்‌. கிலை 
1. சிலப்‌. ௪:௫௯. 2. தொல்‌. சொல்‌. உரியியல்‌ : ௪௯ 





| 


காண்டம்‌] மூலமும்‌.உரையும்‌ 475 


யென்பது நிற்றல்‌ என்னும்‌ தொழிற்‌ பெயர்‌, அது, வீடுகளில்‌ 
என்றும்‌ கின்றவண்ணமாக இருக்கும்‌ கதவை இணைக்கும்‌ வழி 
மரச்சட்டத்தை உணர்த்துதலறிக. உழவு-உழத்தல்‌, வருந்தல்‌. 
வருந்திச்‌ செய்யும்‌ தொழில்களிலெல்லாம்‌ மிக்க வருத்தந்தரும்‌ 
வேளாண்மைத்‌ தொழிலைக்‌ குறித்தது. **ஓரேர்‌ . உழவன்‌ 
போல” என்றார்‌ சங்கப்புலவர்‌. ' எனவே, இவ்வாறு பல சொற்‌ 
கள்‌ செந்தமிழ்‌ மொழிக்கண்‌ பரவிக்‌ கிடக்கின்‌ றன. அவைகளின்‌ 
காரணங்களை த்‌ துருவி ஆய்தல்‌ அறிஞர்‌ கடன்‌. எனவே, ஈண்டு 
மேலும்‌ விரித்திலம்‌. (௧௫௨) 


தமயந்தி, தந்தையைக்‌ கண்டதும்‌ அவன்‌ 
காலடியில்‌ வீழ்ந்தழுதல்‌ 
கூ௩௧. தந்தையைழன்‌ காண்டலுமே தாமரைக்கண்‌ நீர்சொரியச்‌ 
சிந்தை கலங்கித்‌ திகைத்தலமந்‌ --தேந்தாயான்‌ 
பட்டதே என்னப்போய்‌ வீழ்ந்தாள்‌ படைகேடுங்கண்‌ 
விட்டநீர்‌ மேலே விழ. 


(இ-ள்‌) (தமயந்தியானவள்‌) தந்தையை முன்‌ காண்‌ 
டலுமே- தன்‌ தந்தையாகிய வீமமன்னனைக்‌ கண்டவுடனே; 
தாமரைக்‌. கண்‌ நீர்‌ சொரிய-தாமரை மலர்‌ போன்ற கண்களி 
விருந்து கண்ணீர்‌ கொட்ட, சிந்தை கலங்கி திகைத்து அலமந்து- 
மனங்கலங்கி கெஞ்சறைபோக மயங்கி, எந்தாய்‌- என்‌ தந்தையே, 
யான்‌ பட்டதே என்னா - அடியேன்‌ பட்ட துன்பத்தைக்‌ கண்‌ 
உரோ என்று கூறி, படை நெடும்கண்‌ விட்டநீர்‌ மேலேவிழ 
போய்‌ வீழ்ந்தாள்‌-வாள்‌ போன்ற கூரிய நீண்ட கண்களிலிரும்து 
தோன்றிய கண்ணீர்ப்‌ பெருக்கானது அவன்மேல்‌ விழும்படி 
சென்று (அவனடிகளில்‌) விழுந்து அழுவாளாயினாள்‌. 


(௧ - து.) தன்‌ தந்தையை நேரிற்கண்ட தமயந்தி 
யானவள்‌, “ஐயாவோ! நான. பட்டபாட்டைக கண்டீர்‌ 
களோ? என்று கூறிக்கொண்டே சென்று . அவன்‌ கால 
களில்‌ வீழக்‌ கழமுகாள்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) தாமரைக்கண்‌ - தாமரை மலர்போன்‌ றகண்‌: 
உவமைத்தொகை; பண்பும்‌ குளிர்மையும்கவர்ச்சியும்மலர்ச்சியும்‌ 
பற்றிய உவமம்‌. தமயக்திக்குத்‌ தன்னைப்‌ பெற்று வளர்த்துப்‌ 
பெரும்‌ பேறாக்கிய தாதையை அன்புக்குரிய ஐயனைக்‌ கண்டதும்‌ 
மானங்‌ கலங்கிற்று; வருத்தம்‌ பெருகிற்று; கண்கள்‌ நீரைச்‌. 

1. குறுந்தொகை, ௧௩௧. அனு ல்க அ ட்‌ 


416 நளவெண்பா. [ கலிதோடர்‌ 


சொரிந்தன; அழுதாள்‌; அவன்‌ காலடிகளில்‌ வீழ்ந்து அலமரு 
வாளாயினாள்‌. *இதனை ஆசிரியர்‌ தந்தையை முன்‌... வீ ம்‌8 
தாள்‌ என்றார்‌. பட்டதே என்னப்‌ போய்‌ வீழ்ந்தாள்‌ என்ப 
இல்‌ ' அவலச்சுவை நிறைந்திருத்தலை  ஓர்க. படை- வேம்‌ 
படை - என்றலுமாம்‌. படை : படுதலையுடையது என்னும்‌ 
பொருளது. படுத்தலாவது: கொல்லல்‌. கொல்லுதல்‌ தொழிலை 
யுடைமையால்‌ பொதுவாக ஆயுதங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ 
பொருந்தும்‌ படை கொண்டார்‌ ,கெஞ்சம்போல்‌'* என்றார்‌ 
பிறரும்‌. (௧௫௩ ) 
தமயந்தியின்‌*தாயும்‌ தந்தையும்‌ வருந்துதல்‌ 
௩௩௨. செவ்வண்ண வாயாளும்‌ தேர்வேந்‌ தனும்மகளை 
அவ்வண்ணம்‌ கண்டக்கால்‌ ஆற்றுவரோ-மெய்வண்ணம்‌ 
ஓய்ந்துகா நீர்போய்‌ உலர்கின்ற தோத்ததமர்‌ 
நீந்தினார்‌ கண்ணீரின்‌ நின்று. 
(இ-ள்‌.) செவ்வண்ண வாயாளும்‌-செந்கிறமுள்ளவாயை 
“யுடைய வீமன்‌ மனையாளும்‌, தேர்வேந்தனும்‌-தேரூர்வோனாயெ 
வீமமன்னனும்‌, மகளை அவ்வண்ணம்‌ கண்டக்கால்‌ ஆற்றுவரோ- 
“தம்‌ புதல்வியாகிய தமயந்தியை அந்தக்‌ கோலத்தில்‌ பார்க்க 
நேரின்‌ மனந்‌ தாழுவரோ (தாழமாட்டாரன்றே, மெய்‌ வண்ணம்‌ 
ஓய்நீது- உடலின்‌ நிலை தளார்து, நா நீர்‌ போய்‌ உலர்கின்றது - 
நாவில்‌ நீர்ப்பசையற்று வறளுவதாயிற்று, ஓத்த தமர்‌-இவர்களை 
யொத்த அன்புமிக்க சுற்றத்தோர்களும்‌, கண்‌ நீரின்‌ நின்று நீந்தி 
னார்‌-கண்ணீர்‌ வெள்ளத்தில்‌ அமிழ்ந்து அதில்‌ மிதந்து கொண்‌ 
டிருந்தனர்‌, (அழுதவண்ணமாக இருந்து ஏக்கங்‌ கெரண்டனர்‌ 
என்றபடி.) 
(௧ - து.) தமயந்தியைக்‌ கண்ட அவள்‌ தாய்‌ தந்தையர்‌ 
- இருவரும்‌ வருத்ததீதால்‌ உடலோய்ந்து, நாவறண்டு நடுங்‌ 
கினா; அவள்‌ சுற்ற த தாரும்‌ கண்ணீர்‌ பெருக அழு தவண்ண 
மாக இருந்தார்கள்‌ என்பதாம்‌. ப்பம்‌ 
(வி- ரை.) செவ்வண்ண வாயாள்‌ - ஈண்டுத்‌ தமயந்தியின்‌ 
பெற்ற தாய்‌. தேர்‌ வேந்தன்‌ - தேரையுடைய வீமன்‌; தமயந்தி 
யின்‌ தந்தை; சேய்க்குத்‌.தந்தையினும்‌ தாயே முதன்மையானவள்‌. 
இதனானே மணிமொழிப்‌ பெருமான்‌ மங்கைநல்லார்க்கு காணமே 
௪ றந்ததெனக்‌ குறிப்பிட்டபோது, 
1. இருக்குதள்‌, உட. 


ப 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 417 


“தாயிற்‌ சிறந்தன்று நாண்தைய லார்க்கு”. 
என்றருளியதோடு ஆண்டவனை விளிக்கும்போ தும்‌. 
“அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே” 
என்‌ றருளியதும்‌, ஒளவை மூதாட்டியார்‌, 
“அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌” 
என்‌ றருளியதும்‌; 


“விளம்பிநாகனார்‌ என்னும்‌ புலவர்‌ பெருமான்‌, 
*சன்றாுளோ டென்ன கடவுளும்‌ இல்‌” 


என்று. புகல்வதும்‌, பிற ஆன்றோர்‌ கருத்துக்களுக்கும்‌ தாளை 
யையே மூதன்மையாகக்‌ மிகொள்ளுதல்‌ அறிஈ. இதனை நுனித்‌ 
இறிந்த ஆசிரியர்‌, “செவ்வண்ண வாயாள்‌” என்று தாயரையே 
முதலிற்‌ குறித்தா ரென உணர்க. “அவ்வண்ணம்‌” என்பது, 
அத்தன்மையுள்ள கோலம்‌. அகச்‌ கோலமென்ப தென்னை 
எனின்‌? “அற்ற துகிலும்‌ அறாதொழுகு கண்ணீரும்‌, உற்ற 
துயரும்‌ உடையாளாய்‌? (௩௦௭) இருக்கும்‌ துன்பகிலை. ௮ என்‌ 
னும்‌ சுட்டு பண்டறி சுட்டாக வந்தது. “ஆற்றுவரோ?” என்ப 
தில்‌ உள்ள ஓகாரம்‌, அவலங்‌ கலந்த எதிர்மறைப்‌ பொருளுடை 
யது. மெய்வண்ணம்‌ - உடலின்‌ அழகு. துன்பமிக்க காலத்தில்‌ 
உடல்‌ மெலிந்து தளர்தலும்‌ நாவின்‌ நீர்‌ வறளலும்‌ இயற்கை 
யன்புடையார்க்கு நிகழும்‌ செயலாதவின்‌, *மெய்வண்ணம்‌. ...... 
கின்று” என்றார்‌. (௧௫௪) 
.. தமயத்தியின்‌ தாய்‌, தமயந்தியை நோக்கி வினவி:அழுதல்‌ 
௩௩. பனியிருளில்‌ பாழ்மண்ட பத்திலே உன்னை 
நினையாது நீத்தகன்ற போது- தனியேரின்‌ 
றென்னினைத்தாய்‌ என்செய்தரய்‌ என்றுப்‌ புல்ம்பினன்‌ 
போன்னினைத்தாய்‌ நோக்கிப்‌ புலர்ந்து. 
(இ-ள்‌) தாய்‌ - தமயநீ தின்‌ தாயானவள்‌, .பொன்னினை 
கோக்‌ கி - திருமகள்‌ போன்ற தமயந்தியைப்‌ பார்த்து, பனி இரு 
ளில்‌ பாழ்‌ மண்டபத்தில்‌ -யாரும்‌, அஞ்சி நடுங்குகின்‌ ந இரவுப்‌ 


பொழுதில்‌ பாழ்பட்ட மண்டபத்தினிடத்தே, உன்னை கினையாது 
மீத்து அகன்ற போ. - (உன்‌ கணவன்‌ ) உன்னைப்பற்றிப்‌ (பெண்‌ 


ரன பகா ர பரன்‌ இ ரு ஜட் கடன, 
8. கொன்றைவேந்தன்‌, ௧. 4. நான்மணிக்கடிகை, இச. 


இ. க 


419. ... ப தளவெண்பா... [| கலிதோடர்‌ 


ணென்றோ மனையர்‌ மினென்றோ) கருதாது! (இ.ரக்கமின்‌ றி) 
விட்டுச்‌ சென்ற. நேரத்தில்‌ தனியே நின்று என்‌ நினைத்தாய்‌, 
என்‌ செய்தாய்‌” ஏன்னா புலர்ந்து புலம்பினாள்‌ - நீ தன்னந்‌ தனி 
யாக நின்றுகொண்டு எவ்வாறான எண்ணங்‌ கொண்டாயோ 
என்னென்ன கூறிக்கொண்டு தவித்தாயோ என்று : சொல்வி: 
வாட்டமுற்றுக்‌ (கண்ணீர்விட்டு) அழுதாள்‌. ழ்‌ 


(க-து. தமயந்தியின்‌ தாய்‌, தமயந்தியைப்‌ பார்த்து 
ஏன்‌ அரிய மகளே! உன்னை உன்‌: கணவன்‌ அனாச.க ககம்‌ 
இருட்டிலே குன்னந்‌. கனியே. விட்டுச்‌. சென்றபோது டீ 
என்ன... நினைத்தாயோ? என்ன செய்தாயோ?” எண்று 
கூறிப்‌ புலம்பிக்‌ கண்ணீர்‌ விட்டு அழுதாள்‌ என்ப காம்‌. 


(வி -ரை).. .பனி- நடுக்கம்‌. அஃதாவது அச்சம்‌; அல்லது 
இரவுக்காலத்தில்‌. பனி பெய்வது இயற்கை; வெளிச்‌ சென்றால்‌ 
கை கால்கள்‌ நடுங்கும்‌ படி குளிர்‌ மிகுதியாக இருக்கும்‌; அதனால்‌ 
பனிநீர்‌ பெய்கின்ற இருள்‌. என்றலுமாம்‌, “உன்னை நினையாது” 
என்றமையால்‌. . கணவன்‌. என்ற சொல்லை இசை யெச்சமாக 
வருவித்துப்‌ யொருள்‌ கூறப்‌ பெற்றது. “என்‌ செய்தாய்‌, என்‌ 
கினைத்தாய்‌”. என்பன, தாய்மை. உள்ளத்‌ துடிப்பை உணர்த்து 
இன்றன: என்னை ? ப த ல்ல 28 க 

--. கஷிபிற்றவட்கே கெரியுமந்த வருத்தம்‌ பிள்ளை! ஸப 


பெருமலடி யறிவாளோ!” 00) 


என்ற தாயுமான: அடிகளார்‌. செம்மொழிக்கேற்ப: “முந்தித்‌ தவங்‌ 
கடந்து முந்நூறுநாட்‌ சுமந்து? பெற்ற தாயாகலான்‌. அத்‌ 
தாய்மையின்‌ உள்ளம்‌ தன்‌; மகளைக்‌. காண்டொறும்‌ காண்டொறுல்‌ 
கரைந்து துன்பம்‌; அலை அலையாய்‌ வந்து வந்து, தன்‌: மனத்தை 
நெதழ்ப்ப வருந்‌ தம்‌ கிலையைச்‌ சுட்டுகின்றது. தாய்மை உள்ளம்‌ 
பெரிது; உயரியது? சிறந்த து; அவ்வன்பு கட்டற்ற ஒன்று. இவ்‌ 
வுள்ளப்பாங்கை' அழுது அழுது கொழுது தொழுது ஆண்டவன்‌ 
இணையடி பற்றிய மணிமொழிப்‌ பெருந்தகையார்‌, , ஆண்டவன்‌ 
யேரிரக்கப்‌ பண்பினை யும்‌, அவன்‌ தமக்கு அருள்‌ சுரந்து பெருக்‌ 
துறையிடத்துப்‌. பெருஞ்சீர்க்‌ குருக்ச மரநீழலில்‌ ஆட்கொண்டு 
இத்தமலம்‌ அறுவித்துச்‌ சிவமாகி சிறப்பையும்‌ வியர்து பாராட்‌ 
டித்‌, திருவாசகமென்னும்‌, ஒருவாசக மறையில்‌: குறிக்குங்கால்‌ 
பிற உலகிலுள்ள எப்பொருளையும்‌ உவமை காணாராய்‌' இத்தாய்‌ 
மைப்‌. பண்‌ பினையே, டட 0 OS TNE i இத ட்ட 

பல்ல 7, தாயுமானவர்‌ பாடல்‌, அதம கட கல? 





௯ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ் 419 


* பூரல்நினைம்‌ தூட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ 
பரிந்துகீ பாவியே னுடைய 
ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக * 
உலப்பிலா ஆனந்தம்‌ ஆய 
தேனினைச்‌ சொரிந்து புறம்புறம்‌ 'திறிந்த -- 
செல்வமே” 


என்று இறைவன்‌ பேரருட்‌ பெருக்கிற்கு 9 தாய்மையின்‌ 
அட்டியுரைத்‌ தருளியதும்‌ காண்க. தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்‌ 
போக்குத்‌ துறையில்‌ தலைவிதன்‌ மென்மைத்‌ : தன்மையை 
நினைந்து வருந்திய நற்றாயின்‌ ர டடம க்ட்‌, பஜ்வா ர்க்க 
கத்‌ தோன்ற, 
“*பூவையுண்‌ டோபுனக்‌ கள்ளையுண்‌ 
டோவெண்‌. பு.தியமண ழ்‌... 
பாவையுண்‌ டோபெற்ற பாவீயுண்‌ 
டோகுன்று பார்த்தழைக்கும்‌ 
தேவையுண்‌ டோகற்ற சிற்றிலுண்‌ 
டோமந்றென்‌ சுற்றமுண்மோ” 
யாவையுண்‌ டோமக ளேசொல்லு 
நீயவ்‌ வருஞ்சுரத்தே” 
என்னும்‌ அம்பிகாப திகோவையில்‌ கூறும்‌ தாயன்பும்‌ பாரனைத்‌ 
அதும்‌ பொய்யெனத்‌ துறந்த பட்டினத்தடிகள்‌, தம்‌ அளவற்ற 
செல்வத்தின்பால்‌ வெறுப்புண்டாகி உடைகோவணமாக உறங்‌ 
கப்‌ புறந்திண்ணை பாகக்கொண்டு திருவோடு கையில்‌ ஏந்தி மெய்‌ 


யுணர்வுச்‌ செல்வராய்‌ விளங்கியகாலைத்‌ தமக்கு மெய்யுணர்வு 
ஆண்டவன்‌ கூட்டியதை, 


கக்கிக்‌ ஃமெய்யருளாம்‌ 
தாயுடன்‌ சென்றுபின்‌ தரதையைக்‌ கூடிப்பின்‌ தாயைமதர்‌ 
தேயும தேநிட்டை என்றான்‌ எழிற்கச்சி ஏகம்பனே.” 
என வரும்‌ பாடலில்‌, இறைவன்‌ திருவருட்டி றத்தை “மெய்யரு 
ளாம்‌ தாய்‌” என்று தாய்மைப்‌ பண்பின்‌ சிறப்புத்தோன்ற உரைத்‌ 
தருள்வ தும்‌, 
1. திருவாசகம்‌, பிடித்த; ௯. 
2. அம்பிகாப இகோவை, ௩௨௬௨. 
3. பட்டினத்தார்‌; இருவேகம்பஅச, _.... 





490 நளவெண்பா 
இருவள்ளுவப்‌ பெருமான்‌, 


*அருளென்னும்‌ அன்பீன்‌ குழவி பொருளென்னும்‌ 
செல்வச்‌ செவிலியால்‌ உண்டு” 


என்பதில்‌, ஓர றிவுயிர்களான மரஞ்‌ செடி கொடிகள்‌ முதல்‌ 

ஆறறிவினரான மக்கள்வரை வேற்றுமையின்‌ றிக்‌, கொள்ளும்‌ 
பேன்டின்‌ - பேரிரக்கப்‌ பண்பினுக்கு ஒருதலைச்‌ சார்பாக எழும்‌ 
அன்பையே தாயாகக்கொண்டு அதனினின்றும்‌ னை த்தெழுந்த 
பேரன்பைச்‌: சேய்‌ (அதன்‌ குழந்தை) ஆக  உரைத்தருளியதும்‌ 
கினைவு கூரற்பாலன. எனவே, இத்‌ தாய்மை உள்ளமே இங்கே 
தமயந்தியை நோக்கி நோக்கி “என்‌ நினைத்தாய்‌” என்று. கூறி 
வருட்துவதைக்‌ குறித்தார்‌. பொன்‌: உவமை ஆகுபெயர்‌. பொன்‌ 
போன்ற உயர்வாகக்‌ கொள்ளத்தக்காள்‌, அன்றித்‌ திருமகள்‌ 
போன்ற அழகுடையாள்‌ பொன்போன்ற ஓளி பொருந்திய 
மேனியுடையாள்‌ என்று பல பொருள்‌ கட பட கின்றது 
இச்சொல்‌. (௧௫௫) 


கலிதோடர்‌ காண்டம்‌ முற்றும்‌. 


இருக்கு தள்‌, ௭௫௭. 


௩...  கலிநீங்கு காண்டம்‌ 


திருமால்‌ காப்பு - 
௩௩௪. மூலப்‌ ப்ழமறைக்கு முன்னேயும்‌ காணலாம்‌ 
காலிக்குப்‌ பின்னேயும்‌ காணலாம்‌-மால்யானை 
முந்தருளும்‌ வேத முதலே என அழைப்ப 
வந்தருளும்‌ செந்தா மரை. 


(இஃள்‌.) மால்யானை-கசேந்திரன்‌ என்னும்‌ பெரிய யானை 
யானது, முந்து அருளும்‌ வேத முதலே என அழைப்ப - (அடி 
யார்கள்‌ வேண்டும்‌) முன்பே அவர்கட்குத்‌ திருவருள்‌ செய்இன்‌ று 
மறைக்கு முதற்காரணமானவனே! என்று கூப்பிட்டபோத, 
வந்து அருளும்‌ செம்‌ தாமரை - ஏரிக்‌ கரையில்‌. நடந்து வந்து 
கின்ற சிவந்த தாமரை மலர்போன்ற ( திருமாலின்‌) திருவடிகளை, 
மூலம்‌ பழமறைக்கு முன்னேயும்‌ காணல்‌ ஆம்‌- முதல்‌ நாலாகிய 
வேதத்துக்கு முன்வரிசையிலும்‌ பார்க்கலாம்‌. காலிக்கு பின்‌ 
னேயும்‌ காணல்‌ ஆம்‌ - ஆனிரைகளுக்குப்‌ பின்‌ வரிசையிலும்‌ 
பார்க்கலாம்‌. (எனவே அத்தகைய திருவடிகளை வணங்குவோ 
மாக.) 


(௧ - து.) கசேந்திரனென்னும்‌ பெரிய யானைக்கு 
வந்து அருள்‌ செய்த திருமாலின்‌ இருவடிகளை வேதங்‌ 
களின்‌ முன்வரிசையிலும்‌ பார்க்கலாம்‌. பசுக்கூட்டவ்‌ 
களின்‌ பினவரிசையிலும்‌ பார்க்கலாம்‌. எனவே, அத்திரு 
வடிகளை நாம்‌ வணங்குவோமாக என்ப தாம்‌. 


(வி-ரை.): மூலம்‌-முதன்மை, அஃதாவது: கல்‌ தோன்றாக்‌ 
காலத்திற்கும்‌ முற்பட்ட சாலம்‌; மிகமிக முற்பட்ட காலம்‌ 
என்பது இதன்‌ திரண்ட பொருள்‌. மூலப்‌ பழைமை: ஒருபொருட்‌ 
பன்மொழி. மறை களின்‌ முடிபு, இறைவன்‌ அளவற்ற ஆற்றல்‌ 
களை எடுத்துப்‌ பன்னியுரைப்ப து. இறைவன்‌ பிறப்பிறப்பற்ற 
வன்‌; திணைபால்‌ கடந்த செம்பொருள்‌; அதைப்பற்றி உரைத்து 
உரைத்து அவன்‌ ஆற்றல்‌ முழுமையும்‌ விளக்கமுடியாமல்‌ கித்‌ 
பதே வேதத்தின்‌ இறுதி நிலையாக உண்மை, பல்வகை நூல்க 
ளால்‌ அறியலாம்‌. அம்மறையில்‌ எங்கே எடுத்தாலும்‌ முகன்மை 
யாகக்‌ கூறுவது ஞான காண்டம்‌; கரும காண்டம்‌ என்ற இரண்டி 


422 நளவெண்பா [கலிநீங்கு 


ஆம்‌ இறைவனையே ஆகலான்‌, “சூலப்‌ பழமறைக்கு முன்னேயும்‌ 
காணலாம்‌” என்றார்‌. 
* அல்லை ஈதல்லை ஈ தென முறைகளும்‌! அன்மைச்‌ 
சொல்லினால்‌ துதித்‌ இளைக்கும்‌இச்‌ சுந்தரன்‌” 
என்றார்‌ பரஞ்சோதி முனிவர்‌ இருவிளையாடலில்‌. இருவடிகளை 
அகக்கண்ணால்‌ அறிவு முறையில்‌ காண முற்பட்டால்‌ ப்ழமறை 
யில்‌. முதலிடமாக நிற்கின்றது. .. கண்ணன்‌. அவதாரமாகத்‌ 
திருமால்‌ இம்‌ மண்ணுலதிற்‌ பிறந்தகாலத்தில்‌ ஆயர்பாடியில்‌ 
இடையர்‌. குலத்தாரின்‌ பசுகிரைகளை மேய்த்கயோது அங்கே 
அக்கிரை மேய்ப்பதற்குப்‌ . பின்தொடர்ந்தே .. சென்றானாகலான்‌, 
அவைகளின்‌ பின்னணியில்‌ அவன்‌ திருவடி தொடர்ந்துபோய்‌ 
கின்றது. அவ்வடிகளை அப்பசுக்‌ : கூட்டங்களின்‌ “பின்பு றத்தே 
காண்டல்‌: கூடுமென்பாராய்‌ “காலிக்குப்‌ பின்னேயும்‌ காணலாம்‌” 
என்றார்‌: -காலிஃபசுகிரை* “கன்று காலிகள்‌” என்பது: உலக 
வழக்கு... மால்‌ - பெருமை, யானை. 2: கசேந்திரன்‌ என்னும்‌. 
பெயருடையா யானை. ஒருக்கால்‌: நீர்‌: - அருந்த: 'இவ்வியானை 
கிருள்ள ஏரி ஒன்றில்‌ இறங்கியபோது ஒரு முதலை அதன்‌ காலைம்‌ 
 மிமித்திமுத்துக்கொண்டு நீருள்‌ செல்ல, அப்போது அதினின்றும்‌ 
தப்பிப்‌ பிழைத்தற்கு: வழி தோன்றாமல்‌ திகைத்துப்‌ : பின்னர்‌ 
ஓருணர்வுதோன்‌ ற, மூலப்‌ பொருளாக உள்ளவன்‌ ஓருவன்‌: உள 
னன்றோ!- அவனே, உலகை, உலகசூயிர்களைக்‌ காப்பவன்‌, அவன்‌ 
“உலகம்‌ யாவையும்‌ தாம்‌ உள .ஆக்கலும்‌,)கிலைபெறுத்தலும்‌ நீக்க 
ம்‌ ஆகிய அலகிலா விளையாட்டுடை யவன்‌” என்பதை உணர்ந்து 
ஆதி மூலமே” என அலறி அவனை வழுத்த, அவன்‌ இரக்கள்‌ 
கொண்டு ஓடிவந்து. முதலையைத்‌ . துமித்து யானையைக்‌ காத்‌ 
தருளினான்‌ என்பது, புராணங்கள்‌ கூறும்‌ வரலாறு, அதை உட்‌ 
காண்டே ஈண்டு *முந்தருளும்‌ வேத முதலே... செந்தாமரை” 
என்று குறிப்பிட்டார்‌. இதனால்‌ இறைவனை அன்போடு-கினைப்‌ 
பவர்க்கு அவர்‌ நினைத்த வடிவோடு இறைவன்‌ வந்து அருள்‌ 
எறம்தருளுவன்‌ .- என்பதும்‌ . அவர்‌ - எண்ணீய எண்ணியாங்கு 
மூற்றுவீப்பன்‌ என்பதும்‌. அறியக்‌. கிடக்இன்ற து. - “மலர்மிசை 
 எகினான்‌? என்னும்‌ திருக்குறள்‌ அடிக்குப்‌ பரிமேலழகர்‌, - 2 அவர்‌ 
கினைக்த வடிவோடு வீரைந்து சேறலின்‌, என்று பொருளுரைத்த. 
தும்‌, சிவஞான சித்தியாரில்‌; தபம்‌ 
ல மாதொரு தெய்வங்‌ கொண்டீர்‌ அத்தெய்வம்‌ ஆகி ஆங்கே 
“....  மர்தொரு பாகனார்தாம்‌ வருவர்‌.” த்க்‌ ௧௮ 





லீ ப இருவிளையாடல்‌: ௧.௧. 1... 2... இருக்குறள்‌, க, உரை, 
அருகில சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌, ஊடும்‌ 0, 





கோண்டீம்‌] மூல்மும்‌ உரையும்‌ ட 493 


என்‌, அருண தி சிவாச்சாரிய அடிகளார்‌ அருளிய்தும்‌ காண்க. 
மலர்களில்‌ சிறந்தது, தாமரை மலர்‌. “அதனால்‌ “அதனைப்‌ “பூ 
'வெளப்ப்டுவது பொறிவாழ்‌! பூவே” என்‌ ரூர்‌ சிவப்பிரகாச அழுக 
னாரும்‌, எனவே, 'எச்சமயத்தோராமிலும்‌ அசசரரித்தவர்க்கு 
அவன்‌ வந்து அருள்‌ -சர்ப்பன்‌ என்பது "தெளிவா கின்‌ றது. 
அவன்‌ றன்‌ திருவடிகளைச்‌ செர்தூம்ரை' யென்றார்‌” ' தாமரையில்‌ 
வெண்மை செம்பையென இருவகை உண்டு. அவற்றுள்‌, வெண்‌ . 
டாமரை வெண்ணிறமன்றிப்‌ பிற வேறு கிறமின்மையான்‌ செக்‌ 
தாமரை அதனின்‌ நிறத்தானும்‌, வெண்‌ தாமரை மலரினும்‌ 
பார்த்தற்கு அழகுடைத்தாக இருத்தலானும்‌ இறைவன்‌ திருவடி. 
கட்கு அஃது உவமையாகக்‌ கொண்டுரைத்தார்‌' தாமரையென்‌ . 
னும்‌ முதற்பொருளின்‌. பெயர்‌, அகன்‌  சனையாகிய மலருக்காய்‌, 


ப 


தாள்களுக்காதலால்‌ இருமடியாகுபெயர்‌.... ப பவ (௧) 


Wh 01930 


வவ வரப்பட்ட சிவபெருமான்‌ வணக்கம்‌ ப்‌ படட 
௩௩௫.“ போதவார்‌ நீறணிர்து பொய்யாத ஐக்தேழுத்தை 
00 ஓகிவார்‌ உள்ளம்‌ என உரைப்பார்‌. சீதியார்‌. 
& யேம்மான்‌' அமரர்‌*யெருமான்‌ 





ருமான்கை ௨௨ 


la) 
1 


ட அம்மான்றின்‌ ஸடும்‌ அரங்கு... 


41 4 








(இன்‌) நீ.தி.ஆர்‌. பெம்மான்‌ அமரர்‌. பெருமான்‌ -- நெறி 
முறைகள்‌ யாவும்‌. நிறைக்க. பெருமையுடை யவனும்‌ தேவர்கட்கு . 
“முதல்வனும்‌, ஒரு மான்‌, கை அம்மான்‌ இடக்கையில்‌ மானினை 
“யே திய அழகினை. யுடையவனுமாயெ,.. வெயெருமான்‌, கின்று 
ஆடும்‌ அரங்கு-வீற்றிருக்து. இருகடம்‌ புரிகின்‌ ஐ. பொன்னம்பலம்‌ 
பேன்‌ உத, போஅவார்‌ நீறு, அணிந்து எந்த. கேரத்தும்‌ ... நீள 
மோகத்‌ திருநீற்றினை ( கெற்றியினும்‌ மார்பினும்‌ தோளினும்‌ ) பூசிக்‌ 
"கொண்டு, பெர்ய்யாத ஐந்து... எழுத்தை - உண்மையுள்ள. திரு 
வைந்கெழுத்தை, ஓதுவார்‌ உள்ளம்‌ என உரைப்பர்‌ - (தவறாமல்‌ 
சொல்லுகின்ற) அன்பரின்‌ மனம்‌ என்றே (பெரியோர்‌) கூறு 
வார்கள்‌. (அச அவைக்‌ குரியவனை வணங்குவோம்‌.) 






படக - தடி... செபெருமாண்‌. நின்று. ஆகென்ற. பெரு 

“னம்பலம்‌ போன்றது, கான்‌ கானும்‌  இருநீ றணிக்‌.து | அவன்‌ 

“தன்‌ இருவைக்‌ கெழு, கதைத்‌ தவராமல்‌ சொல்லுகின்‌ ற: அன்‌ 
பர்களின்‌ உளளமேயென்று. பெரியோர்கள்‌... கூறுவார்கள்‌ 


ஆதி நளவெண்பா . [கலிநீங்கு 


(வி- ரை.) போது பொழுது என்பதன்‌ விகாரம்‌. அது, 
மக்கள்‌ யாவரும்‌ துயில்‌ நீங்கி யெழுந்து நீராடிக்‌ காலைக்கடன்‌ 
முடித்து ஆண்டவனை மன மொழி மெய்களால்‌ நினைத்தலும்‌ 
வாழ்த்தலும்‌ வணங்கலும்‌ ஆகிய வைகறைப்‌ பொழுது. எப்‌ 
போதும்‌ நினைக்க வேண்டும்‌ ஆண்டவனை. என்பதற்காகவே 
பொதுச்சொல்லாகப்‌ போது” என்றார்‌. . 


“கின்றும்‌ இருந்தும்‌ கடந்தும்‌ கின நெஞ்சே 
என்றும்‌ சிவன்தாள்‌ இணை.” 
எனவும்‌, 
““இநக்கு நெக்கு உருகி உருகி 
நின்றும்‌ இருந்தும்‌ கடந்தும்‌ எழுந்தும்‌ 
நக்கும்‌ அழுதும்‌ தொழுதும்‌ வாழ்த்தி 
எனவும்‌ கூறுவர்‌ பெரியோர்‌. அந்த முறையில்‌ சைவ நன்‌ 
னெறிக்கு வெளி அடையாளமாகக்‌ கொள்ளப்படுவது, தரு 
நீறும்‌ உருத்திராக்க மும்‌. உள்ளடையாளமாக அமைவது இரு 
வைந்தெழுத்து. இங்கே இருநீற்றையும்‌ இருவைந்தெழுத்தையும்‌ 
உரைத்தார்‌.  திருநிறணிவதன்‌ உண்மை உயர்ந்த கருத்தான்‌ 
அமைந்தது. அதுவும்‌ வெண்ணிற நீறே அணிதல்‌ வேண்டு 
மென்பது. கிறங்களிலெல்லாம்‌ உயர்ந்தது வெண்மை நிறமே. 
இதனானே ஒளவை மூதாட்டியாரும்‌ 2*வெள்ளைக்‌ இல்லை கள்ளச்‌ 
சிந்தை” என்றருள்வாராயினார்‌. அழுக்காறு அவா வெகுளி 
கடுஞ்சொல்‌ முதலியன நீங்கி ஓரறிவுயிர்களிடத்தும்‌ இரக்க 
மூள்ளவராக இருக்கன்றேம்‌? எவ்வுயிரும்‌ ஆண்டவன்‌ 
படைப்பே! உயிர்கள்‌ உறையும்‌ உடலெல்லாம்‌ இறைவன்‌ 
கோயில்‌ எனக்‌ கொள்ளும்‌ தன்மையுடையான்‌? எனவே, அத்‌ 
தகைக்‌ கொள்கையுடைய இறைக்கு அடியேம்‌ எனக்கொண்டு 
ஒழுகும்‌ நெறிக்கு வெளி அடையாளமே, திந்நீறணிதல்‌.. அன்றி 
யும்‌ எத்துணைக்‌ காலம்‌ கோய்‌ கொடி இன்றிச்‌ செல்வத்திற்‌ 
இறந்து வாழினும்‌ இறப்பு வருவது தவறாது; உண்மை. 
““முடிசார்ந்த மன்னரும்‌ மற்றுமுள்‌-ளோரும்‌ முடி. விலொரு 
பிடிசாம்ப ராய்வெடந்து மண்ணாவதும்‌ கண்டு.” 
என்‌ றருளினார்‌ பாரனைத்தும்‌ பொய்யெனவே கண்டுணர்ந்து 
“துறந்த பட்டினத்தடிகளாரும்‌. எனவே உடலின்‌ தன்மையை 
வெந்து நீறாகும்‌ நிலையை உடல்‌ முதலியன கிலையாமையைகினைப்‌ 
“முட்டி ஈல்ல வழியில்‌ மனஞ்‌ செல்வதற்கு நினைவுக்‌ குறியாகக்‌ 
்‌ 1. திருவாசகம்‌, புணர்ச்சிப்பத்து: ௮. 
2. கொன்றைவேந்தன்‌: 3. பட்டினத்தார்‌ பாடல்‌: ௬௮. 








காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ கீ்‌ 


கொண்டதே வெண்ணீழென்பதுமாம்‌, பின்னும்‌ இதுகுறித்து 
மருத்துவ முறைப்படி நோக்கினாலும்‌ நீராடியவுடன்‌ திருநீ றணிம்‌ 
தால்‌. நீரினால்‌ ஏற்படும்‌. நீர்ப்புணர்ப்பு முதலியவற்றை அணுக 
விடாது தடுப்பதுடன்‌, கெட்ட சொறி முதலியன வாராது 
காக்கும்‌ மருந்துமாம்‌. இவ்வளவு கொள்கையும்‌ இன்னும்‌ பல்‌ 
வகை நலனுஞ்‌ சான்றதே திருநீற்றின்‌ மேன்மையாகும்‌. இதை 
இக்கால அறிஞ்ரும்‌ பிறரும்‌ அறியாது மயங்கி, மணப்பொடியாக 
மேல்‌ நாட்டிலிருந்து வரும்‌ வெண்பொடியை முகத்தினும்‌ உடலி 
னும்‌, அப்பிக்‌ கொண்டு தம்‌ முகப்‌ பொலிவையும்‌ உடற்செம்மை 
யையும்‌ கெடுப்பர்‌; என்னே உலக அறியாமை! மணம்‌ வேண்டு 
மேல்‌ இரந்நீற்றினும்‌ ஊட்டி அணியலாமன்றோ? இஃதோர்‌ சமயக்‌ 
குறியாகக்‌ கொள்ளப்பெறினும்‌ அதனால்‌. வரும்‌ நலம்‌ பெரிது; 
யாவர்க்கும்‌ வேண்டற்பால தென்க. 


எனவே, இத்தகைய திருநீறணிவார்‌ உள்ளம்‌, பண்பட்ட 
உள்ளம்‌; அது பளிங்குபோல்‌ களங்கமற்று மிளிரும்‌? களங்க 
மற தூய உள்ளத்தில்‌ சிவ பெருமான்‌ உறைவான்‌ மனமெனும்‌ 
புனத்தை வறும்‌ பாழாக்காது இறைவனையே எக்காலும்‌ நினைந்து 
கொண்டிருக்கும்‌ தன்மைய, இச்சீரியார்‌ மனம்‌ களங்கமில்லாத 
தாகலான்‌; அவ்வுள்ள த்தில்‌ இறைவன்‌ என்றும்‌ கின்‌ றருளுவன்‌ . 
நீதிஆர்பெம்மான்‌ என்பது, நீதிநெறி என்பன எல்லாம்‌ 
சிற்றறிவும்‌ சிறு தொழிலும்‌ உடைய ஆன்மாக்கள்‌ அறியா 
வன்றே; அவன்‌ உணர்த்தவே அறியுமன்றோே? அவனிடத்‌ 
இருந்தே யாவுந்தோன்றின என்பாராய்‌. இதைக்‌ .கிளந்கெடுத்‌ 
அரைத்தார்‌. . அமரர்‌ - அமர்ந்திருப்பவர்‌, அஃதாவது எக்காலத்‌ 
தும்‌ இறவாது வாழ்பவர்‌. அவர்கட்கெல்லாம்‌ தலைவன்‌ என்பது 
தான்‌ இறவாது உலகைக்‌. காத்தும்‌ படைத்தும்‌ கரந்தும்‌ 
விளையாடும்‌. அவன்‌ றன்‌ முழுமுதல்‌ தன்மை. இதனை, 


4 நூறு கோடி பிரமர்கள்‌ நொந்தினார்‌ 
ஆறு கோடிகா ராயணர்‌ அங்ஙனே 
ஏறு கங்கை மணல்‌ எண்ணில்‌ இக்திரர்‌ 
ஈறில்‌ லாதவன்‌ ஈசன்‌ ஒருவனே? 

எனவும்‌, 


3: எண்ணுடை மூவர்‌ இராக்கதர்கள்‌ எரிபிழைத்‌ துக்‌ 
- கண்ணுதல்‌ எந்தை கடைத்தலையில்‌ கின்றதற்பின்‌ 
எண்ணிலி இந்திரர்‌ எத்தனையோ பிரமர்களும்‌ 
மண்‌ மிசை மால்பலர்‌ மாண்டனர்காண்‌” 
எனவும்‌ வரும்‌ பெரியார்‌ தருமொழிகளானும்‌ உணர்க. 


1. திருநாவுக்‌. தேவா: ௨௧௫: ௩. 8. திருவாசகம்‌, திருத்தோ. 


496 "நள்‌ வெண்பா" [கலிரீங்கு 


மானைக்‌ கைக்கொண்ட தைப்‌ புராணம்‌ “வறு கதையாகக்‌ 
வறுவலும்‌ எவ்வுயிரையும்‌ தாங்குனெற சிலையைக்‌ குறித்தற்கே 
மானைக்‌ கையிற்கொண்டிருப்பதாக இறைவன்‌. கைப்பகு தியைக்‌ 
குறித்தனர்‌. எனக்கொள்க. அரங்கு - சபை: அவை: பொன்‌ 
அம்பலம்‌ : “பொன்‌ போன்ற ஒளிவிட்டெறிக்கின்‌ ற பேரொளி 
யிடம்‌, “இறைவன்‌ பேரொளிப்‌  பிழம்பாகவே' இருக்ன்றா 
னென்பதற்கு' ஒளிவட்டம்‌ குறிக்கப்பட்டது ' அக்குறிப்பிட்மே. 
இங்கே அரங்கு எனப்பட்ட்தென்க. இத்தகைய இழையை, 
இங்குக்‌ குறிகள்‌ அமைத்துக்‌ கொள்ளினும்‌ குறிகுணங்‌ கடந்த 
ஒன்றை “மூன்னப்‌ பழமைக்கும்‌ முன்னைப்‌ பழம்பொருளைப்‌ 
பின்னப்‌ “புதுமைக்கும்‌ பேர்த்‌ தும்‌' அப்பெற்றியனாய்‌ இருக்கும்‌ 
பெருமானை வணங்குவோம்‌ என்று: குறிப்பாற்‌ பெறவைத்தார்‌ 
ஆசிரியர்‌ என்க. இறைவன்‌ இயல்பைக்‌” கச்சியப்பசிவா 
சாரியரும்‌, 


ஊரி. லான்குணம்‌ குறியிலான்‌ லவ்வை ண்பு உரைக்கும்‌ 
- பரி. லான்‌ ஒரு முன்‌ இலான்‌ பீன்‌ இலான்‌ பிறிதோர்‌ 1 6௩ 
சாரி. லான்வரல்‌ பேரீக்கலான்‌ மேல்‌ இலான்‌: தனக்கு: ல ஹ்ய 
கேரி. லான்‌ உயிர்க்‌ கடவுளாய்‌ என்னுளே. ணை ப்‌ 9 


என அருளியதும்‌ ஓப்ப நோக்குக. 


இவ்வாசிரியர்‌ இந்நூல்‌ வவிச்கத்இலூம்‌ பின்‌ கட்டி 

காண்ட்த்திலும்‌ இக்காண்டத்திலும்‌ திருமாலுக்கும்‌ சவபெருமா 
னுக்கும்‌ வணக்கங்‌' கூறுதலால்‌, இவர்‌ வைணவ நெறியோ சைவ 
கெறியோ எதையும்‌ வேறு வேறாகக்‌ கொள்ளாது; எல்லாச்‌ சமய 
மூம்‌ உண்மையை” உரைப்பன்வே என்னும்‌ பொதுக்‌ கொள்கை 
யுடையவர்‌ என உணர்க. அதனால்‌ இவர்‌ சமயக்‌ கணக்கரல்லர்‌ 
எனவும்‌ ஓ நதலையாகக்கொண்டு, சமரச மனகிலையுடையா 
ரெனவும்‌ கொள்க... ஆனால்‌: திருமால்‌. வணக்கத்தை, முன்‌ வைத்‌ 
துரைத்தலால்‌, திரும்பல்‌ ன்ப எனக்‌. கொள்ளச்‌ 
கிடக்கின்றது. ௨. ணே ்‌ பர (௨) 
்‌ தமயந்தியைப்‌ ரிந்து னல நளன்‌ செய்தி ர 
௩௩. ஃ.. மன்னா. உனக்கபயம்‌ என்னா, வனத்தீயில்‌... 

பன்னாக்‌ வேந்தன்‌ பதைத்துருகிச்‌--சொன்ன 

மோழிவழியே. சென்றான்‌ முரட்கலியின்‌ வஞ்சப்‌ 

பழிவழியே:செல்கின்றான்‌ யார்த்து. :. 000 பணை 


மீட கந்தபுராணம்‌, மாயைப்‌ட கட உ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 427 


(இ-ள்‌ முரண்‌ கலியின்‌ வஞ்ச யிழி வழியே , செல்கின்‌ 
முன்‌ - தன்னோடு... மாறுபட்ட கலிமகனுடைய வஞ்சனையா கிய 
திய வழியிற்‌ செல்கின்‌ றவனாயெ நளன்‌, வனத்தியில்‌ பல்‌ நாக்‌ 
வேந்தன்‌ பதைத்துஉரு8)ஃ கரட்டுத்தியில்‌ ஓரு: பெரும்‌ பாம்பு 
அகப்பட்டுக்கொண்டு: துடித்து. மனம்‌: வாழு. மன்னா. உனக்கு 
அபயம்‌ என்னா - வேந்தே! அடியேன்‌ உனக்கு அடைக்கலம்‌ 
என்று, சொன்ன மொழிவழியே பார்த்து சென்றான்‌ - அப்‌ 
பாம்பு கூறிய, சொற்கள்‌ வந்த வழியாகவே பார்த்துக்கொண்டு 
போனான்‌. - , தி பப்ப த்‌ 


& (கக்‌? வத்தில்‌ “இற்‌: அறிகிற ல 
னான... களன்‌; காட்டு த.இயில்‌. அ௮கப்பட்டுக்கொண்டு  'வரும்‌ 
அம்‌. பாம்பொன்று:- : (வேக்‌ தனே !. உனக்கு. அடைக்கலம்‌” 
என்று கூறிய மொழி *வற்‌.ச _ வழியாகவே சென்றான்‌ 
என்பதாம்‌. லம ப லி 5747 


(வி-ரை.) பல்‌ நகம்‌ - பன்னகம்‌' என்று. புணர்ந்தது- 
அது தொடை தோக்கிப்‌ -பன்னாகம்‌ என நீண்டது. அதற்குப்‌ 
ப மகளையே ஈகமாகவுடையது என்பது பொருள்‌. வேக்ஃன்‌ - 
அரசன்‌. அஃதாவது அரசன்‌  மக்களுட்‌ 'சி.றந்திருப்பதுபோல்‌ 
உயர்ந்த சி.றக்த பெரும்பாம்பு. பாம்பினை ஆண்பாற்‌ சொல்லால்‌ 
கூறுவது அதன்‌ சிறப்பு நோக்கி. பாம்பு. ஐயறிவுயிரேயாயினும்‌ 
இப்பாம்பு மக்கட்‌ பண்புகளான செய்ந்நன்றியறிதல்‌, பிறர்க்கு 
உதவிபுரிதல்‌ முதலிய நற்குண நற்செயல்கள்‌ உள்ள தன்மையி 
னாலும்‌, அறிஞரும்‌' வீயக்கும்‌ அறிவு மேம்பாட்டினாலும்‌” எனத்‌ 
தெளிக. அப்பாம்பு “காட்டுத்‌ (தியில்‌ அகப்பட்டுக்கொண்டு 
தத்தளித்தது." அவ்வழியே நளன்‌: சென்‌ றதைத்‌  'தம்ய்ந்தியைத்‌ 
தன்னந்தனியளாகக்‌ காட்டில்‌ நள்ளிருளில்‌ வீட்டுவிட்டுச்‌ சென்ற 
நெறியல்லா நெறியை நளன்‌' தன்‌ உரிய அறிவொடு செல்ல 
வில்லை யென்பாராய்க்‌ கவி தன்‌ 'வஞ்சச்சூழ்ச்சியால்‌ நெஞ்சைத்‌ 
திரிக்க அதனால்‌ செல்கின்றான்‌" என்பாராய்‌; முரண்கலியீன்‌. 
வஞ்சப்‌ பமிவழியே 'செஃ கின்றான்‌” என்றார்‌. வஞ்சம்‌ கபடம்‌. 
பழி - பாவச்செயல்‌, தீய்‌ செயல்‌. செல்கின்றான்‌ - செல்கின்றவ 
னென நிகழ்காலத்தில்‌ கூறினார்‌, அவன்‌ செல்லும்‌ வழியில்‌ பாம்பு 
நெருப்பில்‌ இடத்து வருக துவதைக்‌ குறிக்க, அது ஈகள்மன்னனைக்‌ 
கண்டது; *மன்னா, உனக்கடயம்‌? என அழைத்தது வேந்தனென 
இவன்‌ தோழ்றத்தானும்‌ இவன்‌ உறுப்பு இலக்கணங்களானும்‌ 
உணர்கத்தது. எனவே; ' அரசர்கள்‌ மன்னுயிர்களை ' யெல்லாம்‌ 
காக்கும்‌ கட்ப்பாடுடையராகலான்‌ ' இவ்வா றிழைத்து அவனை 
வேண்டிற்‌ நென்க, அ பாட்ட கல்‌ ர ரஷக டுடே (ஷ்‌ 


428 நளவெண்பா [ கலிநீங்கு 


தளன்‌, காட்டுத்தீயில்‌ கிடந்து வருந்தும்‌ பாம்பைக்‌ காணல்‌ 
கூ௩௭. ஆரும்‌ திரியா அரையிருளின்‌ அங்ஙனே 
சோர்குழலை நீத்த துபரோடூம்‌-வீரன்‌ 
திரிவான்‌ அத்‌ தீக்கானில்‌ சேந்தீயின்‌ வாய்ப்பட்‌ 
டெரிவானைக்‌ கண்டான்‌ எதிர்‌. 


(இ-ள்‌) ஆரும்‌ திரியா அரை இருளின்‌ அங்ங்னே- 
எத்தகைய அஞ்சாநெஞ்சினரும்‌ துணிந்து செல்லற்கயலா நடு 
இரவில்‌ பாழ்மண்டபத்தைவிட்டு வந்தவாறே, சோர்‌ குழலை 
நீத்த துயரோடும்‌ - தாழ்ந்த கூந்தலையுடைய தமயந்தியை விட்டு 
விட்டுப்‌ பிரிந்துவந்த துன்பத்துடனே, வீரன்‌ திரிவான்‌-வீரனும்‌ 
அங்கே சுற்றித்‌ திரிின்‌ றவனுமாகிய களமன்னன்‌, அத்‌ தக்கா 
னில்‌ செந்தீயின்‌ வாய்பட்டு - அக்‌ கொடிய காட்டினிடத்தே 
செந்நெருப்புத்‌ தழலில்‌ அகப்பட்டுக்கொண்டு, எரிவானை எதிர்‌ 
கண்டான்‌-வருந்திக்கொண்டிருக்கன்ற கார்க்கோடகனென்னும்‌ 
அப்‌ பாம்யை நேரே பார்த்தான்‌. அமல ன்‌ 

(௧ - து.) பாழ்‌ மண்டபத்தில்‌ கன்‌ மனையாளாகிய 
.குமயந்தியைவிட்டுப்‌ பிரிற்துவந்த நளன்‌, யாரும்‌ செல்ல 
வொண்ணா த ஈள்ளிருட்‌ பொழுதில்‌ அக்காட்டில்‌ கெருப்‌ 
பின்வாய்ப்பட்டு வருந்துகின்ற பாம்பினை நேரே கண்டான்‌ 
என்பதாம்‌. 

(வி-ரை) ஆரும்‌: யாரும்‌: யார்‌ என்பதன்‌ மரூஉ. உம்மை 
இருளின்‌ திண்மையையும்‌ அஞ்சத்தக்க நிலையையும்‌ தருதலால்‌, 
அயர்வு சிறப்பும்மை. அங்ஙனே - அவ்வாறே! என்னும்‌ பொரு 
அரில்‌ வந்தது. சோர்‌ குழல்‌: வினைத்தொகை கிலைக்களத்துப்‌ 
பிறந்த அன்மொழித்‌ தொகையாகத்‌ தமயந்தியைக்‌ குறித்தது. 
வீரன்‌ கலங்கா மனநிலை கொண்டவன்‌. எரிதல்‌ - ஈண்டுச்‌ சுடுதல்‌ 
என்னும்‌ பொருளாய்‌ அகனாலாகிய துன்பத்தைக்‌ குறித்தது. 
முற்பாட்டில்‌ *மொழிவழியே சென்றான்‌” என்பதற்கேற்ப, அம்‌ 
மொழி கோன்றிய இடத்தே பெரும்பாம்பு ஒன்று நெருப்பில்‌ 
அகப்பட்டுக்கொண்டு தத்தளிப்பதை நேரே கண்டானென்பா 
சாய்க்‌ “கண்டான்‌ எதிர்‌” என்றார்‌. எதிர்‌-நேர்‌. முன்னே என்னும்‌ 
பொருள து. காட்டின்‌ மிக்க வெப்பத்துக்குத்‌ *தீக்கான்‌” என்றும்‌ 
அவ்வெப்பத்தோடு வெப்பமாய்க்‌ கனன்றெறிக்கும்‌ நெருப்பின்‌ 
மிக்க... கொதிப்புக்குச்‌ “செந்தியின்‌ வாய்‌' என்றும்‌ தெளிவுற 
ஆசிரியர்‌ எடுத்து விளக்கியிருக்கும்‌ ஓட்பம்‌ மகிழ்வும்‌ இறும்பூ 
“தும்‌ மிக்குள்ளமை யறிந்‌ தின்புறுக. கலம்‌ - 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 429: 


தளன்‌, தீக்கடவுள்‌ தந்த வரத்தால்‌ அந்நெருப்புக்கு 
ஊடே அஞ்சாது போகுதல்‌ 


௩௩௮% தீக்கடவுள்‌ தந்த வரத்தைத்‌ திருமனத்தில்‌ 
ஆக்கி அருளால்‌ அரவாசை- நோக்கி 
அடைந்தான்‌ அடைதலுமே -ஆரழலோன்‌ அஞ்சி 
உடைந்தான்போய்ப்‌ புக்கான்‌ உவந்து. 


(இ-ள்‌) தீ கடவுள்‌ தந்த வரத்தை - நெருப்புக்‌ கடவுள்‌ 
தனக்குக்‌ கொடுத்த வரத்தினை, திருமனத்‌ தில்‌. ஆக்கி-தன்‌.. நல்ல 
நெஞ்சத்தில்‌ எண்ணி, அரவு அரசை அருளால்‌ நோக்கி அடைக்‌. 
தான்‌ - அக்கார்க்கோடகனென்னும்‌ பெரும்‌ பாம்பைத்‌ தன்‌ 
இரக்க உணர்வால்‌ கண்ணாம்‌ பார்த்துக்‌ கொண்டு அதன்‌ 
பக்கத்தே போனான்‌. அடை தலுமே ஆர்‌ அழலோன்‌ அஞ்சி 
உடைந்தான்‌ - இவன்‌ சென்றவுடனே மநெருப்புக்கடவுள்‌ அச்சங்‌ 
கொண்டு தன்வேகந்தணிந்து நின்றான்‌. உவந்து போய்‌ புக்கான்‌- 
(அதனால்‌ நளன்‌ ) மனம்‌ மகிழ்ந்து உள்ளே சென்று நுழைந்தான்‌ _ 


க-து.) நெருப்புக்கடவுள்‌ தந்த. வாத்‌ எண்‌ 
ணிக்கொண்டு நளன்‌ அளுசாது. பாம்பருகே சென்றான்‌; 
அவன்‌ சென்றவுடன்‌ 'ரெருப்புக்கடவுள்‌ அஞ்சித்‌ தன்‌ 
வேகந்‌ தணிந்தான்‌; அதனால்‌ மகிழ்ந்து அந்நெருப்பின்‌ 
உள்ளே சென்று நுழைக்‌ தான என்ப தாம்‌. : 


(வி- ரை.) தீ கடவுள்‌ - தீக்கடவுள்‌; இருபெயரொட்டுப்‌ 
பண்புத்தொகை. கடவுள்‌ என்பது கட என்னும்‌ பகுதியும்‌ 
உள்‌ என்னும்‌ விகுதியும்‌ பெற்ற தொழிற்பெயர்‌. இதற்குக்‌ 
கடத்தல்‌ என்பது பொருள்‌. கடத்தல்‌. என்பது எல்லா கலையை 
யும்கடந்து கிற்றல்‌. நெருப்புக்குமுன்‌ எது கிற்பினும்‌ அவை 
களையெல்லாம்‌ அழித்து அதன்‌ நிலையைக்‌ கடந்து கிற்பதென்ப 
தாகும்‌. இதே போன்று உலக நிலையெல்லாங்‌ கடந்து மன 
மொழி மெய்களுக்கு எட்டாத வான்‌ பொருளாய்‌ நிற்கும்‌ 
இறைவனையும்‌ கடவுளென அமைப்பர்‌. இவ்வாறு ' ஆற்றல்‌ 
மிக்க யொருள்களையெல்லாம்‌ *கடவுள்‌' எனக்கூறுதல்‌ பண்டைத்‌. 
தமிழ்ச்‌ சான்றோர்‌ மரபு. நீர்க்கடவுள்‌, . நிலக்கடவுள்‌ முதலிய 
வழக்குகளையும்‌ ஓர்க இம்முறையிலேயே ஈண்டுத்‌ *தீக்கடவுள்‌” 
என்றார்‌. திருமனம்‌ - சிறந்த மனம்‌. சிறந்த மனமாவது அன்பு 
அருள்‌' நறை பொறை ஓர்ப்பு முதலிய மக்கட்‌ பண்பு அடுத்த. 
"தன்மைகள்‌ படைத்தமனம்‌. மூன்னர்‌ நளன்‌ தமயந்திபால்‌ தூது 
“சென்‌ தமைக்கு மகிழ்நீது வருணன்‌ முதலியோர்‌ நளனுக்கு வரங்‌. 


430 ப களவெண்டா ப [கலிநீங்கு 


கொடுத்தபோது தீக்கடவுளும்‌- களனைச்‌ சுடாத ஃவெப்பந்தராத 
வரங்கொடுத்தான்‌.... அதை: .நனன்‌. ஈண்டுக்‌, கருதினானென்க. £ 
கருதினவன்‌, பாம்பின்‌ பக்கலிலே நெருப்புமிக்க இடத்தே 
சென்றான்‌; நளன்‌ வந்ததைக்‌: கண்ட நெருப்புக்‌ கவுள்‌... தான்‌ 
கொடுத்த வரத்தை... யெண்ணினான்‌; தன்‌... சுடும்தன்மையைக்‌ 
குறைத்தான்‌; அதனால்‌ ஈளன்‌ நெருப்புத்‌ தணல்களுக்கு ஊடே 
அஞ்சாது சென்றான்‌. இக்கருத்துக்களை அமைத்து, “அரமலோன்‌ 
அ is a புக்கான்‌”. என்றார்‌... உடைக்தான்‌ என்பது இங்கே 
நெருப்பின்‌ சுடுந்தன்மை குறைந்து நின்றதைக்‌ குறித்தது. 
அதனால்‌ தன்‌ வேகந்‌ தணிந்தான்‌ என்று பொருள்‌ கூறப்பட்டது. 
யுக்கான்‌' - சென்றான்‌?  தன்னொற்றிரட்டிப்‌ பகுதியே இறந்த 
காலக்‌ காட்டிற்று, ்‌ “ட (இ) 
பாஜக நளனை நோக்கித்‌ தன்‌ வரலாறு உரைத்தல்‌ 
கூ௩௯. வேத முனிஒருவன்‌ சாபத்தால்‌ வெங்கானின்‌ 
_ஆதபத்தின்‌. வாய்ப்பட்‌ பழிகின்‌ மேனா கண. 
। வந்தெடுத்துக்‌ காவென்றான்‌ மாலை மணிவண்டூ : 
சந்தெடுத்ததோளானைத்‌ தான்‌. 


(இ ள்‌.) (பாம்பு மன்னன்‌) மாலை: மணி துல்‌ 'சமற்து 
தக்க தோளானை தான்‌-மலர்மாலையிலுள்ள அமகான வண்டுக 
னானவை இசைப்பாடல்‌. பாடுகின்ற தோள்களையுடைய. கள 
மன்னனை கோக்கு, . வேதமுனி ஒருவன்‌ சாபத்தால்‌ - மறைப்‌ 
பொருளுணர்ந்த முனிவன்‌ ஒருவனுடைய கெடு சொல்லினால்‌, 
வெம்‌ கானில்‌ இதயத்தின்‌ ' வாய்பட்டு. அழிகின்றேன்‌ - இக்‌ 
'கொடிய காட்டினிடத்தில்‌ 'கெரும்பினுள்‌ அகப்பட்டுக்கொண்டு 
வரும்‌ கின்றேன்‌, காதலால்‌, வந்து எடுத்து காணனன்றான்‌.- 
(என்யால்‌) அன்புகொண்டு: (என்‌. அருகில்‌ வம்ச! என்னை_இம்‌ 
ஏப்‌ ல்‌ க்‌ ஆகு காப்பாயாக" ன்‌ ர்‌ வ 





்‌ பாம்பு. அரசனைவன்‌;,. வ 0 வ்‌, 
யார்‌ ர்க்‌ து. ர தது க்கை ஒரு முனிவன்‌. : கெடுமொழி 
யினால்‌: நாண்‌. ப்பட 1 a கள்‌ வக ' வருந்து. றன்‌, 
என்னை ஏடு த துக்‌” ம அக்‌? கபட 'வேண்டிக்கொண் 











(வி, ரை. , வேக்முனி, ஸ்ப லப்‌ ம ல்‌ ஒரு 
ன்‌ இப்ப, றவனென்‌,ற லு மாம்‌... ஒப்ப,ம்‌.றவன்‌, வெகுண்டு கூறி 
ளிக்‌ கூறினும்‌, அப்பயனைத்தரும்‌:. செொல்லா்‌.றல்‌..மிச்க | 








காண்டம்‌] ... மூலமும்‌, உரையும்‌ 481 


கிறப்புள்ளவன்‌. முனிவராவார்‌ மனத்தைப்‌ 'புலன்வழிச்‌ செல்ல 
விடாது அடக்கி, ஆளும்‌ தகு ்‌ தியுடையார்‌... அவர்‌ வெகுண்டால்‌ 
அவ்வெகுளியால்‌ ஆகும்‌: தீங்கைத்‌. தாங்கவொண்ணா,து எத்தகைய 
ஆற்றனுடையார்க்கும்‌ என்பர்‌, திருவள்‌ ளுவப்‌. பெருமான்‌. ்‌ 


2 குணமென்னும்‌ குன்றேறி ன்னும்‌, வெகு 
.கணமேயும்‌.காத்தல்‌. அரிது.” 

2 ஏந்திய கொள்கையார்‌ சீறின்‌ இடையூரிக்கு.. 
வேக்தனும்‌ வேந்து கெடும்‌,” ' 


என்பவாகலான்‌, வேதமுனி ஒருவன்‌ சாபத்தால்‌ என்றானென்க. 


காடு கொடுங்காடு, நினைப்பினும்‌ நினைந்த. கெஞ்சையும்‌ 
அடும்வெய்ய்‌ ! மிக்க இடம்‌, அதில்‌ செல்‌ ௮தலோ, 'தங்குதலோ 
இயலாதது. . அந்தக்‌. கொடிய காட்டில்‌ -வெப்பத்துக்குமேல்‌ 
வெப்பமான நெருப்பு; அதனுள்‌ அகப்பட்டுக்கொண்டு தத்தனிக்‌ 
இன்றேன்‌, .: என்பானாய்‌:..* வங்கானின்‌ 2 பறக்க ஸ்கல்‌ .அழிகின்‌ 
றேன்‌: என்றான்‌. துயருற்றுர்‌. ஓருவர்‌ அத்துயர்‌ .இர்ப்பதற்கு 
அத்துயரின்‌:.. கொடுமையையெல்லாம்‌ . : அத்துயம்‌. .. தீர்ப்பார்‌ 
உளங்கொள்ளுமா அ : 'விளக்கியெடுத்துச்‌ சொல்லவேண்டுமாம்‌ 
லான்‌; அம்முறைமை தோன்ற . விர்த்துக்‌ கூறினான்‌, : காதல்‌ 
அன்பு: முன்பின்‌: 'தொடர்பில்லையாயினும்‌. ஒருவர்க்குத்‌. துன்பம்‌ 
பேர்ந்து! (காலத்தில்‌ : காக்குகுல்‌ வேந்தர்கள்‌ கடன்‌; :, அன்றியுக 
அற்முசாகும்‌ என்பதை விளக்க, காதலால்‌ வந்தெடுத்துக்கா: 
என்ன்‌ 5 என்க. (௬ 
அங்யாம்பு 6 ன்‌ வல்ல என்‌: ன அகாகத்ை! ன 
த அன்‌ வென்று தல்‌ 


கணட சியாய்‌, நியெடப்பத்‌, தீமை கெடுகின்றேன்‌... 
ம ல கூருங் தழலவிச்‌ க்‌ ம்திய லி, 





க்‌ படினும்‌ வேல்வேந்தைப்‌ பார்த்த... on 


க்‌ (இ. ள்‌!) “அந்த வெம்‌-தழலால்‌. வெம்மை. 'யடுகின்றான்‌. ச 
படு கார்டு கர்ட்டெரியினால்‌' வேகின்றவனாகிய அபியாம்யரசன்‌, 
வேல்‌ வேந்தை பார்த்து வேற்பமைகொண் ட்‌) ஈளம்ன்னனைபய்‌ 
வார்த்து, சரியாய்‌ நீ எடுப்ப : தீமை, கெடுகில்‌ றேன்‌ மேன்மைக்‌ 
தின்‌ யோய்‌!' ௫. என்னை” “வம்‌, சது. தொட்டு) பவர்கட்‌ 


ஐ. ஜல மழிடி 23 ட 








Ty ms அ க்‌ 'அுக௯. 1 


432 நளவெண்பா [கலிரீங்கு 


நான்‌ சாபம்‌ நீங்கப்பெறுவேன்‌, கூரும்‌ தழல்‌ அவித்து - இந்த 
மிக்க நெருப்பைக்‌ கெடுத்து, கொண்டுபோய்‌ பாரில்‌ விடுக 
என்றான்‌ - என்னை எடுத்துக்கொண்டுபோய்த்‌ தரையில்‌ விடு 
வாயாக என வேண்டினான்‌. 

(க - து) அப்பாம்பரசன்‌  நளமன்னனை நோக்கச்‌ 
£ஒறப்புடையாய்‌, நீ என்னை இந்நெருப்பினின்றும்‌ எடுத்‌ 
துக்கொண்டுபோய்‌,த்‌ தரையில்‌ விடுவாயானால்‌ நான்‌ இச்‌ 
சாபத்‌தினின்‌ ஹும்‌ விடுபடுவேன்‌' என்றான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) சரியன்‌ - சிறப்புடையவன்‌; விளி வேற்றுமை 
யாதலால்‌ அன்‌; ஆயாக மாறிற்று. எடுப்ப: எடுத்தால்‌ என 
எதிர்‌ காலங்‌. குறித்ச. செயவென்‌ . எச்சம்‌. கெடுகின்றேன்‌ - 
ஈீங்குகன்றேன்‌ என்னும்‌ பொருளது.  கெடுகன்றேனென்ப து 
ஈண்டுத்‌ துன்பங்‌ கெடுகின்றேனேன்னும்‌ பொருட்டாய்த்‌ துன்ப 
நீக்கத்தைக்‌.குறித்த குறிப்புச்சொல்‌. அது தெளிவு பற்றி எதிர்‌ 
காலம்‌ நிகழ்காலமாக வந்த காலவழுவமைதி, கூர்சல்‌-மிகுதல்‌ 
என்னும்‌ குணப்பண்பு பற்றிய உரிச்சொல்‌. இங்கே நெருப்பின்‌ | 
மிகுதி குறிக்கவந்தது. பார்‌ - பூமி, பரந்த (விரிந்த) தன்மை | 
உள்ளதென்னும்‌ பொருளது, . விடுக: வியங்கோள்‌ ஏவல்‌. 
விகாரத்தால்‌ அகரம்‌ தொக்கு நின்றது. வேல்‌ வேந்தென்பது, 
இமை கடிந்து நலஞ்செய்யும்‌ நன்மை சான்றவன்‌ என்னும்‌ குறிப்‌ 
பிற்று. (எ) 


தனன்‌, பாம்பரசன்‌ வேண்டியவாறு அவனை எடுத்துக்‌ 
கொண்டு வெளியே செல்லல்‌ 


௩௪௧. என்றுரைத்த அவ்வளவில்‌ ஏழுலகும்‌ சூழ்கடலும்‌ 
குன்றும்‌ சுமந்த குலப்புயத்தான்‌--வேன்றி 
அரவர்சைக்‌ கோண்டகன்றான்‌ ஆரணியம்‌ தன்னில்‌ 
'இரவாசை வென்றான்‌ எடுத்து. 


(இ-ள்‌.) என்று உரைத்த? அவ்வளவில்‌ - ்‌ (என்னை 
வெளியே எடுத்து விடுக) என்று அரவரசன்‌ வேண்டிக்கொண்ட | 
அவ்வேளையில்‌, ஏழ்‌ உலகும்‌ சூழ்கடலும்‌ குன்றும்‌ சுமந்த குலப்‌ | 
யூயத்தரன்‌ “ஏழு உலகங்களையும்‌ அவ்வுலகங்களைச்‌  குழ்ந்திருக்‌ | 
ன்ற கடலையும்‌ மலைகளையும்‌ தன்‌ ஆட்சிமுறையில்‌ தாங்கிய 
- இமன்மை பொருந்திய தோள்களையுடையவனும்‌, .ஆரணியம்‌ 

தன்னில்‌ இரவு. அரசை. வென்றான்‌. -.(கொடிய)...கானகத்தி : 
ிடத்தே கொடிய இருட்டையும்‌ பொருட்படுத்தாது செல்கின்ற 








ச்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 483 
வனுமான. களமன்னன்‌, எடுத்து . அரவு அரசை கொண்டு 
அகன்றான்‌ - அக்கார்க்கோடகனைத்‌ (தன்‌ கைகளால்‌) தூக்கிக்‌ 
கொண்டு அவ்விடத்தைவிட்டுச்‌ சென்றான்‌. 


(க - து.) அப்பாம்பரசன்‌, அவ்வாறு வேண்டிக்‌ 
கொண்டபோதகே. களமன்னன்‌ அவனைத்‌ தன கைகளால்‌ 
தூக்கி எடுத்துக்கொண்டு அவ்விடதிைவிட்டு நீங்கிச்‌ 
சென்றான்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) என்று என்னும்‌ இடைச்சொல்‌, மேம்‌ கூறிய 
தைக்‌ குறித்து நின்றது. ஏழு உலகு - எல்லா நாடுகளையும்‌ 
என்னும்‌ பொருளது. சூழ்‌ கடல்‌; வினைத்தொகை. கடல்‌ 
குழ்ந்த உலகையெல்லாம்‌ தன்‌ குடைக்கீழ்‌ அடக்கியாண்ட ஈள 
மன்னன்‌ சிறப்பைக்‌ குறிக்க “குன்றும்‌ சுமந்த குலப்புயத்தான்‌? 
என்றார்‌. குலப்புயம்‌, போரென்னவீங்கும்பொற்புடையதென்னும்‌ 
கருத்தக்கொண்டது. ஆரணியம்‌: வடசொல்‌, பெருங்காடு. 
.இரவு-இருள்‌. அரசு-அரசன்போன்றது. இரவு சிறந்ததென்னும்‌ 
பொருளது. சிறந்த தென்னையெனின்‌; இருள்‌ கன்னங்கரே 
லெனக்‌ கட்புலன்‌ கதுவாதவாறு செறிந்து நிறைந்திருத்தல்‌. 
அர்த இருளினும்‌ அஞ்சாது தமயந்தியை விட்டுவிட்டுத்‌ தன்னந்‌ 
தனியாக ஊக்கத்துடன்‌ சென்ற களனுடைய மனத்திண்மை 
நிலைதோன்ற *இரவரசை வென்றான்‌? என்றார்‌. வெல்லுதல்‌ - 
ஈண்டு அதனைப்‌ பொருட்படுத்தாது செல்லல்‌. (௮) 


அரவரசன்‌, பத்துவரை எண்ணித்‌ தன்னைக்‌ கீழே விடுமாறு 
நளனை வேண்டல்‌ 


௩௪௨. மண்ணின்மீ தென்றனைநின்‌ வன்தாளால்‌ ஒன்றுமுதல்‌ 
எண்ணித்‌ தசவேன்‌ றிடிகென்றான்‌—நண்ணிப்போர்‌ 
மாவலான்‌ சேய்த உதவிக்கு மாறாக 
ஏவலால்‌ தீங்கிழைப்பேன்‌ என்று. 


.(இ-ள்‌.) போர்‌ மா வலான்‌ - போர்க்கு திரைகளின்‌ மன 
நிலையறியும்‌ தன்மையுடையவனாகிய களமன்னன்‌, நண்ணி செய்த 
(உதவிக்கு மாறு. ஆக -தன்‌ பக்கலில்‌ வந்து தனக்குச்‌ செய்த 
நன்‌ றிக்குக்‌- கைம்மாறுதவியாக, ஏவலால்‌. தீங்கு இழைப்பேன்‌ 
என்று - நளன்‌ கட்டளையாலேயே . அவனுக்கு (கன்மை தரும்‌) 
இமையைச்‌ செய்வேனென்று துணிந்து, . மண்ணின்‌ மீது - இப்‌ 
பூமியிடத்தில்‌, என்தனை கின்‌ வன்தாளால்‌ ஒன்று முதல்‌-என்னை 
நீ உன்னுடைய வலிமையுள்ள கால்களினால்‌ ஒன்றுமுதலாக, த௪ 

ந 0 ்‌ 


484 ' நளவெண்பா '[கலிநீங்கு 


என்று இடுக என்றான்‌ - பத்து வரை எண்ணிக்கொண்டு தச 
வென்று கூறி விடுக என்று (பாம்பரசன்‌) நளனை வேண்டினான்‌. 

(௧ - து.) பாம்பரசன்‌ ஈகளனை கோக்க, களன்‌ செய்த 
நன்மைக்குக்‌ கைம்மாறு இங்கு செய்து ஈன்மை இழைப்ப 
தாக முடிவு செய்து நீ ஒன்று முதல்‌ பததுவரை எண்ணி 
உன்‌ கால்களினால்‌ தசவென்னறு சொல்லி என்னக்‌ கீழே 
விடுக வென்று வேண்டினான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) மண்ணின்‌ மீது - பூமியில்‌. தன்னை விடும்படி. 
கார்க்கோடகன்‌ வேண்டினான்‌. அவன்‌ கடிப்பது நன்றி செய்‌ 
தார்க்குத்‌ திமையேயென உலகோர்‌ கொள்ளக்‌ கிடக்கின்றது; 
ஆயினும்‌ அதனால்‌ பின்‌ நளனுக்குப்‌ பல்வகை உதவி கிட்டுதலால்‌ 
“உதவிக்கு மாறுக......... தஇங்கிமைப்பேன்‌? என்ற சொற்களாற்‌ 
குறித்தார்‌. வன்தாள்‌ - வலிமை செறிந்த தாள்‌. “தச” என்னும்‌ 
வட சொல்‌ பத்து என்னும்‌ எண்ணுப்‌ பெயரையும்‌, கடிக்க, 
(தண்டுக) என்னும்‌ ஏவல்‌ வினையையும்‌ குறிப்பது. இதனால்‌ 
“என்னை நீ கடி” என்று நளனானவன்‌ வேண்டிக்‌ கொண்ட தபோற்‌ 
கொண்டு அவன்‌ கட்டளைப்படியே செய்தேன்‌: நான்‌ மாறாகச்‌ 
செய்யவில்லை என்பது தோன்ற *தசவென்றிடுக' என வேண்‌ 
டிக்‌ கடிக்கத்‌ தனக்கு உரிமைபெற்றுக்‌ கொள்ள ஒரு சூழ்ச்சியைத்‌ 
தேடிக்கொண்டான்‌ என்க. 

நளன்‌ குதிரை இலக்கணம்‌ அறிந்து குதிரைகளை ஈன்கு 
செலுத்துவதில்‌ சிறந்தவனென்பதைக்‌ காட்ட “மாவலான்‌” 
என்றார்‌. வல்லான்‌, வலான்‌: தொகுத்தல்‌ விகாரம்‌. (௯) 


அப்பாம்பு நளனைக்‌ கடித்தல்‌ 


௩௪௩. ஆங்கவன்றான்‌ அவ்வா றுரைப்ப அதுகேட்டூத்‌ 
தீங்கலியால்‌ செற்ற திருமனத்தான்‌--பூங்கழலை 
மண்ணின்மேல்‌ வைத்துத்‌ தசவேன்று வாய்மை 
எண்ணினான்‌ வைத்தான்‌ எயிறு. [யால்‌ 

(இ-ள்‌.) ஆங்கு அவன்‌ அவ்வாறு உரைப்ப-அவ்விடத்தில்‌ 
அவ்வரவரசன்‌ அவ்வாறு கூறு; திகலியால்‌ செற்ற திருமனத்‌ 
தான்‌ அதுகேட்டு - தீமையை யுடைய கலிமகனால்‌ தன்வய 
மாக்கப்‌ பெற்ற மேன்மைக்‌ குணமுடையனாகிய களமன்னன்‌ 
அதைக்கேட்டு, பூகழலை மண்ணின்‌ மேல்‌ வைத்து - தன்‌ அழகிய 
கால்களை நிலத்தின்‌ மேல்‌ வைத்து, வாய்மையால்‌ - உண்மை 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ தீத்‌ 


என்று நம்பியதால்‌, தச என்று எண்ணினான்‌ - (ஒன்றென்று 
தொடங்கிப்‌) பத்தென்று எண்ணிக்‌ கணக்கிட்டான்‌, எயிது 
வைத்தான்‌ - (உடனே பாம்பரசன்‌ ) தன்‌ நச்சு கிறைந்த பல்லை 
வைத்து (நளன்‌ காலில்‌ ) தீண்டினான்‌; (கடித்தான்‌. ) 

(௧ - து.) பாம்பரசன்‌ சொன்ன மொழியைக்‌ கவியின்‌ 
வயப்பட்ட தனால்‌ உண்மையென நம்பிய களன்‌, ஒன்‌ 
றென்று தொடங்கிப்‌ பத்தென்றெண்ணினான; உடனே 
பாம்பரசன தன்‌ நசசுப்பற்களை நளன்‌ கால்களில்‌ வைகு 
அக கடித்தான்‌. 

(வி-ரை.) இக்கலி; தீங்கலியென எதுகை நோக்கி மெலிந்து 
கின்றது. செற்று-கெடுத்த;: தன்‌ இயற்கைநிலையை மாற்றிய 
என்னும்‌ போருளில்‌ வந்தது. திரு மனம்‌ - சிறந்த மனம்‌: அதனை 
யுடைய நளன்‌ எனக்குறிப்பு வினையாலணையும்பெயர்‌. . தசம்‌, 
பத்து. மேற்‌ பாட்டில்‌ அர வரசன்‌ வேண்டியவாறு: ஒன்றுமுதல்‌ 
துவங்கப்‌ பத்தென்பது வரை எண்ணியதைக்‌ குறித்தது. 
எயிறு - பல்‌. ௩ஞ்சு நிறைந்தது பாம்பின்‌ பற்கள்‌ ஆனதால்‌, 
நச்சுப்‌ பல்‌ என்று பொருள்‌ கூறப் பெற்றது. வைத்தான்‌ என்பது 
கடி தீததைக்‌ குறித்தது: காரணப்‌ பொருள்‌ காரியப்‌ பொருளாக 
வந்தது. 

“க லுழன்மேற்‌ சரணம்‌ வைத்தான்‌” 
என்னும்‌ கம்பர்‌ கருத்தும்‌ இதனோடொப்ப வருதலை ஓர்க.. (௧௦) 


பாம்பு கடித்ததால்‌ நளனது திருமேனி குறுகு தல்‌: : 
௧௫௪௫௪. வீமன்‌ மடந்தை விழிமுடியக்‌ கண்டறியா 
வாம நெடூந்தோள்‌ வறியோருக்‌-—கேமம்‌ 
கொடாதார்‌ அகம்போல்‌ குறுகிற்றே மெய்ம்மை 
விடாதான்‌ திருமேனி வெந்து. . 

(இ-ள்‌.)'' மெய்ம்மை விடாதான்‌ -திநமேனி வெந்து - 
உண்மை நெறியைக்‌ கட வாதவனாகிய நளமன்னனுடைய அழ 
கான உடல்‌(கஞ்சினால்‌)கருகிறமாக மாறி, வீமன்‌ திருமடக்தை- 
வீம மன்னனுடைய செல்வமகளாகிய தமயந்தியினுடைய, விழி 
மூடிய கண்டு அறியா. வாம: நெடும்‌ தோள்‌.- கண்களும்‌ முழூ 
வதும்‌ கண்டு அறியவொண்ணாத. (நளனின்‌ ). அழகு பொருக்திய 


3. கம்பராமாஃ பால. திருவவதார. ௨௫. ' '' 


36 நளவெண்பா [ கலிநீங்கு 


நீண்ட தோள்கள்‌, வறியோருக்கு ஏமம்‌ கொடாதார்‌ அகம்போல்‌ 
குறுகிற்று-இரப்போர்க்குப்‌ பொருள்‌ ஈயாத உலோபர்தம்‌ இல்‌ 
லத்தின்‌ செல்வம்‌ சுருங்குவதுபோல்‌ குறுகிப்‌ பொலிவிழந்தன. 


(க - து.) களன்‌ உடலானது ஈஞ்சு உடலிற்‌ சோந்த 
வுடன்‌ இயப்பெற்றுக்‌ கருபப்போன தமன றி, உலோபரின்‌ 
செல்வவளம்‌ சுருங்குவது போலத்‌ தோள்களும்‌ குறுக. 
என்பதாம்‌. 

(வி- ரை.) வீமன்‌ திருமடந்தை - வீமனுடைய திருமகள்‌ 
போன்ற அழகு மிக்க மகளென்றலுமாம்‌, “விழிமுடியக்‌ கண்‌ 
உறியா...... தோள்‌' என்பது நளனுடைய தோற்றம்‌ பொலிவுப்‌ 
அழகும்‌ மிக்கன வென்பதை விளக்கி கின்றது. அழகிற்‌ சிறந்த 
ஆடவர்‌ பெண்களின்‌ உறுப்புக்கள்‌ ஒவ்வொன்றும்‌, அவ்வவர்பாற்‌ 
காதலுற்றார்க்குக்‌ காண்டொறும்‌ காண்டொறும்‌ புதுப்‌ புதுத்‌ 
கோற்றமுடையனவாய்‌ அழகின்‌ செறிவு மிக்கனவாய்க்‌ காணக்‌ 
இடக்குமாதலின்‌, இங்கே நளன்‌ தோளழகைப்‌ பன்முறை பார்த்‌ 
துப்‌ பார்த்துக்‌ களித்தும்‌ அவளால்‌ அதன்‌ அழகெல்லையை 
வரையறுக்க வொண்ணாததாய்‌ மேலும்‌ மேலும்‌ புத்தம்‌ புதிய 
தோற்றமும்‌ அழகுக்‌ தந்து அவள்‌ கண்களுக்கு விருந்தளித்த 
வின்‌ இவ்வாறு கூறினா ரென்க. அயோத்தி யேந்தல்‌ இராமபிரா 
னின்‌ திருவுலாக்‌ காட்சியைக்‌ கண்ட நங்கையர்‌ பலர்‌, அவன்‌ 
அழகில்‌ ஈடுபட்டு விழித்த கண்‌ விழித்தபடியே எழுது சித்திரம்‌ 
போல கின்று தாம்‌ தாம்‌ கண்ட அவன்‌ உறுப்புக்கள்‌ ஒவ்வொன்‌ 
றையும்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ பின்‌ வேறு உறுப்புக்களைக்‌ 
காண்டற்கு இயலாத நிலையில்‌. அவன்றன்‌ ஒருறுப்பைக்‌ கண்‌ 
டார்க்கு அவ்வொன்றே நிரம்பக்‌ கண்டு முடிக்க வொண்ணாத. 
பேரழகுடையதாய்‌ இருந்ததாகக்‌ காட்டி இராமன்‌ வனப்பைச்‌ 
எத்திரித்த காட்சி இக்கருத்தோடொப்ப இருத்தலின்‌, அதனை , 
யும்‌ ஈண்டெடுத்துக்‌ காட்டுகின்றாம்‌: 

*-தோள்கண்டார்‌ தோளே கண்டார்‌ 
தொடுகமற்‌ கமல மன்ன 
தாள்கண்டார்‌ தாளே கண்டார்‌ 
தடக்கைகண்‌ டாரும்‌ அஃதே 
வாள்கொண்ட கண்ணார்‌ யாரே 
'வடிவினை முடியக்‌ கண்டார்‌ 


என்பதது. ஏமம்‌ - பொன்‌: பணம்‌. பாம்பு கடித்து நஞ்சு களன்‌ 
உடலில்‌ கலந்தவுடன்‌, அவன்‌ அழகிய திறம்‌ மாறிக்‌ கருகிந 


- - ம, கம்பராமா, பால. உலாவியற்‌. ௧௯... 


காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 457 


மாயிற்று, அழகு மிக்க தோள்களும்‌ தன்‌ வனப்பின்‌ பொலிவும்‌ 
உயர்ச்சியும்‌ கவர்ச்சியும்‌ சுருங்கின. இதற்கு ஓர்‌ உவமங்‌ 
கொடுத்து, அதன்‌ மூலம்‌ ஒரு நீதி முறையையும்‌ மன்பதை உல 
கிற்குக்‌ கொடுத்து உதவுகின்றார்‌ ஆசிரியர்‌. செல்வம்‌ பெற்ற 
மக்கள்‌ தம்‌ செல்வத்தை இடனின்றி இரந்தார்க்கொன்‌ நிதலே 
கடமையாகும்‌; அதுவே இறைவன்‌ படைப்பு நோக்கத்துக்கும்‌ 
உலகியல்‌ நெறிக்கும்‌ ஓத்த முறையாகும்‌. அவ்வாறு ஈதலின்‌ றிச்‌ 
செல்வத்தைப்‌ பயனின்றித்‌ தொகுத்து வைப்பதால்‌ அச்செல்வம்‌ 
பயனுமின்றிப்‌ பிறரால்‌ கொள்ளை முதலியவற்றால்‌ கொள்ளப்‌ 
பெற்று அழிந்து கெடுவதும்‌ உறுதியாகலான்‌, அதனை உவம 
மாக்கி அச்செல்வம்‌ நாளுக்கு நாள்‌ குறைந்து கெடுவது போல, 
இத்தோள்களும்‌ பொலி வழிந்தன என்பாராய்க்‌ *கொடாதாச்‌ 
அகம்போல்‌ குறுகிற்றே' என்று அவர்‌ இல்லத்தின்‌ 
மேலேற்றிக்‌ கூறினார்‌. அன்றியும்‌ அகம்‌ என்பதற்குக்‌ கொடுக்கா 
தவர்‌ மனம்‌ விரிவடையாததுபோல என்றலுமாம்‌. அற நூலும்‌ 
இதனானே, 
3 :துய்த்துக்‌ கழியான்‌ துறவோர்க்கொன்‌ றீகலான்‌ 
வைத்துக்‌ கழியும்‌ மடவோனை-—வைத்த 
பொருளும்‌ அவனை நகுமே உலகத்‌ 
தருளும்‌ அவனை நகும்‌” 
என முழங்குதலும்‌ அறிக. 
2 “செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌, 
துய்ப்பேம்‌ எனினே தப்புக பலவே ' 
என்றும்‌, 
இல்லென இரந்தோர்க்‌ கொன்‌ றீயாமை இளிவு” 
என்றும்‌ சங்ககாலச்‌ சான்றோர்‌ கூறுதலாலும்‌, 
*அற்றார்க்கொன்‌ றாற்றாதான்‌ செல்வம்‌ மிகநலம்‌ 
பெற்றாள்‌ தமியள்‌ மூத்‌ தற்று” 
என்னும்‌ வள்ளுவர்‌ வான்மறையானும்‌ அறிக. ல 
மெய்ம்மை விடாதான்‌ - உண்மை நெறிக்கு மாறுபடாமல்‌ 
நடப்பவன்‌, அஃதாவது, பொய்ந்நெறி புகாத. புகழுடையான்‌ 
என ௩ளன்றன்‌ தகுதிப்பா டுரைக்கப்பட்ட தென்க. (கக) 





1. நாலடியார்‌, ௨௭௩. 2. புறம்‌, ௧௮௯, 
8. கலித்தொகை, ௨, : - கீ. இருக்கு றள்‌, ௧௦00௭, 


438 நளவெண்பா [கலிரீங்கு: 
தளன்‌, தன்னைக்‌ கடித்த பாம்பரசனை நோக்கி வினவுதல்‌ 


௯௪௫. ஆற்றல்‌ அரவாசே ஆங்கேன்‌ உருவத்தைச்‌ 
சீற்றமோன்‌ றின்றிச்‌ சினவெயிற்றால்‌--மாற்றுதற்கின்‌ 
றேன்கா ரணமேன்றான்‌ . ஏற்றமரில்‌ கூற்றழைக்கும்‌. 
மின்கால்‌ அயில்முகவேல்‌ வேந்து. 


(இ-ள்‌.) ஏற்ற அமரில்‌ ௯ ற்று அழைக்கும்‌-(பகைவர்க்கும்‌ 
தனக்கும்‌) மூண்ட போர்க்களத்தில்‌ (அவர்கள்‌ உயிரைக்‌ 
கொண்டு செல்லுதற்கு) இயமனை (வருக வருக) என்று கூப்பிடு 
கின்ற, மின்கால்‌ அயில்முக வேல்‌ வேந்து - ஜளிவிட்டெறிக்‌ 
கின்ற கூரிய நுனியுடைய வேற்படை யேந்திய நளமன்னனை 
வன்‌, ஆற்றல்‌ அரவு அரசே - வல்லமைமிக்க பாம்புக்‌ கரசனே! 
இன்று சீற்றம்‌ ஒன்று இன்றி - இப்பொழுது (என்னால்‌ நலன்‌ 
பெற்றமீ) என்‌ மேல்‌ சினம்‌ வரக்‌ காரணயில்லா திருக்கவும்‌, 
ஆங்கு என்‌ உருவத்தை-முன்‌ பிருந்த என்‌ உடல்‌ வடிவ நிறத்தை, 
சன எயிற்றால்‌ மாற்றுதற்குக்‌ காரணம்‌ என்‌ என்றான்‌ - உன்‌ 
னுடைய சினம்‌ பொருந்திய பற்களால்‌ கடித்து வேறு படுத்திய 
தற்கு காரணம்‌ என்ன என்று கேட்டான்‌. 


(௧ - து.) களமன்னன்‌ அப்‌ பாம்பரசனை நோக, 
£பாம்பரசனே! இப்பொழுது உனக்கு உதவி செய்த . என்‌ 
மேல்‌ உனக்குச்‌ சனமுண்டாகக்‌ காரணமே இல்லை; அவ்‌ 
வாறிருக்‌தும்‌ உன சினம்‌ பொருந்திய பற்களால்‌ என்னைக்‌ 
கழடூதது என உருவததையே மாற்றினாய்‌; அதற்குக்‌ 
காரணம்‌ என்ன?” வென்று கேட்டான்‌ என்ப தாம்‌. 


(வி- ரை.) ஆற்றல்‌- வன்மை. யானைபோன்ற பெருருவ 
உயிர்களையும்‌ தன்‌ பல்லென்னும்‌ படையால்‌ வெல்லும்‌ திறம்‌. 
உருவம்‌ - நிறத்தைக்‌ குறித்தது, சீற்றம்‌ அதன்‌ காரணத்துக்கு 
ஆகுபெயர்‌. ஒன்று என்பதில்‌ இசை நோக்கி முற்றும்மை 
முறைநீது நின்றது. ஒன்றும்‌ என உம்மை விரிக்க. பாம்பின்‌ 
சினத்தைப்‌ பல்லின்மேல்‌ ஏற்றிச்‌ “சின எயிறு” என்றது இலக்‌ 
கணை வழக்கு, ஏற்ற அமரில்‌: ௭ ற்றமரில்‌ என நிலைமொழி அகரம்‌ 
விகாரத்தால்‌ தொக்கது. கூற்றழைத்தல்‌: கூற்றத்தை அழைத்தல்‌ 
என விரிதலால்‌ இரண்டனுருபு மறைந்து நின்றது; இரண்டன்‌ 
தொகை. கூற்றத்தை அழைத்தலென்னும்‌ குறிப்புச்‌ சொல்‌ 
தவறாது வெல்லுந்‌ தன்மையைச்‌ சுட்டிகின்‌ றது. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 439. 


* கூற்றத்தைக்‌ கையால்‌ விளித்தற்றுல்‌” 
என்பர்‌ திருவள்ளுவரும்‌. தவறாது வெல்லுதல்‌ என்றது தன்னை 
எதிர்த்த பகைவரைத்‌ தன்‌ ஆற்றலால்‌ கொன்று வாகை மாலை 
சூடுகின்‌ ற வெற்றிப்‌ பெருமிதத்தை. இலங்கை வேந்தன்‌, இராம 
பிரானால்‌ மூறுயடிக்கப்‌ பெற்றுத்‌ தன்‌ தலைகள்‌ அறுபட கின்று. 
காலை அவன்றன்‌ மேன்மையை - வீர மேம்பாட்டை, 

2 வெல்லுமத்தனை அல்லது தோற்றிலா விரலோன்‌” 
என்று கம்பமாடர்‌ குறித்ததும்‌ அறிக. அம்‌ முறையில்‌ நளன்‌ 
தோற்றிலா விறல்‌ - தோன்ற, அவன்‌ வேல்மேலேற்றிக்‌ “கூற்‌ 
தழைக்கும்‌ வேல்‌ வேந்து” என்றார்‌. 

“-நீரேர்தி நெய்ம்மிதந்து நிணம்வாய்ப்‌ பில்‌ அழல்விம்மிப்‌ . 

போரேரந்திப்‌ பூவணிந்து புலவு நாறும்‌ புகழ்வேலோன்‌” 

என்று பிறரும்‌ வேல்மேல்‌ ஏற்றிக்‌ கூறுதலானும்‌ அறிக. 

அத்தகைய ஆற்றலான்‌ ஊழ்வலியால்‌ இன்று பாம்பரசனால்‌ 
பற்றப்பட்டான்‌; என்னே உலககிலை என்னும்‌ அவலக்‌ குறிப்புத்‌ 
தோன்ற அமைத்தார்‌. ஊழின்‌ வலியை உணர்த்தியவாறுமாம்‌. 


440 


பாம்பரசன்‌, நளனை நோக்கி, “உன்‌ உருவை மாற்றவே 
கடித்தேன்‌” எனல்‌ 
௩௪௬. காயும்‌ கடகளிற்றாய்‌ கார்க்கோ டகன்‌என்பேர்‌ 
நீயிங்கு வந்தமை யான்கினைந்து--காயத்தை 
மாறாக்கிக்‌ கோண்டு மறைந்துறைதல்‌ காரணமா 
வேறாக்கிற்‌ றேன்றான்‌ விரைந்து. 

(இ-ள்‌.)' (பாம்பு மன்னன்‌ நளனை கோக்க) காயும்‌ கட 
களிற்றாப்‌ - (பகைவரைச்‌) சனக்கும்‌ மதம்‌ பொருந்திய ஆண்‌ 
யானையை யுடைய வேந்தே, என்பேர்‌ கார்க்கோடகன்‌ - என்‌ 
னுடைய பெயர்‌ கார்க்கோடகனென்ப து, இங்கு நீ வக்தமையான்‌ 
உணர்ந்து - நீ இக்காட்டிற்கு வந்ததை நான்‌ தெரிந்துகொண்டு, 
காயத்தை மாறு ஆக்கிக்‌ கொண்டு - நீ உன்‌ உடல்‌ கிறத்தை 
வேருறுவமாக்கியிருந்து, மறைந்து உறைதல்‌ காசணமா. 
மறைந்து வாழ்வது காரணமாக, வேறு ஆக்கற்று என்றான்‌ 


1. திருக்குறள்‌, ௮௯௪. 2. கம்பராமா; உயுத்த, ௨௪௮... 
3. சிவகசிந்‌, முத்தி, க. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 441 


கொண்டாய்‌ (அதற்குக்‌ கைம்மாறாக), இந்த. அணி. ஆடை 
கொள்க என்றான்‌ - இந்த அழகிய ஆடையைப்‌ பெற்றுக்கொள்க 
என்று கூறி வேண்டீனான்‌. 
(க - து.) கார்க்கோடகன்‌ நளனை நோக்கி, ‘கொடிய 
காட்டில்‌ நீ நெருப்புக்‌ கனலைப்‌ பொறு தீதுக்கொண்டு 
என்னைக்‌ காப்பாற்றினாய்‌; அதனால்‌ ௮தறகு ஈடாக இந்த 
ஆடையைப்‌ பெற்றுக்‌ கொள்‌” என்றான்‌ என்பதாம்‌. 
(வி-ரை.) கூன்‌ - வளைவு, இறால்‌ - இருல்‌ என்னும்‌ ஒரு 
வகை மீன்‌. நீர்‌ நிலையில்‌ வாழ்கின்ற இறால்‌ மீன்கள்‌ துள்ளுத 
லால்‌, அந்நீரில்‌ படர்ந்து கடக்னெறு குவளைக்‌ கொடிகளில்‌ 
மலர்ந்துள்ள பூக்களில்‌ உராயப்‌ பெற்று அதில்‌ நிறைந்‌ து 
பெருகி நிற்கின்‌ ற தேன்‌ இறாலிலிருந்து ஒழுகுவதுபோல்‌ ஒழுகத்‌ 
தவளை வாய்க்குட்‌ செல்லுகின்றது என்பதில்‌, நாட்டில்‌ ' நீர்‌ 
வளன்‌, கில வளன்‌ ஏற்றங்‌ கூறி, கிடத காட்டின்‌ சிறப்பையும்‌ 
குறித்தவாறாம்‌. இறால்‌ முன்னது மீனும்‌ பின்னது தேன்‌ கூடும்‌ 
ஆம்‌. : அணி ஆடை-அணிகின்‌ ற ஆடை, அல்லது அழகிய ஆடை 
என்றலுமாம்‌. ஆங்கு- அவ்விடத்து என்றேனும்‌ அல்லது: அசை 
நிலையாகவேனும்‌ கொள்க. (௧௪) 
கார்க்கோடகன்‌, அவ்வாடையின்‌ பயன்‌ கூறல்‌ 

௩ ௪௮. சாதி மணித்துகில்நீ சாத்தினால்‌ தண்கழுநீர்ப்‌ 
போதின்கீழ்‌ மேயும்‌ புதுவரால்‌-—தாதின்‌ 
துளிக்குநா நீட்டும்‌ துறைகாடர்‌ கோவே 
ஒளிக்குநாள்‌ நீங்கும்‌ உரு. 

(இ-ள்‌.) தண்‌ கழு நீர்‌ போகின்‌ &ழ்‌ மேயும்‌ புதுவரால்‌- 
(கார்க்கோடகன்‌ களனை நோக்கி) குளிர்ச்சி பொருந்திய செங்‌ 
கழுநீர்‌ மலரின்‌ கழே மேய்ன்ற இளவரால்‌ மீன்களானவை, 
தாதின்‌ களிக்கு நா நீட்டும்‌ துறை நாடர்‌ கோவே - அம்மலர்‌ 
களின்‌ தேன்‌ துளிகட்குத்‌ தம்‌ காக்கை நீட்டுகன்ற நீர்வளமிக்க 
துறைகளையுடைய நிடத நாட்டுக்கு வேந்தே], ஒளிக்கும்‌ காள்‌ - 
(நீ) மறைந்துறையுங்‌ காலத்து, சா இிமணி துகில்‌ நீ சாத்தினால்‌ 
உரு நீங்கும்‌ - உயர்ந்த மாணிக்கம்‌ போன்ற இந்த ஆடையை 
அணிந்தால்‌ இவ்‌ வேற்றுருவம்‌ போகும்‌. (உன்‌ இயற்கை 
யுருவம்‌ வரும்‌ என்றபடி.) 

க-து.) கார்க்கோடகன்‌ நளனை நோக்கி, நிடத 
நாட்டு வேந்தே! நீ மறைந்து உறைந்து வெளிப்பட வர 







449: ல்ல [கலிநீங்கு . 
எண்ணும்போது இவ்வழகுள்ள ஆடையை அணிக்‌ தால்‌ 


உன்‌ உண்மை வடிவம்‌ வரும்‌" என்றான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) சாதிமணி - போலிமணியல்லாத உயர்ந்த 


மாணிக்கக்‌ கல்‌. அது செக்கிறத்தால்‌ அழகொளி மிளிர்வது. 


அது போன்ற ஆடை யென்றமையால்‌ செந்கிற ஆடையெனக்‌ . 
கருதலாம்‌. அல்லது அதுபோல்‌ விலையுயர்ந்ததெனவும்‌ கொள்‌: 
ளலுமாம்‌. மணித்துகில்‌- மணி போன்‌ ற துகில்‌ என விரிதலால்‌ . 


உவமைத்தொகை, துகில்‌ - உயர்ந்த மெல்லிய ஆடை, அசில்‌. | 


உயர்க்த ஆடை யென்பதனை, 


* “வட்டும்‌ வழு தணையும்‌ போல்வாரும்‌ வாழ்வரே 
பட்டும்‌ துகிலும்‌ உடுத்து” 


எனவரும்‌ நாலடியார்‌ உரையானும்‌ அறிக. *தண்கமுநீர்‌ ல்‌ 


அழை நாடு” என்பது, நிடத நாட்டின்‌ நீர்வளச்‌ சிறப்புக்கூறிய : 


வாறு. “ஒளிக்கும்‌ காள்‌ நீங்கும்‌ உரு சா தி மணித்துகில்‌ நீ சாத்தி. 
னால்‌” எனக்‌ கொண்டு பொருள்‌ அறியக்‌ இடத்தலால்‌ விற்டூட்டுப்‌ . 


கார்க்கோடகன்‌, நளனை நோக்கி “உன்‌ பெயர்‌ வாகுகன்‌ 
என்றாகுக' எனல்‌ 


௩௪௯. வாகு குறைந்தமையான்‌ வாகுகனேன்‌ றுன்னாமம்‌ - 


ஆக அயோத்தி நகரடைந்து-மாகனகத்‌ 
தேர்த்தோழிற்கு மிக்கானீ ஆகென்றான்‌ செம்மனத்தால்‌ 
பார்த்தொழிற்கு மிக்கானைப்‌ பார்த்து. 
(இ-ஸ்‌.). (கார்க்‌ கோடகன்‌) செம்மனத்தால்‌ பார்த்‌ 
தொழிற்கு மிக்காளைப்‌ பார்த்து - நடுகின்ற ஈல்நெஞ்சப்‌ பாங்கி 


னால்‌ அரசாட்சி முறையிற்‌ சிறந்த நளமன்னனை நோக்கி, வாகு 


குறைந்தமையால்‌, (உன்னுடைய) தோள்களில்‌ அழகு மெலி 


வடைந்து குறைபட்டமையால்‌, உன்‌ நாமம்‌ வாகுகன்‌ என்று. 


ஆக - உன்‌ பெயர்னது வாகுகனென்று வழங்கும்படி, நீ 


அயோத்திஈகர்‌ அடைந்து - நீ அயோத்திமாநகரத்திற்குச்‌' த்‌ | 
ச்‌ 


சென்று, மாகனகம்‌ தேர்த்தொழிற்கு மிக்கான்‌ ஆக என்றான்‌. 
ப்பாயாக வென்றான்‌. 


சிறந்த பொன்னானியன்‌ ற தேர்‌ ஓட்டுச்‌ தொழிலிற்‌ சிறந்தவனாக ்‌ 


ட்‌ 
ல்க 
ர்‌ 


நாலடியார்‌, ௨௬௫௪. ட... நின்‌ 






காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 443 


(க - து.) கார்க்கோடகன்‌ நளனை நோக்கி, “உன வாகு 
குறைந்‌ தமையால்‌ உன்‌ பெயர்‌ வாகுக னென்று வழங்கும்‌. 
படி. நீ அயோத்‌இ நகருக்குச்‌ சென்று சிறந்த தேரோட்டு.. 
பவை இருப்பாயாக” என்று கூறினான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) வாகு - அழகு; உலக வழக்கிலும்‌ அழகிற்‌ 
சிறந்தவனை நல்ல “வாகன்‌ என்பர்‌. இது வடசொல்லன்று, 
தூய தமிழ்ச்‌ சொல்‌. பிறரெல்லாரும்‌ வடசொல்லென மயங்கும்‌ 
பொருள்‌ வீரிப்பர்‌. குறைதல்‌, ஈளனுக்கு இயற்கையாக இருந்த 
அழகு குறைந்து நிறம்‌ மாறுபடல்‌. மா கனகத்தேர்‌ - குதிரை 
பூட்டிய பொன்னாலியன்ற தேரெனினும்‌ பொருந்தும்‌. தேர்த்‌ 
தொழிற்கு, பார்த்தொழிற்கு என்பன, குவ்வுருபு ஏழனுருபுப்‌ 
பொருளில்‌ மயங்கி வந்த வேற்றுமை மயக்கம்‌. களன்‌ சிறப்பை 
நூல்‌ துவக்கத்தில்‌ தமயந்திக்கு அன்னம்‌ அறிமுகப்படுத்து 
வதாகக்‌ குறித்த காலத்தில்‌ *செம்மனத்தான்‌ தண்ணனியான்‌” 
என்னும்‌ கருத்தையே ஈண்டும்‌ 'செம்மனத்தான்‌' என்று புகுத்‌ 
துரைத்தார்‌. செம்மனமாவது, ஓர்ந்துகண்ணோடா திறைபுரிக்து. 
யார்மாட்டும்‌ தேர்ந்து செய்யும்‌ நடுகிலை மாறா மனப்பண்பு, 
அப்பண்பு மேம்பாட்டினால்‌ உலகைக்‌ காக்கும்‌ அரசுமுறை 
கொண்டவனை இப்போது தேர்த்தொழில்‌ செய்யுமாறு கூறுகின்‌ 
றான்‌? இஃது ஊழின்‌ வலிபோலும்‌ எனக்‌ கழிவிரக்கம்‌ தோன்‌ ற 
ஆசிரியர்‌ கூறினார்‌. (௧௬) 


நளன்‌, கார்கோடகன்‌ கூறியவாறு புறப்படல்‌ 


௩௫௦. இணையாரும்‌ இல்லான்‌ இழைத்த உதவி 
புணையாகச்‌ சூழ்கானில்‌ போனான்‌--பணையாகத்‌ 
திண்ணாகம்‌ ஓரெட்டும்‌ தாங்கும்‌ திசையனைத்தும்‌ 
எண்ணாக வேந்தன்‌ எழுந்து. 


(இ-ள்‌.) பணை ஆகம்‌ திண்‌ நாகம்‌ ஓர்‌ எட்டும்‌ - பருத்த. 
உடல்வலிமை மிக்க எட்டு யானைகளும்‌, தாங்கும்‌ திசை அனைத்‌ 
தும்‌ - சுமக்னெ ற (உலகின்‌ ) எல்லாத்‌ திசைகளினும்‌, எண்‌ ஆக 
வேந்தன்‌ எழும்‌ து-தன்‌ எண்ணம்‌ போலவே நடக்கும்படி. ஆண்ட 
நளமன்னன்‌ புறப்பட்டு, இணையாரும்‌ இல்லான்‌-தனக்கு ஒப்புச்‌ 
சொல்வதற்லெலாதவனான கார்க்கோடகனானவன்‌, இழைத்த. 
உதவி புணை ஆக சூழ்கானில்‌ போனான்‌ - செய்த உதவியையே 
தனக்குத்‌ துணையாகக்‌ கொண்டு (புதர்கள்‌) மண்டியுள்ள காட்‌ . 
டின்‌ வழியாகச்‌ சென்றான்‌. 


444 நளவெண்பா | கலிரீங்கு ்‌ 


(க-து. களமன்னனானவன்‌, கார்க்கோடகன்‌ செய்து 
உ குவியையே தனக்குத்‌ துணையாகக்‌ கொண்டு முட்பு தர்கள்‌ 
மண்டிக்கடக்கன்ற அக்காட்டின்‌ வழியாகச்‌ சென்றான்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) இணையாரும்‌ இல்லான்‌, யாரும்‌ இணையில்லான்‌ 
என மாறுக. உலகில்‌ நன்றி மறப்பவரே மிகப்பலர்‌. நன்றியை 
அறிந்து அந்‌ நன்றிக்கேற்ற தம்மால்‌ இயன்ற உதவியைச்‌ செய்‌ 
வோர்‌ மிக மிகச்‌ சிலர்‌. நளன்‌ தன்னைக்‌ கொடிய நெருப்பினின்‌ 
றும்‌ காத்த உதவியை மறவாது, பின்‌ ஈளனுக்கு வேண்டும்‌ 
நலங்‌ குறித்துக்‌ கவன்‌ நவனாய்‌ நளனைத்‌ தீண்டி அவன்‌ தன்‌ 
பகைவர்க்கு எளியனாயிராமல்‌ காண்ட.ற்கரியனாய்‌ இருத்தற்குத்‌ 
தன்‌ நஞ்சினால்‌ உருவை மாற்றியும்‌, பின்‌ அவன்‌ தன்‌ இயற்கை 
உருவைப்‌ பெற ஆடை வழங்கியும்‌ தன்‌ நன்றிமறவாக்‌ கடப்‌ 
பாட்டைக்‌ கடைய்பிடித்தொழுகிய கார்க்கோடகன்‌ விழுமிய 
சிறப்புத்‌ தோன்ற “இணையாரும்‌ இல்லான்‌' என்னும்‌ அடை 
புணர்த்துரைத்தார்‌. இல்லான்‌ : குறிப்புவினையாலணையும்‌ 
பெயர்‌. புணை - பற்றுக்கோடு; ஆதரவு. நளன்‌ அக்‌ காட்டை 
விட்டுச்‌ செல்வதற்கு உதவியாகத்‌ தனக்குத்‌ துணையாக இருந்தன 
அவன்றன்‌ உண்மை உரைகளும்‌ ஆடைகளுமேயாம்‌. இவை 
களே தனக்குத்‌ துணையாகக்‌ கொண்டு சென்றானென்பாராய்‌ 
“உதவி புணையாக: என்று சாதியொருமை கொடுத்துக்‌ கூறினார்‌. 
தாய்சொற்‌ ரங்கிக்‌ கானகஞ்‌ செல்லப்புறப்பட்ட கமலக்‌ கண்ண 
னான இராமன்‌ தனக்குத்‌ துணையாகக்‌ காட்டில்‌ வாழ்தற்கு 
உதவியாகக்‌ கொண்டு சென்றவைகளைக்‌ கம்பர்‌ குறித்தவை இக்‌ 
கருத்தோடொப்ப இருத்தலானும்‌, விழுமிய கருத்துச்‌ செறி 
வுடைமையானும்‌ அதனையும்‌ இதனோடொப்ப வைத்து மகிழ 
ஈண்டுக்‌ குறிக்கன்றோம்‌ 

* தையல்தன்‌ கற்பும்தன்‌ தகவும்‌ தம்பியும்‌ 
மையறு கருணையும்‌ உணர்வும்‌ வாய்மையும்‌ 
செய்யதன்‌ வில்லுமே சேமம்‌ அகக்கொண் 
டையனும்‌ போயினான்‌ அல்லின்‌ நாப்பணே” 


என்பது காண்க. இதுபோன்றே இங்கே, “உதவிபுணையாக”என்‌ 
பதில்‌ உம்மை விகாரத்தால்‌ மறைந்து கின்றதாகக்‌ கொண்டு 
“உதவியும்‌ புணையாக” என்று எச்சவும்மையாக்‌கி, “உதவியும்‌” 
என்றமையால்‌ தன்‌ அரிய பண்புகளான அருள்‌ அன்பு. வாய்மை 





1. கம்பராமா, தைல. ௫௮. 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ ்‌ 445 


அறம்‌ மறும்‌ ஆண்தகைமை முதலியவற்றையும்‌ துணையாக அத 
~ோடு கொண்டு என விரித்துப்‌ பொருள்‌ கொள்ளலுமாம்‌. 


நாகம்‌-யானை. ஓரெட்டும்‌ என்னும்‌ தொகைக்‌ குறிப்பினால்‌ 
இக்கிலுள்ள எட்டு யானைகளையும்‌ உணர்த்திற்று. எட்டுத்திசை 
களையும்‌ யானைகள்‌ தாங்குகின்றன என்பது புராணக்கூற்று. 
அதனால்‌ *நாகம்‌...... தாங்கும்‌ துசை' என்றார்‌. நளன்‌ வேந்தனாக 
விளங்கிய காலத்தில்‌ அவன்‌ புகழ்‌ எங்கும்‌ மண்டிக்கிடந்த து? 
அவன்‌ ஆட்சியும்‌ எங்கும்‌ பரவி நின்றது; இவன்‌ நாட்டில்‌ பசியும்‌ 
பிணியும்‌ பகையும்‌ இல்லாவாயின; வச௫ியும்‌ வளனும்‌ சுரந்து 
பெருகியிருநீதன; இவன்‌ நாடு அரவும்‌ கூரும்‌ இரைதேர்‌ முதலை 
யும்‌, உருமுஞ்‌ சார்க்தவர்க்‌ குறுகண்‌ செய்யா உயர்நிலை பெற்றுத்‌ 
திகழ்ந்தது. அத்தகைய ஆட்சியில்‌ உயர்கிலை பெற்றிருந்த. 
மன்னன்‌ என்பாராய்த்‌ *தஇசையனைத்தும்‌ எண்‌ஆக வேந்தன்‌? 
என்றார்‌. ஆக என்னும்‌ செயவெனெச்சம்‌ ஈண்டுக்‌ காரியப்‌ 
பொருட்டாய்‌ இறந்தகாலங்‌ காட்டிற்று, “மழை பெய்ய நெல்‌ 
விளைந்தது” என்பதுபோல. ஆண்ட என்னும்‌ மசால்‌ ஆக 
என்னும்‌ சொற்கேற்ப வாராததால்‌ சொல்லெச்சமாக வருவித்‌ 
துரைக்கப்பட்ட து. (௧௭) 


நளன்‌, காட்டைவிட்டு நீங்கிச்‌ சென்று கடலைக்‌ காணுதல்‌ 


கடுக. நினைப்பேன்னும்‌ காற்றசைப்ப. நேஞ்சிடையே மூளும்‌ 
கனற்புகைய வேகின்றான்‌ கண்டான்‌--பனிக்குருகு 
தண்படா நீழல்‌ தனிப்பேடை பார்த்திரவு 
கண்படா வேலைக்‌ கரை. 


(இ-ள்‌) தண்படாம்‌ நீழல்‌ பனிகுருகு-குளிர்ச்சி பொருந்‌ 
திய கொடிகளின்‌ மேற்கட்டி போன்ற நிழலின்ழ்‌ (குளிரால்‌) 
நடுங்கிக்கொண்டிருக்கின்‌ ற ஆண்‌ நாரையானது, தனி பேடை 
பார்த்து - ஒன்றியாய்ப்‌ பிரிந்து சென்றுள்ள தன்‌ பெண்‌ நாரை 
யைக்‌ காணாது நோக்கி, இரவு கண்படா வேலைகரை - இரவு 
முழுதும்‌ தூங்காமல்‌ விழித்துக்கொண்டிருக்‌கன்றதான கடலின்‌ 
கரையை, நினைப்பு என்னும்‌ காற்று அசைப்ப - (தன்‌ காதல்‌ 
மனையாளாகய தமயந்தியை) நினைத்தல்‌ என்னும்‌ காற்றுமோதித்‌ 
தன்னை அலைத்தலி/ல்‌, நெஞ்சு இடையே மூளும்‌ - தன்‌ மனக்‌ 
இடத்தே பற்றிநிற்கன்ற, கனல்புகைய - (அவள்‌ பிரிவா கிய 
துன்பத்‌) தீ புகைந்து எரிவதனால்‌, வேகின்றான்‌ கண்டான்‌ - 
புழுங்குின்‌ றவனான ௩களமன்னன்‌ பார்த்தான்‌. 


ட நளவெண்பா  [கலிநீங்கு 


(க - து.) தமயந்தியின்‌ பிரிவுத்‌ துன்பத்தால்‌ வருந்து 
கின்றவனான களமன்னன்‌, ஆண்‌ நாரையானது தன்‌ 
பேடையைப்‌- பிரிந்து அதனை எதிர்நோக்கி வருந்தி இரவு 
முழுதும்‌ தங்காமல்‌ இருக்னெற தான கடற்கரையைக்‌ 
கண்டான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) தமயந்தியைக்‌ காட்டில்‌ விட்டுப்‌ பிரிந்துசென்ற 
நளன்‌, தன்‌ மனையாளை கினைந்ததைக்‌ காற்றாகவும்‌ பிரிவுத்‌ துயரை 
நெருப்பாகவும்‌ உருவகஞ்‌ செய்து, *“நினைப்பென்னும்‌ காற்ற 
சைப்ப...ஃஃஃஃஃ வேகின்றான்‌' என்ற தொடரால்‌ உணர்த்தினார்‌. 
குருகு - வெண்ணிறமுள்ள பறவை: ஈண்டு நாரை. “பேடை” 
எனப்‌ பின்வருதலால்‌ ஆண்நாரையென்று பொருள்‌ கூறப்‌ 
பட்டது. கடற்கரை ஓரங்களில்‌ அடம்பு முதலிய கொடிகள்‌ 
பின்னிப்‌ பிணைந்து படர்ந்து உடக்ன்றன. அக்கொடிகளின்‌ 
வளைந்த வெளிக்குள்‌ நாரைகள்‌ இருத்தலால்‌ அக்கொடிகளின்‌ 
மேற்கட்டி (விதானம்‌) போல்‌ இருக்கின்றன. அதனுள்‌ இருக்கும்‌ 
ஆண்‌ நாரை தன்பேடையை கினைந்து வருந்துகின்ற து என்னுங்‌ 
குறிப்பு, ஈளன்‌ பிரிந்து தன்னந்தனியாகச்‌ செல்வதை யொப்ப 
இருப்பது போன்ற தன்மையை உணரவைத்துணர்த்தினார்‌. 
கண்படுதல்‌ - கண்ணுறக்கங்‌ கொள்ளல்‌; கண்படா - தூங்காத 
என்னும்‌ பொருள்‌. தான்‌: ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. 
பேடை-பெண்ணினத்துக்கு வந்த மரபுச்‌ சொல்‌. */பேடையும்‌ 
பெடையும்‌......... பெண்ணே?” என்னும்‌ மரபியல்‌ நூற்பாவினால்‌ 
அதிக. (௧௮) 

நளன்‌ நாரையை நோக்கிக்‌ கூறுதல்‌ 
௩௫௨. கோம்பார்‌ இளங்குருகே கூறா திருத்தியால்‌ 
அம்புயத்தின்‌ போதை அறுகாலால்‌-—தும்பி 
திறக்கத்தேன்‌ ஊறும்‌ திருநாடன்‌ போன்னை 
உறக்கத்தே நீத்தேனுக்‌ கொன்ற. 

(இ-ள்‌) (இவ்வாறான கடற்கரைப்‌ பாங்கில்‌ சென்ற ஈளன்‌ 
அக்குருகை நோக்கி) கொம்பு ஆர்‌ இளம்‌ குருகே-மரக்கைகளில்‌ 
அங்கியிருக்கன்ற தன்மையுடைய இளநாரையே!, தும்பி - 
வண்டுகளானவை, அம்புயத்தின்‌ போதை அறுகாலால்‌ திறக்க- 
தாமரை மலர்களைத்‌ தம்‌ ஆறு கால்களினால்‌ கிண்டி நெகிழ்த்த, 
தேன்‌. ஊறும்‌ திருகாடன்‌ பொன்னை - உடனே தேன்‌ ஊம்‌ 





1. தொல்‌. பொருள்‌. மரபியல்‌, ௩. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 447 


ழெடுத்து அதிலிருந்து வருகின்‌ ற அழகிய விதர்ப்பகாட்டு வேந்த 
னான வீமன்‌ திருமகளை, உறக்கத்தே நீத்தேனுக்கு - அவள்‌ 
அரங்குங்காலத்தில்‌ விட்டுவர்தவனாகய எனக்கு, ஒன்று கூறாது 
இருத்தி - தேறுதலாக எனக்கொரு சொற்கூடச்‌ சொல்லாமல்‌ 
இருக்கின்றாயே? (இஃது உனக்குத்‌ தகுதியாகுமா? என்று 
கூறினான்‌.) 

(௧ - து.) நரரையே! நீ விதர்ப்பநாட்டு வேந்தன்‌ 
மகளைத்‌ தூக்கத்தில்‌ விட்டுப்பிரிந்து வந்து வருந்துகின்ற 
எனக்கு ஓர்‌ ஆறுதல்‌ உரைகூடக கூறாமல்‌ வாளா இருக்‌ 
கின்றுயே, இஃது ஏன்‌?” என்று நளன்‌ வினவினான்‌ 


என்பதாம்‌. 


(வி- ரை.) கொம்பு - மரக்கொம்பு; புன்னை முதலிய மரக்‌ 
கிளைகள்‌. *கொம்பார்‌ இளங்குருகு' என்பது சாதியடை. இளங்‌ 
குருகு: அது தன்னந்கனியாகப்‌ பிரிக்துவாழ இயலாத காதற்‌ 
பருவமிக்க தென்னுங்‌ குறிப்பிற்று. தன்பிரிவு போன்று அதன்‌ 
பிரிவை நளன்‌ கருதினான்‌. அறுகால்‌ - ஆறுகால்‌: குறுக்கம்‌ 
பெற்றது. வண்டுகளுக்கு ஆறு கால்கள்‌ உள்ளன ஆதலால்‌ *அ.ுறு 
காலால்‌” என்றார்‌. 

*அறுகாற்பே டிசைபாடும்‌ கூடல்‌ மான்மியத்தை' 
என்றார்‌ பரஞ்சோதி முனிவரும்‌. வண்டுகள்‌ தேனுண்பதற்கு 
மலர்கள்தோறும்‌ சென்று பாடிக்கொண்டு ஊதிக்‌ காலால்‌ 
மிதித்து மலர்களை நன்கு விரித்துத்‌ தேனுண்பதியற்கை. இதைக்‌ 
கூறுமுகத்தான்‌ விதர்ப்பகாட்டுச்‌ செல்வவளனும்‌ நீர்கிலவளனும்‌ 
குறித்தாராயிற்று. திறக்கத்‌ தேனூறும்‌ என்றமையால்‌ விதர்ப்ப 
நாடு, பாணர்க்கும்‌ புலவர்க்கும்‌ இரவலர்க்கும்‌ வேண்டிய வேண்‌ 
டியாங்கு ஈந்து புரக்கும்‌ தன்மையுடையது என்னும்‌ கருத்துடை 
அடை அணி மிளிருதல்‌ காண்க. பொன்‌ - பொன்‌ போன்றவள்‌ 
அல்லது திருமகள்‌ போன்‌ றவள்‌ என்று கொள்க. (௧௯) 

நளன்‌, வண்டுகளின்‌ காதன்மை கண்டு கவலல்‌ 
கூடு௩. புன்னை நறந்தாது கோதிப்‌ போறிவண்டூ 
கன்னிப்‌ பெடையுண்ணக்‌ காத்திருக்கும்‌-இன்னருள்கண்‌ 
டஞ்சினான்‌ ஆவி அழிந்தான்‌ அறவயிர்த்து 
» ட்‌ © ம்‌ » சீ 
நேஞ்சினான்‌ எல்லாம்‌ நினைந்து. 





1. திருவிளையாடல்‌. அவையடக்கம்‌, இ. 


448 நளவெண்பா [ கலிநீங்கு 


(இ-ள்‌. பொறிவண்டு புன்னை கறும்தாது கோ தி-புள்ளி 

களை யுடைய ஆண்‌ வண்டு புன்னைப்‌ பூவின்‌ நறுமணமுள்ள மகர்‌ 
.தப்‌ பொடியைக்‌ கிண்டிவிட்டு, கன்னிபெடை உண்ண காத்து 
_ இருக்கும்‌ - (தன்‌ காதலியாகிய) பெண்‌ இளவண்டு தேனை உண்‌ 

ணும்வரை காத்துக்கொண்டிருக்கின்ற; இன்‌ னருள்‌ கண்டு - 
(அதன்‌) நல்ல பேரன்பினை கோக்க, அஞ்சினான்‌ - (களமன்னன்‌ 
தன்னிலையை யெண்ணி) அச்சங்கொண்டான்‌, அறவுயிர்த்து 
கெஞ்சினான்‌ எல்லாம்‌ நினைந்து ஆவி அழிந்தான்‌ - மிகவும்‌ பெரு 
மூச்சுவிட்டுத்‌ தன்‌ மனத்தில்‌ (தான்‌ தமயந்தியை விட்டுவந்த 
செயலை) எண்ணியெண்ணி உயீர்‌ வாடினான்‌. 

(க - து கன்‌ பெண்வண்டு கேனுண்பைதப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு ௮ஃது. உண்ணுமட்டும்‌ காத்திருக்கின்ற ஆண்‌ 
வண்டின்‌. பேரன்பு நிலையைப்‌ பார்த்து களன்‌ காண்‌ 
தன்‌ மனையாளை வஞ்சி கீதுவந்த செயலை நினைந்து வருந்தி 
னான்‌ என்ப தாம்‌. 

(வி-ரை.) புன்னை யென்னும்‌ முதற்பொருளின்‌ பெயர்‌ 
அதன்‌ சினையாகிய மலருக்காதலால்‌ பொருளாகு பெயர்‌. கோது 
தம்‌ - தன்‌ வாயானும்‌ கால்களானும்‌ கிளைத்தல்‌ (கள றிவிடுதல்‌ ) 

“குப்பை கிளைப்போவாக்‌ கோழிபோல்‌” 


என்பதூஉம்‌ அது. பொறிவண்டு-தன்‌ உடம்பெல்லாம்‌ புள்ளிகள்‌ 
பெற்ற ஆண்‌ வண்டு. “பொறிவண்டு” என்று ஈண்டுப்‌ பொதுப்‌ 
பெயராகக்‌ கூறினாரேனும்‌ ஜன்றொழி பொதுச்‌ சொல்லாக ஆண்‌ 
வண்டினைக்‌ குறித்தது; மேல்‌, *கன்னிப்பெடை” என்றமையான்‌.. 
கன்னி - இளமை, கட்டழகுமாம்‌. 

“கன்னி இளவாமை கனி ஈவ்‌ 


என்‌ ற கம்பருரையும்‌ இப்பொருட்டு. ஆண்வண்டு, கன்‌ பெடை 
வண்டு தேன்‌ உண்ணாது இருப்பதறிக்து தான்‌ புன்னைப்போதைக்‌ 
கிளை த்துக்கொடுத்து அதிலுள்ள தேனை அது பருகும்வரையும்‌ 
காத்துக்‌ கொண்டிருப்பதை , நளன்‌ கண்டான்‌; அதன்‌ பேரன்‌ 
பைத்‌ தன்‌ காதலிமாட்டுக்கொண்ட வற்றாத இன்னருளைக்‌ கண்‌ 
டான்‌; ஓர்‌ அஃறிணை உயிர்‌, அது தன்‌ காதலிபால்‌ இவ்வாறான 
வானினுமுயர்க்க அன்புகாட்ட நாம்‌ கற்பிற்‌ றந்த காதலியை 
குற்றமில்‌...மைந்தரையும்‌, பெற்றுக்கொள்ளலாம்‌ பெறலாமோ 
. கோக்காதலனைக்‌ குலமகளுக்கு.” “(கலிதொடர்‌ க்‌ என்று 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 449 


கூறி கிழல்‌ போல்‌ விடாது தன்னோடு தொடர்ந்து வந்து கானில்‌ 
ஆறுதலளித்த அன்புக்கிழத்தியைத்‌ - தன்‌ ஆருயிர்‌ மருந்தைத்‌ - 
தமயந்தியை - நாம்‌ கொடுங்காட்டில்‌ , சிங்கம்‌ புலி கரடி பாம்பு 
பெரும்பேய்‌ முதலிய கொடிய விலங்கும்‌ பிறவும்‌ திரிதரும்‌ அட 
வியில்‌, ஆள்வழக்க ற்ற அருநெறியில்‌ பாழ்மண்டபத்தில்‌ விட்டுப்‌ 
பிரிந்கோமே, அதுவும்‌ பகற்போதிலா! இரவிலன்றோ? அவள்‌ 
எந்கிலை எய்தினாளோ! இவ்வண்டுக்குரிய அன்பில்‌ ஒரு கூறு 
என்பால்‌ உளதா! இல்லையே எனப்‌ பலப்பல எண்ணினான்‌; தன்‌ 
சீர்கிலை திரிந்கமைக்கு அஞ்சினான்‌; பெருமூச்செறிந்தான்‌; 
உயிரும்‌ தளர்வுற்றது. இக்கருத்துகளை யெல்லாம்‌ ஒரு 
கோவைப்‌ படுத்தி£அஞ்சினான்‌ .........எல்லாம்கினைந்து' என்றார்‌. 
இக்கருத்தோ டொப்பப்‌ “பொருள்வயிற்‌ பிரிந்து சென்ற தன்‌ 
காதலனைத்‌ தலைவி நினைந்து வருந்துக்‌ துறையில்‌ ஐந்திணை 
ஐம்பதில்‌ அமைந்துள்ள பாடல்‌ நினைக்கத்‌ தக்கது. பாலை 
வனம்‌; அங்கு நீருமில்லை, நிழலுமில்லை; ஆணும்‌ பெண்‌ ணுமாகிய 
மான்கள்‌ இரண்டு; தப்பித்தவறி இரைதேடி வந்து இப்பாலையில்‌ 
கால்வைத்துவிட்டன. கடும்பகல்‌; பகலவன்‌ தன்கதிர்களை கில 
மெங்கும்‌ பரப்புகின்றான்‌; நிலத்தில்‌ கால்‌ பாவமுடியவில்லை; 
அவைவெப்பக்‌ தாங்கலாற்றாது தத்தளிக்கின்றன? ஒன்ற நிழ 
லில்லை; ஓதுங்கப்‌ புதர்களுமில்லை; நீர்‌ வேட்கையும்‌ மிகுந்தது. 
நீர்தேடி அப்பாலையில்‌ ஓடின; தேடின; கானலை நீரெனக்‌ 
கருதின ; ஓடி ஓடி இளைத்தன.. இறுதியில்‌ ஒருசிறுகுண்டு; அதில்‌ 
கலங்கலாகவுள்ள நீர்‌ சிறிது ஓட்டிக்‌ கடந்தது. அவைகள்‌ 
கண்டன. ஆனால்‌ அந்நீர்‌ ஒன்‌ றுக்குக்கூடப்போதாத அள வு;இவை 
இரண்டு; நீர்வேட்கையோமிகு இ, ஆவலுடன்‌ இரண்டும்‌அக்நீர்ப்‌ 
படுகரில்‌ இறங்கின. ஆண்‌ மான்‌ ஒன்று கருதிற்று; நீரோ “திற்‌ 
ளவு, நாம்கொண்ட வேட்கையோ பேரளவிற்று: இதை இரு 
வரும்‌ எப்படிக்‌ குடிப்பது?” என்று எண்ணிப்‌ பெண்‌ மானை 
(நோக்கி, *என்அன்பு! நீர்‌ சிறிது: ஈம்தாகம்‌ பெரிது; ஆகவே 
நீமட்டும்‌. இசனைப்பருகு:நான்‌ வேறொரு நீர்கிலைகண்டு உண்பல்‌: 
என்றது. பெடை, “அருளே! நீ உண்டிலையேல்‌ நானும்‌ பருக 
மூலன்‌” என்று வருந்திக்‌ கூறிற்று, பின்‌. ஆண்‌ மான்‌ வேறொரு 
கருத்துக்கொண்டது. நீரைக்குடியாமல்‌ நீரைப்‌ பருகுவதுபோல்‌ 
அதன்‌ மீது வாயை வைத்துக்கொண்டு அது குடிக்கும்‌ மட்டும்‌. 
இருப்பதென முடிவு செய்துகொண்டு, “உள்ள ஒருமையே!வருக 
நாம்‌ இருவேமும்‌ நீருண்பேம்‌” என்றது. அதைப்பெடை உண்மை 
யென நம்பிற்று. நீரைப்பருகத்‌ தொடங்கின; ஆண்‌ மான்‌ தன்‌ 
முடிபுப்படி நீர்பருகாது வாயை வைத்தபடி நீர்‌ குடிப்பதுபோல்‌ 
பாசாங்கு செய்து கொண்டிருந்தது. பெண்‌ மான்‌ நீர்‌ பருகித்தன்‌: 
வேட்கை தணிந்தது. பின்‌ நீரினின்று தன்‌ வாயை யெடுத்ததுஃ 
னை 


50 நளவெண்பா ர்‌ கலிநீங்கு 


பின்னரே எஞ்சிய சேறுகலந்த கலங்கலை ஒரு சிறிது உறிஞ்சிக்‌ 
குடித்தது ஆண்‌ மான்‌. இக்கருத்தை உள்ளடக்கியதே இதன்‌உழ்‌ 
வருவது. இவைகளோடொத்ததே இவ்வண்டுகளின்‌ அன்பும்‌. 
*“சுனைவாய்ச்‌ சிறுநீரை எய்தாதென்‌ றெண்ணிப்‌ 
_ பிணைமான்‌ இனிதுண்ண வேண்டிக-—கலைமாத்தன்‌ 
கள்ளத்தின்‌ ஊச்சும்‌ சுரமென்பர்‌ காதலர்‌ 
உள்ளம்‌ படர்ந்த நெறி. 
இந்நிலை கண்டே களன்‌, தான்‌ காதலிக்கிழைத்த திமையெனக்‌ 
கருதினான்‌, தான்‌ பிரிக்துவந்த நிலையை எனக்கொள்க. (௨௦) 
நளன்‌, கடற்கரையிலுள்ள நண்டினைக்‌ கண்டு கூறுதல்‌ 
௧௫௪. காதலியைக்‌ காரிருளில்‌ கானகத்தே கைவிட்ட 
பாதகனைப்‌ பார்க்கப்‌ படாதேன்றோ- நாதம்‌ 
அளிக்கின்ற ஆழிவாய்‌ ஆங்கலவ ஓடி 
ஒளிக்கின்ற தேன்னோ உரை. 

(இ-ள்‌.) (களன்‌ அங்கு வந்த நண்டொன்றை நோக்கி) 
அலவ - ஓ நண்டே! நாதம்‌ அளிக்கின்ற ஆழிவாய்‌ ஆங்கு ஓடி. 
ஒளிக்கின்‌ றது - பேரோசை தரும்‌ அலைகளையுடைய கடற்கரை 
ஒரத்தில்‌ நீ சென்று உன்‌ வளைக்குள்‌ புகும்‌ து ஒளித்துக்‌ கொள்ளு 
தல்‌, காதலியை கார்‌ இருளில்‌ கானகத்தே கைவிட்ட- தன்‌ 
மானை வியைக்கரிய நள்ளிரவில்‌ கடிய காட்டி ல்கைவிட்டுப்‌ பிரிந்து 
வந்த, பாதகனை பார்க்கப்‌ படாதுஎன்றேோே -இப்பாவியைப்பார்த்‌ 
தல்‌ தகாதென்ற காரணமோ?, என்னோ உரை - வேறு என்ன 
காரணமோ? (நான்‌ அறியக்‌) கூறு. 

(௧ - து.) களன்‌ அங்கோடிய நண்டொன்றைப்‌ 
பார்த்து, நண்டே! “என்னைக்‌ கண்டு உன்வளைக்குள்‌ 
ஒளிந்துகொள்கின்றாயே, காதலியை நடு இரவில்‌ கொடிய 
காட்டில்‌ விட்டுப்பிரிந்து வந்த இப்பாவியைப்‌. பார்க்கக்‌ 
கூடாதென்று? வேறுஎன்ன காரணமோ? சொல்லு” 
என்றான்‌ என்ப தாம்‌. 

. (வி- ரை) “நின்‌ பிரிவினும்‌ ௬டுமோ கொடுங்காடு' என்று 
கூறிக்‌ கார்முகில்‌ வண்ணனைத்‌ தொடர்ந்துவந்த மிதிலைப்‌ 
பொன்னை யொப்பத்‌ தன்காதற்‌ கணவனைத்‌ தொடர்ந்துவந்த 

த்‌ ஐந்திணை ஐம்பது, ௩௮. 3 1 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 451 


தமயந்தியின்‌ உள்ளன்பை விளக்க வேறு பெயர்களாம்‌ கூறாது 
“காதலியை” என்றான்‌. பகற்பொழுதாயினும்‌ ஆகலாம்‌ இரவுப்‌ 
பொழுது என்பானாய்‌, அதிலும்‌ நிலவொளி இல்லாத பேரிருள்‌ 
என்பானாய்க்‌ “காரிருள்‌? என்றான்‌. ஆள்‌ அரவமற்றது; புலியுங்‌ 
கரடியும்‌ போதரும்‌ இடம்‌;அஞ்சாகெஞ்சும்‌அஞ்சுந்தன்மையதாம்‌ 
என்பானாய்க்‌ “கானகத்தே? என்றான்‌. இவ்வளவு கொடிய நிலை 
கள்‌ அடுக்கடுக்காக இருந்தும்‌ அவைகளைக்‌ கருத்திற்கொள்ளாது 
தமயந்தியைக்‌ தனித்துவிட்டுவந்த தன்‌ செயலைக்‌ “கைவிட்ட” 
என்றான்‌. இவ்வளவு நிலையை. அறிந்திருந்தும்‌, பெண்மை உள்‌ 
ளம்‌ இக்கொடுமைதளைத்‌ தாங்காது என்பதை நன்குணர்ந்து 
விட்டுவரத்‌ துணிவது நல்லியல்புடையார்க்குச்‌ சாலாதென்பான்‌ 
தன்னிலைமையே வெறுத்துக்‌ கூறுவானாய்ப்‌ £பாதகனை' என்‌ 
முன்‌. இதுகாறும்‌ களன்‌ தன்னிலை பற்றி வருந்திய திறம்‌ 
உணர்த்தினார்‌ ஆசிரியரென்க. 


“காதலியை... .ஃஃஃஃஃ கைவிட்ட? எனத்தொடர்க்து வருவது 
முற்றுமோனைத்‌ தொடைநயம்தோன்ற நின்‌ றமை அறிக.நாதம்‌ - 
கடலலை ஓசை. அலவன்‌ - நண்டு அலவ என விளிவேற்றுமை 


பால்‌ ஈற்று னகரம்‌ குறைந்தது. ஒன்றில்‌ கருத்து வைத்தா ' 


ரொருவர்க்குக்‌ . காண்பனவெல்லாம்‌, தாம்‌ கொண்டதே 
தோன்றுவது மனவியல்பு. மக்களையோ பிறவற்றையோ கண்ட. 
நண்டு, கண்டவுடன்‌ ஓடி, தன்‌ வளைக்குள்‌ மறைவது இயற்கை. 
அம்முறையில்‌ நளன்‌ கடற்கரை போந்த போது நண்டு கற்‌ 
செயலாக ஓடிஒளிக்க, அதைக்கண்டு தன்னிலையை அதனோடு 
கழறினான்‌ என்க. (௨௧) 
களன்‌, கருங்குவளை முதலியவற்றோடு கூறுதல்‌ 
௯௫௫. பானலே சோலைப்‌ பசுந்தேன்றல்‌ வந்துலவும்‌ 
கானலே வேலைக்‌ கழிக்குருகே--யானுடைய 
மின்னிமைக்கும்‌ பூணாளவ்‌ வீங்கிருள்வாய்‌ ஆங்குணர்ந்‌ 
என்னினைக்கும்‌ சோல்வீர்‌ எனக்கு. [ தால்‌ 
(இ - ள்‌.) (களனானவன்‌) பானலே - கருங்குவளைகளே!, 
பசும்‌ தென்றல்‌ வந்து உலவும்‌ சோலை கானலே - குளிர்ந்த 
தென்றற்‌ காற்று வந்தசைகின்ற சோலைகளையுடைய கடம்‌ 
கரையே! வேலை கழிகுருகே - கடற்கரையை . அடுத்த உப்பங்‌ 
கழிகளில்‌ வாழும்‌ நாரையே!, யான்‌. உடைய மின்‌ இமைக்கும்‌ 
பூணாள்‌ - கான்‌ (மணந்து என்‌) மனையாளாம்‌ உரிமை பூண்ட ஒளி 
யெறிக்கும்‌ அணிகளணிந்த தமயந்தியானவள்‌, ஆங்கு அவ்வீங்கு 
.இருள்வாய்‌ உணர்ந்தால்‌ - அக்கொடுங்‌ காட்டில்‌ அந்நள்ளிருட்‌ 


~ 


5 - நளவெண்பா [ கலிநீங்கு 


போதில்‌ விழித்தெழுந்த காலை, என்‌ நினைக்கும்‌ எனக்கு சொல்‌ 
வீர்‌ - என்னைக்‌ குறித்து என்ன நினைந்திருக்கமாட்டாள்‌ நீவிர்‌ 
எனக்கு அதைச்‌ சொல்வீராக. 


(௧ - து.) களனானவன்‌, *குவளைகளே! கடற்கரையே! 
காரையே! என்‌ காதலியாகிய தமயந்தியானவள்‌ அக்காட்‌ 
டில்‌ கான்விட்டுவந்தபோது விழித்து உணர்வு வந்ததும்‌ 
என்னைப்பற்றி என்ன நினைந்திருப்பாள்‌? எனக்கு அதனைக்‌ 
கூறுங்கள்‌ , என்றான்‌ என்பதாம்‌. 


(வி -ரை.) பானல்‌ நீரோற்பலம்‌ என்பர்‌. அதன்மல 
ராகக்‌ கோடலுமாம்‌, பசுந்தென்றல்‌ - பசுமை தென்றல்‌. 
பசுமை: இளமை யென்னும்‌ பொருளது, உச்சி மோதந்தும்‌. 
அப்பச்சிளங்குழவி' என்றவிடத்தும்‌ பசுவை இளமை என்னும்‌ 
பொருள்‌ தருதலை ஓர்க. இளந்தென்றலாவது மென்மையாகத்‌ 
தவழ்ந்து செல்லும்‌ நறுங்காற்று, கானல்‌ - கடற்கரை, ‘கானல்‌ 
வரி” என்னும்‌ சிலப்பதிகாரத்தொடரில்‌, கானல்‌ இப்பொருட்‌ 
டாதல்‌ அறிக. குருகு - நாரை. தன்முன்‌ காட்சியளிக்கின்‌ ற. 
கடற்கரைப்‌ பொருள்களையும்‌ - பிறவற்றையும்‌ முன்னிலைப்‌ 
படுத்தித்‌ தன்‌ பிரிவா ற்றுமையை அவைகளுடன்கழறி ஆற்றாமை 
கொள்கின்றான்‌ நளன்‌. 

“மின்‌ இமைக்கும்‌ பூணாள்‌' என்பது, தமயந்தி களங்கமற்ற 
உள்ளத்தாள்‌ என்னும்‌ குறிப்புணர நின்றது. என்‌ கினைக்கும்‌- 
என்ன தாழ்மையாகக்‌ கருதுவாள்‌ எனவும்‌ இரண்டனுருபு 
தொக்க தொடராக கொண்டு என்னை கினைக்கும்‌ என்று 
கொள்ள லுமாம்‌. நினைக்கும்‌ என்பது செய்யுமென்‌ வினைமுற்று, 
ஈண்டுத்‌ தமயந்திக்கு ஆதலால்‌ பெண்பாலைக்‌ குறித்தது. 

பல்லோர்‌ படர்க்கை முன்னிலை தன்மையி.ற்‌ 

செல்லா தாகும்‌ செய்யுமென்‌ முற்றே.” 
என்பது நன்னூல்‌ விதியாகலான்‌, இம்முற்று பலர்பாற்‌ படர்க்‌ 
கைப்‌ பெயருக்கும்‌ முன்னிலைப்பெயருக்கும்‌ தன்மைப்பெயருக்கும்‌ 
.வாராதென்றமையால்‌ மற்றஆண்பால்‌, பெண்பால்‌ ஒன்றன்பால்‌ 
பலவின்பாற்‌ படர்க்கைக்கு வருமென்பது உடன்பாடாகக்‌. 
கொள்க. சொல்வீர்‌: மூன்னிலைப்பன்மை எவல்முற்றுஃ எனக்கு, 
என்னிடம்‌ என்னும்பொருளது, ஈங்கு நான்சனுருபு ஏழனுருபுப்‌ 
பொருளில்‌ மயங்கிவந்த து. (௨௨) 


ம்‌ இருவாரூர்‌ நான்மணிமாலை, 
க: -நன்னூல்‌,௩௪௮. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ! 450 


்‌ நளன்‌, கடலொடு கழறுதல்‌ 
கூ௫௬. போவாய்‌ வருவாய்‌ புரண்டு விழுந்திரங்கி 
நாவாய்‌ குழற நடூங்குறுவாய்‌—தீவாய்‌ 
அரவகற்றும்‌ என்போல ஆர்கலியேோமாதை 
இரவகற்றி வந்தாய்கொல்‌ இன்று. 


(இ-ள்‌.) (களன்‌ கடலை நோக்‌) ஆர்கலியே - பயக்க 
ஓசையையுடைய கடலே!, விழுந்து போவாய்‌ புரண்டுவருவாய்‌ - 
(நீ, எழுந்து) விழுகின்றாய்‌ போகின்றாய்‌ புரள்கின்றாய்‌( திரும்பி) 
வருகின்றாய்‌,நாவாய்‌ குழற இரங்கி நடுங்குறுவாய்‌ - உன்நடுவிட 
மெங்கும்‌ அசைய அலையலையாக இரைச்சலிட்டுக் கொண்டு 
ஓவென்றலறி  இரைம்துஅலைகின்றாய்‌. (உன்மேல்‌ கப்பல்கள்‌ 
அலைய ஒவென்னும்‌ ஒலியுடன்‌ இரைந்து அசைகின்றாய்‌) தீ வாய்‌ 
அரவு அகற்றும்‌ என்போல - நெருப்பிட க்‌ துஅகப்பட்டுக்கிடந்த 
பாம்பை அதனின்றும்‌ விலக்கியெடுத்துக்‌ காப்பாற்றினஎன்னைப்‌ 
போல, மாதை இரவு அகற்றி இன்று வந்தாய்‌ கொல்‌ - உன்‌ 
மனைவியை இரவுநேரத்தில்‌ : தன்னந்தனியாக. விட்டுவிட்டு 
இன்றைக்கு (நீயும்‌ இங்கு) வந்தாயோ? (என்னைப்போல்‌ அங்கு 
மிங்கும்‌ செல்கின்றாய்‌; புரள்ன்றாய்‌; கதறுகின்றாய்‌; நாவும்‌ 
வாயும்‌ குழற நடுங்குகின்றாய்‌; பாம்புகடித்ததால்‌ என்‌ நிறம்‌ 
கருமையாக மாறி இருப்பதுபோல உன்னிறமும்‌ கருமைகிறமாக 
இருக்கின்‌ றதே? என்‌ றபடி..) 


(௧ - து.) களன்‌ கடலைகோக்ட, “கடலே, போவாய்‌, 
வருவாய்‌, புரண்டு விழுந்‌,திரங்குவாய்‌; . ஆதலால்‌ நீயும்‌ என்‌ 
ஊப்போல உன்‌ மனைவியை நள்ளிரவில்‌ பிரிந்து இன்னு 
இங்கு வற்‌தாயோ கூறுக? என்றான்‌ என்பதாம்‌. 


(வி- ரை.) ஈளன்‌ கடலை நோக்கிக்‌ கூறுவதாக அமைத்‌ 
துள்ள தொடரில்‌ போவாய்‌ முதலியசொற்கள்‌ இருபொருள்‌ 
கயந்தோன்ற நின்றமை தெளிக . காவாய்‌ மரக்கலம்‌. நாவும்‌ 
வாயும்‌ என்று உம்மைத்‌ தொகையாகக்‌ கோடலுமாம்‌. நடுங்‌ 
குறுதல்‌: ஒருசொல்‌, அழுக்காறு என்பதுபோல. ஈடுங்குறுதல்‌ . 
கடலுக்கு அசைதல்‌, நளனுக்கு நடுக்கங்கொள்ளுதல்‌: தீவாய்‌ 
அரவகற்றும்‌ என்போல என்பதில்‌ உருவுவமமாகநளன்‌ பாம்புக்‌ 
கடியால்‌ அடைந்த கருகிறத்தைக்‌ குறித்தது. கடல்‌ கரிய கிறு 
முடையதாகலான்‌ என்க, கடல்‌ இயற்கையாகப்‌ போவதும்‌. 
வருவதும்‌ அலைகள்‌ இரைச்து ஓலித்தலும்‌ உடையது. இங்கே. 
இரக்கமிகுதியால்‌ தன்னைப்போலவே இருப்பதாக களன்‌ கருதி, 


454 நளவெண்பா [கலிநீங்கு 


“மாதை இரவகற்றி வந்தாய்‌ கொல்‌” என வினவுகின்றான்‌. 
இவ்வாறே தன்னிலையைத்‌ தான்‌ காணும்‌ பொருள்களிடத்துக்‌ 
கேட்டுத்‌ தன்‌ஆற்றாமையை வெளிப்படுத்தல்‌ அவலமான கிலை 
கொண்டாரின்‌ இயற்கையாதலால்‌ இவ்வாறு வினவினான்‌ என்க. 
இவ்வாறே இறைவன்பால்‌ ஆரா அயரா அன்புகொண்ட காதலி 
யொருத்தி, தன்கண்முன்‌ காட்சியளிக்கும்‌ கடலை கோக்கத்‌ 
தனக்கு இரக்கங்கொண்டு தன்னைப்போல்‌ உறங்காது இரவு 
முழுதும்‌ விழித்துக்கொண்டு இருப்பதாகக்‌ கழறுவதும்‌ இதனோ 
டொத்த கருத்தாக அமைக்திருத்தலின்‌ அதனையும்‌ ஈண்டுக்‌ 
காட்டுதும்‌. 
1e ட வ அயர்வேற்குரங்‌இ 
சூழ்ந்து கடந்த கரைமேல்‌ திரையெனும்‌ கையெறிந்து 
வீழ்க்து கிடந்தல றித்துயி லாதிவ்‌ விரிகடலே” 
என்பது அது. தான்‌. கடலைக்கண்டபோது, தன்னோடொத்த 
தன்மையாக இருந்தது அற்றைநாளேயாதலான்‌ *இன்று” 
என்றான்‌ என்க. (௨௩) 


களன்‌, அயோத்தி நகரை அடைதல்‌ 
௫௭. முன்னீர்‌ மடவார்‌ முறுவல்‌ திரள்குவிப்ப 
நன்னீர்‌ அயோத்தி ௩கரடைந்தான்‌-—படொன்னீர்‌ 
முருகுடைக்கும்‌ தாமரையின்‌ மொய்ம்மலரைத்‌ தும்பி 
அருகுடைக்கும்‌ நன்னாட்‌ டரசு. 

(இஃள்‌.) பொன்னீர்‌ முருகு உடைக்கும்‌ தாமரையின்‌ 
மொய்ம்‌ மலரை - பொன்னின்‌ தன்மையான அழகையும்‌ தன்‌ 
சிறப்பால்‌ தோற்கச்செய்கின்ற தாமரையின்‌ மிக்க மலர்களை, 
தும்பி - வண்டுகளானவை; அருகு உடைக்கும்நல்நாட்டுஅரச - 
அருகிற்சென்று அதன்‌ இதழ்களை விரிக்கின்ற நீர்வளம்‌ செறிந்த. 
கிடதநாட்டு வேந்தனான களன்‌, முன்னீர்‌ மடவார்முறுவல்திரள்‌ 
குவிப்ப - கடலானது பெண்களின்‌ பற்கள்‌ போன்ற முத்துக்‌ 
கூட்டங்களை அலைகளால்‌ ஓதுக்கிக்‌ குவிக்கின்‌ ற,நல்நீர்‌ அயோத்தி 
நகர்‌ அடைக்தான்‌ - நல்லியல்பு மிக்க அயோத்தி ஈகரில்‌ சென்று 
சேர்ந்தான்‌. 

(௧ - து.) களன்‌ கடற்கரை வழியாகச்‌ சென்று ௩ல்‌ 
லியல்பு பொருந்திய மக்கள்‌ வாழ்னெற அயோத்தி மா 
நகரைச்‌ சென்றடைந்தான்‌ என்ப தாம்‌. 


பம்‌ திருவாரூர்மும்‌. ௩0. 





காண்டம்‌] டமூல்மும்‌ உரையும்‌ ்‌ சீமக்‌ 


(வி-ரை.) முன்‌--நீர்‌ முன்பே உள்ள நீர்‌, பழங்கால 
முதற்கொண்டே இக்நீர்‌ இருத்தலின்‌, முன்னீரென்றார்‌. முந்நீர்‌ 
என்றும்‌ வழங்குவர்‌. இதற்கு மூன்றுதன்மையான குணமுடைய 
தெனப்‌ பொருளுரைப்பர்‌; அவை,காத்தல்‌ படைத்தல்‌ அழித்தல்‌ 
என்பன. பலவகைப்‌ பொருள்களும்‌ தன்னிடம்‌ கொண்டு 
மக்கள்‌ முதலிய எல்லாவுயிர்களையும்‌ காப்பதும்‌ எல்லாவகை: 
உயிர்களையும்‌ தன்னகத்துக்‌ கொண்டுள்ளமையால்‌ படைத்தலும்‌ 
பள்ளத்தை மேடாகவும்‌ மேட்டைப்‌ பள்ளமாகவும்‌ஆக்கி அவ்‌ 
விடங்களிலுள்ளவைகளை யெல்லாம்‌ அ௮டங்கப்போக்குதலின்‌ 
அழித்தலுமாம்‌. முந்நீர்‌ என்பதும்‌ முன்னீர்‌ என்பதும்‌ பண்புத்‌ 
தொகை நிலைக்களத்துப்‌. பிறந்த அன்மொழித்தொகையாய்க்‌ 
காரணப்‌ பெயராயிற்று.  மூறுவல்‌ - பல்‌, இளமடவார்‌ பற்கள்‌ 
வெண்மையும்‌ ஒளியும்‌ உடைமையால்‌ முத்துக்கட்கு உவம ஆகு, 
பெயராக்கி, ஈண்டு “முறுவல்திரள்‌” என்றார்‌. இவ்வாறே ஆகு 
பெயராகக்கொண்டு திருஞானசம்பந்தர்‌ தேவாரத்து அருளி 
யிருப்பதும்‌ ஈண்டு ஒப்பநோக்கிப்‌ படித்து மகிழற்பாலதாகலின்‌ 
ஈண்டுக்‌ குறிப்பாம்‌. 

1 “ஏண்ணார்‌ முத்தம்‌ஈன்று மரகதம்‌ போற்காய்த்து 

கண்ணார்‌ கமுகு பவளம்‌ பழுக்கும்‌ கலிக்காழி' . 
என்பதில்‌ கமுகின்‌ வெண்ணிறப்‌ பூவை முத்தென்றும்‌, அதன்‌ 
பழத்தைப்‌ பவளமென் றும்‌அருளுதல்‌ காண்க. குவித்தல்‌ - கடல்‌ 
தன்‌ அலைகளினால்‌ முத்துக்களை ஒதுக்கிக்‌ கொணர்ந்து கரைகளில்‌ 
நிரப்பு தல்‌, இங்கே அயோத்தி நகருக்குரிய கடலின்‌ சிறப்புக்‌ 
கூறியவாறாம்‌. நல்‌ நீர்‌ நல்ல நீரையுடைய என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌, அதினும்‌ நன்னீர்‌ - நல்லபண்பு; அதையுடைய 
மக்கட்குக்‌ குணவாகு பெயராகக்‌ கொண்டு பொருள்‌ கூறப்‌ 
பட்டது. மக்களாவார்‌ நற்குண ஈற்‌ செயல்‌ உடையராக வாழ்தல்‌ 
வேண்டும்‌; அவ்வா று வாழ்வதே ஒருநாட்டுக்குச்‌ சிறப்புடைமை 
யாகும்‌. வள்ளுவர்‌ நாட்டுக்கு இலக்கணங்‌ கூறுங்கால்‌, 

24 தள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 

செல்வரும்‌ சேர்வது நாடு: 
என்றார்‌. எனவே, அயோத்தி அத்தகைய சிறப்புடையது. 
ஆகவே, நளனைக்‌ கார்க்கோடகன்‌ அங்கே சென்று இருக்கஎனப்‌ 
பணித்ததும்‌, அவ்வாறே களன்‌ சென்றதும்‌ நல்லாரைச்‌ சார்நீ 
தொழுகல்‌ நன்றென்ற தன்மையான்‌ என்க. முருகு: அழகு 
இளமை மணம்‌ தேன்‌ முதலிய பல பொருள்‌ குறிக்கும்‌ தூய 
தமிழ்ச்சொல்‌, இதன்கண்‌ முதலில்‌ மெல்லெழுத்தும்‌ இடையில்‌ 


1. இருஞான,தேவாரம்‌. ௧௦0௨: ௪. 2. திருக்குறள்‌, ௭௭௧. : 





456 “... நளவெண்பா [ கலிநீங்கு 


இடையெழுத்தும்‌ இறுதியில்‌ வல்லெழுத்தும்‌ அவைகள்‌ மூன்றி 
னும்‌ உகர உயிரும்‌ சேர்ந்து மென்மையில்‌ தோன்றி வன்மையில்‌ 
முடிவதால்‌ என்றுங்குன்று இளமையும்‌ அழகும்‌ மணமும்‌ 
இனிமையும்‌ மிக்க. இறைவனை “முருகு? என்ற பெயரால்‌ 
அமைத்து வழிபட்டனர்‌ ஈம்‌ பண்டைத்தமிழ்ச்‌ சான்றோர்‌. 
அம்‌. முருகு என்னும்‌ சொல்லை அழகென்ற. பொருளில்‌ ஈண்‌ 
டமைத்தார்‌ புகழேர்திய இப்புகழேந்தியார்‌. தும்பி மலரை 
அருகுடைத்தல்‌ - வண்டுகளானவை தேதனைப்பருகுதற்குத்‌ தம்‌ 
கால்களால்‌ அரும்பை நெகிழ்த்து விரித்தல்‌, களனுடைய நிடத 
காட்டு வளங்‌ கூறியவாறு. (௨௪) 
தளன்‌; இருதுபன்னனிடம்‌ போய்த்‌ தன்னை 
அறிமுகப்‌ படுத்தல்‌ 
கூடு௮ மான்தேர்த்‌ தொழிற்கும்‌ மடைத்தொழிற்தம்‌ மீக்கோனேன்‌ 
றூன்தேய்க்கும்‌ வேலான்‌ உயர்நறவத்‌-—தேன்தோய்க்கும்‌ 
தார்வேந்தற்‌ கெள்வரவு தரனுரைமின்‌ என்றுரைத்தாள்‌ 
தேர்வேந்தன்‌ வாகுகனாய்ச்‌ சென்று. 
(இ-ள்‌.) தேர்வேந்தன்‌ வாகுகன்‌ ஆய்‌ சென்று - தேரூ 
ரும்‌ மன்னனாகிய களன்‌ வாகுக னென்னும்‌ பெயருடையவனாகப்‌ 
போய்‌ (அரசன்‌ ஏவலாளரிடம்‌), ஊன்‌ தேய்க்கும்‌ வேலான்‌ 
உயர்‌ நறவம்‌ தேன்‌ தோய்க்கும்‌ தார்‌ வேந்தற்கு - பகைவர்‌ 
உடலைக்‌ குத்தி அழிக்கின்ற வேற்படை தாங்கியவனாகிய நறு 
மணமுள்ள தேன்‌ பொருந்திய மலர்‌ மாலையணீந்த உம்‌ இருது 
வபன்னவேந்தனுக்கு, மான்தேர்த்‌ தொழிற்கும்‌ மடைதொழிம்‌ 
கும்‌ மிக்கோன்‌ என்று - குதிரைகள்‌ பூட்டிய தேரோட்டுகின்ற 
தொழில்‌ வன்மையினும்‌, சமையல்‌ தொழிற்‌  வன்மையினும்‌ 
சிறந்தவனென்று, என்வரவு உரைமின்‌ என்று. உரைத்தான்‌ - 
என்‌ வருகையைச்‌ சொல்லுமினென்று (களன்‌) கூறினான்‌. 
(க-து.) களன்‌ வாகுவன்‌ என்னும்‌ பெயருடைய 
னக அயோத்தி நகருக்குச்‌ சென்று அங்கு அரசண்‌ ஏவ 
லரைக கண்டு, நான்‌ “தேரோட்டவும்‌ மடை,தீதொழில்‌ 
செய்யவும்‌ வல்லேன்‌ என்று நும்‌ அரசற்கு  ௮றிவிப்பீர்‌? 
. என்றான்‌ என்பதாம்‌. 
(வி-ரை.) மான்‌ - குதிரை. மடைத்தொழில்‌ - உணவமைக்‌ 
டகும்‌ தொழில்‌, ஊன்‌ - ஈண்டு உடலை உணர்த்திற்று. 
* ஊன டைந்த உடம்பின்‌ பிறவி” 
என்றார்‌, சேக்கிழாரும்‌. 





1. பெரியபுராணம்‌, ௨. 


காண்டம்‌] மூலமூம்‌ உரையும்‌ 457 


தோய்க்கும்‌; தோயும்‌. தன்வினை; ஈண்டுப்‌ பிறவினைவாய்‌ 
பாட்டாற்‌ கூறப்பட்டது. 


இருதுபன்னன்‌ வெற்றிச்‌ சிறப்பும்‌,தறுகண்மையும்‌ வேலின்‌ 
அமல்‌ வைத்துக்‌ கூறப்பட்ட து. நறவம்‌ - மணம்‌, மலர்‌ மாலைக்கு 
அடைமொழி, தேரோட்டும்‌ தொழிலில்‌ வல்லவனாக நள மன்னன்‌ 
வாகுகனென்னும்‌ பெயருடன்‌ சென்று தன்வரவு கூறினானாக 
லான்‌, “தேர்வேந்தன்‌” என்றார்‌. (௨௫) 


்‌ தளன்‌, இருதுபன்னன்‌ அழைக்கச்‌ சென்று 
அவனைக்‌ காணுதல்‌ 


௨௨௫௯. அம்மோழியைத்‌ தூதர்‌ அரசற்‌ கறிவிக்கச்‌ 
செம்மொழியாத்தேர்ந்ததனைச்சிந்தித்தே-இம்மொழிக்குத்‌ 
தக்கானை இங்கே தருமின்‌ எனவுரைப்ப 
மிக்கானும்‌ சேன்றான்‌ விரைந்து. 


(இ-ள்‌.) அம்‌ மொழியை தூதர்‌ அரசற்கு அறிவிக்க - 
(இவ்வாறு நளன்‌) கூறியவற்றைச்‌ சென்று தூதர்கள்‌ இருது 
பன்ன மன்னனுக்கு அறிவிக்க, அதனை சிந்தித்து செம்மொழியா 
தேர்ந்து - அவன்‌ அதனைக்‌ கேட்டு எண்ணி உண்மை மொழி 
யென்று தெளிந்து, இம்மொழிக்குத்‌ தக்கானை இங்கே தருமின்‌ 
என உரைப்ப - நீர்‌ கூறிய இச்சொற்களுக்கு ஏற்ற தகுதியுள்ள 
அவனை இங்கு அமைத்துக்கொண்டு வருக என்று சொல்ல, 
விரைந்து மிக்கானும்‌ சென்றான்‌ - (தூதுவர்‌ வந்து அழைக்க ) 
மேன்மை மிக்கவனான நளனும்‌ விரைந்து (அவனிடம்‌ உள்ளே) 
போனான்‌. 


(க - - து. களன்‌ கூறியவற்றை த்தா தர்கள்‌ கம்‌ a 
னுக்குச்‌ சொன்னார்கள்‌; அதைக்கேட்ட மன்னவன்‌ அதனை 
கன்னு: எண்ணித்‌ கெளிந்து “நீர்‌ கூறியவனை அழைத்து 
வருக” என்றான்‌. அவர்கள்‌ அழைக்க நளன்‌ விரைந்து 
இருதுபன்னனிடம்‌ சென்றான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) செம்மொழி உண்மை மொழி; அல்லது 
உண்மையான மொழியென்பதைத்‌ தான்‌ குறிப்பறிதலில்‌ வல்ல 
னாதலால்‌ அச்சொற்களை நன்கு. ஆராய்ந்து தெளிந்தான்‌. என்க. 
ஒருவன்‌ தன்னைப்பற்றி வல்லவன்‌ என்று தானாகக்‌ கூறுவதானால்‌ 


458 களவெண்டா [கலிநீங்‌ கு 


அற்றல்‌ படைத்தவனாகவே இருத்தல்‌ கூடுமெனக்‌ கருதினான்‌. 
அதனால்‌ அவன்‌ கூறியவாறு அவ்வவ்‌ வேலைகளில்‌ தேர்ச்சி 
யுடையவனே யென்று கொண்டு *தக்கானை இங்கே தருமின்‌' என்‌: 
முன்‌ என்க. தருமின்‌: அழையுங்கள்‌ என்னும்‌ பொருள து; கீருமின்‌ 
என்பது முன்னிலை யேவற்‌ பன்மை வினைமுற்று. மின்‌: ஏவற்‌ 
பன்மை விகுதி; உரைக்க என்பது காரியப்பொருட்டாக வந்த 
இறக்தகாலச்‌ செயவெனெச்சம்‌. நளன்‌ தேர்த்தொழில்‌ முதலிய 
யாவினுஞ்‌ சிறந்தானாகலான்‌ “மிக்கான்‌ என்றான்‌: குறிப்புவினைப்‌ 
பெயர்‌, ஈண்டு இறந்தகாலங்‌ காட்டிற்று. (௨௬ 


இருதுபன்னன்‌, நளன்பெயர்‌ முதலியவற்றை வினவல்‌ 
௧.௬௦. போய்யடையாச்‌ சிந்தைப்‌ புரவலனை நோக்கித்தான்‌ 
சேய்ய முகமலர்ந்து தேர்வேந்தன்‌--ஐயாரீ 
எத்தொழிலின்‌ மிக்கனைகொல்‌ யாதுன்‌ பெயர்‌என்றான்‌ 
கைத்தோழிலின்‌ மிக்கானைக்‌ கண்டு. 


(இ-ள்‌.) தேர்‌ வேந்தன்‌ கைத்‌ தொழிலின்‌ மிக்கானை 
கண்டு - தேரையுடைய மன்னனாகிய இருதுபன்னன்‌ வேலைகளில்‌ 
கைதேர்ந்து உயர்ந்தவனான ஈளமன்னனை நோக்கி, பொய்‌ 
யடையா சிந்தை புரவலனை கோக்கி-உண்மையுடைய மனத்தானா. 
கிய நளன்‌ தன்மையை அறிக்‌ து, செய்ய முகம்‌ மலரிது! அய்‌ 
முகம்‌ மகிழ்ச்சியால்‌ பொலிவுற்று, ஐயா-ஐயனே!, நீ எத்தொழி 
லின்‌ மிக்கனை உன்‌ பெயர்‌ யாது என்றான்‌ - நீ எத்தொழிலில்‌ வல்‌ 
லமையுடையை, உன்‌ பெயர்‌ யாது என்ன வென்று கூறினான்‌. 


(க-து.) இருதுபன்னன்‌ ஈளனை கோக்கு, அவன்‌ 
சொல்லியனுப்பின உண்மையென உணர்ந்து முக- 
மலாசசியுற்று, “ஐயனே! நீ எந்தத்‌ தொழிலில்‌ வல்லை; 
உன பெயர்‌ என்ன' வென்ற வினவினான்‌ என்பகாம்‌. 


(வி-ரை.) ஈளன்‌ மெய்ம்மையையே கடமையாகக்‌ கொண்டு 
கடப்பவனாதலான்‌, *£பொய்யடையாச்‌ சந்தைப்‌ புரவலன்‌” என்‌ 
றார்‌. புரவலன்‌, புரத்தலில்‌ வல்லவன்‌; பாதுகாத்தலிற்‌ சிறந்து 
வன்‌ என்பது பொருளாம்‌. செய்ய - செம்மையுடைய, செம்மை 
ஈண்டு அழகென்னும்‌ பொருளில்‌ வந்தது. ஒருவர்‌ ஒருவரைப்‌ புதி 
தாகக்காணுங்கால்‌ காணப்படுவோர்‌ நல்லியல்புடையராக இருப்‌ 
பின்‌, பார்ப்பவர்க்கு அவரிடத்து ஒரு கவர்ச்சி நிலை ஏற்பட்டு 
அவர்பால்‌ அன்பை உண்டாக்கும்‌; அன்பு உண்டாயபோழ்து 
மகிழ்ச்சி மிகும்‌; அம்‌ மகிழ்ச்சியின்‌ அறிகுறி முகத்தோற்றம்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 359 


பொலிவு. இது உளநூலார்‌, கண்ட இயல்பும்‌, இயற்கையு 
மாகும்‌. இதனைப்‌ பொய்யில்‌ புலவர்‌, 


முகத்தின்‌ முதுக்குறைந்த துண்டோ உவப்பினும்‌ 
காயினும்‌ தான்முந்‌ துறும்‌? 
என்றார்‌. முகத்தைப்‌ போன்று அறிவுடைப்‌ பொருள்‌ வேறொன்‌ 
அளதோ எனின்‌ இல்லை; ஏனென்றால்‌? ஒருவன்‌ மகிழ்ந்தாலும்‌ 
சினந்தாலும்‌ தன்கிலையை மூன்காட்டி நிற்கும்‌ தன்மையினால்‌ 
என்பது பொருள்‌. எனவே, நளனைக்‌ கண்ட இருதுபன்னன்‌ 
முகம்‌, நளன்‌ தோற்றப்பொலிவால்‌ மகிழ, மலர்ச்சிகொண்ட. 
தென்பாராய்ச்‌ “செய்ய முகம்‌ மலர்ந்து” என்றார்‌. 
ஒருவரை மற்றொருவர்‌ வினவுங்கால்‌ ஊரும்‌ பேரும்‌ பிறவும்‌: 
வினவுவது உலகியல்‌ வழக்க மும்‌ இயல்புமாகும்‌. அம்‌ முறையில்‌ 
நளன்‌ “தேர்த்‌ தொழிலில்‌ வல்லேன்‌; சமையற்‌ நொழிலிலும்‌ 
சிறந்துளே' னென்று முன்னரே கூறித்‌ தூது விடுத்தானாகலான்‌,. 
முதலில்‌£ஐயா நீ எத்தொழிலில்‌ மிக்கனை” யென்றும்‌, பின்பெயர்‌ 
யாதென்றும்‌ வினவினான்‌ என்க. தேரோட்டும்‌ தொழிலினும்‌ 
சமையல்‌ தொழிலினும்‌ கைதேர்ந்த சிறப்புடையவனாகலான்‌ 
“கைத்தொழிலின்‌ மிக்கான்‌ என்றார்‌. கைத்தொழிலிற்‌ சிறந்‌ 
தாரைத்‌ திருவள்ளுர்‌, 
2“இரவார்‌ இரப்பார்க்கொன்‌ றீவர்‌ கரவாது 
கைசெய்தூண்‌ மாலை யவர்‌: 
எனப்‌ பாராட்டுவர்‌. (௨௭): 
இருதுபன்னன்‌ வினவியதற்கு நளன்‌ மறுமொழி கூறல்‌ 
௩௬௧. அன்னம்‌ மிதிப்ப அலர்வழியும்‌ தேறல்‌ போய்ச்‌ 
சேந்நேல்‌ விளைக்கும்‌ திருநாடர்‌--மன்ன [என்றான்‌ 
மடைத்தொழிலும்‌ தேர்த்தொழிலும்‌ வல்லென்யான்‌ 
கோடைத்தோழிலின்‌ மிக்கான்‌ குறித்து. 
(இ-ள்‌.) கொடை தொழிலின்‌ மிக்கான்‌-ஈகையிற்‌ சிறந்த 
வனாகிய ஈளமன்னன்‌, அன்னம்‌ மிதிப்ப அலர்வழியும்‌ தேறல்‌: 
போய்‌ - அன்னப்பறவைகள்‌ மிதித்தலினால்‌ தாமரைப்‌ பூக்களி' 


லிருந்து பெருக்கெடுத்து ஓடுகின்ற தேன்‌ (நீருடன்‌ கலந்து): 
சென்று, செந்நெல்‌ விளைக்கும்‌ திருநாடர்‌ மன்‌ - செந்நெற்‌: 





1, 2. இருக்கு நள்‌, ௭0௭௪; ௧0௩௫. 


460 நளவெண்பா [கலிநீங்‌ கு 


பயிர்களை வளர்க்கின்ற அழயை நீர்வளமிக்க கோசல காட்டுக்கு 

வேந்தே!, மடைத்தொழிலிலும்‌ தேர்த்‌ தொழிலிலும்‌ வல்லென்‌ 

யான்‌ என்றான்‌ குறித்து - சமையல்‌ வேலையினும்‌ தேரோட்டும்‌ 

தொழிலினும்‌ நான்வல்லவன்‌ ஆவேன்‌ என்று அவைகளைக்‌ குறிப்‌ 
மிட்டுரைத்தான்‌. 


(௧- து.) “கோசல நாட்டுக்கு வேந்தே! நான்‌ சமை 
யல்‌ தொழிலிலும்‌ தேரோட்டுகன்ற தொழிலிலும்‌ வல்ல 
வன” என்னு நளன்‌ அவைகளைக்‌ குறித்துக்‌ கூறினான்‌. 
என்பதாம்‌. 


(வி-ரை.) அன்னம்‌ - அன்னப்பறவை.அலர்‌-மலர்‌, நீர்ப்‌ 
பூக்களைக்‌ குறிக்குமாயினும்‌ ஈண்டு வற்றாத நீரில்‌ வளத்துடன்‌ 
மலரும்‌ பூவாகிய தாமரைப்‌ பூவென்று பொருள்‌ கூறப்பட்ட து. 
அதனால்‌ அந்நாட்டு நீர்வளத்தைக்‌ குறித்தவாறாம்‌. மலரிலிரும்‌ து 
ஒழுகிய தேனான து பெருகி நீரோடு கலந்து செந்நெற்‌ பயிர்களை 
வளர்க்கின்ற நாடு என்றமையால்‌, மலரிலுள்ள தேன்‌ தனக்குப்‌ 
பயன்‌ கருதாது பிற பொருளான நெற்பயிர்களுக்குப்‌ பயனாக 
இருப்பதபோலத்‌ தன்னலங்கருதாது பிறர்லமே கருது 
-கஇன்றவன்‌ என்னும்‌ குறிப்பிற்றாக நளன்‌, “செந்நெல்‌ விளைக்கும்‌ 
இருகாடர்‌ மன்ன” என்றானென்று கொள்க. குறித்து - சுட்டிக்‌ 
கூறி: என்னும்‌ பொருளது. (௨௮) 


தமயந்தி நளனைத்‌ தேடற்கு ஆளனுப்பல்‌ 


௬௨. என்னை இருங்கானில்‌ நீத்த இகல்வேந்தன்‌ 
தன்னைந்‌ நாடுகேனத்‌ தண்கோதை--மின்னுப்‌ 
புரைகதிர்வேல்‌ வேந்தன்‌ புரோகிதனுக்‌ கிந்த 
உரைபகர்வ தானாள்‌ உணர்ந்து. 


(இ-ள்‌.) தண்கோதை - குளிர்ச்சி பொருந்திய கூந்தலை 
யுடைய தமயச்தியானவள்‌, மின்னு புரை கதிர்வேல்‌ வேந்தன்‌ 
யுரோதெனுக்கு - மின்போன்று ஒளிவிட்டெறிக்கின்ற வேற்‌ 
படை தாங்கிய(தன்தந்தையாகிய) வீமமன்னனுடைய-புரோகித 
னுக்கு, என்னை இருங்கானில்‌ நீத்த இகல்வேந்தன்‌ என்னைப்‌ 
பெரிய கானகத்தில்‌ விட்டுப்பிரிந்த போர்‌ மன்னனாகிய நள 
மன்னனை, நீ நாடுக என - நீ தேடிக்‌ கொணர்ந்துவா வென்று, 
உணர்ந்து, இந்த உரை பகர்வது ஆனாள்‌ -(அவன்தேடுதற்குரிய 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 6 


ஆற்றல்‌ உள்ளவன்‌ என்பதை) நன்கு தெளிந்து. இவ்வாறாகக்‌ 
கூறத்‌ தொடங்கினாள்‌... ல 


(க - து.)  தமயந்‌தியானவள்‌ தங்கள்‌ புரோகிதன்‌ 
ஒருவனை நோக்கி, அவன்‌ கேடி அறிய, த்தக்கவன்‌. என்‌ 
பைக உணர்ந்து, “நீ என்னை வனத்தில்‌ தனியே விட்டுச்‌ 
சென்ற மன்னனைத்‌. தேடி. த்தெரிந்து வருக' வென்ன 
கூறினாள்‌ என்பகாம்‌. 

(வி-ரை.) இரு - பெருமை, இகல்‌-பகை. பகைக்குரிய 
போரை உணர்த்திற்று, அகுபெயர்‌. தன்‌: அசைச்சொல்‌- நாடுக 
என்னும்வியங்கோள்முற்று, இறு திஅகரம்விகாரத்தாற்றொக்க து. 
மின்‌, மின்னு என உகரச்சாரியை பெற்றது; நெல்லு புல்லு 
கொள்ளு என்பனபோல. இந்த உரைபகர்வதானாள்‌ என்பது, 
மேல்‌ அடுத்த செய்யுளில்‌ வருகின்ற தமயந்தி கூறுகின்றமொழி 
களைக்‌ குறித்து கின்றது. (௨௧) 


தமயந்தி, நளனைக்‌ கண்டு தெளிதற்குப்‌ புரோகிதனுக்கு 
யோசனை கூறல்‌ 


௯௬௩. காரிருளிற்‌ பாழ்மண்ட பத்தேதன்‌ காதலியைச்‌ 
சோர்துயிலில்‌ நீத்தல்‌ துணிவன்றோ - தேர்வேந்தற்‌ 
கென்றறைந்தால்‌ நேர்நின்‌ நெதிர்மாற்றம்‌ தந்தரரைச்‌ 
சென்றறிந்து வாவேன்றாள்‌ தேர்ந்து. 


(இ-ள்‌) கார்‌இருளில்‌ பாழ்மண்டபத்தே -கரியகிறமுள்ள 
. இருட்டில்‌ (கள்ளிராப்‌ பொழுதில்‌) பாழடைந்த ஒரு மண்டபத்‌ 
திடத்து, தன்‌ காதலியை சோர்‌ துயிலில்‌ நீத்தல்‌ தேர்வேந்தற்கு, 
துணிவு அன்றோ - தன்‌ காதல்‌ மனைவியை அயர்ந்த உறக்கத்தின்‌ 
போது விட்டுவிட்டுச்‌ செல்லுதல்‌ தேரையுடைய மன்னனுக்கு 
ஓத்த செயலாகுமோ?, என்று அறைந்தால்‌ - என்று நீ கூறினால்‌ 
(அதைக்‌ கேட்டவருள்‌), எதிர்மாற்றம்‌ தந்தாரை - அதற்கு மறு 
மொழியாக .உரைக்கின்றவர்‌ எவராக இருப்பினும்‌ அவரை 
சென்று அறிந்துவா என்றாள்‌ தேர்ந்து-ரீ போய்‌அறிக்‌துகொண்டு 
வருக வென்று நன்கு உணர்ந்து கூறினாள்‌. ட்‌ 
(க - து.) தமயந்தி புரோகு தனை கோக்க, *கொடிட்ப 
- இருட்டில்‌ தன்மனையானைப்‌ பாழ்மண்டபதத அயாந்‌ த. 
தூக்கங்‌ கொண்டிருக்கும்போ து விட்டுவிட்டுச்‌. செல்லு தல்‌: 


46.9 ன நளவெண்பா [ கலிநீ ங்கு 


அரசர்களின்‌ செயலாகுமோ என்னு நீ கூ றினால்‌, அதைக்‌ 
கேட்டு மறுமொழி கூணுனெறவர்‌. யாரோ? அவரை 
அறிந்துகொண்டு வருக” என்னு கூறினாள்‌ என்ப தாம்‌. 


. (வி- ரை.) கருமை இருள்‌ காரிருள்‌ எனப்‌ புணர்ந்தது? 
மிக்க இருட்டு என்னும்‌ பொருளது. பாழ்மண்ட.பம்‌ முள்ளும்‌ 
கல்லும்‌ செறிந்து ஆள்‌ கடமாட்ட மற்ற மண்டபம்‌. தமயந்தி 
புரோகுதனை நோக்கி *மன்னனானவன்‌ தன்‌ மனையாளைக்‌ 
கொடிய இருட்டில்‌ பாழ்மண்டபத்தே தன்னந்‌ தனியாக விட்டு 
விட்டுப்‌ பிரிந்து செல்லுதல்‌ இயற்கையாகுமோ?' என்று நீ கூறி 
னால்‌ அதற்கு எவரேனும்‌ மறுமொழி கூறினால்‌ அவர்‌ எவரா 
யிருப்பினும்‌ அவர்‌ தன்மையைக்‌ கேட்டு அறிந்துவா என்று 
கூறினாளெனப்‌ பொருள்‌ கூட்டியுரைக்க. தேர்தல்‌ - நன்கு 
“தெளிதல்‌. (௩௦) 

புரோகிதன்‌, நளனைத்‌ தேடிச்சென்று 
அயோத்தி நகர்‌ அடைதல்‌ 
௩.௬௫. மின்னாடு மால்வரையும்‌ வேலையும்‌ வேலைசூழ்‌ 
நன்னாடூம்‌ கானகமும்‌ நாடினான்‌ மன்னு 
கடந்தாழ்‌ களியானைக்‌ காவலனைத்‌ தேடி 
அடைந்தான்‌ அயோத்தி நகர்‌. 
ள்‌.) (புரோகிதனானவன்‌ ) மின்‌ ஆடும்‌ மால்வரையும்‌- 
மின்னல்‌ ஒளி யெறிக்கின்‌ ற மேகங்கள்‌ தவழ்கின்ற பெரிய மலை 
களிலும்‌, வேலையும்‌- கடற்கரைப்‌ பகுதிகளிலும்‌, வேலை கசூழ்நல்‌ 
நாடும்‌ - கடல்சூழ்ந்த பல்வகை நல்ல நாட்டுப்பு றங்களி லும்த 
.கானகமும்‌ - காடுகளிலும்‌, நாடினான்‌ - பார்த்துக்கொண்டே 
சென்று, மன்னுகடம்‌ தாழ்‌ களியானை காவலனைத்‌ தேடி - 
.கிலைபெற்றமதநீர்‌ ஒழுகுகின்ற மயக்கத்தையுடைய ஆண்‌ 
யானகளையுடைய நளமன்னனைத்‌ தேடி, அயோத்திககர்‌ 
அடைந்தான்‌ - அயோத்தி நகரத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 
(க-து) களனைப்‌ புரோகிதனானவன்‌ மலைகளிலும்‌ 
-கடற்கரை ஓரங்களிலும்‌ காடுகளிலும்‌ தேடிக்கொண்டே 
சென்று இஅதியில்‌ அயோ ததி நகருக்குப்‌ போய்ச்‌ சோம்‌ 
கான்‌ என்பதாம்‌. .. 
(வி-ரை) மால்வரை யென்றமையால்‌ குறிஞ்சியும்‌, வேலை 
சூழ்‌ ஈன்னாடு என்‌ றமையால்‌ கெய்தலும்‌, கானகமும்‌ என்றமை 


காண்டம்‌] மூலமும்‌உரையும்‌ 4638 


யால்‌ முல்லையும்‌, அயோத்திககர்‌ என்றமையால்‌ மருதமும்‌ என 
கால்வகை நிலமும்‌ பெறப்படும்‌. புரோகிதன்‌ நளனைத்‌ தேடாத 
_ இடமில்லை யென்பது குறிப்பு. உலகமே நால்வகை நிலத்துள்‌ 
அடங்கும்‌. அதனால்‌, நளனை உலகெங்கும்‌ தேடினானெனக்‌ 
கொள்க. எல்லா நிலங்களையும்‌ படிப்படியாகக்‌ கூறிய ஆசிரியர்‌, 
“அடைக்‌ தான்‌ அயோத்திநகர்‌”' என்றமையால்‌ அதில்‌ அரசன்‌ 
இருக்கின்றான்‌ என்னும்‌ குறிப்பை உணர்த்தியவாரும்‌. (௩௧) 


புரோகிதன்‌, “மனைவியைக்‌ காட்டில்‌ விட்டுச்செல்லல்‌ 
அரசர்கட்குத்‌ தகுமோ?' எனல்‌ 
௬௫. கானகத்துக்‌ காதலியைக்‌ காரிருளில்‌ கைவிட்டுப்‌ 
போனதூஉம்‌ வேந்தற்குப்‌ போதுமோ--தானென்று 
சாற்றினான்‌ அந்தவுரை தார்வேந்தன்‌ தன்சேவியில்‌ 
ஏற்றினான்‌ வந்தான்‌ எதிர்‌. 

(இ-ள்‌.) (புரோ கதனானவன்‌ அவ்வயோத்தியில்‌) கான 
அகத்து காதலியை கார்‌இருளில்‌ கைவிட்டு - காட்டினிடத்தே நள்‌ 
அரிரவில்‌ தன்மனைவியைத்‌ தன்னந்தனியாக விட்டுவிட்டு, போன 
தூஉம்‌ வேந்தற்கு போதுமோ என்று சாற்றினான்‌ - பிரிந்து 
சென்‌ றநிலையும்‌ அரசனுக்குப்‌ பொருத்தமாமோ என்றுகூறினான்‌. 
அந்தஉரை தார்வேந்தன்‌ தன்செவியில்‌ ஏற்றினான்‌ - நளமன்னன்‌ 
அந்தச்‌ சொற்களைத்‌ தன்‌ காதினுள்‌ ஏற்றுக்கொண்டு, எதிர்‌ 
வந்தான்‌ - (அவனுக்கு) முன்னிலையில்‌ வந்து சேர்ந்தான்‌. 


(௧- து.) புரோகிதனானவன்‌ அங்கே, “கன்‌ மனைவி 
யைக்‌ கரிய இருட்டில்‌ தனியே விட்டுவிட்டுச்‌ செல்லு தல்‌ 
.அரசர்கட்குக்‌ தக்க காகுமோ?' என்றான்‌. அகை களண்‌ 
தன்‌ காதில்‌ கேட்டு, உடனே புரோகி கனுக்கு முன்பாக 
அவந்தான்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) கானகத்து என்றமையால்‌ ஆள்வழக்கற்ற 
வெப்பம்‌ பொருந்தியதென்பது தோன்ற நின்றது... கார்‌ இருள்‌ - 
கரிய இருட்டு, வெளிச்சமே இல்லாத நேரம்‌ என்னும்‌ தன்மை 
.யைச்‌ சுட்டிற்று. காதலி என்பது அவள்‌ தன்‌ பேரன்புடைமை 
“தோன்ற நின்‌ றது. காடு,அதிலும்‌ இருள்‌,அதினும்‌ பேரன்புடை 
யாள்‌, இவ்வளவையும்‌ கருதாது. சென்றது கொடுமையென்‌ 
பானாய்‌ “வேந்தற்குப்‌ போதுமோ” என்றான்‌, அச்சொல்‌ காதில்‌ 
கேட்பது ஈளனுக்குப்‌ பொருத்தமாகவில்லை, அச்சொல்‌ சுடுவது 


464 ்‌... களவெண்பா [கலிநீங்கு. 


போல்‌ இருந்ததால்‌ கேட்டான்‌ என்னாது, “ஏற்றினான்‌” என்றார்‌, 
ஏற்றுதல்‌ தைத்தல்‌, தைத்தல்‌ எளிதில்‌ செல்லாத தொன்றை: 
வேறொரு கருவிகொண்டு அடித்து உட்செலுத்துதல்‌ என்னும்‌ 
பொருளது. . நளன்‌ தன்மைக்கு அவன்‌ மனச்சான்றுக்குப்‌' 
பொருத்தமற்ற செயலாதலால்‌ இச்சொல்லால்‌ கூறினார்‌. 


அயோத்தி மன்னன்‌ தசரதன்‌. பால்‌ அவன்‌ மனையாள்‌ 
கைகேயி வேண்டிய வரங்கள்‌ இரண்டு; ஒன்று, தன்மகன்‌ பரத. 
னுக்கு, முடி சூட்டவேண்டும்‌ என்பது; மற்றொன்று. இராமன்‌ 
நாடு துறந்து காடு நோக்கிச்‌ செல்லவேண்டுமென்பது. இச்‌ 
சொல்லைக்‌ கேட்டபோது அவன்‌ காதில்‌ அச்சொல்‌ விழுந்த: 
கிலையைக்‌ கம்பர்‌. 


1இந்த கெடுஞ்சொல்‌ அவ்வேமை கூறு முன்னே 
வெந்த கொடும்புணில்‌ வேல்‌ நுழைந்த தொப்ப” 


என்றார்‌, வெந்தபுண்‌, அது துன்புறுத்திக்கொண்டே அஆமாமல்‌' 
இருக்கின்றது. அதில்‌ வேலெடுத்துக்‌ குத்தி அதுவும்‌ உள்ளே 
பதிந்துசெல்லுமானால்‌ அப்புண்ணுடையார்க்கு எவ்வளவு தாங்க: 
வொண்ணாத்‌ துன்பமாக இருக்கும்‌. அதுபோன் றிருந்ததாம்‌ அம்‌: 
மன்னனுக்கு; இங்கும்‌ நளமன்னனுக்குப்‌ புரோகிதன்‌. “கான 
கத்து...... “போதுமோ” என்றான்‌ தான்‌ தன்‌ காதலியை 
விட்டுப்‌ பிரிந்துவந்த செயலையே எண்ணியெண்ணி ஏங்கிக்‌ 
கொண்டிருந்த நிலையில்‌ இவ்வெஞ்சொற் கேட்டது, காதில்‌ 
ஈயத்தை உருக்கி விட்டதுபோல்‌ துன்பமாக இருந்ததால்‌ அதைக்‌ 
குறிக்கத்தன்‌ செவியில்‌ ஏற்றினான்‌'என்றார்‌. பின்பு அவ்வுரைக்கு 
மறுமொழி கூறி அதனை மறக்க எண்ணியவனாய்‌ அவனைநோக்க 
வந்தான்‌ என்பாராய்‌, “வந்தான்‌ எதிர்‌'என்றார்‌; ஏற்றினான்‌ 
என்பது முற்றெச்சம்‌, இறந்தகால வினையாலணையும்‌ பெயர்க 
ளாகச்‌ சாற்றினான்‌,ஏற்றினான்‌ என்பன வந்தன்‌. எதிர்‌-முன்னால்‌.. 
என்னும்‌ பொருளது, முதனிலைத்‌. தொழிற்‌. பெயர்‌, தான்‌ 
என்‌ றது அசைநிலை. (௨௨) 


நளன்‌ புரோகிதனிடம்‌ விடை கூறல்‌... 
௬௬. ஒண்தொடி தன்னை உறக்கத்தே நீத்ததூஉம்‌ 
்‌ பண்டை விதியின்‌ பயனேகாண்‌ - தண்தாளப்‌ 
பூத்தாம வெண்ருடையான்‌ பொன்மகளை வெவ்வனத்தே 
... நீத்தானேன்‌ றையுறேல்‌ நீ. 
1. கம்பராமா. அயோத்தி, கைகேசிகுழ்‌: ௨௦. 


காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 465 


(இ- ள்‌.) (வோகுகனாகிய களன்‌ புரோகிதனைப்‌ பார்த்து) 
தண்‌ தரள பூதாம வெண்குடையான்‌ - குளிர்ச்சி பொருந்திய முத்‌ 
துக்களால்‌ கோக்கப்பட்ட மாலைகளைக்கொண்ட வெண்கொற்றக்‌ 
குடையையுடைய. வீம. மன்னனின்‌, பொன்மகளை - திருமகள்‌ 
போன்ற புதல்வியாகிய. தமயக்தியை, வெவ்வனத்தே நீத்தான்‌ 
என்று ஜஉழேல்‌ நீ-கொடிய காட்டிடத்தே விட்டுவிட்டுச்சென்றா 
னென்று கருதி ஐயப்படாதே நீ, ஒண்தொடிதன்னை உறக்கத்தே 
நீத்ததுவும்‌ - ஒளிபொருந்திய  வளையலையுடைய தமயக்தியை 
அவள்‌ தூங்குங்கால்‌ விட்டுப்‌ பிரிந்ததும்‌, பண்டை விதியின்‌ 
பயனே காண்‌ - முன்செய்த ஊழ்வினையின்‌. பயனேயாகும்‌ 
என்பதை அறிவாயாக. 

(௧ - து.) . வாகுசனாகிய நளன்‌ புரோகிதனை நோக்கி, 
* தமயந்தியை அவள்‌ உறங்குங்கால்‌ ௮வள்‌ கணவன்‌ விட்டுப்‌ 
பிரிந்தது முற்காலத்துச்‌ செய்த ஊழ்வினையே; நீ அவளைக 
கொடிய காட்டில்‌. விட்செ. சென்றானேயென்னு , ஐயப்‌ 
படாதே” என்றான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) ஒண்தொடி-ஒஜளிபொரும்‌ திய வளையலையுடையாள்‌ 
எனப்‌ பொருள்கொள்க: பண்புத்தொகை நிலைக்கள த்துப்‌ பிறந்த 
அன்மொழித்‌ தொகை. பண்டை விதியின்‌ பயன்‌ என்பது, 

்‌ பிறர்க்கின்னா முற்பகல்‌ செய்யின்‌ தமக்கின்னா 

பிற்பகல்‌ தாமே வரும்‌' 
என்பது தமிழ்மறை. ஒருவன்‌ செய்த நல்வினையோ திவினையோ 
அவனைத்‌ தவறாது சென்று. அதன்‌ பயனை ஊட்டுமென்பது. ஆண்‌ 
மோர்‌ கொள்கை. அந்த முறையில்‌ ஈளன்‌ தன்‌ மனையாளிடத்து 
வெறுப்பற்றவனாகஇருந்தும்‌ காரணமின்றிக்‌ தமயந்தியைக்‌ காட்‌ 
டில்‌ தனியே உறக்கத்தின்மீபாது விட்டுச்‌ சென்‌ றதற்குக்காரணம்‌ 
என்ன கூறுவது? ஆகவே விதியென்றான்‌. 


அயோத்தி அண்ணலாயெ இராமனைக்‌ காடுசென்று “ஏழிரண்‌ 
டாண்டின்‌ வா' என்று கைக சொற்றகாலை, இராமன்‌ காடு 
செல்லற்கு ஒருப்படாத அன்புடை இளவலாகிய இலக்குவன்‌ 
சீற்றங்கொண்டு; *பெண்ணாட்டம்‌ ஓட்டேன்‌ இப்பேருலகத்‌ துள்‌? 
எனச்‌ சினந்து; வில்லெடுத்து நின்றான்‌. அதுகாலை இராமன்‌ - 
போந்து “தம்பீ ! இஃதென்ன உனக்குச்‌ சினம்‌ ; கம்‌ தாயின்‌ 
குற்றமா நம்மைக்‌ காட்டுக்குப்‌ போகச்சொன்னது; தந்தையின்‌ 
குற்றமா வரங்கொடுத்தது; விதியின்‌ குற்றமென்று தேறுதல்‌ 


1. திருக்குறள்‌, ௬.௧௯... Oo 
௩.,—380 





466 டு வெண்பா: '[கலிநீங்கு 


மொழிகூறி, அவன்‌ சினத்தை மாற்றி ஆற்றினான்‌. இலக்குவனும்‌ 
சினமாறி அமைதியடைந்தான்‌. அது : பம்‌ ண்‌ 
“நதியின்‌ பிழையன்று நறும்புனல்‌ இன்மைஅற்றே 
பதியின்‌ பிழையன்‌ றபரிக்து நமைப்புரந்தாள்‌ 
மதியின்‌ பிழையன்‌ நுமகன்பிழை யன்றுமைந்த 
விதியின்‌ பிமைநீ இதற்கென்னை வெகுண்ட தென்றான்‌.” 


இக்‌ கருத்தொப்பவே ஈளன்‌ வாகுகனாக. மாறுகோலத்தோடிழுக்‌ 
தும்‌ “விதியால்‌ நிகழ்ந்தது ? "நீ தமயந்தியை விட்டுப்‌ பிரிர்ததைப்‌ 
பற்றி ஐயமுறாதே' என்று புரோகிதனிடம்‌ க றினானென்க. 


தரளம்பூ தாமம்‌ - முத்தாலாகிய அழகு பொருந்திய மாலை. 
வெண்கொற்றக்‌ குடையில்‌. ஓரங்களில்‌. முத்துச்‌. சரங்களைத்‌ 
'தொங்கவிடுவது வழக்கமாதலின்‌, இவ்வாறு வீமன்‌ சிறப்புக்கு 
உயர்த்துக்‌ கூறினார்‌. (௩௩) 
புரோகிதன்‌ சென்றதும்‌ தமயந்தி அவனை வினாதல்‌ 
௩ ௬௭. எங்கண்‌ உறைந்தனைகொல்‌ எத்திசைபோய்‌ நாடினைகொல்‌ 
“... கங்கைவள. நாட்டார்தம்‌ காவலனை அங்குத்‌ - 
தலைப்பட்ட வாறுண்டோ -சாற்றென்றாள்‌ கண்ணீர்‌ 
அலைப்பட்ட .கோங்கையாள்‌. ஆங்கு. 00 0" 
(இஃள்‌.) கண்நீர்‌ அலைப்பட்ட கொங்கையாள்‌-கண்களின்‌ 
நீரான தி அலையபோற்‌ பெருக்‌ கெடுத்தோடுகன்‌.ஐ:: கொங்கைகளை 
யுடையாளாகிய தமயந்‌ தியானவள்‌, (புரோகிதனாகிய சுவேதனைக்‌ 
கண்டபோது), எங்கண்‌'உழைந்தனை-நீஎவ்வெவ்விடத்தே தங்கி 
யிருந்தாய்‌, கங்கை வளகாட்டார்‌. காவலனை - கங்கை நீர்வளம்‌ 
பெருக்கும்‌ நிடதநாட்டுக்குரிய மன்னனை,எத்திசை போய்காடினை- 
எந்ததெந்தத்‌ திக்குகளெல்லாஞ்‌ சென்று போய்த்‌ தேடிவந்தனை, 
அங்கு தலைப்பட்ட ஆறு உண்டோ சாற்று என்றாள்‌- 
அந்த இடங்களிலெல்லாம்‌ என்‌: நாயகர்‌ உனக்கு நேரே தென்‌ 
பட்ட தண்டோ கூறுக என்று வினவினாள்‌. தீது 
(௧ - து.) ஐய! கீ... எங்கெங்குகு:. தங்கனை? “ எந்தக்‌ 
தது இசைகளெல்லாஞ்‌ சென்று எம்‌ “வேக்‌ தனை த தேடின 
அங்கே எங்கேனும்‌ எம்‌ கணவரைக்‌ கண்டதுண்டே 
சொல்லுக?” என வினவினாள்‌. தமயந்தி என்பதாம்‌. 


PETG 


1% கம்பராமா. அயோத்தி. நகர்‌ நீங்கு, ககக ள்‌ 


ட்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 467 


(வி - ரை.) எ கண்‌ ௪எங்கண்‌; . வினாவடியாகப்‌ பிறந்த 
இடப்பெயர்‌. கங்கை வளகாடு-கங்கைநீர்வளம்‌ பெருக்கும்‌ கிடத 
காடு, கங்கையென்பது அதன்‌ நீருக்காதலால்‌ இடவாகு யெயர்‌. 
காவலன்‌ - காத்தற்றொழிலையுடையவன்‌: அரசன்‌. $a i 

“அபயன்‌ குன்றும்‌ அறுதொழிலோர்‌ நால்மறப்பர்‌ 
காவலன்‌ காவான்‌ எனின்‌”: ்‌ பத்‌ 
என்னும்‌ வள்ளுவர்‌ மறையில்‌ காவலன்‌ வேந்தன்‌ என்பதை 
உணர்த்தல்‌ அறிக. அங்கு: சேய்மைச்சுட்டு, அஃது அவன்‌ தேடிய 
அவ்வவ்விடங்கட்கு ஆயிற்று. தலைப்படுதல்‌ - நேர்படல்‌: சந்தித்‌ 
தல்‌. “தலைப்பட்டார்‌ திரத்துறந்தார்‌' என்னும்‌ திருவள்ளுவத்‌ 
தானும்‌ உணர்க. 
அன்புகொண்டார்‌ துன்பமோ இன்பமோ கொண்டவீடத்து 
ஒருவருக்கொருவர்‌ தம்‌ உள்ளக்கசிவால்‌ துன்பக்கண்ணீரூம்‌ 
,இன்பக்கண்ணீரும்‌ ' உகுப்பது இயற்கை. அவ்வியம்கையினால்‌ 
தமயந்தி தன்‌ காதற்கணவன்‌ தன்னை விட்டுப்‌ பிரிந்து சென்ற 
கிலையையும்‌, தான்‌ அவனை விட்டுப்‌ பிரிந்து வாழ்கின்ற அவல 
சிலையையும்‌ எண்ணியெண்ணிக்‌. : கண்களில்‌  நீர்பெருக அழுது 
கொண்டே இருந்தாளாதலின்‌; அவள்‌ கண்கள்‌ துன்பக்‌ கண்ணீர்‌ 
உகுத்தன; . இதனை, “கண்ணீர்‌ ' அலைப்பட்ட : கொங்கையாள்‌” 
என்றார்‌. கண்ணீர்‌ அலைப்படலாவது, நீர்‌ அலைபோல்‌ பெருகி 
வழிதல்‌. கொங்கைமுற்றத்துக்‌ கண்‌ நீர்‌ பெருகியோடுதலை 
இவ்வாறு கூறினார்‌. அன்பு கொண்டவரின்‌ துன்பத்தையோ 
இன்பத்தையோ கண்டவிடத்துக்‌ கண்ணீர்‌ வாருமென்பது நாம்‌ 
கண்கூடாகக்‌ கண்டுவரும்‌ இயற்கையுமாகும்‌. இதனை, 
அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌? 
கன வள்‌ ரூவரும்‌, 
ச மெய்தான்‌ அரும்பி விதிர்‌ விதிர்த்‌ துன்‌ விரை 
யார்க ழற்கென்‌ 0 
கைதான்‌ தலைவைத்துக்‌ கண்ணீர்‌ ததும்பி? . - 
என்று பத்திச்‌ சுவைஈனி சொட்டச்‌ சொட்டப்‌ பரமனடி பேணி 
கின்ற மணிமொழிப்‌ பெருமானும்‌ அருள்கின்‌ றவாற்றால்‌ அறியப்‌ 





்‌ ம்‌ 'இருக்குறள்‌. ௫௬0; ௧௩௪௮; ௭௧. 
4, திருவாசகம்‌. திருச்சதகம்‌, ௧. 


468 நளவெண்பா [கலிநீங்கு, 


கோவலனைப்‌ பிரிக்‌ துறைந்தகாலைக்‌ கண்ண கியாரும்‌ அவனைச்‌ 
சேர்ந்து வாழ்ந்தகாலை மாதவியாரும்‌ முறையே பிரிவுத்‌ துன்பத்‌. 
தானும்‌ புணர்ச்சி இன்பத்தானும்‌ துன்பக்‌ கண்ணீரும்‌ இன்பக்‌ 
கண்ணீரும்வடித்திருந்தனர்‌ என்றுஆசிரியர்‌ இளங்கோவடிகளார்‌ 
ஆக்கியருளிய சிலப்பதிகாரச்‌ செஞ்சொற்.காப்பியத்தில்‌ ஒர்‌அரிய: 
உவமங்காட்டி உணர்த்துகின்றார்‌. அது: 


**உள்ளக நஈறுந்தா துறைப்பமீ தழிந்து 

கள்ளுக நடுங்குங்‌ கழுநீர்‌ போல : 

கண்ணஃ கருங்கணும்‌ மாதவி செங்கணும்‌ 

உள்நிறை கரந்தகத்‌ தொளித்துநீர்‌ உகுத்தன” 
என்பதாகும்‌. இதில்‌ அவ்விருவர்தம்‌ கண்களும்‌ பிரிவுத்துன்பும்‌ 
புணர்வு இன்பும்‌ கொள்ளலால்‌ நெஞ்சங்கள்‌ தாம்‌ கிறையழிந்து 
அன்பும்‌ இன்பும்‌ கொண்டு கண்கள்நீர்‌ பெருக்கின என்றருள்‌ 
வதானும்‌ அவ்விருவர்தம்‌ அன்புகிலையும்தெளியப்படும்‌. இவ்வண்‌ 
பின்‌ திறப்பாடே தமயந்தி கொண்டதூஉ மென்க. (௩௮௪) : 


புரோகிதன்‌ தமயந்திக்கு விடை கூறுதல்‌ 
௧௬௮. வாக்கினான்‌ மன்னவனை ஓப்பான்‌ மறித்தோருகால்‌ 
ஆக்கையே நோக்கின்‌ அவனல்லன்‌-— பூக்கமழும்‌ 
கூந்தலாய்‌ மற்றக்‌ குலப்பாகன்‌ என்றுரைத்தான்‌. 
ஏந்துநால்‌ மார்பன்‌ எடூத்து. 

(இ-ள்‌.) ஏந்துநால்‌ மார்பன்‌ - பூணூலணிந்த மார்பை 
யுடையவனாகிய புரோகிதன்‌ (தமயந்தியை கோக்க), பூகமழும்‌. 
கூந்தலாய்‌ - மலர்மணம்‌ கமமுகின்‌ ற கூந்தலையுடைய தமயந்தி!, 
௮ குலப்பாகன்‌ - (நரன்‌, அயோத்தி மாநகரில்‌ கண்ட) அவ்வுயர்‌ 
குலத்தோன்‌ றலாகிய தேரோட்டியொருவன்‌, வாக்கினான்‌ மன்ன 
வனை ஓப்பான்‌ - (அவன்‌) தன்‌ மொழிகளினால்‌ ஈகளமன்னனையே 
ஓத்திருக்‌கன்றான்‌, மறித்து ஒருகால்‌ ஆக்கையே தோக்கிண்‌ 
அவன்‌ அல்லன்‌ - மீட்டும்‌ ஒரு முறை அவன்‌ உடம்பை உற்றுப்‌ 
பார்த்தால்‌ அம்மன்னன்‌ அல்லாதவனாக இருக்கின்றான்‌, என்று 

எடுத்து உரைத்தான்‌ - என்று விளக்கமாகக்‌ கூறினான்‌. 


(க - து.) புரோகிகனானவன்‌ தமயந்தியை கொக்கி, 
பூக்குழலாய்‌, நான்‌ அயோத்தியில்‌ ஒரு தேரோட்டியைக்‌. 





1. சிலப்‌. இ: ௨௩௫௮. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 469 


கண்டேன; அவன்‌ -பேசசு முறையினால்‌. நள: மன்னன்‌ 
போன்றே கோன்றுகிறான்‌; ஆனால்‌ உற்று. நோக்கினால்‌ 
அவன்‌ உடல்‌ நிலை ௮அவனல்லன . என்னு. 6 தான்றுஇறது” 
என்னு கூறினான்‌ என்பதாம்‌. ட்‌ 
(வி-ரை.) வாக்கு - பேச்சுமுறை, தான்‌ க 
காரிருளில்‌ ....... 42-24 வேந்தர்க்குப்‌ போதுமோ?” என்று தானாகச்‌ 
சொற்றதற்கு வேறொரு தொடர்பில்லாதிருந்தும்‌ தொட்ர்புடை 
யான்போல்‌ நேரில்‌ வந்து ஒண்தொடி... விதியின்‌ பயனே 
காண்‌ என்று கூறினான்‌. எனவே, வாக்கினான்‌ மன்னவ 
னென்று கூறினான்‌. ஆனால்‌ நளன்‌ செந்கிறமுள்ள உடலமைப்பு 
வாய்ந்தவன்‌: இவ்வாகுகன்‌ உடல்‌ கிறம்‌ கருமையாகவுள்ள து, 
ஆதலால்‌,  *ஆக்கையே.... அவன்‌ அல்லன்‌” என்றான்‌, அவன்‌: 
சுட்டுப்பெயர்‌, அல்லன்‌: எதிர்மறைக்‌ குறிப்பு வினையாலணையும்‌ 
பெயர்‌. ஆக்கை - தோல்‌ நரம்பு எலும்பு முதலியவற்றால்‌ ஆக்கப்‌ 
பட்டதென்னும்‌ பொருளது, ஆக்கு ஐ -ஆக்கை; ஐகாரவிகுதி 
பெற்ற தொழிற்பெயர்‌, பூக்கமழும்‌ கூக்தலாய்‌ என்பது நல்ல 
இயற்கைத்‌ தன்மையுடையாள்‌ என்னும்‌ குறிப்புப்பொருள்‌ 
கொள்ள கின்றது. மற்று; அசைநிலை. (௩௫) 
தமயந்தி, தன்‌ இரண்டாம்‌ சுயம்வரத்தை அறிவியெனல்‌ 

௩௬௯. மீண்டோர்‌ சுயம்வாத்தை வீமன்‌ திருமடந்தை 

பூண்டாளேன்‌ றந்தணநீ போயுரைத்தால்‌--நீண்ட 

கொடைவேந்தற்‌ கித்தூரம்‌ தேர்க்கோலங்‌ கொள்வான்‌ 

படைவேந்தன்‌ என்றாள்‌ பரிந்து. 

(இ-ள்‌) தமயக்தி (அந்தணனை நோக்கி) அக்தண-மை 

யவனே !, வீமன்‌ திருமடந்தை மீண்டு ஓர்‌. சுயம்வரத்தை - வீம 


மன்னனுடைய அழகுள்ள மகளாகிய தமயக தியானவள்‌ மறு 
முறையும்‌ ஒரு சுயம்வரத்திருமணத்தை, பூண்டாள்‌ என்து நீ 
போய்‌ உரைத்தால்‌ - மேற்கொண்டாளென்று மீ அயோத்திக்குச்‌ 
சென்று கூறுவாயானால்‌,  நீண்டகொடை வேந்தற்கு - பெருங்‌ 
கொடை மிகீகவனாகிய இருதுபன்ன வேர்தனுக்கு, இத்தூரம்‌ 
படைவேந்தன்‌ தேர்க்கோலம்‌ கொள்வான்‌ என்றாள்‌ பரிந்து - 
இவ்வளவு தொலையுள்ள. இவ்விடத்துக்குப்‌ படைகளையுடைய 
என்‌ காதற்‌ கணவன்‌ தேரோட்டியாக அமைந்து வருவான்‌ என்று 
அன்புடன்‌ கூறினாள்‌. 

(௧ - து.) “அந்தண! வீமன்‌ மகளாயெ தமயந்தி 
மிண்டும்‌. ஒரு சுயம்வர ததஇருமண ததை விரும்பினாளென்‌ அ 


470 . நளவெண்பா [ கலிரீங்கு 


நீ அயோததிககுச்‌ சென்று கூறினால்‌ இருதுபன்ன வேந்த 
னுக்குத்‌ தேரோட்டுபவனாக அமைந்த எம்‌ காதற்‌ கணவ 
னாகிய களமன்னன்‌ வருவா” னென்று அன்போடு கூறினாள்‌ 
குமயந்து என்பதாம்‌. ்‌ 


(வி-ரை.) : மீண்டு - மறுமுறை என்னும்‌. பொருளது. 
சுயம்வரம்‌ - தானே தேர்ந்தெடுத்து மணஞ்செய்து கொள்ளும்‌ 
முறை. அந்தணன்‌ - அறவோன்‌ என்பர்‌ திருவள்ளுவர்‌. அவர்‌ 
“அந்தணர்‌ என்போர்‌ அறவோர்‌” என்றல்‌ காண்க. அந்தணன்‌- 
மறையவர்‌ குலத்தோன்‌ என ஈண்டுப்பொருள்‌ கொள்க. நீண்ட 
கொடை - மிக்க. கொடை. . இல்லையென்றிரப்பார்க்கு இல்லை 
யென்று கூறாது கொடுக்கும்‌. ஈகைத்தன்மை, இம்முறையில்‌: 
பண்டுதொட்டே தமிழகத்தில்‌ வள்ளல்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌... 
அவர்‌ பாரி காரி ஒரி முதலியவராவர்‌. இதனால்‌ இருதுபன்னன்‌ 
எழைகட்கிரங்கி யீயும்‌ சிறப்புக்குறித்து கின்றது. ஈளனைப்படை 
வேந்தன்‌ என்றார்‌; . அவன்றன்‌ வெற்றிமேம்பாடு தெளித்தம்‌ 
கெனக்கொள்க. பரிவு - இரக்கம்‌; அன்பு, ஈண்டுப்‌ பரிந்து என 
வினையெச்சமாய்‌, என்றாள்‌. என்னும்‌ வினைப்பெயர்‌ கொண்டு 
மூடிந்தது. (௩௬) 


மறையவன்‌, அயோத்தி சென்று தமயந்திக்குச்‌ சுயம்வரமென 
வீமன்‌  பறையறைவித்தான்‌ எனல்‌ 
க௭௦.. எங்கோன்‌ மகளுக்‌ கிரண்டாம்‌ சுயம்வரமேன்‌ 
றங்கோர்‌ முரசம்‌ அறைவித்தான்‌-—சேங்கோலாய்‌ 
அந்நாளும்‌ நாளை அளவேன்றான்‌ அந்தணன்டோய்த்‌ 
தென்னாளும்‌ தாரானைச்‌ சேர்ந்து. 


(இ-.ள்‌.) அந்தணன்போய்‌ - மறையவன்‌ (தமயந்தி கூறிய 
வாறு அயோத்திக்குச்‌) சென்று, தென்‌ ஆளும்‌ தாரானை சேர்ந்‌ து-- 
அழகுமிக்க மலர்‌ மாலையணிந்த இருதுபன்ன மன்னனைச்‌ சேர்ந்து; 
செங்கோலாய்‌- முறையுடைய ஆட்சிகொண்ட வேந்தனே!, எம்‌ 
கோன்மக்களுக்கு இரண்டாம்‌ சுயம்வரம்‌ என்று - என்‌ விதர்ப்ப 
காட்டு வேந்தனான வீமமன்னனாவன்‌, தன்‌ மகள்‌ தமயந்திக்கு. 
இரண்டாவது இருமணம்‌. கிகழ்கின்றதென்று கூறி, அங்கு ஓர்‌ 
முரசம்‌ அறைவித்தான்‌ - அவ்விதர்ப்ப நாட்டில்‌ ஒரு பறையறை 
வித்து யாவர்க்கும்‌ தெரியப்படுத்தினான்‌, அந்நாளும்‌. நாளை 
அளவு என்றான்‌ - அச்சுயம்வரத்திருநாளும்‌ (நெடு நாட்களில்‌ 
இல்லை) நாளையளவிலேயே இருக்கின்‌ றதென்று கூறினான்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ப 471 


 (௧ஃ து.) மறையவன்‌ சென்‌ நு அயோ ததியரசனை 
கோகல்‌, £வேந்‌ த! எங்கள வீமமன்னன்‌ தன மகள்‌: தமய௩்‌ 
அக்கு. இரண்டாஞ்சுயம்வரம்‌ என்‌ று பறையறைவி தள 
ளான்‌; அது காயே வ க அ னன்‌ 
என்பதாம்‌. 


(வி - ரை.) எம்கோன்‌ - எம்‌ வேந்தன்‌; மறையவன்‌ கூற்று. 
உரிமை பாராட்டி எம்கோன்‌ என்றுன்‌: அங்கு என்பது: சேய்‌ 
மைச்‌ சுட்டாய்‌ விதர்ப்பகாட்டை. உணர்த்திற்று. ஓர்‌ - ஒரு. 
என்பதன்‌ விகாரம்‌. ஒப்பற்ற என்று பொருள்கொண்டு திருமண. 
கிகழ்ச்சியை அறிவித்தலான்‌ சிறப்புப்பற்றிக்‌ கூறினனெனக்‌ 
கொள்ளலுமாம்‌. . அறைவித்தல்‌: பிறவினை. செங்கோல்‌: செவ்‌ 
விய  வளைவில்லாத: கோல்போன்றதென்னும்‌ . பொருட்டாய்‌ 
முறையொடுபட்ட -நாட்மாட்சிக்கு ஆயிற்று; ஆதலால்‌, உவம 
வாகுபெயர்‌ஃ -இருதபன்னன்‌ ஆட்சிமுறையைக்‌ கண்ட மறை 
யோன்‌; அவன்‌ ஆட்சச்கறைப்பை வியந்து, *செங்கோலாய்‌!? என்‌ 
விளித்தான்‌. அண்மையில்‌ நிச மூவிருக்‌ கன்‌ றதென அறிவிப்பானாய்‌ 
“அந்நாளும்‌, காளை அளவு” என்றான்‌. கேட்பவன்‌ உள்ளம்‌ எக்‌ 
நாளோ? என்று இயுறாமற்‌ பொருட்டு, தமயந்தி மீண்டும்‌ சுயம்‌ 
வரம்‌ நடத்துகற்கு.சன்னிப்பருவமெய்தியதாகக்‌ காரண ங்‌. ட்‌ 
அரைக்கின்றார்‌' நைட்த நூரலாசிரியர்‌. : அது: 


நாட்டம்‌ மூன்றுடை நாயகன்‌ வரத்தினால்‌ நங்கை... 
மீட்டுங்‌ சன்னிகை ஆயினாள்‌ சுயம்வரம்‌ விழைந்தாள்‌ 


ன, மறையோன்‌. கூற்றாக இருஅபன்ன னுக்கு விவி 000௭ 

வரும்‌, இதால அறிக: ட்‌ (௭௭). 
சட” ரண சுயம்வரமெனக்கேட்ட ப 

இருதுபன்னன்‌ கூறல்‌. 

கக. வே த. 'மொழிவாணன்‌ மீண்டும்‌. சுயம்வாத்தைக்‌ - ்‌ 
காதலித்தாள்‌ வீமன்றன்‌ 'காதலியேன்‌--றோதினான்‌ 
என்சேய்கோ மற்றிதனுக்‌ கென்றான்‌. இகல்ச்றும்‌ 
மின்சேய்த வேலான்‌ விரைந்து... + 


(இ-ள்‌). இகல்‌ சீறும்‌ மின்செய்த வேலா 2 - பகைவரைச்‌ 
சனச்கின்ற ஒளிவிடுகன்‌ ற வேற்படையேர்திய இருஅபன்னன்‌? 





1. நைடதம்‌. கலிநீங்கு, ௨ ' 


472 . நளவெண்பா: [கலிநீங்கு 


வீமன்‌ தன்‌ காதலி - வீமமன்னன்‌ மகளாகிய. தமயந்தியானவள்‌, 
மீண்டும்‌ சுயம்வரத்தை காதலித்தாள்‌ என்று - மறுபடியும்‌ சுயம்‌. 
வரத்‌ திருமணஞ்செய்துகொள்ள விரும்பினாள்‌. என, வேத 
மொழிவாணன்‌ விளம்பினான்‌ - மறையவனாகிய சுவேதன்‌ கூறி: 

னானே, இதனுக்கு என்‌ செய்கோ என்றான்‌ விரைக்து.- இந்தச்‌ 
சுயம்வர த்திருமண த க்குச்‌ செல்வதத்கு கான்‌ என்ன a 
செய்வேன்‌ என்று பரபரப்புடன்‌ கூறினான்‌. 


(௧ - து.) . இருதுபன்னனானவண்‌ மறையவன்‌, தமயக 


இக்கு இரண்டாஞ்சுயம்வர மென்‌ று கூறினானே, அதற்கு 
நான்‌ என்ன ஏற்பாடு செய்துகொண்டு ர ர ச க 


பரபரப்புடன்‌ கூறினான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) வேதமொழி வாணன்‌-மறையோதி வத்பவன்‌ 
என்பது பொருள்‌. மீண்டும்‌ - மறு முறையும்‌: உம்மை இறந்தது 
தழுவிய எச்சம்‌. காதலித்தாள்‌ - மிக விரும்பினாள்‌ என்னும்‌ 
பொருளால்‌ காதலிக்க. வேண்டாத: முதன்மையைக்‌ குறித்தது. 
காதலி.- காதலுக்குரியாள்‌, ஈண்டு மகள்‌ என்ற பொருளில்‌ 
வந்தது. என்செய்கோ - செய்கு: தன்மை.யொருமை, ஓகாரம்‌ 
கழிவிரக்கப்‌ பொருளில்‌ வந்தது. காள்‌ நெருங்கி காளையென்று 
தமயக்தி. சுயம்வரம்‌ வைத்திருக்கின்‌ றது, இவ்வளவு சுருங்க 
நாளில்‌ எவ்வாறு இவ்வளவு தொலைதாரத்தைக்கடந்து செல்வது 
என மனத்தில்‌ விரைந்த குறிப்புடையனாய்‌. நாழிகை நாழிகை 
யாகப்‌ போது கழிந்து செல்வதற்கு வருந்திக்‌ கூறினானாதலால்‌ 
அவன்‌ மன நிலைத்தன்மை உணர “என்‌ செய்கோ?” என்ற சொல்‌ 
லால்‌: உணர்த்தினார்‌. மற்று: அசைநிலை, மின்‌ செய்த வேல்‌- 
மின்னல்போன்று ஒளிவிட்டெறிக்கின்‌ றவேல்‌ஃ நாட்டை முறைப்‌ 
படுத்திப்‌ பகைவரின்றி ஆள்கின்றுன்‌ இருதுபன்னன்‌ என 
வேலீன்மேல்‌ ஏற்றிக்‌ கூறியவாறாம்‌. பபச (௨௮) 


அதுகேட்ட வாகுகன்‌ இருதுபன்னனிடம்‌. கூறல்‌ 
௨௪௨. குறையாத கற்பினாள்‌ கொண்டானுக்‌ கல்லால்‌ ' 

- இறவாத ஏந்திழையாள்‌ இன்று-பறிபீறி 

நேல்லிற்‌ பருவரால்‌ ஓடும்‌ நேரோடா- 

சோல்லப்‌ படூமோஇச்‌ சோல்‌. 


(இ-ள்‌.) (ளமன்னன்‌ ஆகிய வாகுகன்‌ அதுகேட்டு 
இருநிலம்‌ கோக்கி) பறி பிறி நெல்லில்‌ பருவரால்‌ ஓடும்‌ 
டா பான பிடிக்கும்‌ கருவியாகிய) ஊற்றாலைக்‌. இழித்துக்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ்‌ அழி 


கொண்டு நெற்பயிர்கள்‌. வளர்ந்துள்ள. வயல்களில்‌ பெரிய 
அவரால்‌ மீன்கள்‌ தப்பிக்‌ கொண்டு செல்கின்‌.ற (நீர்வளம்‌. மிக்க) 
பெரிய கோசல நாட்டுக்கு வேந்தே! குறையாத கற்பினாள்‌ - 
நிறைந்த கற்புடையாளும்‌, கொண்டானுக்கு அல்லாமல்‌ இற 
வாத. எக்திமையாள்‌..-. தன்னை. : மனையாளாகக்‌. “கொண்ட 
கணவனுக்கே யல்லாமல்‌ (பிறர்‌ யார்‌ பொருட்டும்‌ தன்னுயிரை ) 
விவெதற்குத்‌ துணியாத தன்மையுடையவளுமாகிய மங்கையான 
வள்‌, இன்று இச்சொல்‌ சொல்லப்படுமோ (தன்‌ கணவனை 
விட்டுப்‌ பிரிந்து தனித்திருக்கன் ற இக்காலத்தில்‌ (இரண்டாம்‌ 
கயம்வரம்‌ என்று சொல்லப்படுகின்ற) “இச்சொல்லையும்‌ 
துணிந்து தன்‌ வாயாற்‌ சொல்லத்‌ தக்கதோ? (தகாது என்றபடி - 


(௧ - தி.) இதைக்‌ கேட்ட வாகுகனாகய களன்‌ 
“வேந்தே. 1... தனனைக்கொண்ட : கணவனுக்கேயல்லாமல்‌ 
பிறர்‌. யாருக்கும்‌ தன்னுயிரைவிட த துணியாத கற்புடை 
மங்கையானவள்‌, தனியாகப்‌ பிரிந்து இருக்கிற காலத்தில்‌ 
இவவாருன இரண்டாஞ்சுயம்வரம்‌ என்னுஞ்‌ சொல்லைத்‌ தன்‌ 
வாயினாற்‌ கூடச்‌ சொல்வ தற்கு ஒருப்படுவாளோ??. என்றான்‌ 
என்ப தாம்‌. . ்‌ 


ட... (வி- ரை.) . குறையாத - தன்னிலையினின்றும்‌ மாறாத. 
கற்பு-தன்‌ கணவன்‌ வழியே நடக்கின்ற உயரிய பண்பு... இற 
வாத-இறந்துபடா. என்பது, கணவன்‌ ஊறுபட்டோ இயற்கை 
யாகவோ. இறந்கவழி. அவன்‌ பிரிவு... கோக்க. மனந்தாழாது 
.இறந்துபோவது. இத, .பேரன்புக்கறிகுறியாம்‌. இவ்வன்‌ 
புடைமை சாலச்சறந்ததென்பாராய்‌, இறவாத ஏந்திழையாள்‌” 
என்றார்‌.  இதற்கெடுத்துக்காட்டாகப்‌ பூதப்பாண்டியன்‌ மனைவி 
வரலாறும்‌, கற்புக்கடம்பூண்ட கண்ணகியார்‌ வரலாறும்‌, ஆரி 
யப்படை. கடந்த பாண்டியன்‌. கெடுஞ்செழியன்‌ மனைவி. கோப்‌ 
'பெருந்தேவி வரலாறும்‌, பிற வரலாறும்‌ சான்றாகக்‌ காணக்‌ 
கடக்கின்றன. .பறி-மீன்களைப்‌ பிடித்துப்‌ போடுகின்ற கூடை 
அமாம்‌. நீர்வளம்‌ மிக்கது கோசலம்‌, அதனோடு நிலவளத்தினும்‌ 
உயர்க்தது என்பன தெளிதற்கு வரால்‌ மீன்‌ பறிபீறி ஒடுவதைக்‌ 
குறித்தார்‌. நீர்‌ வளத்தின்‌ மேன்மையினால்‌ நன்கு இரை உண்டு 
கொழுத்திருக்கும்‌ வரால்‌ மீன்கள்‌, பறியைக்‌ கழிக்கும்‌ வலிமை 
யுடையனவாயின. அவைகள்‌ கிழித்துக்கொண்டு செல்லுமிடங்‌ 
கள்‌ வெறும்‌ வெளியிடமன்று, நெற்பயிர்கள்‌. மண்டிக்டெக்கும்‌ 
பண்ணை நிலங்கள்‌ என்பாராம்‌, *கெல்லில்‌......... ஓடும்‌” என்றார்‌. 
"நெல்‌ என்பது இருமடியாகு பெயர்‌, தமயந்தி இரண்டாஞ்‌ சுயம்‌ 
வரம்‌ என்று சொன்ன சொல்லைத்‌ தன்‌ வாயாற்‌ சொல்வதற்கு 


474 . “நளிவெண்பா [கலிநீங்கு, 


காணினனாக “இச்சொல்‌ சொல்லப்படுமோ” என்றான்‌. ஓகாரம்‌ 
சொல்லுதல்‌ ஒண்ணாது என்னும்‌ பொருளில்‌ வருதலால்‌ எதிர்‌ 
மறை. (௧௯) 


இருதுபன்னன்‌, தமய ந்தி மக்ரமா ன்ப படலை 
கிடைக்கவேண்டியதென்ல்‌ 


௯௪௩. என்மேல்‌ எறிகின்ற மாலை எழில்களன்றன்‌ 
முன்னே விழுந்ததுகாண்‌ முன்ஜளில்‌--அன்னதற்குக்‌ 
காரணக்தான்‌. ஈதன்றோ. என்றான்‌. கடாஞ்சோரியும்‌ 
வாரணந்தான்‌ அன்னான்‌ மதித்து. 


(இ-ள்‌)  கடாம்சொரியும்‌ வாரணம்‌ அன்னான்‌-மதநீரைப்‌ 
பொழிகின்ற ஆண்யானையை ஒத்தவனான 'இருதுபன்னன்‌, “என்‌ 
மேல்‌ எறிகின்ற மாலை - தமயந்தியினால்‌ என்மேல்‌ வீசியெறியப்‌ 
பட்ட சுயம்வர மணமாலை, எழில்‌ நளன்‌ முன்னே. விழுந்தது 
காண்முன்னாளின்‌ - அழகு பொருந்திய நளன்மேல்‌ மூன்‌ சுயம்‌ 
வர நாளிற்போய்‌ விழுந்தது என்று அறிக (வாகுகனே), அன்ன 
தற்குக்‌ காரணம்தான்‌ ஈது:அன்றோ என்றான்‌ மதித்து - அப்படி 
நான்‌ எண்ணுதற்குரிய . காரணமும்‌ இவ்விரண்டாஞ்‌. சுயம்‌ 
வரமே இருக்கின்‌றதல்லவா எனப்‌ . புரோகிதன்‌ கலக 
ஆர்ய கூறினான்‌. 


(க - து.) இருதுபன்னன்‌ நளனை நோக்கி, “தமயந்தி: 
முதற்‌ சுயம்வர காலத்தில்‌ எறியப்பட்ட சுயம்வர மண 


மாலை. எனக்குக்‌ கிடைப்பதாக . இருக்‌ அது; அது தவறி 
ஈளனமேல்‌ போய்‌ விழுக்‌ தது; ௮ தற்குக்‌ காரணம்‌ இவ்‌: 
ர சுயம்வரமே” என்று கூறினான்‌ என்பதாம்‌. 2 


(வி - ரை.) என்மேல்‌ எறினெ ந மாலை என்ற தொடருக்‌ 
கேற்ற கருவிப்பொருளாகத்‌ தமயந்தி என்னும்‌ சொல்‌ வருவித்‌ 
துரைக்கப்பட்டது. எறிகின்ற-எறிந்த ' என்னும்‌ பொருளில்‌ 
இயல்யாக வந்த காலவழுவமைதி. எழில்‌. ஈளன்‌ - தோ ற்றமிக்க' 
களன்‌. என்ன அமாம்‌. முன்‌ என்பது ' அவன்மேல்‌ என்னும்‌ 
பொருளில்‌ வந்தது. இருதுபன்னன்‌ 'தன்‌- தேர்ச்சாரஇியாகிய 
வாகுகன்‌ “கற்பினாள்‌... சொல்லப்படுமோ இச்சொல்‌? என்றூ 
கேட்ட கேள்விக்கு . நேர்‌ மறுமொழி கூறாது இருதுபன்னன்‌' 
காமமிக்கவனாய்‌ ' (என்மேல்‌. பி முன்னே விழுந்தது காண்‌” 
என்று விடை வழுவாகக்‌ கூறியது; விரைவில்‌ தேர்கொணரு௫ 


காண்டம்‌] ஆலமும்‌ உரையும்‌ 472 


விதர்ப்ப நாடு செல்லுதற்கெனக்‌ குறிப்பினாற்‌ சுட்டுதற்கெனக்‌ 
கொள்க. ஈது: இது வென்னும்‌ சுட்டு நீண்டது. கடாம்‌- மத: 
நீர்‌. வாரணம்‌-யானை. வார்‌ ௮(ண்‌) ணம்‌--வாரணம்‌? நீண்ட 
மேல்‌ வாயையுடையது என்னும்‌ காரணப்‌ பெயராய்‌ எண்டு 
யானையைக்‌ குறித்தது. இதனானே கோழிக்கும்‌ சங்குக்கும்‌ பெய 
ராயிற்று. ஒன்றொழமி பொதுச்‌ சொல்லாக ஈண்டு ஆண்‌ யானைக்கு. 
வந்தது... நேர்‌ வீடை கூறாது தன்மேல்‌ விமுகின்ற மாலை நளன்‌ 
மேல்‌. தவறி விழுந்ததெனக்‌ கூறின தன்மை மக்களுக்கொத்த: 
-அறத்தொடு பட்டதாக இல்லாததால்‌ தன்னிலை திரிந்து மாதங்‌ 
கொண்டலையும்‌ விலங்காகிய ஆண்‌ யானையை ஓப்பாக வைத்து: 
“வாரணக்கான்‌ அன்னான்‌” என்று கூறினார்‌. ஓகாரம்‌  வாகுகணை 
நோக்கி வினாவலால்‌ வினாப்பொருளில்‌ வந்தது; தான்‌ : அசை 
சிலை, காண்‌ : முன்னிலை ஏவல்‌ ஒருமை வினைமுற்று. சு 


வாகுகன்‌, தமயந்தி. இரண்டாஞ்‌ சுயம்வரம்‌ குறித்துப்‌ 
பலவாறாக நினைத்தல்‌ 
க௭௯. முன்னை வினையான்‌ முடிந்ததோ மோய்குழலாள்‌ 
என்னைத்தான்‌ காண இசைந்‌ததோ--தன்மாபுக்‌ 
கோவ்வாத வார்த்தை உலகத்‌ துரைப்பட்ட 
தேவ்வாறு கொல்லோ இது. 

(இ-ள்‌.) தன்‌ மரபுக்கு ஓவ்வாத வார்த்தை- தமயந்தியின்‌ 
குலமுறைக்கு ஏற்காத (இம்மறு சுயம்வரமென்னும்‌) சொல்‌, 
உலகில்‌ உரைப்பட்ட து - உலகில்‌ நிலவிவருவ து, முன்னை வினை 
யான்‌ மூடிநீததோ-இச்சொல்‌ (அக்குலம்‌) முன்செய்த திவினை 
விளைவினால்‌ ஏற்பட்டதோ, மொய்குழுலாள்‌ என்னை காணத்‌ 
சான்‌. இசைந்ததோ-தமயந்தியானவள்‌ என்னைக்‌ காண்பதற்‌ 
காகவே உரைத்த மாற்றமோ, இது எவ்வாறோ - இது எந்த 
விதமோ அறிகின்றிலேன்‌ 2 தனக்குள்‌. எண்ணி இரங்கினான்‌ 
களன்‌.) 


(க-து “தமயந்தியின்‌ கல்ய்ரறிங்புக்து இடனான்‌ 
ற்று சுயம்வரம்‌ என்னும்‌ இச்சொல்‌, முன செய்த வினை 
யினால்‌. ஏற்பட்டதோ? அன்டி எனனைக்‌. காண்பதற்கு 
செய்த ஏற்பாடோ? யாதென்றறிகலே' னென்று வாகுசணன்‌ 
குன்‌ மனத்துள்‌ எண்ணினான்‌ என்பதாம்‌. : 

(வி- ரை.) முன்னை - முற்காலம்‌. வினையால்‌ என்பதில்‌ 
அல்‌ கருவிப்பொருளில்‌ வந்த மூன்றன்‌ உருபு. மொய்‌ குழ 


476 நளவெண்பா [கலிநீங்கு 


லான்‌; : நெருங்கிய. கூந்தலையுடைய தமயந்தி, நளனுக்குத்‌ 
தமயந்தி மறு சுயம்வரம்‌ வைத்தாளென்று கேட்டதும்‌, அதற்கு 
இருதுபன்னன்‌ தனக்கு மூன்‌. சுபம்வர காலத்தில்‌. கிடைக்க 
வேண்டிய மணமாலை நளன்‌ கழுத்தில்‌ தவறி . விழுந்ததென்று 
சொன்ன சொல்லும்‌ துன்புறுத்தித்‌ தன்‌ மனத்தை அலைப்ப, 
அதனால்‌. வாகுகன்‌ பலவாறாக . எண்ணி வருநீதினானென்று 
கொள்க: . தன்‌ மரபுக்கு ஒவ்வாத வார்த்தையாவது கற்புடைப்‌ 
பண்பினளாகிய தமயந்தியின்‌ குலமுறைக்கு ஏற்காத சொல்‌. 
அஃதாவது கற்புடையார்‌ கனவினும்‌ கருதாத மறு. சுயம்வரம்‌ 
என்னுஞ்சொல்‌, கொல்‌: ஐயப்பொருள்‌. இது என்பது இச்‌ 
சொல்‌ என்பதைக்‌ குறித்த சட்டு. (௪௧) 


வாகுகன்‌, இருதுபன்னனுக்குத்‌ தேரோட்டிச்‌ செல்லலே 
தன்‌ கடன்‌ என எண்ணல்‌ 
க௭ட. காவலனுக்‌ கேவற்‌ கடன்பூண்டேன்‌ மற்றவன்றன்‌ 
எவல்‌ முடிப்பேன்‌ இனியேன்று-மாவைக்‌ I 
குலத்தேரில்‌ பூட்டினான்‌ கோதையர்தம்‌ கோங்கை 
மலர்த்தேன்‌ துளிக்குந்தார்‌ மன்‌. 

(இ-ள்‌.) கோதையர்‌ தம்‌ கொங்கை - மங்கையர்களின்‌ 
கொங்கை முற்றத்திடத்தே, மலர்த்தேன்‌ துளிக்கும்‌ தார்‌ மன்‌ - 
கன்‌ மலர்களிலுள்ள . தேனைச்‌. சொரிகின்ற . மாலையணிந்த மார்‌ 
பினனாகிய-நளமன்னன்‌, காவலனுக்கு ஏவல்‌ கடன்‌ பூண்டேன்‌ - 
இவ்வயோத்தி வேந்தனாகிய இருதுபன்னனுக்கு நான்‌. பணி 
செய்யுங்‌ கடமையை மேற்கொண்டுள்ளேன்‌, ஆதலால்‌, அவன்‌ 
ஏவல்‌ முடிப்பேன்‌ இனி என்‌ று-இனிமேல்‌ அவன்‌ கட்டளைப்படி 
செய்து முடிப்பேனெனக்‌ கருதி, மாவை குலத்தேரில்‌ பூட்டி 
னான்‌-குதிரைகளைச்‌ சிறத்த தேரில்‌ பூட்டிக்கொண்டு வந்து 
நிறுத்தினான்‌. | 

(க - து.) வாகுகனைவன்‌, “அரசனுக்குப்‌ பணிபூண்ட 
நான்‌, இன்னும்‌ எண்ணிககொண்ட்ருப்பது தகாது, இதோ 
போய்‌ அவன்‌ . கட்டளைப்படி செய்வே. னெனக்‌ கருதிக்‌ 
குதிரைகளைத்‌ கதெரிற்‌ பூட்டிக்கொண்டு வந்து நிறுத்தினான்‌ 
எனப தாம்‌. 

(வி - ரை.) காவலனுக்கு என்பதில்‌ நான்கனுருபு 'நேர்ச்‌ 
சிப்‌ பொருளில்‌ வந்தது. கடன்‌ -கடமை செய்யவேண்டிய முறை. 
மா-குதிரை. குலத்தேர்‌ - உயர்ந்த. தன்மையிற்‌ செய்யப்பட்ட 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ ்‌ 472 


அழகிய தேர்‌. சுயம்வரத்துக்குச்‌ செல்லவேண்டியதாக இருத்த 
லான்‌ அதற்கேற்ற தேர்‌ வேண்டும்‌. அதனான்‌, *குலத்தேர்‌” 
என்றார்‌. மன்‌ -ரிலைபெறுதல்‌ என்பது பொருள்‌. வேந்தர்கள்‌ - 
எல்லாச்‌ செல்வங்களும்‌ தம்பாற்‌ பொருந்த விளங்குதலின்‌ “மன்‌” 
எனப்படுவர்‌. மன்‌ ஆகுபெயராய்‌ இங்கே நளனுக்காயிற்று. 


(௪௨) 
. வாகுகன்‌, இருதுபன்னனை நோக்கித்‌ “தேர்‌ கொணர்ந்தேன்‌ 
்‌ ஏறுக” எனல்‌ 


௪௨௪௬. ஒற்றைத்‌ தனியாழித்‌ தேரேன்ன ஓடூவதோர்‌ 
கோற்ற நேடுந்தேர்‌ கோடூவநக்தேன்‌--மற்றிதற்கே 
போந்தேறு கேன்றுரைத்தான்‌ போம்மேன்‌ றளிமுரலும்‌ 
தீந்தேறல்‌ வாக்குந்தார்ச்‌ சேய்‌, 

(இ-ள்‌.) பொம்‌ என்று அளி முரலும்‌ - பொம்மென்னும்‌ 
இசையுடன்‌ வண்டுகள்‌ முழங்குகின்‌ ற, தீம்தேறல்‌ வாக்கும்‌ தார்‌ 
சேய்‌ - தித்திப்புள்ள தேனைச்‌ சொரிகின்ற மாலையணிந்த வாகுக. 
னாகிய களமன்னன்‌, ஒற்ஜை தனி ஆழி தேர்‌ என்ன ஓடுவதோர்‌- 
ஒப்பற்ற ஓர்‌ உருளேயையுடைய சூரிமன்‌ தேர்‌ என்னும்படி ஓடு 
கின்ற சிறந்த மிக்க விரைவு பொருந்திய குதிரைகளைப்‌ பூட்டி,. 
கொத்ற நெடும்‌ தேர்‌ கொடுவந்தேன்‌ - வெற்றி மிக்க தேரினைக்‌ 
கொண்டு வர்‌ திருக்கன்றேன்‌, இதற்கு போந்து ஏறுக என்று. 
உரைத்தான்‌-இத்‌ தேரில்‌ வந்து ஏறிக்கொள்க என்று (இருது. 
பன்னனை நோக்கிக்‌) கூறினான்‌. | 

- (க-து.) வாகுகன்‌, இருதுபன்னனை நோக்கி, சூரியன்‌: 
கோொபோன்று விரைந்து செல்லுகின்ற தற்கான நல்ல 
கஇஇரைகணைப்‌ பூட்டிக்கொண்டுவந்து தேரை நிறு.ததியுள்‌ 
னேன்‌, அதில்‌ வநது எறிக்கொள்க' என்னு கூறினான- 
என்பதாம்‌. 

_. (வி-ரை.) இற்றை ஆழி.- ஒருருளை. சூரியன்‌ ஒருருளை: 

போன்று வட்டமாக இருப்பதால்‌ ஓருருளையுடைய தேரென்றும்‌. 

அதன்‌ எழுவகை நிற௩களை ஏழு குதிரைகளென்றும்‌ கூறுவது 
புராண மரபு. அம்‌ முறை பற்றி ஓற்றை ஆழி எனப்பட்டது. 
அது. விரைந்து தடையின்றிச்‌ செல்லுவதுபோல  இத்தேரும்‌ 
நல்ல இலக்கணம்‌ வாய்ந்த குதிரைகள்‌ பூட்டப்பெற்றுள்ளமை: 
யால்‌ *ஒடுவதோர்‌.. தேர்‌? என்றான்‌. ஏறுக என்பதிலுள்ள 
இறுதி அகரம்‌ தொக்கு கின்றது, பொம்‌ என்பது ஒலிக்குறிப்பு: 


478 நளவெண்பா [கலிநீங்கு 


ணர்த்தும்‌ இடைச்சொல்‌, விண்ணென இசைத்தது; . அண்‌ 
ணனத்‌ துடித்தது என்பனபோற்‌ கொள்க. மேம்பாட்டில்‌, 
மலர்த்தேன்‌ துளிக்கும்‌ தார்‌ மன்‌? என்றும்‌; இப்‌. பாட்டில்‌, 
“தேறல்‌ வாக்குந்தார்ச்‌ சேய்‌” என்றும்‌ நளனைக்‌. குறிக்கும்போ 
தெல்லாம்‌: இச்‌ சொல்லாற்‌ குறிப்பதென்னையெனின்‌ ? . நளன்‌ 
பிறரெல்லாம்‌ தன்னைச்‌ சார்ந்து வாழுதற்கேற்ற ஈகைப்‌ பண்‌ 
புடையான்‌ என்பதையும்‌ அஃறிணை உயிர்களிடத்தும்‌ அன்பு 
பூண்டொழுகும்‌ கடப்பாடுடையான்‌ என்பதையும்‌: குறிப்பால்‌ 
உணர்த்தற்கெனக்‌ கொள்க. என்னை? 


1 “அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு” 
எனத்‌ தேவர்மறை கூறுதலானுமென்க. (௪௩) 


வாகுகன்‌ ஓட்டுகின்ற தேர்‌, விரைந்து செல்லும்‌ 
சிறப்புரைத்தல்‌ 
௩௭௭. முந்தை வினைகுறுக மூவா மயல்கொண்டான்‌ 
சிந்தை யினுங்கடூகச்‌ சென்றதே-சந்தவிரைத்‌ 
தார்குன்றா மேல்லோதி தன்செயலைத்‌ தன்மனத்தே 
தேர்கின்றான்‌. ஊர்கின்ற தேர்‌. டி 
(இஃள்‌.) ச௪க்தவிரையத்தார்‌ குன்றா மெல்‌ ஓதி தன்‌ 
செயலை - அழகும்‌ மணமும்‌ பொருந்திய மாலையை ட்ட 
கொண்ட மெல்லிய கூந்தலையுடைய தமயந்தி (இரண்டாம்‌ 
சுயம்வரத்தை) நாடிய செயலைப்‌ பற்றியே, தன்‌ மனத்தே தேர்‌ 
இன்றான்‌ ஊர்கின்ற தேர்‌-தன்‌ மனத்தினிடத்தே யெண்ணி 
யெண்ணி அதைக்‌ குறித்தே. ஆராய்க்துகொண்டிருக்கிறது, 
: வாகுகனான ஈள்மன்னன்‌ செலுத்திச்‌ செல்கின்ற கேரானன்‌ 
முந்தை வினை குறுக மூவா மயல்கொண்டான்‌-பழவினையான து 
தன்னை நெருங்கி வருதலால்‌ (அதனால்‌ தன்‌ மான மிழக்கவேண்‌ 
டித்‌ தமயந்திபால்‌) அளவு கடந்த காம மயக்கத்தைக்‌ கொண்ட 
.வனான இருதுபன்னனது, சிந்தையினும்‌ கடுக சென்றது - 
மனத்தின்‌ விரைவைப்‌ பார்க்கனும்‌ மிக விரைவாகப்‌ போயிற்று. 


(௧ - து) களன்‌. . ஓட்டிச்செல்கின்‌ ற ,தேரானது, 
கான்‌ முன்‌ செய்த இவினைப்பயனால்‌ மானமிழக்க வேண்‌ 
கு. தமயந்திபால்‌ விடாத காம மயக்ககைக்‌ கொண்ட 





1, திருக்குறள்‌, ௭௨. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 479 


வனான இருதுபன்னன்‌ மணத்தைப்‌. பார்க்இனும்‌. விரைந்து 
சென்றது, என்ப.தாம்‌.-.. 4 ந்த்‌ 


(வி - ரை.) முந்து ஜ- முந்தை; ஐகாரச்சாரியை பெற்ற 
மென்றொடர்க்‌ குற்றுகரம்‌. ழ்‌ 


**ஐயீம்‌ றுடைக்குற்‌ றுகரமும்‌ உளவே” 


என்பது ஈன்னூல்‌ விதியாகலான்‌, . முந்துவிளை,.  முந்தைவினை 
யென்றாயிற்று.. இருதுபன்னன்‌ செய்த .திவினையான து தமயக்‌ 
இக்கு... இரண்டாவது. . சுயம்வரமென்று கேட்ட காலமுதல்‌ 
தமயக்துயை கினைந்து கினைந்து. காதல்‌ மிக்கு. நாம்‌ இன்னுஞ்‌ 
சிறிது கேரத்தில்‌ போய்விடுவோம்‌; காண்போம்‌; திருமண த்திரு 
மாலை நமக்கே கிடைக்குமென்று. இடையறாத எண்ணமிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ அவன்‌ றன்‌ மனம்போல, நளன்‌ பூட்டிய தேர்க்‌ 
குதிரைகளும்‌ இடையறாது விரைந்து சென்றது என, அவன்‌ 
மனநிலையை விளக்கி அவன்‌ . வழியல்லா வழிச்‌ செல்‌ லகின்ற. 
அறந்திறம்பும்‌ நெறியைக்‌ கடிந்து கூறுவாராய்‌ | மூவர்‌: மயல்‌. 
கொண்டான்‌ சிக்தையினும்‌ கடுகச்சென்‌ றதே என்றார்‌. சிறந்த 
கல்லிசைப்‌ புலவர்கள்‌ தாம்‌ ஆக்கியருளுகன்ற வரலாற்று. நூல்‌ 
களிலோ கட்டுக்கதை போன்ற புனைந்துரை . நூல்களிலோ தம்‌ 
குறிக்கோள்களை விளக்கி அதன்‌ வாயிலாக நாட்டு மக்களுக்கு 
அறிவுரை புகட்டும்‌ சன்மையராய்‌. இலகுவர்‌. இக்‌ நன்‌ முறை, 
யைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டே ஈண்டுப்‌ பிறன்மனை 
நோக்காத பேராண்மையின்‌ உயர்வும்‌. அதனைக்‌ கைந்நழுவ 
விடுதலானாய இழிபும்‌ புலப்பட ஈண்டு இவ்வாறு கூறினார்‌. 


இக்‌ கருத்தோடொப்பவே ஆசிரியர்‌ இளங்கோவடிகளார்‌ 
தாம்‌ அக்கியநளிய சிலப்பதிகாரச்‌ செஞ்சொற்‌ காப்பியத்தில்‌ 
அக்‌ காப்பியத்‌ தலைவனான கோவலன்‌ தன்‌ காதலன்பின்‌ இல்லக்‌ 
இழத்தியாகிய கண்ணகியை விட்டுத்‌ துறந்து, கணிகை மகளா 
கியமாதவீபால்‌ விடுதலறியா விருப்பினனாய்‌ ஒழுக்கக்திறம்பி, 
அவ்வினையாளரோடு பழகிக்‌, ' கூத்தியர்‌ பரத்தையர்‌: இல்லங்‌ 
களிலும்‌ அவர்‌ சேர்ந்து திரிதரும்‌ தெருக்களிலும்‌ போய்ப்‌: 
போய்த்‌ ' திரிக்ததை, அறமுறைக்கு ஒவ்வாதது? இல்லறக்‌ 
கடமை கொண்டார்க்கு  எலாததெனக்‌ கடிந்து அறமுறை 
களத்தி, மக்கட்கு அறிவுரை பகர்வாராய்த்‌ தெருக்கள்‌ தோறும்‌ 
புதுப்புது மணங்களைக்‌ கவர்ந்து கொண்டு வருகின்ற தென்றலை, 
அதன்‌ காட்சியைச்‌ கற்பார்க்கு அறிமூகட்படுத்துங்கால்‌, 38 





1. ஈன்னூல்‌, ௪௮டு. 
6 


460 நளவெண்பா ' [கலிநீங்‌ து 


்‌ ஈகுரல்வாய்ப்‌ பாணரொடு நகரப்‌ ப்ரத்தரொடு 
திரிதரு மரபிற்‌ கோவலன்‌ போல ம்‌ 
இளிவாய்‌ வண்டினொ வம்‌ வேனிலொடு 
மலய மாருதம்‌ திரிதரு மறுகு? 


என்று உவமை கொடுத்துக்‌ கணிகையருடன்‌ கூடி வாழும்‌ 
கயமைப்‌ பண்பைக்‌ கடிந்து கூறி, உலகமா ந்தர்க்கறிவுரைபுகட்டு 
மாற்றால்‌ அறியலாம்‌. கந்தம்‌-அழகு. விரை-மணம்‌. அழகும்‌ 
மணமும்‌ பொருந்திய தார்‌ என மாலைக்கு அடைகொடுத்துரைத்‌ 
தனரேனும்‌, தமயந்தியின்‌ புற அழகையும்‌ உள்‌௮ழகாகிய கற்பு 
அன்பு நாண்‌ ஒப்புரவு முதலிய உயரிய குணங்களையும்‌ உரைத்த. 
வாரும்‌... தன்‌ மனத்தே நளன்‌ தேர்கின்ற  செயலாவ து; 
“கற்புடையாள்‌ கொண்டானித்‌ சிறந்த தெய்வம்‌. இன்‌ றன்றே: 
யெனப்‌ போற்றுவரன்றோ? கற்புடைப்‌ பெண்டிர்‌ பிற ஆடவர்‌ 
கெஞ்சிம்‌ புகான்றோ? அப்பெண்டிரும்‌ பிறரைக்‌ கனவினும்‌ 
கருதாரன்றோ! மீண்டுஞ்‌ சுயம்வரமா ? திருமணமா?” எனப்‌ பல 
வாறாகச்‌ சிந்தித்த கிலை. ஊர்தல்‌ - செலுத்தல்‌ : பிறவினைம்‌ 
பொருளில்‌ வந்தது. (௪௫3 


இருதுபன்னனுடைய மேலாடை விழ, அதை எடுக்குமுன்‌ 
தேர்‌ பத்துக்காதம்‌ செல்லல்‌ 


௧௭௮. மேலாடை வீழ்ந்த தேடூவென்றான்‌ அவ்வளவில்‌ 
நாலாறு காதம்‌ நடந்ததே--தோலாமை 
மேல்கொண்டான்‌ எறிவர வேம்மைக்‌ கலிச்சூதின்‌ 
மால்கொண்டான்‌ கோல்கோண்ட மா. 


(இ. ள்‌.) தோலாமை மேல்‌ கொண்டான்‌  ஏறிவர - 
ட்ட மிக்கவனான : இருதுபன்னன்‌ .ஏ.றிவருதற்கு, வெம்மை. 
கலவிச்சூதின்‌.- கொடுமை பொருந்திய கலியின்‌ வஞ்சமுள்ள. 
குதாட்டத்தின்மீது, மால்கொண்டான்‌ கோல்‌ கொண்ட மா 
மயக்கங்கொண்ட. . வாகுகனாகிய  நளமன்னன்‌  முட்கோல்‌ 
கொண்டு முடுக்கி ஓட்டிய குதிரைகள்‌, மேல்‌ ஆடை வீழ்ந்தது 
எடு என்றுன்‌ - (இருதுபன்னன்‌) தன்‌ மேலாடை கீழே. விழும்‌ து 
விட்டது அதனை எடு வென்று வாகுகனை நோக்கிக்‌ கூறினான்‌, 
அவ்வளவில்‌ - அது சொல்லி முடிப்பதற்குள்‌, நால்‌ ஆறு se 
நடந்தது - பத்துக்காத தூரம்‌ பறந்து சென்றன, (என்றான்‌). 


ம்‌. சிலப்‌. ௫. ௨௦0௦-௩. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌... 481. 


(௧ - து.) களன்‌ ஓட்டிச்‌ செல்கின்ற தேர்மேல்‌ இருக்‌ 
கின்ற இருதுபன்ன மன்னன்‌, என மேலாடை கீழே 
வீழ்ந்துவிட்டது; அதனை மயெடுத்துத்‌ தருக? வென்று 
வாகுகனை. நோக்கிக்‌ கூறினான்‌; அதற்குள்‌ தேரிற்‌ பூட்டி 
யிருக்கும்‌ குதிரைகள்‌ பத்துக்‌ காத தூரம்‌ பறந்து சென்றன 


(என்றான ) என்ப தாம்‌. 


(வி-ரை.) மேல்‌ ஆடை-தோள்‌ உத்தரீய ஆடை. விழுக்‌ 
தது: வீழ்ந்ததென மூதனீண்டது. நால்‌ ஆறுகாதம்‌ : நாலும்‌ 
ஆறும்‌ கூடிய காதமெனப்‌ பொருள்‌ கொள்க. எனவே பத்துக்‌ 
காதும்‌; உம்மைத்தொகை; எண்ணுப்பொருளில்‌ வந்தது. நால்‌ 
அறு எனக்கொண்டு நாலாறு இருபத்து நான்கெனப்‌ பெருக்கிப்‌ 
பொருளுரைப்பர்‌ சிலர்‌. அது பொருந்தாது. நைடத நூலினும்‌ 
பத்து யோசனையென்றே குறிப்பதும்‌ கருதத்தக்கது. காதத்தை 
யோசனையெனக்‌ கொண்டனர்போலும்‌! அதையும்‌ காட்டுதும்‌: 

மத்த வெண்குடை வேந்தர்கோன்‌ முழ்வுறழ்‌ தடந்தோள்‌ 
உத்த ரீயமக்‌ நெறியிடை வீழ்தலும்‌ உணர்ந்து 

தத்து வாம்பரி கிறுவியத்‌ துகில்தரு கென்னப்‌ 

பத்து யோசனை கடந்தது தேரெனப்‌ பகர்ந்தான்‌.” 
யோசனை நூறுகல்‌ தொலை என்றும்‌, காதம்‌ பத்துக்கல்‌ தொலை 
என்றும்‌ கூறுவர்‌. ஓவ்வோராசிரியரும்‌. அவ்வவர்‌ கொண்ட 
குறிக்கோள்களுக்கு ஓப்பக்‌ கூறுவர்‌ போலும்‌! தோலாமை - 
தோல்வியடையாத தன்மை; வெற்றிமிக்க நிலை: இருதுபன்னன்‌ 
சிறப்பு. தன்‌ அரசச்செல்வமும்‌ புகழும்‌ பெருமையும்‌ இழந்து 
இன்று ஒரு தேரோட்டியாய்‌ இருக்க நேர்ந்த தீயூழை “வெம்மைக்‌ 
கலிச்சூதின்‌ மால்‌ கொண்டான்‌” என்றார்‌. கோல்‌ - தாற்றுக்‌ 
கோல்‌. அக்கோல்கொண்டு குதிரைகளை ஒட்டுகின்றானாகலான்‌ 
“கால்‌ கொண்ட மா” என்றார்‌. மா: பலபொருள்‌ குறித்த உரிச்‌ 
சொல்‌. ஈண்டுக்‌ குதிரைக்கு வந்தது. : (௪௫) 

இருதுபன்னன்‌, ஒரு தான்‌ றிமரத்தின்‌ காய்களை 
இவ்வளவெனல்‌ 
௩௭௯. இத்தாழ்‌ பணையில்‌ இருந்தான்றிக்‌ காயேண்ணின்‌ 
பத்தா யிரங்கோடி பாரேன்ன--உய்த்ததன்பால்‌ 
தேர்நிறுத்தி எண்ணினான்‌ தேவர்‌ சவைந௩டூவே 
தார்நிறுத்தும்‌ தோள்வேந்தன்‌ தான்‌. 





1 . கைடதம்‌, கலிநீங்கு: ௧௧. 
ந.834 





482 னய [கலிநீங்கு 


இ-ள்‌.) (இருதுபன்னன்‌ நளனை நோக்கி) இத்தா ழ்பணை 
யில்‌ இரும்தான்‌ நிக்‌ காய்‌ எண்ணின்‌ - இந்தத்‌ தாழ்ந்த கையில்‌ 
பெரிய தான்றிமரத்தின்‌. காய்களைக்‌ கணக்கிட்டுரைத்தால்‌, 
பத்து ஆயிரம்‌ கோடி பார்‌ என்ன - பதினாயிரங்கோடியாகும்‌ 
(10,00,00,00,00,00) ரீ இதை எண்ணிக்‌ தெரிந்துகொள்‌ என்று 
கூற, தேவர்‌ சவை நடுவே தார்‌ கிறுத்தும்‌ தோள்‌ வேந்தன்‌ - 
தேவர்கள்‌ முதலிய யாவரும்‌ கூடியிருந்த சுயம்வர மண்டபப்‌ 
பேரவையிலே பிறர்‌ எவருக்கும்‌ கட்டாதவாறு தனக்கே பெற்ற 
பாணமாலையணிந்த தோள்களையுடைய நளமன்னனானவன்‌, அதன்‌ 
பால்‌ தேர்‌ உய்த்து கிறுத்தி எண்ணினான்‌ - அந்தத்‌ தான்றி 
மரத்தின்‌ அருகில்‌ தேரைச்‌ செலுத்தி நிறுத்திக்‌ காய்களை 
யெண்ணிக்‌ கணக்கிட்டான்‌. 

(௧ - து.) இருதுபன்னன்‌ நளனை நோக்கி, “வாகுக! 
இதோபார்‌ இத்தான்றி மரத்தின்‌ களையொன்றில்‌ பதினா 
மிரங்கோடி காய்கள்‌ இருக்னெறன, நீ காண்‌” என்றான்‌; 
நளன்‌ தேரை மரத்தின்‌ அருகே கொண்டு நிறுததிக காய 
க&ை எண்ணிக்‌ கணக்கிட்டான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) இத்தாழ்பணை யென்பதற்கு இந்தப்‌ பள்ளமான 
வயலிடத்துள்ள என்று பொருள்‌ கூறுவாருமுளர்‌. அதற்கொரு 
பொருட்சிறப்பின்மை உணர்க. இரும்‌ - பெரிய. தான்றி: ஒரு 
வகை மரம்‌. . இருதுபன்னன்‌ தான்‌ கற்ற அரிய விஞ்சைத்‌ 
இறத்தினால்‌ எண்ணிக்‌ கணக்கிட்டுக்‌ கூறாது எண்ணாமலே 
பார்த்த அளவிற்‌ கூறினா னாகலான்‌ *எண்ணின்‌...... பார்‌” என்றா 

னென்றார்‌. பத்தாயிரங்கோடி மிக்க எண்ணலளவை. அதனை 
விரைவில்‌ எண்ணிக்கணக்கிடல்‌ அரிதாகலான்‌ தேரை நிறுத்‌ 
- தியே எண்ணவேண்டுவதாயிற்று. இதனை, தோர்‌ நிறுத்தி 
எண்ணினான்‌” என்றார்‌. தேவர்‌ சவையென்பதில்‌ உள்ள இறக்‌ 
தது தழுவிய எச்சவும்மை விகாரத்தால்‌ தொக்கது. அவ்வும்மை 
விரித்துப்‌ பொருள்‌ கொள்ளப்பட்டது. தமயந்தி சுயம்வரத்‌ 
திருமணத்துக்குத்‌ தேவர்களும்‌ விரும்பிவட்‌திருக்தன ரா தலின்‌ 
அப்பேரவையாரெல்லாம்‌ வெள்கி மனஞ்சுளிக்கத்‌ தனக்கே மண 
மாலை பெற்ற நளன்‌ சிறப்புத்தோன்ற அவன்‌ தோள்களைப்‌ 
பாராட்டி “தார்‌ நிறுத்தும்‌ தோள்‌ வேந்தன்‌' என்றார்‌. தார்‌ 
கிறுத்துதல்‌, மாலையை கிலைபெறச்‌ செய்தல்‌. அஃதாவது, இம்‌ 
மாலை நளமன்னனுக்கே உரியது, வேறு யாருக்கும்‌ பெற இய 
லாதது; அப்பேறு கிட்டியது, தோள்களுக்கன்றி வேறு உறுப்புக்‌ 
கட்கு இல்லை யென்பதை உணர்த்துவதற்கே தோளின்மேல்‌ 
வைத்துக்‌ கூறினார்‌. ஏயும்‌ தானும்‌ அசைநிலைகள்‌. (௪௯) 


காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 483. 


இருதுபன்னன்‌, வாகுகனை நோக்கிக்‌ கூறுதல்‌ 

௯௮௦. ஏரடிப்பார்‌ கோலேடூப்ப இன்தேன்‌ தோடைபீறிக்‌ 
காரடூத்த சோலைக்‌ கடல்நாடன்‌-—தோடுத்த 
மாத்தொழிலும்‌ இத்தொழிலும்‌ மாற்றுதியோ என்றுரைத்‌ 
தேர்த்தோழிலின்‌ மிக்கானைத்‌ தேர்ந்து, [தான்‌ 


(இ-ஸன்‌.) ஏர்‌ அடிப்பார்‌ கோல்‌ எடுப்ப- உழவு எருதுகளை. 
ஓட்டுகின்‌ ற உழவர்கள்‌ தங்‌ கைகளிலுள்ள தாற்றுக்கோலை ஒச்சு 
தலால்‌, இன்தேன்‌ தொடை பீறி-(பக்கத்திலிருக்கின்‌ ற மரக்கிளை: 
யில்‌ உள்ள) இனிமையான தேன்‌ இழுல்‌ கிமிபட்டுத்‌ தேன்‌ ஒழுகு 
கின்ற, கார்‌ அடுத்த சோலை கடல்நாடன்‌ -மேகங்கள்‌ தங்குகின்ற 
சோலைகள்‌ சூழ்ந்த. கடற்கரை நாடனாகிய இருதுபன்னன்‌. தேர்த்‌ 
தொழிலின்‌ மிக்கானை  தேர்ந்து-தேரோட்டுந்தொழிலிற்‌. சிறந்த 
வாகுகனாகிய நளனை நன்கு மதித்து, தேர்‌ அடுத்த மா தொழி 
லும்‌ - தேரிற்‌ பூட்டிய குதிரைகளை ஒட்டுகின்ற தொழில்‌ 
முறையையும்‌, இத்தொழிலும்‌ மாற்றுதியோ என்று. உரைக்‌ 
தான்‌-இம்மரத்தில்‌ காயெண்ணுகன்‌ ற இத்தொழிலையும்‌ மாற்றிக்‌ 
கொள்வாயோ என்று கேட்டான்‌. (அஃதாவது இருவரும்‌ அவ்‌ 
வத்தொழிலைக்‌ கற்றுக்கொள்வோம்‌ என்றபடி. ) யா 


(க-து.) இருதுபன்னன்‌ நளனை கோக்‌, “தேர்க்‌ 
குதிரைகளை விரைவாக ஓட்டுகின்ற உண்‌ தொழிலையும்‌ 
காய்களை எண்ணிக்‌ கணக்கிடும்‌ என்‌ தொழிலையும்‌ மாற்றிக்‌ 
கொள்வாயா?” என்று கேட்டான்‌. 


(வி-ரை.) ஏர்‌-ஏருக்குரிய எருதுக்காதலால்‌ ஆகுபெயர்‌: 
கோல்‌ - தாற்றுக்கோல்‌. எடுப்ப - ஓச்ச. தொடை -தேனிருல்‌. 
கார்‌ - மேகம்‌. நிலவளத்தில்‌ சோலைகள்‌ மேகமண்டலம்‌ வரை 
வளர்ந்திருத்தலைக்‌ குறித்தது. கடல்‌ - கடற்கரை, தேரடுத்த மா- 
தேரிற்‌ பூட்டிய குதிரை: இத்தொழில்‌ என்னும்‌ அண்மைச்‌ 
சுட்டு, எண்ணிக்கணக்கிடுதலை உணர்த்திற்று. மாற்றுதி: மாண்‌ 
னிலை ஏவல்‌ ஒருமை. இருதுபன்னன்‌ வாகுகனை நோக்கி அவண்‌ 
தேர்த்தொழிலுக்கு வியந்து, நீ எனக்கு இத்தேரோட்டுகின் ற 
தொழிலைக்‌ கற்றுக்கொடு; நான்‌ உனக்கு இக்கணக்கு முறை 
யைக்‌ கற்றுக்கொடுக்கின்றேன்‌. இருவரும்‌ இத்தொழில்களித்‌ 
பயிற்சி பெற்றவராக விளங்குவோம்‌ என்பது குறிப்பு: மாத்‌ 
தொழில்‌-குதிரைகளின்‌ மனநிலை கெரிக்து அவைகளை த்‌ தேர்ந்து 
தேரிம்பூட்டி ஓட்டுகின்ற அரிய வித்தை. இத்தொழில்‌-இருது 
பன்னன்‌ தான்கற்ற கணக்கு வித்தை. (௪௭) 


484 '்‌நனவெண்பா : [கலிநீங்கு. 


கவி, நளலைவிட்டு நீங்கு தல்‌ 
௧௯௮௧. வண்டார்‌ வளவயல்சூழ்‌ மள்ளுவநாட்‌ டெங்கோமான்‌ 
்‌.. தண்டார்‌ புனைசந்‌ திரன்சுவர்க்கிட்கொண்டாடூம்‌ 
பாவலன்பால்‌ நின்ற பசிபோல நீங்கிற்றே 
காவலன்பால்‌ நின்ற கலி. 


(இ-ள்‌.) இருதுபன்னன்‌ (தன்‌ வித்தையை ஈளனுக்ஞுக்‌ 
கற்றுக்கொடுத்தும்‌, தான்‌ அவன்‌ வித்தையைக்‌ கற்றும்‌ முடிந்த 
பின்‌) காவலன்பால்‌ நின்ற கலி - நளமன்னனீடம்‌ பொருந்தி 
யிருந்த கலியென்னும்‌ துன்பம்‌, வண்டு ஆர்‌ வளவயல்‌ சூழ்‌ - 
வண்டுகள்‌ மொய்க்கின்ற நீர்வளம்‌ மிக்க வயல்கள்‌ சுற்றியிருக்‌ 
இன்ற, மள்ளுவநாட்டு எம்‌ கோமான்‌ - மள்ளுவநாட்டை ஆட்சி 
புரிகின்ற எம்‌ தலைவனான, தண்தார்‌ புனை சந்திரன்‌ சுவர்க்க - 
குளிர்மை. பொருந்திய மலர்‌ மாலையணிந்த சந்திரன்‌ சுவர்க்க 
யென்னும்‌ அரசனால்‌, கொண்டாடும்‌ - பாராட்டப்படுகின்்‌ ற, 
பாவலன்பால்‌ கின்ற பசிபோல நீங்கிற்று-பாவாணனிடத்தில்‌ 
நிலைத்திருக்த பசி கெட்டொழிந்தா ற்போலத்‌ தீர்ந்தது. 


(௧ - தி.) இருதுபன்னன்‌ தன்‌ வித்தையைக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தும்‌, தான்‌ அவன்‌ வித்தையைக்‌ கற்றும்‌ முடிந்கு 
பின்‌, ஈளமனனன்பால்‌ கின்ற கலிகதுன்பம்‌ விலக கின்றது 
என்பதாம்‌. 

- (வி - ரை.) வண்டு ஆர்‌ வளவயல்‌ என்றது, நாட்டுவளம்‌. 
கூறியவாறு. நாட்டுவளங்கூற அமைத்த தொடசாயினும்‌, வண்டு 
கள்‌ போன்ற எந்த உயிரும்‌ வாழ்வதற்கு கிலைக்களனான நாடு 
எனக்‌ - கொள்க. . மள்ளுவகாடு - பள்ளுவதேசம்‌, ஆசிரியர்‌ 
புகழேந்தியாரைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்த புரவலன்‌ சந்திரன்‌ 
௯௬வர்க்கி, அவன்‌ பாசாட்டப்படுகின்ற புலவர்‌, பசி, முதலிய 
வான. துன்பங்கள்‌ நீக்க வளம்பெற. வீற்றிருப்பர்‌. ஆதலால்‌ 
அதுபோன்று, களன்‌ இருதுபன்னன்பாம்‌. கற்றவித்தை கண்‌ 
தும்‌ கலி நீங்கிச்‌ சென்‌ றதைப்‌ “பாவலன்பால்‌ கின்ற பசிபோல 
_கீக்குற்றே' என்று உவமங்‌ கொடுத்துக்கூறித்‌ தமக்குச்செய்த 
கபய பாராட்டுகின்றார்‌.. புனை: வினைத்தொகை. சுவர்க்‌ 

கொண்டாடும்‌ என்பது மூன்றாம்‌ வேற்றுமைத்தொகையாக்கிப்‌ 
பொருள்‌ கூறப்பட்டது. சிலர்‌ சந்திரன்‌ சுவர்க்கியைக்‌ கொண்‌. 
டாடுகின்ற பாவலன்‌ என இரண்டன்‌. தொகையா கக்கொண்டு 
பொருள்‌ விரிப்பர்‌. அவ்வாறு பொருள்‌ கூறுவது, விரும்பாத. 

ருவன்பால்‌ சென்று தன்‌. குறையையெடுத்துக்‌ கூறிப்‌ பயன்‌. 
பெறுதல்‌ சிறப்பின்மையோடு.. பொரும்‌... பொருத்தமும்‌: இது : 


காண்டம்‌ ] மூலமும்‌ உரையும்‌ 485 


போன்று இன்றாம்‌. ஆகலான்‌ இவ்வாறான வரலா ற்றுண்மையை 
ஒளவையார்‌: அதிகமான்‌ இடத்தும்‌, கபிலர்‌ பாரியிடத்தும்‌, 
மோசி8ரனார்‌ சேரமான்‌. தகட2ரறிந்த பெருஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறையிடத்தும்‌, பிசிராந்தையார்‌ கோப்பெருஞ்சோழ 
னிடத்தும்‌, பிறரிடத்தும்‌ காண்க. ஆகலான்‌ அவ்வாறு பொருள்‌ 
கொள்ளுதற்குச்‌ சி றப்பின்மை தெளியலாம்‌. (௪௮) 

இருதுபன்னன்‌, வீமமன்னனுடைய நகரடை தல்‌ 
௧-௮௨. ஆமை முதுகில்‌ அலவன்‌ துயில்கோள்ளும்‌ 

காமர்‌ நெடூநாடு கைவிட்‌ ௫-வீமன்றன்‌ 

போன்னகரி சென்றடைந்தான்‌ போர்வேட்‌ டேழுங்‌ 

அன்னகரி ஒன்றுடையான்‌ ஆங்கு: | கூற்றம்‌ 

(இ-ள்‌.) போர்‌ வேட்டு எழும்‌ கூற்றம்‌ அன்ன - போரினை 
விரும்பி மேலெழுந்து வருகின்ற இயமனையொத்த, கறி ஒன்று 
உடையான்‌ - பட்டத்துயானை ஒன்றையுடையவனாகிய இருது 
பன்ன மன்னன்‌, ஆமை முதுகில்‌ அலவன்‌ துயில்கொள்ளும்‌ - 
ஆமையின்‌ முதுகனிடத்தே நண்டுகள்‌ உறங்குகின்ற நீர்வள 
மிக்க, காமர்‌ நெடு நாடு கைவிட்டு - அழகான பெரிய கோசல 
காட்டை விட்டு நீங்கி, வீமன்‌ தன்‌ பொன்னகரி சென்று ஆங்கு 
அடைந்தான்‌ -. வீமமன்னனுடைய விதர்ப்ப நாட்டின்‌ அழகிய 
நகரான குண்டினபு ரத்தின்‌ இடத்தே சென்று சேர்ந்தான்‌. 

(௧க-து.) இயமனையொக்க .பட்டகது யானையை 
யுடைய இருதுபன்ன அரசன்‌, கன்‌ கோசலநாடு கடதந்தூ 
சென்று, வீமமன்னனது குண்டினபுர . நகரடைந்தான்‌ 
என்பதாம்‌. 

(வி-ரை.) ஆமை முதுகில்‌ நண்டுகள்‌ தூங்குதலாவது, 
கோசலநாட்டு மக்கள்‌ பகையின்றி ஒருவர்க்கொருவர்‌ அன்‌ 
புடையவராய்‌ வாழுனெ்‌ ற நிலை. இளங்கோவடிகள்‌ ஆக்கியருளிய 
செஞ்சொற்‌ காப்பியத்தில்‌, பாண்டியர்‌ தம்‌ ஆட்சிச்‌ சிறப்பைக்‌ 
குறித்துக்‌ கூறுங்கால்‌, பரண்டியகாடு பகை முதலியன இன்றிச்‌ 
சிறந்து விளங்குவகாக அமைத்து, । 

**கோள்வல்‌ உளியமும்‌ கொடும்புற்‌ றகழா 

வாள்வரி வேங்கையும்‌ மான்கணம்‌ மறலா 


1. சிலப்‌. ௧௩: ௫-௯. 


486 .. களவெண்பா [ கலிநீங்கு 


அரவும்‌ குரும்‌ இரைதேர்‌ முதலையும்‌ 

உருமும்‌ சார்க்தவர்க்‌ குறுகண்‌ செய்யா 

செங்கோல்‌ தென்னவர்‌ காக்கும்‌ நாடு? 
என அருள்வதும்‌ காண்க. இதுபோன்றே இருதுபன்னன்‌ நாடு 
மிக்க உயர்ந்த நாடாக இருக்கன்றதெனகல்‌ கோசலகாட்டுச்‌ 
சிறப்பும்‌, அந்நாட்டை ஆள்கின்ற வேந்தனான இருதுபன்னன்‌ 
மாண்பும்‌ கூறியதுணர்க. பொன்‌ - திருமகள்‌ போன்ற தமயந்தி 
வாழ்கின்ற என்று கொண்டு பொருள்‌ கூறலுமாம்‌. இருதுபன்‌ 
னன்‌, தமயந்தி சுயம்வரங்காணவே போக்தானாகலின்‌ அத புலப்‌ 
படப்‌ “பொன்னகரி சென்றடைந்தான்‌” என்றார்‌, நகர்‌: நகரி என 
இகர விகுதி பெற்ற தொழிற்பெயர்‌; உரிமைப்பொருள்‌ விகுதியூ 
மாம்‌. போர்‌ வேட்டல்‌ என்பது, போரை விரும்புதல்‌: போரென்‌ 
முல்‌ மகழ்ச்சி கொண்டு செல்லல்‌. 
.....**போரெனிம்‌ புகலும்‌ புனைகழல்‌ மறவர்‌” 
எனப்‌ புறநானூழற்றினும்‌, 

 “'நரனிலம்‌ அதனின்‌ உண்டு போரென நவிலின்‌ அச்சொல்‌ 

- தேனினும்‌ களிப்புச்‌ செய்யும்‌ சிந்தையர்‌” 
என்று கம்பர்தம்‌ காப்பியத்தும்‌ வருதல்கொண்டு தெளிக. 
எனவே, இருதுபன்னன்‌ வீரத்தை . அவன்றன்‌. யானைமேல்‌ 
இலக்கணையாக வைத்து ஏற்றிக்‌ “கூற்றம்‌ அன்னகரி ஒன்றுடை 
யான்‌” என்றார்‌. (௪௯) 


இருதுபன்னன்‌, தேரினின்றும்‌ இறங்கிச்‌ செல்லுதல்‌ 
௮௩. வெற்றித்‌ தனித்தேரை வீமன்‌ பெருங்கோயில்‌ . 
முற்றத்‌ திருத்தி முறைசெய்யும்‌--கொற்றவற்குத்‌ 
தன்வரவு கூறப்‌ பணித்துத்‌ தனிப்புக்கான்‌ 
மன்விரவு தாரான்‌ மகிழ்ந்து. 

(இ-ள்‌.) மன்‌ விரவு தாரான்‌ -ஆட்சச்‌ சிறப்புப்பொருந்திய 
வெம்றிமாலையணிச்த. இருது பன்னமன்னன்‌, வெற்றி தனி 
தேரை - வெற்றி பொருந்திய ஒப்பற்ற தன்னுடைய தேரினை, 
வீமன்‌ பெருங்‌ கோயில்‌ முற்றத்து இருத்தி-வீமமன்னுடைய 


பெரிய அரண்மனை வாசலின்‌ முன்பாக கிறுத்தச்‌ செய்து, முறை 
- செய்யும்‌ கொற்றவர்க்கு-நடுவுகிலையோடு ஆட்சிபுரிகன்‌ ற மன்ன 


1. புறம்‌: ௩௧. 2. கம்பராமா. சுந்தர, கிங்கரர்‌: ௪. 


காண்டம்‌] ்‌ மூலமும்‌ உரையும்‌ 487 


னான வீமனுக்கு, தன்‌ வரவு கூற பணித்து - தன்‌ வருகையை 
அறிவிக்கும்படி (வாயில்‌ காவலர்கட்குக்‌) கட்டளையிட்டு அனுப்பி, 
(தான்‌ . தேரினின்றும்‌ &ழிறங்கிச்‌ சென்று), மகிழ்ந்து தணி 
புக்கான்‌ - மகிழ்வு கொண்டு தான்‌ மட்டும்‌ (அரண்மனையினுள்‌) 
சென்றான்‌. 


க-து.) இருதுபன்னன்‌, கான்‌ வந்த தேரை 
அரண்மனை முற்றத்திடத்தே நிறுத்திவிட்டுத்‌ தன்‌ 
வருகையை  வீமமன்னனுககு . அறிவிக்கும்படி. வாயிற்‌ 
காவலர்களிடம்‌ கூறியனுப்பித்‌ தான்‌ மட்டும்‌ அரண்மனைக்‌ 
குள்‌ மகிழ்வோடு சென்றான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) வெற்றித்தனித்தேர்‌ - தான்‌ மட்டும்‌ சுயம்வர 
மென்று கேள்வியுற்றுச்‌ சென்றவனாதலால்‌ அதை விளக்க 
வெற்றித்‌ தனித்தேரென்றார்‌, அன்றி வெற்றி பெறாத தன்மை 
யைச்‌ சுட்டிக்காட்டி இழிவு சிறப்பாகக்‌ கூறினாரென்றலுமாம்‌. 
கோ-ட இல்‌ கோயில்‌: அரசன்‌ இல்லம்‌. அதுஅரண்‌ சூழ்ந்திருப்ப 
தால்‌ அரண்மனை யெனப்படும்‌. பின்னரே இறைவன்‌ உறையும்‌ 
கோட்டத்துக்கு ஆயிற்று. முற்றம்‌ - அரண்மனைவாசல்‌ இடம்‌, 
தன்‌ வரவு கூறப்‌ பணித்து என்றமையால்‌ அதற்கேற்ற எழுவா 
யாகக்‌ காவலர்‌ என்ற சொல்‌ வருவித்துரைக்கப்பட்டது. தனிப்‌ 
புக்கான்‌ என்றமையால்‌ தேரோட்டிவந்த நளன்‌ உட்செல்லாது 
வெளியே நின்றான்‌ என்பது பெற வைத்தார்‌. பணித்தல்‌-சொல்‌ 
ஓதல்‌; ஏவுதல்‌ என்னும்‌ பொருட்டாக வந்தது, மன்‌ - நிலை 
பெறுதல்‌, விரவுதல்‌-கலத்தல்‌, ஒன்றாதல்‌, நிலைபெறுதல்‌ என்பது 
மாலைக்கு என்னையெனின்‌?, மாறாமல்‌ என்றும்‌ வீரத்திரு நிலைத்‌ 
திருக்க வாகை வனமாலை சூடி அரசர்‌ உறைகின்ற அத்தாணி 
மண்டபத்தே வீறுடன்‌ இருத்தல்‌. \ (௫௦) 


இருதுபன்னனை வீமன்‌ வினவுதல்‌ 
௩௮௫, கன்னி நறுந்தேறல்‌ மாந்திக்‌ கமலத்தின்‌ 
மன்னித்‌ துயின்ற வரிவண்ட--பின்னையம்போய்‌ 
நெய்தற்‌ கவாவும்‌ நேகோட நீயேன்பால்‌ 
.. எய்தற்‌ கவாவியவா றேன்‌. 
.(இ-ள்‌.) கமலத்தின்‌ கன்னி நறும்‌ தேறல்‌ மாந்தி- (இருது 


பன்னனை வீமன்‌ நோக்கி) தாமரை மலரில்‌ உள்ள புதிய மண 
முள்ள தேனைக்‌ குடித்து, மன்னித்துயின்‌ற வரிவண்டு - அதில்‌ 


488 - நளவெண்பா ... [தலிரீங்கு 


'இருக்து தாங்கயெழுந்த பொறிவண்டுகள்‌, பின்னையும்‌ போய்‌ 
நெய்தற்கு அவாவும்‌ நெடுகாட - அதன்‌ பின்பும்‌ (நெய்தல்‌ நிலத்‌ 
அக்குச்‌) சென்று அங்குள்ள கருங்குவளை மலர்த்தேனை உண்ப 
தற்கு விரும்புகின்ற பெரிய கோசல நாட்டுக்கு வேந்தே, நீ என்‌ 
பால்‌ எய்தற்கு அவாவிய ஆறு என்‌-நீ என்னிடத்தே வருவதற்கு 
விரும்பிய காரணமென்ன 7 (என்று கேட்டான்‌.) 


(௧ - து.) **தாமரை மலர்‌ த்தேனை உண்ட வரிவண்டு 
கள்‌; அதில்‌ தூங்கி எழுந்து நெய்தல்‌ நிலத்திற்குச்‌ சென்று 
அங்கே கருங்குவளை மலர்‌ கேனை உண்பதற்கு  அவாவு 
னெற கோசலகாட்டு வேந்தே! நீ இங்கே என்னிடம்‌ வரு 
தற்குரிய காரணமென்ன?” வென்று இருதுபன்னனை 
நோக்கி வீமன்‌ கேட்டான்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) கன்னி - இளமை; ஈண்டுப்‌ புதுமை என்னும்‌ 
பொருளில்‌ வந்தது. புதுத்தேனாவது மேலும்‌ மேலும்‌ ஊற்‌ 
றெடுத்து வருகின்ற தேன்‌. தாமரை மலரிலுள்ள தேனானது 
பெருகவர அதனை உண்ட வரிவண்டுகள்‌, கண்டமட்டும்‌ தேனைக்‌ 
குடித்த மயக்கத்தினால்‌ அதிலேயே தூங்கிவிட்டுத்‌ தூங்கிவிழித்த 
பின்னும்‌ தேனுண்ண அவாவிக்‌ கருங்குவளை மலர்த்தேனை உண்ப 
தற்கு அவாவும்‌ நாடன்‌ என்றமையால்‌, மருதகிலச்‌ சிறப்பும்‌ 
தெய்தல்‌ நிலச்‌ சிறப்பும்‌ புலப்படக்‌ கூறிய திணைமயக்கம்‌. 


*-கரும்பொற்‌ கோட்டிளம்‌ புன்னைவாய்க்‌ 
கள்ளுண்டு காளைச்‌ 
சுரும்பு செவ்வழிப்‌ பாண்செயக்‌ 
கொன்றையபொன்‌ சொரிவ” 


என்னும்‌ திருவிளையாடற்‌ புராணச்‌ செய்யுளில்‌ வண்டுகள்‌ புன்‌ 
னைப்‌ பூவின்‌ தேனை உண்டு பாடக்‌ கொன்றைகள்‌ மலர்ந்தன 
என்பதில்‌ புன்னை, நெய்தல்‌ நிலக்‌ கருப்பொருள்‌. கொன்றை, 
- மூல்லைகிலக்‌ கருப்பொருள்‌. இவ்விரண்டுக்கம்‌ இணைமயக்கம்‌ 
கூறியவாறுபோற்‌ கொள்க. 


இங்கே கமலத்தேன்‌ உண்ட வண்டான து, கருங்குவளைத்‌ 
தேனை விரும்பிச்‌ சென்ற துபோல, நீ உன்‌ அயோத்தி நகரில்‌ உன்‌ 
இல்லக்‌ கிழத்தியுடன்‌ வாழ்வதை விட்டுவிட்டு இங்கே மற்றொரு 
சுயம்வரம்‌ விரும்பிவந்தவாறென்னெனக்‌ குறிப்பால்‌ வினைவு 
வான்‌ போல உள்ளுறை உவமமாக அமைத்த ஆசிரியரின்‌ சதுரப்‌ 


்‌... 3. இருவிளையாடல்‌, நாட்டுப்‌: ௩௯ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 489 


பாடு வியப்பும்‌ மகிழ்வும்‌ தருவதாகும்‌. வரி- புள்ளிகள்‌, பொறி 
வண்டு-அழகுள்ள வண்டுகள்‌ என்பதைக்‌ குறித்தார்‌. வண்டுகள்‌ 
கள்ளுண்டு உறங்குமென்பதனை, 
“வேலை மட ற்றாழை உட்பொதிந்த வெண்தோட்டு 
மாலைத்‌ துயின்ற மணிவண்டு” 
என்பது இளங்கோவடிகளாரின்‌ இயற்கை மொழி. 


பின்னையும்‌ என்பதிலுள்ள உம்மைஇறந்தது தழுவிய எச்சப்‌ 
பொருளன்றி இழிவு சிறப்புமாம்‌; என்னை? முன்பே தேன்‌ 
உண்டது போதாவென்று மேலும்‌ விரும்புதல்‌ ஒவ்வாதென்ப 
தைக்‌ குறிக்க வந்ததாகலான்‌. கமலம்‌ நெய்தல்‌ என்பன அவ்வ 
வற்றின்‌ மலருக்காதலால்‌ ஆகுபெயர்‌. எய்துதல்‌ - எய்தல்‌ எனக்‌ 
குறைத்தல்‌ விகாரம்‌ பெற்றது. என்‌ என்னவென்னும்‌ வினா 
வினைக்குறிப்பு. இதனால்‌ இருதுபன்னனை வந்த காரணம்‌ என்ன 
வென்று வீமன்கேட்டான்‌ என்க. (௫௧) 

இருதுபன்னன்‌ மறுமொழி கூறல்‌ 
க ௮௫. இன்றுன்னைக்‌ காண்பதோர்‌ ஆதரவால்‌ யான்‌ இங்ஙன்‌ 
மன்றல்‌ மலர்த்தாராய்‌ வந்தடைந்தேன்‌. என்றான்‌ 
ஒளியார்வேற்‌ கண்ணாள்மேல்‌ உள்ளக்‌ துரப்பத்‌ 
தெளியாது முன்போந்த சேய்‌. 

(இ-ள்‌.) ஒளி ஆர்‌ வேல்‌ கண்ணாள்‌ மேல்‌ உள்ளம்‌ தரப்ப- 
ஒளிபொருந்தி வேல்போன்ற கண்களையுடைய தமயந்தியிடத்‌ 
துத்‌ தன்‌ உள்ளம்‌ சென்றமையால்‌, கெளியாது முன்போந்த 
சேய்‌ - முன்‌ ஆராய்சியின்றி வந்தவனான இருதுபன்ன வேந்தன்‌, 
மன்றல்‌ மலர்‌ தாராய்‌ இன்று உன்னை காண்பது ஓர்‌ ஆதரவால்‌- 
மணங்கமழும்‌ மலாமாலையணிர்த அரசனே ! இன்றைக்கு உன்‌ 
னைக்‌ காணவேண்டுமென்னும்‌ ஒர்‌ ஆசை மிகுதியினால்‌, யான்‌ 
இங்ஙன்‌ வந்து அடைந்தேன்‌ என்றான்‌ - நான்‌ இங்கே வந்து 
சேர்ந்தேன்‌ என்று கூறினான்‌. 

(௧ - து.) முன்பின்‌ ஆராயாது வந்த இருஅபன்னன்‌ 
“மலர்மாலையணிந்து வேந்தனே! நான இன்னு உன்னைப்‌ 
பார்ப்பதற்கே வந்து சோந்தேன்‌. வேறு யாதுமில்லை 
யென்று சொன்னான்‌” என்ப காம்‌. 


1. சிலப்‌. ௬: இறுதி வெண்பா. 


490 களவெண்பா [கலிநீங்கு 


(வி-ரை.) ஆதரவு-(9பரன்பு. இஃது இப்பொருள்‌ தருதலை 
“ஆதரவுபட்டதே இன்பம்‌” என்னும்‌ ஒளவையார்‌ திருமொழி 
யானும்‌ அறிக. இங்ஙன்‌-இங்ஙனம்‌ என்பதன்‌ கடைக்குறை; இவ்‌ 
விடம்‌ என்னும்‌ பொருள து, மன்‌ றல்‌-மணம்‌. ஒளியார்வேல்‌-ஓளி 
மிக்க வேல்போன்‌ ற: உவமத்தொகை. தமயக்திக்கு இரண்டா 
வது சுயம்வரம்‌ நிகழவிருக்கின்றது என்று கேட்டவுடனே 
தமயந்தியிடத்தே காதல்‌ கைம்மிக உடனே குண்டினபுரத்‌ 
துக்குப்‌ புறப்பட்டு வந்தானாகலின்‌, முன்பின்‌ அதுபற்றிச்‌ சிறி 
தும்‌ எண்ணி ஆராயாது “என்மேல்‌ எறிகின்ற மாலை எழில்‌ 
நளன் றன்‌, முன்னே விழுந்தது” என்று கூறிப்‌ பெருங்காதல்‌ 
உந்தநின்று வந்த இருதுபன்னனை *தெளியாது முன்போந்த 
சேய்‌” என்ற சொற்களாற்‌ குறித்தார்‌. சேய்‌-இளைஞன்‌ என்னும்‌ 
பொருள து. இளங்கோலத்‌ திழைவனாகய முருகவேளை *“எய்யா 
நல்லிசைச்‌ செவ்வேற்‌ சேஎய்‌” என்று ஆசிரியர்‌ ஈக்‌கரனாரும்‌, 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌” என்று ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனாரும்‌ அருளுமாற்றால்‌ தெளியட்பெறும்‌. சேய்‌ செந்நிற 
முடையான்‌ என்றலுமாம்‌. இளம்பருவத்தினர்‌ எதையும்‌ எண்‌ 
ணாது “இளங்கன்று பயமறியாது” என்பதற்கற்ப ௩டப்பர்‌ 
ஆகலின்‌, அவ்விளைஞர்‌ பெயர்‌ குறிக்கும்‌ சொல்லான்‌ “சேய்‌” என்‌ 
அம்‌; தெளியாமல்‌ செய்கின்ற செயலைக்‌ காட்ட *தெளியாது 
முூன்போந்த' என்னும்‌ அடையும்‌ புணர்த்துக்‌ கூறினார்‌. துரப்ப 
என்பது .காரியப்பொருட்டாக வந்த இறந்தகாலங்‌ காட்டிய 
செயவெனெச்சம்‌. “ஊழ்வினை கடைஇ உள்ளம்‌ துரப்ப' என்றார்‌ 
பிறரும்‌. (௫௨) 

வாகுகன்‌, குதிரைகளை அவிழ்த்துக்‌ கட்டிவிட்டுச்‌ 
சமைக்க ஒருப்படல்‌ 
௩௮௬. ஆதி நேடுந்தேர்ப்‌ பரிவிட்‌ டவைஆற்றிக்‌ 
கோதில்‌ அடிசில்‌ குறைமுடிப்பான்‌--மேதிக்‌ 
கடைவாயில்‌ கார்நீலம்‌ கண்விழிக்கும்‌ நாடன்‌ 
மடைவாயில்‌ புக்கான்‌ மதித்து. ப்‌ 

(இ-ள்‌.) மேதி கடைவாயில்‌ கார்நீலம்‌ கண்‌ விழிக்கும்‌ 

நாடன்‌ - எருமைகளின்‌. கடைவாயிடத்தே (மேய்ந்து குதட்டு 


கின்றபோ.து) கருங்குவளை அரும்பானது பூவாக மலருகின்ற 
ஙிடதநாட்டு வேந்தனான நளன்‌, ஆதிநெடும்தேர்பரிவிட்டு அவை 


1. திருமுருகு, ௬௧. 2, தொல்‌, அகத்திணை: ட. 
3. சிலப்‌. ௧௦: ௪. | 





காண்டம்‌] . மூலமும்‌ உரையும்‌ 491 


ஆற்றி முதன்மையான நீண்ட தேரில்‌ பூட்டியிருந்த குதிரை 
களை அவிழ்த்துவிட்டு அவைகளை இனைப்பாற்றி, கோது இல்‌ 
அடிசில்‌ குறைமுடி ப்பான்‌ மதித்து - குற்றமற்ற சமையல்‌ மூடித்‌ 
தலாகிய தான்‌ செய்யவேண்டிய வேலையை அறுகுறையை 
முழுதும்‌ முடிப்பதற்கு எண்ணங்கொண்டு, மடைவாயில்‌ 
புக்கான்‌ - சமயலழைக்குச்‌ சென்றான்‌. 

(க - து.) வாகுகனாகிய  ஈளன்‌,; தேர்க்குதிரைகளை 
அவிய ததுவிட்டு, அவைகளைக்‌ களைப்பாற் நியபின சமையல்‌ 
தொழிலை முடிக்கக்‌ கருதிச்‌ சமையலறைக்குச்‌ சென்றான்‌ 
என்பதாம்‌. 

(வி - ரை.) ஆதி - பழைமையென்ற பொருளில்‌ வாராது 
ஈண்டு. முதன்மையென்ற பொருளில்‌ வந்தது. மற்ற எல்லா 
வகைத்‌ தேரினும்‌ இஃது உயர்ந்ததென்னும்‌ பொருளது என்‌ 
பதை விளக்க நெடுந்தேர்‌ என்னும்‌ சொல்லாற்‌ குறித்ததூஉ 
மறிக. பரி-குதிரைகள்‌ : சாதியொருமை. விட்டு - அவிழ்த்து 
விட்டு என்னும்‌. பொருளது. அவை : பன்மை. மேதி-எருமை. 
கடைவாயில்‌ - வாயிற்கடை என மொழி மாற்றுக; இது சொல்‌ 
நிலை மாறிய இலக்கணப்போலி. கார்நீலம்‌-கருகிறமுள்ள 
குவளை மொட்டு; குவளை தன்‌ அரும்பு அவிழ்ந்து மலர்தலை கண்‌ 
விழிக்கும்‌” என்றார்‌. அஃது இளநங்கையர்‌ இருவிழி போன்றி 
ருத்தலால்‌ *கண்‌' என்றார்‌: உவம ஆகுபெயர்‌. குவளையை: 
மேய்ந்து செல்லும்‌ எருமைகள்‌, தம்‌ வாயிற்கொண்ட குவளைக்‌ 
கொடிகளைச்‌ சிறிது சிறிதாக மென்றுகொண்டு வாய்க்குள்‌ 
அடக்குங்கால்‌ அக்கொடிகளில்‌ மலரும்‌ பருவத்திலுள்ள 
யேரரும்புகள்‌ அவ்வதிர்ச்சியினால்‌ மலர்கின்றன. அத்தகைய நீர்‌ 
வளனும்‌ நிலவளனுஞ்‌ செறிந்த நாடு நிட்தநாடு; அந்நாட்டுல்‌ 
குறிய வேந்தன்‌ இன்று என்ன செய்கின்றான்‌? தேர்‌ ஓட்டுகின்‌ 
றான்‌; குதிரையை அவிழ்த்து விடுகின்றான்‌; அவைகமட்குக்‌ களைப்‌ 
பாற்றுகிறுன்‌; பின்னர்‌ மடைத்தொழில்‌ புரிகின்றான்‌ எனக்‌ கழி 
விரக்கங்‌ கொள்வாராய்‌, அவன்‌ அரசாட்சிச்‌ சிறப்பும்‌ பண்பும்‌ 
பிறவும்‌ கூறி, இவ்வாறு “கடைவாயில்‌ ஃஃஃஃ மதித்து' என்றார்‌. 
புகு* ஆன்‌ புக்கான்‌ எனக்‌ தன்னொற்றிரட்டி இறந்தகாலம்‌: 
காட்டிற்று, நக்கான்‌ என்பதுபோல. (இக) 

வாகுகன்‌ சமையல்‌ தொழிலால்‌ சோறு கறிகள்‌ நிரம்பு தல்‌ 
௩.௮௭. ஆதி மறைநூல்‌ அனைத்தும்‌ தேரிந்துணர்ந்த 

நீதி நெறியாளர்‌ நெஞ்சம்போல்‌-யாதும்‌ 
நிரப்பாமல்‌ எல்லாம்‌ நிரம்பிற்றே போற்றேர்‌ 
வரப்பாகன்‌ புக்க மனை. 


2 
492 களவெண்பா [கலிநீங்கு 


(இ-ள்‌) பொன்தேர்‌ வரபாகன்‌ புக்கமனை - அழகுமிக்க 
தேரோட்டுநீ தொழிலில்‌ சிறந்த வாகுகனான ஈளமன்னன்‌ புகுந்த 
மடைப்பள்ளி வீடானது, ஆதி மறைநூல்‌ அனைத்தும்‌ தெரிந்து . 
உணர்ந்த-பமைமையான வேதநூல்முதலிய அற நூல்கள்‌ யாவற்‌ 
றையும்‌ கற்றுத்‌ தெளிந்த, நீதிகெறி ஆளர்‌ நெஞ்சம்போல்‌ - 
உயர்ந்த வழியில்‌ நடக்கின்ற பெரியோர்‌ மனம்‌ (கல்ல அமைதி 
யான பண்புகளில்‌ நிரம்பியிருப்பது) போல, யாதும்‌ கிரப்பாமல்‌ 
எல்லாம்‌ நிரம்பிற்று - (நெருப்பு நீர்‌ விறகு முதலிய சமைத்தற்கு 
வேண்டும்‌ பொருள்களில்‌ எதவும்‌ பிறர்‌ கொண்டுவந்து சிறைக்‌ 
காமலே சோறு கறிகள்‌) யாவும்‌ வந்து கிரம்பின. 

(௧ - து.) வாகுகன்‌ புகுந்‌த மடைப்பள்ளி இடமானது 
கீ வழியில்‌ நடகனெற பெரியோர்‌ மனம்போன அ 
நெருப்பு நீர்‌ முதலிய எந்தப்‌ பொருள்களும்‌ இல்லாமலே 
சோறு கறிகள்‌ யாவும்‌ நிரம்பியிருந்தன என்ப தாம்‌. 

“ (விஃ- ரை.) ஆதி-பழைமை. *“ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா 
அரும்பெரும்‌ சோதி? எனத்‌ திருவாசகத்தும்‌, “ஆதிபகவன்‌ 
முதற்றே உல்கு” எனத்‌ திருக்குறளினும்‌, *ஆதித்‌ தனிக்கோலம்‌ 
அனான்‌” என இம்‌ நூலகத்தும்‌ ஆதிஎன்ற சொல்‌ பழைமை என்‌ 
னும்‌ பொருளில்‌ வழக்குற்று வருதலை யறிக. மறைபொருள்களை 
யுடையது மறையெனப்பட்டது. மலஹையபொரளாவது காண்டற்‌ 
கரிய-எளிதில்‌ ஆய்க்துணர்தற்கரிய பொருள்‌ என்னும்‌ பொரு 
ளது. காண்டற்கரிய பொருள்‌ களாவன மக்கட்கு வேண்டிய 
அன்பு அருள்‌ கொடை வாய்மை மூதலியவான அரும்பொருள்‌ 
கள்‌, இவ்வரும்பொருள்களை யெல்லாம்‌ நன்கு ஆய்நீதுணர்ந்த 
பெரியார்‌ கெஞ்சம்‌ £அறனறிந்தேம்‌: ஆன்ற பொருள்‌ அறிக்‌ 
தேம்‌, இன்பின்‌ திறனறிந்தேம்‌; வீடுகெளிந்தேம்‌' என்று இன்‌ 
புற்று இருக்கும்‌ மன அமைதித்‌ தன்மையே நிறைவு. இந்‌ 
கிறைவு பெற்றார்க்கு உலக நிலையாமை உணர்வும்‌, அது 
காரணமாக யான்‌ எனது என்னும்‌ செருக்கும்‌ நீங்கி உண்மை 
உணர்வே மேலோங்கி கிற்க, அதனால்‌ மனக்குறைவின்றி இடுக்‌ 
கண்‌ வரினும்‌ அதற்கு எங்காது அதற்கும்‌ மகிழ்கொண்டு வாழ்‌ 
வாரா தலின்‌; அம்மன நிறைவை நளமன்னன்‌ சென்று மடைப்‌ 
பள்ளியில்‌ சோறும்‌ கறியும்‌ நிறையத்‌ தன்‌ விஞ்சையால்‌ 
அமைத்த சிறப்புமுறைக்கு உவமையாக்கி (நெறியாளர்‌ நெஞ்சம்‌ 
போல்‌” என்று கூறினார்‌. சமைத்தற்கு வேண்டும்‌ பொருள்‌ 
களான, விறகு, நீர்‌, கெருப்பு இன்றியே தான்‌ பெற்ற வரத்தின்‌ 
உதவியால்‌ எளிதில்‌ இவ்வுணவுப்‌ பொருள்கள்‌ நிரம்ப மடைப்‌ 

1. திருவாசகம்‌, திருவெம்பாவை:க. 2 திருக்குறள்‌, க. 

8. திருவள்ளுவமாலை, இ. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 492 


பள்ளிக்கட்‌ பெருக்கினான்‌. ஆதலால்‌ அச்சிறப்புத்‌ தோன்ற, 
யாதும்‌ நிரப்பாமல்‌ எல்லாம்‌ நிரம்பிற்றே' என்றார்‌. பொன்‌ 
தேர்‌-பொன்னால்‌ இயன்ற தேரென்னலுமாம்‌. . வரம்‌ பாகன்‌ - 
வரப்பாகன்‌ வரம்பெற்ற மடைத்‌ தொழிலாளன்‌; மேன்மை 
பொருந்திய தேரோட்டுவான்‌ என்றலுமாம்‌. உணவு முதலிய 
வற்றை அறுசுவையும்‌ பொருந்தப்‌ பாகம்‌ செய்வோன்‌. 
“பாகன்‌” எனப்‌ பெற்றான்‌. சுயம்வரம்‌ கிகழ்வதற்குமுன்‌ . 
தமயந்திபால்‌ தேவர்கள்‌ வேண்டுகோட்கிணஙகித்‌ தாஅபோய்‌ 
வந்த நன்றிக்குக்‌ கைம்மாறாக ஒவ்வொருவரும்‌ நீர்‌ முதலியன 
இன்றிச்‌ சமைக்கின்ற வித்தை வரும்படி வரம்‌ ஈக்தாராகலின்‌ 
அதை உட்கொண்டு, “வரப்பாகன்‌” என்றார்‌. (௫௪) 


தமயந்தி, தன்‌ தோழியிடம்‌ கூறல்‌ 
௩௮௮. இடைச்சுரத்தில்‌ தன்னை இடையிருளில்‌ நீத்த 
i கு என்றயிர்த்த கோமான்‌ 
--மடைத்தோழில்கள்‌ 
சேய்கின்ற எல்லாம்‌ தேரிந்துணர்ந்து வாவேன்றாள்‌ 
நைகின்ற நெஞ்சாள்‌ நயந்து. 

(இ-ள்‌.) நைகின்ற நெஞ்சாள்‌ - தன்‌ சணவன்‌ பிரிவினால்‌ 
வருந்துகின்ற மனத்தையுடையவளாகிய தமயந்தியானவள்‌. 
நயந்து - விரும்பி, இடைசுரத்தில்‌ - இடை இருளில்‌, தன்னை 
நீத்த-நடுக்காட்டில்‌ நடு இரவில்‌ தன்னைத்‌ தனியே விட்டுப்‌ 
பிரிந்த, கொடைகதொழிலான்‌ என்று அயிர்த்த கோமான்‌-ஈகை 
யானாகிய களமன்னனென்று தன்னால்‌ ஐயங்கொள்ளப்பட்ட 
(வாகுகனென்னும்‌) தலைவனுடைய, மடைக்கொழில்கள்‌ செம்‌: 
கின்றது எல்லாம்‌ தெறிந்து உணர்நீதுவா என்றாள்‌ - சமையல்‌ 
முறைகளை யெல்லாம்‌. கண்டு அறிந்து உணர்ந்து வருவாயாக. 
என்று தன்‌ தோழியொருத்திக்குச்‌ சொல்லி அனுப்பினாள்‌. 

(க - து.) தமயக்தியானவள்‌, கன்‌ கணவரே ஏன்று 
ஐயஙகொண்ட வாகுகனிடம்‌, தோழி ஒருத இயை 
அழைத்து அவன்‌ மடைத்தொழில்கள்‌ செய்பவை 
யெல்லாம்‌ கண்ட நிக்‌ துணர்க்து வருகவென று கூறியனுப்‌. 
பினாள்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) இடைச்சுரம்‌,. இடையிருள்‌ என்பன சொல்‌ 


நிலைமா றிய இலக்கணப்‌ போலி, இவை காட்டின்‌ கொடுமையை 
யும்‌, பிரிதற்யெலாத காலத்தையும்‌ உணர்த்தின. கொடைத்‌" 


494 நளவெண்பா [கலிநீங்கு. 


தொழிலான்‌. “இல்லையென்‌ றிரப்போர்க்கு இல்லை யென்றுரை 
யாத இதயம்‌' படைத்தவன்‌, இது குறிப்பு வினையாலணையும்‌ 
பெயர்‌. அயிர்த்தல்‌-சந்தேகித்தல்‌. கோமான்‌ -தலைவன்‌: மன்னன்‌. 
மடைத்‌ தொழில்கள்‌ என்று பன்மையாற்‌ கூறியது சோறு கறி 
குழம்பு முதலியவற்றை அக்குதலான்‌ என்க. தமயந்தி தன்‌ 
கணவன்‌ தன்னைக்‌ காட்டில்‌ நடு இரவில்‌ தன்னந்தனியாக 
விட்டுச்‌ சென்றது முதல்‌ அவனையே நினைந்து நினைந்து மனம்‌ 
உடைந்து போய்‌ வருந்திய வண்ணமாயிருந்தாளாதலான்‌, 
“நைகின்ற நெஞ்சாள்‌' என்ற பெயர்‌ கொடுத்துரைத்தார்‌. 
“இதரறிந்துணர்நீது வா' என்னும்‌ முன்னிலை ஏவலொருமை வினை 
கொண்டு எழுவாயுருபாகத்‌ தோழி என்று வருவித்துரைக்கப்‌ 
பட்டது. நயப்பு-விருப்பம்‌, அது நயந்து என வினையெச்ச 
மாயிற்று. (௫௫) 


தமயந்தி, மற்றொரு தோழியை அனுப்பி வாகுகனிடம்‌ 
தன்‌ மக்களை விட்டுவரக்‌ கூறுதல்‌ 


கூ ௮௯. கோதை நேடூவேல்‌ குமானையும்‌ தங்கையையும்‌ 
ஆதி அரசன்‌ அருகாகப்‌--போத ்‌ 
விளையாட விட்டவன்றன்‌ மேற்சேயல்நா டென்றாள்‌ 
வளையாடூம்‌ கையாள்‌ மதித்து. 


(இ-ள்‌.) வளை ஆடும்‌ கையாள்‌ மதித்து - வளையல்கள்‌ 
மேற்போவதும்‌ €ழமிறங்குவதுமாக அசைந்தோடிக்‌ கொண்டிருக்‌ 
கின்ற கைகளையுடைய தமயந்தியானவள்‌ நன்றாக எண்ணி 
முடிபுசெய்து, கோதை நெடுவேல்‌ குமரனையும்‌ தங்கையையும்‌ 
மலர்‌ [மாலையணிந்த நீண்ட வேலினையுடைய மகன்‌ (இம்திரசேன 
னையும்‌) அவன்‌ தங்கை (இக்திரசேனை)யையும்‌, ஆதி அரசன்‌ 
அருகு ஆக போத விளையாட விட்டு-நம்‌ முன்னை அரசனென்று 
கருதப்படுகின்ற வாகுகன்‌ பக்கத்தில்‌ விளையாடும்படி விட்டு 
விட்டு, அவன்மேல்‌ செயல்நாடு என்றாள்‌ - அதற்குமேல்‌ அவனு 
டைய செய்கைகளைக்‌ கண்டறிந்து வருகவென்று (பின்னுமொரு 
தோழியிடம்‌) சொல்லியனுப்பினாள்‌. ; 

(௧ - து.) ,தமயந்தியானவள்‌, பின்னுமொரு தோழியை 
நோக்கி, “என்‌ மகனையும்‌ அவன்‌ கங்கையையும்‌ என்‌ கணவ 
னென்று ஐயங்கொண்டுள்ள _அரசனபால்‌ கொண்டுபோய்‌ 
விளையாட விட்டுவிட்டு மேல்‌ ஈடக்கன்றவைகளைக்‌ கண்‌ 
உறிந்து வா' வென்று கூறியனுப்பினாள்‌ என்ப காம்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 49௪: 


(வி - ரை.) கோதை - மாலை. அரசர்கட்கு வேல்தாங்கு 
தல்‌ மரபாகலான்‌ இவன்‌ அரசகுமரன்‌ ஆதலால்‌ அவ்வடை 
கொடுத்துக்‌ க றப்பட்ட து. தமயந்தி தன்‌ மக்கள்‌ இருவரையும்‌ 
தன்‌ கணவனென்று ஐயப்படுகின்ற வாகுகன்பால்‌ அனுப்பி 
விளையாட விட்டு, மேல்‌ அங்கு நிகழ்வதை அறிந்து வருக 
வென்று தோழியொருத்தியை அனுப்பினாளெனக்‌ கொள்க. 
ஆதி அரசன்‌-முன்புள்ள மன்னன்‌. வளையாடுதல்‌ - வளையல்கள்‌ 
அசைகந்துகொண்டு செல்லுதல்‌. அன்றிச்‌ சங்க இரேகையுள்ள 
கையென்றலுமாம்‌. *வளையாடும்‌ வண்கைப்‌ பொலன்சங்‌ 
கொடும்‌ பொங்க'* என்றார்‌ குமரகுருபர அடிகளாரும்‌. போத: 
புகுத என்பதன்‌ மருஉ மொழி. ! (௫௬) 
வாகுகன்‌, மக்களைத்‌ தழுவிக்கொண்டு வினவல்‌ 

௩௯௦. மக்களைமுன்‌ காணா மனநடூங்கா வேய்தயிராப்‌ 
புக்கெடுத்து வீரப்‌ புயத்தணையா-மக்காள்நீர்‌ 
என்மக்கள்‌ போல்கின்றீர்‌ யார்மக்கள்‌ என்றுரைத்தான்‌ 
வன்மக்‌ களியானை மன்‌. 


(இ-ள்‌. வன்ம களி யானை மன்‌ - பகைமைத்‌ தன்மை 
கொண்ட மதயானையையுடைய வாகுகனான நளமன்னன்‌, 
மக்களை முன்காணா - தன்‌ புதல்வர்களைத்‌ தன்‌ எதிரேகண்டு, 
மனம்‌ நடுங்கா வெய்து உயிரா - (வருத்தங்‌ கொண்டு) மனம்‌ 
பதைத்துப்‌ பெருமூச்சு விட்டு, புக்கு எடுத்து வீரபுயத்து 
அணையா - (விரைந்து அவர்பாம்‌) சென்று அவர்களைத்‌ தூக்கி 
யெடுத்து வீரமிக்க தன்‌ தோள்களில்‌ அணைத்துக்கொண்டு, 
மக்காள்‌-குழந்தைகளே! நீர்‌ என்‌ மக்கள்‌ போல்கன்‌ நீர்‌-நீவிர்‌ 
இருவரும்‌ என்‌ புதல்வர்களைப்‌ போலவே இருக்கின்றீர்‌, யார்‌ 
மக்கள்‌ என்று உரைத்தான்‌ -(நீவிர்‌) யார்‌ பெற்ற மக்கள்‌ என்று 
கேட்டான்‌. 

(க - து.) வாகுகன்‌ மக்களைக்‌ கண்டவுடன்‌ மனம்‌ 
நடுங்கப்‌ பெருமூசசுவிட்டு விரைக்தோடித தூக்கியெடு தது, 
“நீர்‌ இருவரும்‌ என்‌ மக்களைப்போலவே இருகனை நீர்‌ ; 
கீர்‌ யார்‌ பெற்ற புதல்வர்கள்‌?” என்று கேட்டான்‌ 
என்பதாம்‌. 

(வி - ரை.) நடுங்கா உயிரா அணையா என்பன செய்ய 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. நளன்‌ தன்‌ மக்களைக்‌ 


1. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, ௮௪... 


406 நளவெண்பா [கலிநீங்கு 


கண்டதும்‌ அந்தோ இத்தகைய புதல்வர்களையும்‌ காலக்கோட்‌ 
பாட்டால்‌ பிரிக்துஇருக்க நேர்க்ததேயென்று மனத்தில்‌ வருத்‌ 
தங்‌ கொண்டானாதலால்‌ “மனம்‌ நடுங்கா? என்றார்‌. வருத்தம்‌. 
மிகுந்தவிடத்துப்‌ பெருமூச்சு விடுவது இயல்பு. **ஊ துலைக்‌ 
குருகின்‌ உயீர்த்தனன்‌” என்றார்‌ இளங்கோவடிகளும்‌. உடனே 
விரைந்தெடுத்துத்‌ தழுவி அக்‌ குழந்தைகளின்‌ மொழிகளைக்‌ 
கேட்கவிரும்பி “என்‌ மக்கள்‌ போல்கன்‌ நீர்‌ யார்‌ மக்கள்‌?” என்று 
வினவினான்‌ என்க. : முற்றத்துறந்த முனிவர்களாயினும்‌ 
குழந்தைமேல்‌ பற்றறுதல்கூடாததும்‌ முடியாதது மாகுமாதலால்‌ 
களனுக்குத்‌ தன்‌ மக்களைக்‌ கண்டதும்‌, மனம்‌ உருகிற்றென்க. 
நைடகக்‌ காப்பியத்தில்‌ களன்‌ சன்‌ மக்களைக்‌ கண்டதும்‌, 
வருந்தி கின்ற நிலையை, 


* அடைந்த மக்களைக்‌ காண்டலும்‌ அழலிடு மெழுகின்‌ 
உடைந்த துள்ளம்நீர்‌ ஊற்றிருந்தொழுகின நெடுங்கண்‌”? 


என்றதும்‌ காண்க. (௫௪) 
வாகுகனுக்குப்‌ பு தல்வர்கள்‌ மறுமொழி கூ றல்‌ 

௩௯௧. மன்னன்‌ நிடதத்தார்‌ வாழ்வேந்தன்‌ மக்கள்யாம்‌ 
அன்னை தனைக்‌ கான்விட்‌ டவன்‌௪க--இந்ஈகர்க்கே 
வாழ்கின்றோம்‌ எங்கள்‌ வளநாடு மற்றொருவன்‌ 
ஆள்கின்றான்‌ என்றார்‌ அழுது. 

(இ-ள்‌.) (பிள்ளைகள்‌ நளனை நோக்கி) மன்னன்‌ நிடதத்‌ 
தார்‌ வாழ்வேந்தன்‌ மக்கள்‌ யாம்‌-நாங்கள்‌ பேரரசனும்‌ கிடத 
நாட்டு மக்கள்‌ வாழ்வுக்குக்‌ காரணனுமாகிய நளமன்னனுடைய 
புதல்வராவோம்‌, அவன்‌ அன்னைதனை கான்‌ விட்டு ஏக - அவ்‌ 
வேந்தன்‌ எம்‌ தாயாகிய தமயந்தியைக்‌ காட்டில்‌ விட்டுவிட்டுப்‌ 
பிரிந்து செல்ல, இந்நகர்க்கே வாழ்கிறோம்‌ - இந்தக்‌ குண்டின 
புரத்தில்‌ . (எம்‌ அன்னையாரோடு) வாழ்ந்து கொண்டிருக்கின்‌ 
றோம்‌, எங்கள்‌ வளநாடு மற்று ஒருவன்‌ ஆள்கின்றான்‌ என்றார்‌ 
அழுது-எங்களுடைய செழிப்பு மிக்க நிடத நாட்டை வேறோர்‌ 


அரசன்‌ இப்போது ஆட்சிபுரிந்து வருகின்றான்‌ என்று அழுத 
படியே கூறினார்கள்‌. க்‌ 


(க - து) “யாம்‌ நிடதநாட்டுக்கு வேந்தனான நள்‌ 
னுடைய மக்கள்‌ ; நாங்கள்‌ எம்‌ அன்னையாரோடு இந்காளில்‌ 


1. லெப்‌ ௭௧௩௬௪௫௨2 கைடதம்‌, தேவியை. ௧. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 497 


இருகனெறோம்‌ $ சங்கள்‌  '. கிடதகாட்டை வேறொருவன்‌ 
ஆடசபுரிந்து வருகன்றா” னென்றார்‌ என்பதாம்‌. 


(வி.- (ரை): மன்னன்‌ - கிலை பெற்றேன்‌; அரசன்‌. உலகில்‌ 
அல்லன கடிந்து நல்லன புரிக்து வருவதால்‌ எல்லா நலமும்‌ 
காட்டில்‌ நிலைபெற நிற்கச்‌ செய்யும்‌ வாய்ப்யினால்‌ மன்னன்‌ ' 
ல கு என்னை? .. 


்‌ “மாதவர்‌ கோன்பும்‌ மடவார்‌ கற்பும்‌ 
காவலன்‌ காவல்‌ இன்றெனின்‌ இன்றால்‌”. 


என்பது ஆன்றோர்‌ கருத்தாகலின்‌. நிடதத்தார்‌ - கிடத நாட்டுக்‌ 
குரிய குடிகள்‌. வாழ்வேந்கன்‌ - வாழுவதற்குரிய வேந்தன்‌... 
அவர்‌ வாழ்க்கை செம்மைப்படத்‌ தக்காங்கு நாடித்‌ தலைச்‌ 
செல்லா வண்ணத்தால்‌ ஓத்து நெடுநுகத்துப்‌ ' பகல்போல்‌ 
நடுகின்று, ஆட்சி புரிந்து வாழ்வை வகுத்துக்கொடுப்போன்‌; 
என்வே நெறிமுறை தவரு மன்னன்‌ என்பதாம்‌. அன்னையெனப்‌ 
பொதுப்படக்‌ கூறினார்‌. அரசன்‌ தேவி உலகிலுள்ள எவர்க்கும்‌. 
தாயாம்‌ என்ற கருத்தினால்‌. 
2 “தன்னை அளித்தாள்‌ தமையன்‌ மனைகுருவின்‌ ' 
ஈஈங்ன்னி அரசன்‌ பயில்தேவி--தன்மனையைப்‌ 
பெத்றாள்‌ இவர்ஐவர்‌ பேசில்‌ எவருக்கும்‌ 
கற்றாயர்‌ என்றே நவில்‌” 

என்னும்‌ நீதிவெண்பா உரையினாலும்‌ இஃதுணரப்பெறும்‌. 
இந்நகரில்‌ என்பத, இந்நகர்க்கு என வந்தது வேற்றுமை 
மயக்கம்‌. மேல்‌, “நிடதத்தார்‌ வாழ்வேந்தன்‌' என்ற தோடமை 
யாது, தம்‌ காடு பறிபோய்‌. வேறொரு வேந்தன்‌ ஆட்சிக்கு 
உள்ளானது பொருது. விம்முதல்‌ கொண்டவராய்‌ உரிமை 
“பாராட்டி, “எங்கள்‌ வளநாடு” என்றார்‌. தம்‌ அரசுரிமையை 
நெறியல்லா நெறியிற்‌ கவர்ந்தவன்‌ பெயர்‌ சொல்வதற்குக்கூட 
ஒருப்படாத கெஞ்சினராய்‌: *வேறொருவன்‌ அஆள்கின்றான்‌ ” 
என்றார்‌. இவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ அலைஅலையாக ஒன்‌ றன்‌ பின்‌ 
ஒன்றாக வந்து தம்‌ நெஞ்சகத்தை அலைப்ப அதுபொருதுவிம்முத 
வற்று நின்ற நிலையை “அழுது” என்ற சொல்லால்‌ உணர்த்தி 
னார்‌. இதனால்‌ இளங்குழந்தைகளானாலும்‌, மறக்குடியில்‌ பிறந்து 
வளரும்‌ வாய்ப்புடையவராகலான்‌, தம்‌ நிலைமாறி . ஊழால்‌, 
கீழ்மை யடைந்தமை பொறாராய்த்‌ தம்‌ வீர மரபின்‌ மாண்பு 
- தோன்றச்‌ சினத்தோடு மறுமொழி கூறினமை டு அப 
வாறும்‌. . (62) 


த க்கம்‌ ௨௨:௨0௮-௯4 8. நீதிவெண்பா. ௫௨ 
நு ்‌ ்‌ 


ை 498 - நளவெண்பா [ கலிநீங்கு 


மக்கள்‌ மொழியைக்‌ கேட்ட வாகுகன்‌ வருந்துதல்‌ ' 
௩௯௨. ஆங்கவர்‌ சோன்ன உரைகேட்‌ டழிவேய்தி 
நீங்கா உயிரோடு நின்றிட்டான்‌-— பூங்காவின்‌ 
வள்ளம்போல்‌ கோங்கு மலரும்‌ திருநாடன்‌ 
உள்ளம்போல்‌ கண்ணீர்‌ உகுத்து. 
(இஃள்‌.) பூங்காவில்‌ வள்ளம்போல்‌ கோங்கு மலரும்‌ இரு 
காடன்‌-பூஞ்சோலைகளில்‌ கண்ணம்‌ போன்று கோங்கரும்புகள்‌ 
மலர்கின்ற அழகிய கிடதநாட்டு வேந்தனாகிய நளன்‌... ஆங்கு 
அவர்‌ சொன்ன உரைகேட்டு அழிவு. எய்தி-அவ்வாறு அழுத 
படியே அக்குழந்தைகள்‌ கூறிய சொற்களைக்‌... கேட்டுணா்ந்து 
மனச்சோர்வுற்று வருந்தி, உள்ளம்போல்‌ கண்‌.. நீர்‌ உகுத்து- 
தன்‌ மனம்‌ உருகி வமிவதுபோலக்‌ தன்‌ கண்ணீர்‌ கலகலவென்று 
பாய்ந்தோடச்‌ சொரிந்து, நீங்கா உயீரோடு  நின்றிட்டான்‌-தன்‌ 
உடலை விட்டுச்‌ செல்லாமல்‌. (ஊசலாடிக்‌ கொண்டிருக்கின்ற) 
உயிரோடு ஒன்றும்‌ தோன்றாமல்‌ அசைவற்று. கின்றுகொண்டி 
ருந்தான்‌. க்‌, 4 
(க - து.) பிள்ளைகள்‌ சொன்ன % அம்மொழியைக்‌ 
கேட்ட ஈளமனனன, மிக வரு,த்‌தங்கொண்டு ' கண்ணீர்‌ 
சொரிந்து ஊசலாடிககொண்டிருக்கும்‌ உயிரோடு நின்று 
"கொண்டிருந்தான்‌ என்பதாம்‌. 
(வி- ரை.). ஆங்கு அவ்விடம்‌ என்று பொருள்‌. கூறலு 
மாம்‌. -அழுிவு எய்தல்‌ - வருத்தங்கொள்ளல்‌. நீங்கா உயிர்‌ 
என்பதில்‌ கடைக்குறைந்து நின்றது: எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌. 
கின்றிட்டான்‌ என்பதிலுள்ள இடு, பகுதிப்‌ பொருள்‌ : விகுதி. 
இடு பகுதிப்‌ பெொருளல்லவென்று மயங்குவாருமுளர்‌. . வள்ளம்‌- 
' கண்ணம்‌. கோங்க மலர்‌ கிண்ணம்‌ போன்றிருத்தலால்‌ உவம 
வுருபு கொடுத்துக்‌ “கிண்ணம்போல்‌.கோங்கு மலரும்‌” என்றார்‌. 
தன்‌ மக்களை. நேரில்‌ கண்டதும்‌ மனமுருகக்‌ கரைய கின்றான்‌ 
' ஆதலால்‌ அன்பினாற்‌ கண்ணீர்‌ வார நின்ற செயலுக்குத்‌ தொழி 
லுவமமாக்கி. £உள்ளம்போல்‌” என்று கூறினார்‌. 

* “அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌” : 110 ்‌ 
என்பது தேவர்‌ மறையாகலான்‌, அன்புக்கு அடையாளமாகக்‌ 
“கண்ணீர்‌ உகுத்‌” தென்ற சொற்பெய்து உரைத்தார்‌. (௫௯) 


1. திருக்குறள்‌. ௭௧. 





காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 499 


வாகுகன்‌; குழந்தைகளைப்‌ பார்த்து வினாவுதல்‌ ' 


௩௯௩. உங்கள்‌ அரசோருவன்‌ ஆளநீர்‌ ஓடிப்போந்‌ 
திங்கண்‌ உறைதல்‌ இழுக்கன்றோ-சேங்கை . . 
_ வளவாசே என்றுரைத்தான்‌ மாதவத்தாற்‌ பேற்ற 
இளவாசை கநாக்கி எடுத்து. i, 
(இ-ள்‌. மாதவத்தால்‌ பெற்ற - (வாகுகனாபய ்‌ நளன்‌ 
தான்‌) பெரிய தவத்தால்‌ பெற்றெடுத்த, இள அரசை கோக்‌ - 
(தன்‌' மகனாகிய ' இக்திரசேனனென்னும்‌) . 'இளவரசனைப்‌ 
பார்த்து, செங்கை வள . அரசே - சிவந்த கைவளமுடைய இள 
பவேந்தே!, உங்கள்‌ அரசு ஒருவன்‌ ஆள - உங்களது உரிமை 
யாகிய. அரசாட்சியைக்‌ கைப்பற்றிக்கொண்டு வேறொருவன்‌ 
ஆண்டுகொண்டிருக்க, நீர்‌ ஓடிப்போந்து-நீங்கள்‌ (அவனுக்கு 
அஞ்சி) ஓடிவந்து, இங்கண்‌ உறைதல்‌ இழுக்கு அன்றோ என்று 
எடுத்து உரைத்தான்‌-(உன்‌ தாய்‌ பிறந்த இடமாகிய) இந்த 
நகரில்‌ வாழ்ந்திருத்தல்‌ மானக்குறைவன்றோ என்று விளக்க 
மாகக்‌: கூறினான்‌. ்‌ ்‌ 
(க - து.)  வாகுகனான களன்‌, தன்‌ புதல்வனாயெ இள 
வாசனை கோக்க, “வேந்தே ! உங்கள்‌ _அரசாட்கிமைக்‌ கைப்‌ 
பற்றிக்கொண்டு வேறொரு மன்னன்‌ கனக்குரிமையாக ஆள, 
கீங்கள்‌ அவனுக்கு அஞ்சி வந்து இங்கே. வாழ்கல்‌ மானக்‌ 
€கடல்லவா 2?” என்று கேட்டான்‌ எனப.தாம்‌. 
(வி-ரை.) உங்கள்‌ அரசு: ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொகை. 
ஒருவன்‌-வேறு ஒருவன்‌; சிறிதும்‌ உங்களுக்கு உரிமையில்லாத 
'வன்‌ என்று கூறியபடி. ஓடிப்போதல்‌-ஓழு.வருதல்‌. இங்கண்‌ - 
இவ்விடம்‌; ஈண்டுக்‌ குண்டினபுரம்‌. . இழுக்கு-இழிவு. அன்றோ 
என்பதில்‌ ; ஓகாரம்‌ வினாப்பொருள்‌. செம்‌ கை- சிவந்த கை. 
வளம்‌-கொடை, அல்லது செல்வமென்றலுமாம்‌. மாதவம்‌ - 
பெரிய தவம்‌. பெரிய தவமாவது செயற்கரிய செய்து மகனைப்‌ 
பெறவேண்டி முயன்ற கடமை... .. கப 
a 1 மகன்‌ தந்தைக்‌ காற்றும்‌உதவி இவன்தந்தை: 
: என்நோற்றான்‌ கொல்‌எனுஞ்‌ சொல்‌” று 
என்னும்‌ வள்ளுவர்‌ மறைமொழிக்‌ கருத்தும்‌ அரும்பெறற்‌ புதல்‌ 
வரைப்‌ பெறுதற்குப்‌ பெருநீதவஞ்‌ செய்யவேண்டு மென்பதைச்‌ 
சுட்டுகின்றது. காண்க. எடுத்தல்‌-பெருங்குரலெடுத்துப்‌ பேக 
தல்‌. எடுத்தல்‌, இப்பொருள்‌ தருதலை.... ப 


1. திருக்குறள்‌, ள௦; ப ௨௩ பொருக்க 1 


500 களவெண்பா '[ கலிநீங்கு, 


* எடுத்தல்‌ படுத்தல்‌ நவிதல்‌ உழப்பின்‌ 
திரிபும்‌ தத்தமில்‌ சிறிதுள ஆகும்‌” 
என்னும்‌ நன்னூல்‌ நூற்பாவில்‌ பில்‌ கூறுதலை, எடுத்தல்‌ 
என்றதூஉம்‌ அறிக. (௬03 


இ 'ந்திரசேன்ன்‌. சினந்து வாகுகனுக்கு மறுமொழி கூறுதல்‌ 
௬௯௪.  நெஞ்சால்‌இம்‌ மாற்றம்‌ நினைந்துரைக்க நீ௮ல்லால்‌. 
அஞ்சாரோ மன்னர்‌ .அடமடையா-எஞ்சாது 
தீமையேகோண்ட. சிறுதோழிலாய்‌ எங்கோமான்‌ 
வாய்மையே கண்டாய்‌ வலி. 


(இ - ள்‌.) (இளவரசன்‌. நளனை கோக்கி) அடுமடையா- 
சமையல்‌ தொழில்‌ புரிகின்றவனே!, எஞ்சாது. தீமையே 
கொண்ட சிறு தொழிலாய்‌ - எப்போதும்‌ தவறாமல்‌ இ.மிவே 
கொண்ட ழ்மையான தொழில்களை யுடையவனே !, கெஞ்சால்‌ 
இம்மாற்றம்‌. கினைந்து , உரைக்க - இவ்வாறு . (நீங்கள்‌ ஓடிப்‌ 

பாந்து இங்கண்‌ உறைதல்‌ இழுக்கென்று) கூறுஞ்சொல்லை: 
மனத்தால்‌ நினைந்து சொல்வதற்கு, நீ அல்லால்‌ மன்னர்‌ அஞ்‌. 
சாரோ - நீயேயல்லாமல்‌ அரசர்களும்‌ கூடக்‌ கூறுவதற்குக்‌ 
கூசமாட்டார்களோ?,. எம்‌ கோமான்‌ வாய்மையே. வலிகண்‌ 
டாய்‌-ஏம்‌.அரசனாகிய நளனின்‌ உண்மை கெறியே உறுதியாகும்‌ 
என்பதை. நீ ரத்து; ப ஒலக அவன்‌ ரசிக்க நடப்‌ 
பதில்லை யென்றபடி. ). 

(க, - து.) இளவரசன்‌ வாகுகனை. நோக்‌, “ஏ மடை 
யனே 1... ஹுெமைத்தொழில்‌ புரிவோய்‌! கெஞ்னால்‌ எண்‌ 
ணிப்‌ பார்த்து இவ்வாறு இங்கண்‌ உறை தல்‌ இழுககென்‌ அ 
கூஅஞ்சொல்‌, உன்னையன்றி மன்னர்களும்‌ கூற மனக்‌: 
கூசுவர்‌ ; எம்‌ வேக்‌ தன உண்மைநெறியே உறு தியென்டை து. 
அறிக” என்றான என்பதாம்‌. 

(வி - ரை.) நெஞ்சால்‌. ஒன்சதில்‌ மூன்றனுருபு கருவிப்‌ 
பொருளில்‌: வந்தது. மாற்றம்‌:சொல்‌ஃ -மறுதலையான: நேர்மை 
யற்ற மொழி. அல்லால்‌; குறிப்பு எதிர்மறை: வினையெச்சம்‌. 
அஞ்சாரோ என்பதில்‌ ஓகாரம்‌ வீனாப்பொருட்டு. மன்னரும்‌: 
என்பதிலுள்ள உம்மை விகாரத்தால்தொக்கது. 
“சொல்லுக சொல்லைப்‌ பிறிதோர்சொல்‌ அச்சோ 

வெல்லுஞ்சொல்‌ இன்மை யறிக்து” 


1. நன்னூல்‌, ௮௮. 2. திருக்குறள்‌; ௫௬௫. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 502 


என்பது. சொல்லின்‌ தொகையுணர்ந்த நல்லார்‌ கண்ட முடிபு. 
இம்முறையில்‌ யாரிடம்‌ எவ்வாறு பேசுவது, எதைக்‌ கூறுவது, 
எவ்விடத்து ' எதையுரைப்பது. என்று . எண்ணாமல்‌ கூறிய. 
மாற்றத்தைக்‌ கேட்டதும்‌ தன்‌. தொழிலுக்கேற்பத்‌ தன்‌ சூழ்‌ 
நிலைக்‌ கேற்பவே இவன்‌ பேசுகின்றானென்று' சினங்கொண்ட. 
வனாய்‌ ரீ. அல்லால்‌ :அஞ்சாரோ” என்றதோடமையாது. 
“அடுமடையா? என்றான்‌; அதனோடும்‌. அவன்‌ சினந்தணியா.து 
“சிறுதொழிலாய்‌' என்றும்‌ கூறினான்‌. வாய்மை- உண்மை தெறி. 
அல்லது மெய்யே உரைத்தல்‌, தன்‌ தந்தையாகிய நளன்‌ உண்மை 
நெறி யொன்றே பற்றியொழுகுவோன்‌; அதற்குப்‌ புறம்பான 
வேறொன்றையும்‌ மதிப்பதில்லை. தான்‌: உண்மை நெறியை 
நிலைநாட்டுவதற்கே தான்‌. சூதுப்பணயமாக வைத்தாடிய நாடு 
நகரத்தையெல்லாம்‌ புட்கரனுக்கே . விட்டுவிட்டு வந்தான்‌; 
உண்மை தவறி நடப்பதாக இருந்தால்‌ அவனைப்‌ போர்செய்து 
வென்று. நாட்டைக்‌  கைப்பற்றியிருக்கலாம்‌. அது... தகா 
தென்றே கருதி விட்டுவிட்டு வந்தது இழுக்கா? இதனைத்‌ 
துணிந்து கூறுவோர்‌ உன்போன்ற சிறு தொழிலும்‌ சிற்றினய்‌ 
பழக்கமும்‌ கொண்டவர்க்கே  தகுமென்றும்‌, பெருந்தன்மை 
மிக்க அரசர்களும்‌ துணிந்து கூறுதற்கு ஒருப்படார்‌ என்றும்‌ 
வாகுகனுக்கு இடித்துரைத்தான்‌, அரசிளங்‌ குமரன்‌; தன்‌ தந்தை 
யைப்பற்றி இழித்துக்‌ கூறிய வெஞ்சொல்‌ தாங்காத உள்ளத்‌ 
தவனாய்‌ என்க. இஃது உண்மையன்புள்ளாரிடத்து இயற்கை 
யாக எழும்‌ உள்ளக்‌ கசிவு. 
சமயகுரவர்களுள்‌ ஒருவராகிய திருநாவுக்கரசு காயனா 
ரிடத்து அளவிறந்த அன்புகொண்டவர்‌ அப்பூதி நாயனார்‌. 
திருநாவுக்கரசர்‌ வேளாண்‌ குலத்தினர்‌; அப்பூதியடிகள்‌ அந்த 
ணர்‌ மரபினர்‌ ; அன்பிற்கு அடைக்கும்‌ தாழ்‌ ஏது? அதுசாதி 
சமயம்‌ முதலிய கட்டுக்களைக்‌ கடந்ததன்றோே 1 அவ்வன்பினால்‌. 
நாவரசரைத்‌ தம்‌ ஆசிரியராக, அருட்குரவராகக்‌ கொண்டார்‌. 
முன்பின்‌ இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு உரையாடிய தில்லை. 
நாவுக்கரசர்‌ செய்துபோதரும்‌ சைவகன்னெறி முறைகளைக்‌ 
கேள்வியுற்றே அவர்பால்‌ அன்புகொண்டார்‌. அதனால்‌ அவர்‌ 
தாம்‌ செய்துபோதரும்‌ தண்ணீர்ப்பந்தர்‌ முதலிய அறவிடுதி 
கட்கும்‌. தம்புதல்வர்கட்கும்‌. பிறவற்றுக்கெல்லாம்‌ : தம்‌ அருட்‌ 
குரவராகிய நாவரையர்‌ பெயரையே இட்டு. வழங்குவதானார்‌. 
இஃது இவ்வாறு நிகழ. அடிகளார்‌ ஒருகால்‌ இறைகோயில்கள்‌ 
தோறுஞ்‌ சென்று வழிபாடு செய்து வந்தார்‌; வருங்கால்‌ வழி 
யில்‌ ஒரு தண்ணீர்ப்‌ பந்தல்‌, அதில்‌ தம்‌. பெயர்‌ பொறித்திருந்த 
தைக்‌ கண்டார்‌; வியந்தார்‌; உசாவி அறிந்து அப்பூதியடிகள்‌ 
ஊராகிய இிங்களூருக்குச்‌ சென்றார்‌; கண்டார்‌; அவர்‌ இவரை 


502: நளவெண்பா [கலிநீங்கு. 


யாரோ தறவுக்கோலம்‌ பூண்ட ஒரு பெரியாரென்று வணக்கங்‌ 
கூறி இருக்கை கொடுத்து அமரச்‌ செய்தார்‌. இருவரும்‌ அளவ 
ளாவி உரையாடினர்‌. அது காலைத்‌ திருநாவுக்கரசர்‌ *ஐய!. 
தாங்களமைத்த தண்ணீர்ப்பந்தர்‌, மடம்‌ முதலியவைகட்குத்‌ 
தங்கள்‌ பெயரைச்‌ சூட்டாது வேறொரு பெயர்‌ தீட்டியுள்ளதே' 
என்றார்‌. இதைக்‌ கேட்டதும்‌ அப்பூதியடிகட்குச்‌ சினம்‌ 
மூண்டது “ஐய! நீர்‌ துறவுக்கோலம்‌ பூண்டு சைவ ஈன்னெயியில்‌: 
ஓழுகுபவர்போற்‌ காட்சியளிக்கின்‌ நீர்‌; அவ்வாறிருந்தும்‌ எம்‌ 
பெருமான்‌ திருநாவுக்கரசரின்‌ பெருமையுணராதவராக இருக்‌ 
கின்‌ நீர்‌; அவர்‌ கல்லைத்‌ தெப்பமாகக்‌ கொண்டு கடலைக்‌ கடந்து 
கரையேறிய செயற்கருஞ்‌ செயலை உலகில்‌ கேட்டறியாதவர்‌ 
எவருமே இரார்‌; நீரோ தவக்கோலம்‌ பூண்ட துறவி; திருநீறு, 
கண்டிகளணிந்த திருமேனியீர்‌; இம்மங்கலலக்‌ கோலமுள்ள நீர்‌ 
அறியா திருக்கின்‌ நீர்‌? எந்த உலகத்தில்‌ இருக்கின்‌ நீர்‌: உம்மைப்‌. 
பற்றி அறிந்துகொள்ளவேண்டு” மென்று கடுகடுத்து மொழிக்‌ 
தார்‌. இதனைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌, 
*“பொங்குகடற்‌ கன்மிதப்பிற்‌ 

போந்தேறும்‌ அவர்பெருமை 
.. . அங்கணரும்‌ புவன த்தின்‌ 

அறியாதார்‌ யாருளரே 

மங்கலமாம்‌ திருவேடத்‌ 
துடன்கின்றிவ்‌ வகைமொழிக்தீர்‌ 
எங்குறைவீர்‌ நீர்தாம்யார்‌ 

இயம்புமென இயம்பினார்‌. 
என, தாம்‌. ஆக்கிய .திருத்தகொண்டா புராணத்துள்‌ அழகுற 
எடுத்தமைத்து அருளுவாராயினார்‌. இவ்வாறான உணர்ச்சிவயத்‌ 
கால்‌ அரசிளங்குமரனாகிய இந்திரசேனனுக்குத்‌ தன்‌ தந்தை 
யைக்‌ குறித்து மாறுபட்ட கருத்துடன்‌ பேசிய உரை கேட்டதும்‌ 
ue மூண்டதென்க. (௬௪3 

இதுவும்‌ அது | 
௩௯௫. எந்தை கழல்‌இணையின்‌ எம்மருங்கும்‌ காணலாம்‌ 
கந்து சுளியும்‌ கடாக்களிற்றின்‌— வந்து 
பணிமுடியிற்‌ பார்காக்கும்‌ பார்வேந்தர்‌ தங்கள்‌ 
மணிமுடியில்‌ தேய்ந்த வடு. 


1. பெரியபுராணம்‌, அப்பூதி: கடு. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 508. 


(இ - ள்‌.) (வாகுகனே! இன்னும்‌ எந்தை பெருமையைக்‌ 
கேள்‌) பணீமுடியில்‌ பார்காக்கும்‌ பார்‌ வேந்தர்‌ தங்கள்‌-ஆதி 
சேடனென்னும்‌ பாம்பால்‌ சுமக்கப்படுகன்ற உலகமன்னர்‌ 
யாவரும்‌, கந்து சுளியும்‌ கடா களிற்றின்‌ வந்து-கட்டுத்தறியை 
முறிக்கன்‌ ற இயற்கையுடைய வலிமை பொருந்திய ஆண்யானை 
யின்‌ மீது ஏறிவந்து, தாழும்‌ மணிமுடியில்‌ தேய்ந்த வடு- 
வணங்குதலால்‌ மணியழுத்திய முடிகள்பட்டு அழுத்தி உண்‌ 
டான சுவட்டுத்‌ தழும்பினை, எந்தை இணை கழலில்‌ எம்மருங்கும்‌ 
காணல்‌ ஆம்‌-எந்‌ தந்தையாகிய நளமன்னன்‌ திருவடிகள்‌ இரண்‌ 
டிலும்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ அடையாளமாகப்‌ பார்க்கலாம்‌. 
(எந்தை, அரசர்கள்‌ வணங்கும்‌ ஆண்டகை என்‌ றஐபடி. ) 


- (௧. து.) *வாகுகனே! இன்னுங்‌ கேள்‌. பேரரசர்கள்‌ 
யாவரும்‌ யானைமீகேறிவந்து கம்‌ மணிமுடிகள்‌ அழுத்த 
வணங்கு,தலால்‌,  அம்முடிகள்‌ பட்ட தழும்புகளை எம்‌ 
கந்தை நளமன்னன்‌ திருவடிகளில்‌ எல்லாப்‌ பக்கத்திலும்‌ 
காணலாம்‌” என்றான்‌, இந்திரசேனன்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) எம்‌ தந்கை: எந்தை. மரூஉமொழி. கழல்‌: 
ஆகுபெயராகக்‌ கால்களுக்கு. ஆயிற்று. . இணை- இரண்டு. 
எ மருங்கு எந்தப்‌ பக்கமும்‌, இனைத்தென்றறிந்த. சினையாக 
லான்‌ உம்மை முற்றாக வந்தது.  கந்து-யானை கட்டும்‌ தூண்‌. 
சுளிதல்‌ சினத்தல்‌ என்றலுமாம்‌. கடாக்களிறு: ஒரு பொருட்‌ 
பன்மொழி. வேற்று நாட்டு வேந்தர்கள்‌ களமன்னனைக்‌ கண்டு 
அவன்‌ தயை: பெறற்‌ பொருட்டும்‌, சினத்தை மாற்றி அருள்‌ 
பெறற்‌. பொருட்டும்‌... திறை கொணர்ந்து. செலுத்துதற்‌ 
பொருட்டும்‌ வருங்காலைத்‌ தம்‌ மணிமூடிகள்‌ ஈளமன்னன்‌ கால்‌ 
களில்‌ பதிந்து தழும்பேற வணங்குவராதலின்‌, அதனைப்‌ 
புதல்வன்‌ கூறித்‌ தன்‌ தந்தையேற்றங்‌ கூறினான்‌. 


இவ்வாறே முத்தொள்ளாயிரத்தும்‌ சோழமன்னனுக்குத்‌ 
திறையளக்கும்‌ பொருட்டு வேந்தர்கள்‌ வந்து நெருங்கிக்‌ காத்‌ 
துக்‌ கொண்டிருந்தகாலை, அங்கிருந்த வாயில்‌ காப்போன்‌ அவர்‌ 
களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌. இப்போது செல்லவேண்டா? பல 
அரசர்கள்‌ வணங்குதலால்‌ அவர்கள்‌ முடிகள்‌ தாக்கி எம்வேந்‌ 
தன்‌ கால்கள்‌ புண்ணாக இருக்கன்றன; அதனால்‌ போய்ப்‌ பார்ப்‌ 
பதற்கு இது காலை ஏற்றதாக இல்லை, எனவே செல்லன்மின்‌? 
என்று தடுத்து நிறுத்தியதாகக்‌ கூறும்‌; கருத்தோடொப்பவே 
நளனை வணங்கியதால்‌ அவன்‌ கால்களில்‌ தழும்பேறியதைக்‌ 
கூறினார்‌. அப்பாட்டு: 


504 நளவெண்பா [கலிநீங்கு 


* “நின்‌ றீமின்‌ மன்னீர்‌ நெருநல்‌ தறை கொணர்ந்து 
முன்தந்த மன்னர்‌ முடிதாக்க - இன்றும்‌ 
திருந்தடி புண்ணாகிச்‌ செவ்வி இலனே 
பெருந்தண்‌ உறந்தையார்‌ கோ? 


என வருவது கண்டு இன்புறுக. (௬௨) 
வாகுகன்‌ மறும்‌ கூறல்‌ 
௧௯ ௬. மன்னர்‌ பெருமை மடையர்‌ அறிவரோ 
உன்னை அறியா துரைசேய்‌ த-என்னை 
முனிந்தருளல்‌ என்று முடிசாய்த்து நின்றான்‌ 
கனிந்துருகி நீர்வாரக்‌ கண்‌. 


(இ-ள்‌.) (இளவரசனை வாகுகன்‌ நோக்கி) மன்னர்‌ 
பெருமை மடையர்‌ அறிவரோ - அரசர்களுடைய ' அருமை 
பெருமைகளை அடுமடையர்‌ அறிவார்களோ?, உன்னை அறியாது 
உரைசெய்த என்னை - உன்‌ பெருமையறியாமல்‌ பேசிய என்னை, 
முனிந்து. அருளல்‌. என்று - சினங்கொள்ள வேண்டாவென்று 
கூறி, கணிக்து உருகி கண்‌ நீர்வாரா மூடிசாய்த்து நின்றான்‌ - 
மனம்‌ தளர்நீது கரையக்‌ கண்களிலிருந்து நீர்‌ (தாரைதாரை 
யாகப்‌) பெருக்கெடுத்தோடத்‌ தலைவணங்கி நின்றான்‌. 


(க-து.) “ஐயனே ! மன்னர்களின்‌ உயர்வை. மடை 
யாகள்‌ அறிவார்களோ 2 உன்‌ ௮ருமை பெருமை உணராது 
சொன்னதற்கு என்மீது கனெந்துகொள்ள வேண்டா” 
என்னு கூறி, நளன்‌ மனங்கரைந்து கண்ணீர்‌ ஒழுக கின்றான்‌ 
என்பதாம்‌. 


(வி-ரை.! மன்னர்‌, மடையர்‌ என்பன அவ்வவர்களின்‌ 
தன்மைகளை விளக்குகின்றன. மடையர்‌ என்பது சமையல்‌ 
செய்வோர்‌ என்னும்‌ பொருளோடமையா து. : மடையர்‌ 2 அறி 
வற்றவர்‌ என. இருபொருள்‌ நயந்தோன்றி நிற்றலை அறிக. 
மடையர்‌: மடம்‌ என்னும்‌ பண்புப்‌ பெயரடியாகப்‌ பிறந்த ' 
குறிப்பு வினைப்பெயர்‌, அறிவரோ என்பதில்‌, ஓகாரம்‌ அறியா 
ரென்ற மறுதலைப்‌ பொருளைத்‌ தருதலால்‌ எதிர்மறை. முனிந்‌ 
கருளல்‌ - மூனியாதே. என்னும்‌ எதிர்மறைப்‌... பொருளில்‌ வந்த 
முன்னிலை ஏவல்‌ வியங்கோள்‌. அல்விகுதி பெற்றுவந்த து. அல்‌ 
க விபி எய்‌ ன விட உம தம வண்‌ வழ்க உர்‌ றப மஅபத்‌ ப 


ம்‌. முத்தொள்ளாயிரம்‌, ௬௭. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 505 


இதனை, 
*:பயனில்சொல்‌ பாராட்டு வானை மகனெனல்‌ 
மக்கட்‌ பதடி யெனல்‌' 


என்னும்‌ திருக்குறளில்‌ இவ்விருபொருளும்‌ உணர்த்துதல்‌ அறிக. 
முடிசாய்த்தல்‌-தலைவணங்குதல்‌. தன்‌ குழந்தைகளின்‌ மென்‌ 
சொற்கேட்டின்புற அவர்‌ உளப்பாங்கையறியக்‌ கூறினான்‌ நளனா 
யினும்‌ தன்‌ மக்கள்‌ கூறிய மொழிகளும்‌, அதிலும்‌ தன்‌ மகன்‌ 
கூறிய வீரவுரைகளும்‌ கேட்டதும்‌ பணிந்த மொழியால்‌ கூறி, 
அவன்‌ சினத்தை மாற்ற முற்பட்டு “என்னை முனிக்தருளல்‌” 
அன்றானென்க. அவர்கள்‌ நிலையையும்‌ தன்னிலையையும்‌ உணர 
உணர ஆற்றொணாத்‌ துன்பமும்‌ அளப்பற்ற காதலும்‌ பொங்கி 
மேலெழ நின்‌ றதை, *கனிந்துருகி நீர்வாரக்‌ கண்‌” என்றார்‌. உவப்‌ 
பினும்‌ வருந்தினும்‌ உள்கின்ற கருத்தை  வெளிப்படநீரைப்‌ 
பெருக்கிக்‌ காட்டுவது கண்ணேயாதலான்‌ அதன்பேல்‌ வைத்துக்‌ 
கூறினார்‌. 
“மண்டு பிணியால்‌ வருந்‌ த பிறவுறுப்பைக்‌ 
கண்டு கலுழுமே கண்‌” 


என்றார்‌ பிறரும்‌. (௬௧௨) 


விகுதி உடன்பாட்டினும்‌ எதிர்மறைப்‌ .. பொருளினும்‌ . வரும்‌. 


தமயந்தி, இச்‌ செய்திகள்‌ கேட்டுத்‌ துயருறல்‌ 

௩௨௯௭... கொற்றக்‌ குமானையும்‌ கோதையையும்‌ தான்கண்டு 
மற்றவன்‌ தான்‌ஆங்குரைத்த வாசகத்தை-முற்றும்‌ 
மோழிந்தார்‌அம்‌ மாற்றம்‌ மோழியாத முன்னே 
அழிந்தாள்‌ விழுந்தாள்‌ அழுது. 


(இ-ள்‌.) (முன்‌ அனுப்பிய தோழியர்கள்‌ தமயந்தியிடத்திற்‌ 
சென்று) கொற்றக்‌ குமரனையும்‌ கோதையையும்‌ அவன்‌ கண்டு- 
வெற்றிக்கேற்ற பண்புள்ள தன்‌ மகனையும்‌ தன்‌ மகளையும்‌ 
வாகுகன்‌ பார்த்து, அங்கு உரைத்த வாசகத்தை - அவ்விட த்தில்‌ 
அவன்‌ கூறிய மொழிகளை, முற்றும்‌ மொழிந்தார்‌-முழுதும்‌ விடா 
மற்‌ கூறினார்கள்‌, அம்மாற்றம்‌ மொழியாத முன்னே - அவ்வுரை 
களை அவர்கள்‌ சொல்லி முடிப்பதற்கு முன்பே, .அழிந்தாள்‌ 
அழுது விழுந்தாள்‌ -(அவள்‌) மனமுடைக்து அழுதபடியே கீழே 
விழுந்தாள்‌. 





1. திருக்குறள்‌, ௧௬௬. 2, நன்னெறி, ௨௦. 


806 நளவெண்பா [கலிநீங்கு 


(௧ - து.) தமயந்‌இயனுப்பிய - “தோழியர்‌, : தமயந்தி ்‌ 
பாற்‌ சென்று கண்டு, வாகுகன்‌ கன்‌ மக்களைப்‌ பார்‌ ததப்‌ 
பேசிய உரைகளை முற்றும்‌ விடாமல்‌ எடு அஅரை ததார்கள்‌ ; 
அதைக்‌ கூறுவ அதற்குள்‌ மயம்‌ இ தர்கள்‌ இழ்விழுந்‌ 
தழுவாளாயினாள்‌ என்பதாம்‌. ' 

(வி -ரை.) கொற்றம்‌ - வெற்றி, அரசகுமரனாதலால்‌ மெய்‌ 
யிலக்கணம்‌. வெற்றிக்கரிய பண்புடன்‌ த்து சவர்‌ 
*கொற்றக்குமரன்‌” என்றார்‌. 

* “அன்னையவள்‌ மெய்க்குறிகள்‌ 

அனைத்தையும்‌ பார்த்‌ துனக்கோர்‌ 

. ஆண்பிள்ளை உண்டு” 
என மெய்யீலக்கணம்‌ கண்டுணர்வதாகப்‌ பிறரும்‌ கூறுதல்‌. 
காண்க. 


கோதை - கூந்தல்‌; ஆகுபெயராகத்‌ தமயந்தி புதல்வியை 
உணர்த்திற்று, மற்று தான்‌ இரண்டும்‌ அசைச்‌ சொற்கள்‌; பா 
நயம்‌ குறித்து வந்தன. வாசகம்‌ பேச்சு; குழந்தைகளோடு வாகு 
கன்‌.பேசிய உரையாடல்‌, முற்றும்‌ என்பதில்‌உம்மைமும்‌.றும்மை, 
இனைத்தென்றறிக்த பொருளில்‌ வந்தது. அழிந்தாள்‌: முற்றெச்‌ 
சம்‌. தமயந்திக்குத்‌ தோழிமார்கள்‌ வந்து நிகழ்ச்ததைக்‌ கூறிய 
வுடன்‌ தன்‌ கணவனாகவே இருத்தல்‌ கூடுமெனத்‌ கெளிவும்‌ ஒரு 
பால்ஐயமும்‌ நிகழ்ந்த இடுக்கண்‌ களை எண்‌ ணியவுடன்‌: வருத்தமும்‌ 
மிக்கெழ, உணர்விழந்து உள்ளம்‌ உடைக்து ழ்விழுந்தழுததை 
“மொழியாக முன்னே.........அழுது? பவற. (௬௪). 


தமயந்தி, நளன்‌ உருமாறிய நிலைக்கு இரங்கிக்‌ கூறுதல்‌ 
௧௩௯௮. கொங்கை அளைந்து குழல்திருத்திக்‌ கோலஞ்செய்‌ 
அங்கை இரண்டும்‌ அடீபுகையால்‌-— இங்ஙன்‌ 
கருகியவோ என்றமுதாள்‌ காதலனை முன்னாள்‌ 
பருகியவேல்‌ கண்ணாள்‌ பதைத்து. 
(இ-ள்‌. காதலனை முன்னாள்‌ பருகிய வேல்‌ கண்ணாள்‌ - 


பிரிவதற்கு முந்தின காலத்தில்‌ தன்‌ காதற்கணவனாகிய நளனின்‌ 
அழகைக்‌ கண்டு நுகர்ந்த வேல்போன்ற கண்களையுடைய 





1. மீனாட்சியம்மை குறம்‌, ௨௩. 


ர்‌ 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ . 507. 


தமயந்தியானவள்‌, கொங்கை அளைந்து குழல்திருத்தி கோலம்‌ 
செய்‌ அம்கை இரண்டும்‌ - மணப்டுபாருள்களைத்‌ தொட்டுத்‌ தடவி 
(என்‌) கூந்தலை ஓழுங்குசெய்து அழகுபடுத்திய அழ கிய கைகள்‌ 
இரண்டும்‌, அடுபுகையால்‌ இங்ஙன்‌ கருகியவோ என்று பதைத்து 
அழுதாள்‌ - சமைக்குங்கால்‌ . உண்டாம்‌ புகையினால்‌ இப்படிக்‌ 
கருகிறம்பெற்றனவோ என்று மனந்துடிதுடித்துப்‌ புலம்பினாள்‌. 


(௧ - து.) முன்பு தன்‌ கணவனைக்‌ கண்டு களித்த. 
தமயந்‌தியானவள்‌ , நளனைக்‌ கண்டு, “என்‌ கூந்தற்கு மண 
மூட்டி அழகுபடுத்‌திய அழகுள்ள கைகள்‌ சமையல்‌: 
தொழில்‌ செய்ததால்‌ இவ்வாறு கருநிறம்‌ பெற்றனவோ!; 
என்‌ அ மனம்‌. பதைபகைத்து அழுதாள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) கொங்கு - மணம்‌. அது இறுதி ஐகாரச்‌ சாரியை 
பெற்றது. அளைதல்‌ - கலக்குதல்‌; மணப்பொருள்களை ஒன்று 
படுத்திச்சேர்த்தல்‌, முன்பு தம்நகரில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ தனக்கு 
அழகுபடுத்தி ஒப்பனை செய்த சிறந்த கைகளின்‌ நிறம்‌ மாறி, 
இன்று கன்னங்கரேல்‌ என்றிருக்கின்‌றனவே என்று கதறினாள்‌; 
பதறினாள்‌. இவனே தன்‌ காதலனாகிய வேந்தன்‌ என்று தெளிந்த 
பின்‌. கம்பரும்‌ தம்‌ காப்பியத்தில்‌ திநமாலும்‌ திருமகளும்‌ என 
அவதாரம்‌ கற்பித்து இவ்விருவரும்பிரிந்துறைநீததாகக்‌ கொண்டு. 
முதல்முதல்‌;: இராமனும்‌ மிதிலைப்பொன்னும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
கண்டபோது காதல்‌ கைம்மிகுந்து இருவர்‌ மனமும்‌ ஓன்று 
பட்டன. அப்போது “பிரிந்தவர்‌ கூடினால்‌ பேசவேண்டுமோ” 
என்றார்‌ இங்கேயும்‌ பிரிக்துறைந்த காதலன்‌ வக்தானென்று 
குணங்குறி செயல்களினால்‌ உய்த்துணர்க்த தமயந்தி தனக்குப்‌ 
பண்டைக்காலத்தில்‌ அவன்‌ செய்த ஒப்பனை முதலியவற்றை 
இனைந்தும்‌ அன்பின்‌ திறத்தை ஆழ்ந்தெண்ணியும்‌ கலக்க முற்றாள்‌.. 
அக்‌ கலக்க நிலையை *இங்ஙன்‌ கருகய்வோ?” என்று கூறினாளாகக்‌ 
கூறினார்‌. பருகுதல்‌- உண்டல்‌. காவின்‌ செயல்‌ இங்கே இலக்கணை 
வழக்காகக்‌ கண்ணுக்கு ஏற்றி உரைக்கப்பட்டது, “நாற்றம்‌ 
கேட்டலும்‌ இன்ன நயப்பதோர்‌' என்றும்‌, “ பருகுவன்‌ பைதல்‌ 
கோய்‌ எல்லாம்‌ கெட” என்றும்பிறர்‌ கூறுதலானும்‌ அறிக; வேல்‌ 
கண்ணாள்‌: வேல்‌ போன்ற கண்ணாள்‌ என விரிதலால்‌ உவமைத்‌: 
தொகை. வேல்‌, கண்கட்கு எதிர்ப்பட்டகாதல்‌ ஆடவர்‌ உயிரைக்‌ 
கொள்ளை கொள்ளுதலான்‌ உவமமாகக்கூ றப்படுவதாம்‌. எனவே, 
வினை உவமமெனக்‌ கொள்க. . (௬௫): 





7. கம்ப்‌ - பால. மிதிலைக்‌ - ௩௮. 2. தாடகை: ௬௪. 
8. திருக்குறள்‌, ௧௨௬௬. ம்‌ RA 


508 நளவெண்பா [கலிநீங்கு 


தமயந்தி, தன்‌ தந்தையிடம்‌ கூறுதல்‌ . 
௩௯௯. மற்றித்‌ திரு௩கர்க்கே வந்தடைந்த மன்னவற்குக்‌ .. 
கோற்றத்‌ தனித்தேரும்‌ கொண்டணைந்து- மற்றும்‌ 
மடைத்தோழிலே செய்கின்ற மன்னவ ன்காண்‌ எங்கள்‌ 
கொடை த்தோழிலான்‌ என்றாள்‌ குறித்து. 


(இ-ள்‌.) (தமயந்தி தன்‌" தந்தையை நோக்‌) இத்திரு 
நகர்க்குவந்து அடைந்த மன்னவற்கு- இந்தச்‌ சிறந்த நகரத்துக்கு 
வந்துசேர்ந்த இருதுபன்ன மன்னவனுக்கு, கொற்ற தனி தேரும்‌ 
கொண்டு அணைந்து - வெற்றி பொருந்திய ஒப்பற்ற தேரையும்‌ 
செலுத்திக்கொண்டு வந்து, மற்றும்‌ மடைத்தொ நில்‌ செய்கின்ற 
மன்னவன்‌ - (அதற்கு) மேலும்‌ சமையல்‌ தொழிலும்‌. செய்கின்ற 
வேந்தனே, எங்கள்‌ கொடைத்தொழிலான்‌ என்றாள்‌ குறித்து- 
ஈகையிற்‌ சிறந்தவனாகிய எங்கள்‌ களமன்னனாவான்‌ என்று உறு 


திப்‌ படுத்திக்‌ கூறினாள்‌ தமயக தி, 


(௧ - து.) தமயந்தி கன்‌ தந்தையைப்‌ பார்தது, “இங்கு 
வந்திருக்கின்ற  இருதுபனனனுக்குத்‌ கேரோட்டியாகவும்‌ 
சமையல்‌ இ தழில்‌ பங்பிபோ கவுன்‌ இருகனெறவனை, 
எங்கள்‌ ஈளமன்னன. ஆவன்‌! டப ன்‌ கூறி 
னாள்‌ என்பதாம்‌. 


(வி - ரை.) மற்று இரண்டில்‌ கன்னல்‌ அசைகிலை,. பின்‌ 
னது வினைமாற்று. திருநகர்‌ - அழகிய நகர்‌, அல்லது திருமகள்‌ 
உறைகின்‌ ற கலைமகள்‌ உறைகின்ற நகரென்றலுமாம்‌; கல்வியும்‌ 
செல்வமும்‌ சிறந்த நகராக இருத்தலான்‌: ' தணி - ஓப்பின்மை. 
கொடைத்தொமில்‌ ஈகைக்‌ குணத்தின்மேம்பாடு. தன்‌ தந்தைக்‌ 
குத்‌ தன்‌ கணவனே)  இருதுபன்னன்‌ தேரோட்டியாகவும்‌ சமை 
யல்‌ தொழில்‌ புரிபவனாகவம்‌ வந்திருப்பவனென்று கூறினா 
ளெனக்‌ கொள்க. ' (௬௬ 


வீமமன்னன்‌, வாகுகனிடம்‌ செல்லல்‌ 
௪௦௦. . _போதலரும்‌ கண்ணியான்‌ போர்வேந்தர்‌ ஆழப்பேரய்க்‌ 
காதலிதன்‌ காதலனைக்‌ கண்ணுற்றான்‌ - ஓதம்‌ ட 
வரிவளைகண்‌ டேறும்‌ வளநாடன்‌ தன்னைத்‌ 


தேரிவரிதா நின்றான்‌ திகைத்து, 


காண்டம்‌] மூலமும்‌, உரையும்‌ 509 


(இஃள்‌.) போது. அலரும்‌. கண்ணியான்‌ - பூவரும்புகள்‌ 
மலர்‌ கின்‌ ற மாலையையுடையவனகைிய வீமமன்னன்‌, போர்வேந்தர்‌ 
சூழப்போய்‌ - போர்த்தொழிலில்‌ வல்ல வேந்தர்களெல்லாம்‌ தன்‌ 
னைப்‌ பின்‌ தொடர்ந்து வரச்சென்று, -காதலி தன்‌ காதலனை 
கண்‌ உற்றான்‌ - தன்‌ மகளாகிய தமயந்தியின்‌ கணவனைக்‌ கண்‌ 
டான்‌, (பார்த்தவன்‌) ஓதம்‌ வரிவளைகொண்டு ஏறும்‌ வளநாடன்‌ 
தன்னை - கடல்‌ தன்‌ அலைகளினால்‌ ஒற்றுகள்‌ உள்ள சங்கினங்களை 
வாரிக்கொண்டு கரைகளின்‌ மேலேறிச்‌ செல்கின்ற நீர்‌ வளப்ப 
முள்ள நிடதநாட்டுக்கு வேந்தனான நளனை, தெரிவு அறிது ஆக: 
திகைத்து நின்றான்‌ - அடையாளம்‌ அறிந்துகொள்ள இயலாமல்‌ 
மயங்கி கின்றான்‌. 

(க -து.) தமயந்தி கூறியதைக்கேட்ட வீமமனனன்‌ 
அரசர்கள்‌ சூழ களமன்னனப்‌ பார்க்கச்சென்றான்‌ ; 
சென்று அவன்‌ அடையாளம்‌ தெரியாது மயங்கி நின்றான்‌ 
என்பதாம்‌. 


(வி-ரை. ந) போது - பொழுது, என்பது விகாரம்‌, குறித்த 
காலத்தில்‌ தவராது மலர்தலால்‌ கால இடவாகு பெயராய்‌ மலருக்‌. 
காயிற்று... - கண்ணி - விட்டுவிட்டுக்‌ கட்டப்பட்ட மலர்ச்சரம்‌. 
போர்வேந்தர்‌:அரசர்க்குரியஇயற்கையடை. *£இகலரசர்‌ என்பது 
போல. காதலி தன்‌ காதலன்‌ என்பதற்குக்‌ காதலிக்குரிய காதலன்‌ 
எனக்கொள்ளினுமாம்‌. ஒதம்‌“ஓசையை யுடைமையால்‌ கட லுக்கு. 
ஆலிப்‌ பின்‌ அலையைக்குறித்தலால்‌ இருமடி. ஆகுபெயர்‌. வரிவளை - 
வரிகளையுடைய: சங்குகள்‌ : இரண்டனுருபும்‌ பயனும்‌ தொக்க 

தொகை, "தெரிவு அரிது ஆக தெரிவரிதா என ஈற்றுயிர்‌ 
-மெய்க்ககரம்‌ குறைந்தது; விகாரம்‌. திகைத்தல்‌- ஒன்‌ றுக்தோன்றா- 
மல்‌ கிற்றல்‌. யாரும்‌ தாம்‌ குறித்த பொருளை மனத்துட்கொண்டு 
செல்வது இயற்கை. சென்றால்‌ தாம்‌ கருதியதற்கு மாறாக இருப்‌ 
பின்‌ தம்‌ மனம்‌ அதனால்‌ கலக்கமுற்று “ ஒன்றுக்‌ தோன்றாமல்‌ 
கிற்பர்‌. இஃது உலகியல்பு. இவ்வியற்கைக்கு ஒப்பவே, வீமன்‌ 
தன்‌ மகள்‌ கூறியதைக்‌ கேட்டு: விரைந்து நளனைப்‌ பார்க்கச்‌ 
சென்றான்‌... சென்று கண்டகாலை, குறுகிய வடிவம்‌, கருகிறம்‌, 
' இந்நிலையில்‌ வாகுகன்‌ தோற்றமளித்தான்‌. இவனா நம்‌ மருகன்‌? 
அவற்கும்‌ இவற்கும்‌ ஒன்றும்‌ ஒற்றுமையில்லையே; ௩ம்‌ மகள்‌ 
அறியாது கூறினாள்‌ என்ற எண்ணமிட்டவனாய்ப்‌ பேசாது 
தின்றான்‌. இக்‌ காட்சிப்படத்தை ஆசிரியர்‌ *தெரிவரிகா கின்றான்‌ 
திகைத்து” என்றார்‌. தெரிவு - தெரிதல்‌, அறிதல்‌. திகைத்தலா 
வது, தான்‌ எண்ணியது வேறு, நடந்தது வேறாகக்‌ கண்டதும்‌ 
உண்டாகும்‌ மனக்கலக்கம்‌ஃ - 1. (௬௭) 


570 ' நளவெண்பா _.[கலிரீங்கு 
வீமன்‌, வாகுகன்‌ பேச்சால்‌ நளனே எனத்‌ தெளிதல்‌ 
௪௦௧, - செவ்வாய்‌ மோழிக்கும்‌.செயலுக்கும்‌ சிந்தைக்கும்‌... 
ஒவ்வாது கோண்ட உருவேன்னா--எவ்வாயும்‌  ' 
நோக்கினான்‌ நோக்கித்‌ தெளிந்தான்‌ நுணங்கியதோர்‌ 
வாக்கினான்‌ தன்னை மதித்து. ப்ர 
(இஃ ள்‌.).(வீமன்‌ வாகுகன்‌ தன்மையைக்‌ கண்டு) கொண்ட 
உரு-இவன்‌ கொண்டுள்ள உருவமான அ, செவ்வாய்‌.மொ ழிக்கும்‌ 
செயலுக்கும்‌சி்தைக்கும்‌ஓவ்வா து என்னா-இவனுடைய செம்மை 
யான சொற்களுக்கும்‌ செய்கின்ற தொழிற்சிறப்புக்கும்ளண்ணத்‌ 
துக்கும்‌ பொருந்தாததா க இருக்கின்‌ ற தென்று,எவ்வாயும்‌ நோக்கி 
னான்‌ - எல்லாத்தன்மைகளையும்‌ சீர்‌ தூக்கி ஆராய்ந்தான்‌, கோக்க 
அுணங்கியது ஓர்‌ வாக்கினான்‌. தன்னை மதித்து தெளிக்தான்‌- 
ஆராய்ந்து நுட்பமான சிறந்த சொல்லாளனாதிய வாககுகளை 
(களனேயாவான்‌ என) எண்ணி உறுதிகொண்டான்‌. 

(௧ - து.) . வீமமன்னன்‌. வாகுகன்‌ சொற்களும்‌ செய 
லும்‌ எண்ணங்களும்‌ உருவத்துக்கு ஒத்த. தன்மையில்‌ 
இல்லாது மேம்பாடாக இருந்‌ ககனால்‌, இவன்‌ ஈளனேயா 
மென்று எண்ணி முடிபு செய்தான்‌ என்பதாம்‌. க 

(வி-ரை.) செம்மை--வாய்‌--செவ்வாயென. ..விகாரப்‌ 
பட்டுப்‌ புணர்ந்தது, பண்புப்‌ பெயராகலான்‌. செம்மை - ஈண்டு 
நிறத்தைக்‌ குறிக்காது கேர்மை, : சிறப்பு. என்னும்‌. குணப்‌ 
பண்பு குறித்து கின்றது. ஒருவர்‌ நன்னிலையையும்‌ இய  கிலை 

“யையும்‌. அவர்தம்‌. வாய்மொழி: கொண்டே அறியப்பெறும்‌. 
என்னை ? 

“நிலத்திற்‌ பிறந்தமை கால்காட்டும்‌ காட்டும்‌ 

குலத்திற்‌. பிறந்தார்வாய்ச்‌ சொல்‌,. 

2 ஒழுக்கம்‌ உடையவர்க்‌ கொல்லாவே தீய 

வழுக்கியும்‌ வாயாற்‌ சொலல்‌” ட & 

“எனப்‌ பொய்யில்புலவர்‌ பொருளுரைக்கண்‌ கூறுதல்‌. கொண்டு, 
வாய்மொழியே ஒருவன்‌ தன்மையை அளக்குங்கோல்‌ எனக்‌ 
கொள்க. இங்கே வாகுகன்‌என்பான்வாய்ச்சொற்கள்‌, செயல்கள்‌ 
எண்ணங்கள்யாவும்‌உயாந்தபண்புவாய்ந்கனவாக இருக்கின்‌ றன. 
ஆனால்‌ உருவோ அதற்கு முரண்பாடுடையதாக இருக்கின்றது. 
உருவைக்கொண்டு மதித்தல்‌ கூடாதெனக்‌ கருதினானாய்‌ ' ஈன்கு 
1, 2. இருக்குறள்‌, ௬௫௯, சக௧௯ 0 ல பல தட 





காண்டம்‌] மூலமும்‌: உரையும்‌ 511 


ஆராய்ட்து இவன்‌ நீளனேயென வீமமன்னன்‌ முடிபு செய்தான்‌. 
“இதனைத்‌ தெளிந்தான்‌...... மதித்து” என்றார்‌. நோக்குதல்‌ 
ஆராய்தல்‌ என்னும்பொருண்மையில்‌ வந்தது. கம்பர்காவியத்தில்‌ 
அயோத்தி ஏந்தலும்‌ இலக்குவனும்‌ மிதிலைச்‌ செல்வியைத்‌ தேடிக்‌ 
கானில்‌ நெடுகச்‌ சென்றபோது அனுமான்‌ வேறோர்‌ உருவில்‌ 
“தோன்றுகின்றான்‌ ; இவ்விருவர்களையும்‌ சிறந்த ஈற்பண்பினர்‌ 
எனக்கருதிச்‌ சில மொழிகள்‌ கழறுகின்றான்‌; அதைக்கேட்டு 
ஆய்ந்த இராமன்‌, *இவன்‌ உருவோ வேறு; இவன்‌ சொற்கள்‌ 
உயர்ந்த பண்புடையன? கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்‌ 
இருக்கின்றன; இவன்‌ யாரோ?' எனக்‌ கருதினானாய்த்‌ தன்‌ 
இளவலை கோக்கி வினவிய காலை, . 
“இல்லாத உலகத்‌ தெங்கும்‌ ஈங்கிவன்‌ 
இசைகள்‌ கூர்க்‌ தக 
கல்லாத கலையும்‌ வேதக்‌ கடலுமே 
என்னும்‌ காட்சி 
சொல்லாலே தோன்றிற்‌ றன்றே யார்கொல்‌இச்‌ 
சொல்லின்‌ செல்வன்‌ 
வில்லார்தோள்‌ இளையவீர விரிஞ்சனோ 
விடைவல்‌ லானோ?' ்‌ 


என்பதில்‌ சொல்லின்செல்வனாகிய இவன்‌,கான்முகனோ முக்கண்‌ 
மூதல்வனோ என்று பாராட்டினான்‌. இங்கு உருவம்மாறுபட்டும்‌ 
சொ.ற்செயல்கள்‌ 'உயர்ந்‌ இருந்ததைக்‌. கொண்டு இவ்வுருவத்துக்‌ 
கேற்ற பண்பன்று; உயர்ந்த பண்பு இவன்கண்‌ உள்ளது என்று 
அனுமானை உயர்க்தவனாக எண்ணியதுபோன்றே வீமமன்னனும்‌ 
நளனெனவே கருதி முடிவுசெய்தான்‌ என்க, 2 £உருவுகண்டென்‌ 
ளாமை வேண்டும்‌” என்பது திருவள்ளுவர்‌ காட்டும்‌ செம்மொழி. 
"நுணங்கு - நுட்பம்‌: “நுணங்கிய கேள்வியர்‌' என்ற வள்ளுவர்‌ 
'வாய்மையீனும்‌ இஃதுஇப்பொருட்டாதல்காண் ௧. வாக்கு-வாய்ச்‌ 
சொல்‌. மதித்தல்‌ -மேலாகக்‌ கொள்ளல்‌. தன்‌: அசைநிலை. (௬௮) 


வீமன்‌, வாகுகனிடம்‌ வேண்டிக்‌ கேட்டல்‌ 

௪௦௨. பைந்தலைய நாக பணமேன்று பூகத்தின்‌ 
ஐந்தலையின்‌ பாளை தனை ஐயுற்ற--மந்தி 
தேளியா திருக்கும்‌ திருநாடா உன்னை 
ஒளியாது காட்டூன்‌ உரு. ஷே 





1, கம்பராமாஃமராமரப்‌; ௨௦, 2;8; திருக்குறள்‌, ௬௬௭; ௫௧௯. 


512 “ நளவெண்பா. [ கலிநீங்கு. 


ஈ(இ-ள்‌.). (பின்னும்‌ வீமன்‌: வாகுகனை . நளனெனவே 
தெளிந்து). மந்தி பூகத்தின்‌ ஐ தலையின்‌ பாளைதனை -. பெண்‌ 
குரங்கானது கமுகமரத்தின்‌ அழகிய மேலிடத்திலுள்ள பாளையை,. 
பை தலைய நாக பணம்‌ என்று ஐ உற்று - நச்சுப்‌ பையைத்‌ தன்‌ 
னிடத்துஉடைய நாகப்பாம்பின்‌ படமென ஐயங்கொண்டு, தெளி 
யாது இருக்கும்‌ இருநாடா - மனத்துணிவில்லாமல்‌ (அச்சமுற்று) 
இருக்கின்‌ ற அழகியவளப்பமிக்ககிடதநாட்டுக்குரிய ஈளவேந்தே,. 
உன்னை ஒளியாது உன்‌ உருகாட்டு-உன்னை இன்னும்‌ மறைக்காமல்‌ 
உன்‌ உண்மை வடிவத்தை எங்கட்குத்‌ தெரிய வெளிப்படுத்திக்‌ 
காட்டுவாயாக (என்றான்‌). 


(௧ - து.) “கிட தாட்டு வேந்தே! நாங்கள்‌ உன உரு. 
வத்தைத்‌ தெளியாமல்‌ இருக்கின்றோம்‌ ; நீ இன்னும்‌ உன 
வடிவத்தை ஒளிக்காமல்‌, உன்‌ உண்மை வடிவ, த்கைக 
காட்டுவாயாக? என்றான, வீமன்‌ எனப தாம்‌, 


(வி-ரை.) பை - நச்சுப்பை. பாம்பின்‌ வாயிடத்தே பற்‌ 
களுக்கு அடியில்‌ அமைந்திருப்பது? பணம்‌ - படம்‌: மெலித்தல்‌ 
விகாரம்‌;நாகப்பாம்பின்‌ படம்‌.கிடதநாடுநீர்வளனும்‌ நிலவளனும்‌: 
மிக்கது. அங்குள்ள சோலைகளில்‌ செழித்துக்கொழுத்து வளர்க்‌. 
இருக்கும்‌ கமுகுகள்‌ குலைகள்‌ தள்ளுகின்றன, அச்‌ சோலைகளில்‌ 
வாழும்‌ பெண்‌ குரங்குகள்‌ அதன்‌ வடிவு ஈர்கப்பாம்பின்‌ படம்‌ 
போன்று' விரிந்து வளை வுற்று இருத்தலால்‌ அதனை நாகப்பாம்பு 
கள்‌ என்று கருதுகின்றன ஐயுறுகன்றன; தெளியாமல்‌ இருக்கின்‌ 
றன? அதனால்‌ அஞ்சுகன்‌. றன; “இவ்வளவு இயற்கை. வள 
முடைய நாட்டுக்குரிய வேந்தே உன்‌ உருவை காங்கள்‌ தெரிதற்கு. 
உன்‌ உண்மைவடிவை ஒளிக்காமல்‌ காட்டு” என்றான்‌. இங்கே 
நாட்டுவளங்‌ கூறியதற்கேற்பஉள்ளுறைஉவமமாகக்‌ குரங்குகள்‌ 
பாக்குப்‌ பாளைகளைப்‌ பாம்பென்று கருதி அஞ்சுவது போல *உன்‌ 
உண்மை உருவைத்‌ தெரியாமல்‌ வாகுகனென்று கருதி வெளித்‌ 
தோற்றத்தால்‌ மயங்கி அஞ்சுகின்றோம்‌' என, விரித்துப்‌ பொரு. 
ளுக்கியைய:அமைத்துக்கொள்க. மந்தி-பெண்‌ குரங்கு ஆதலால்‌, 
தமயந்தி மயங்குகின்றா ளென்ற குறிப்புக்‌ கொள்க. தமயந்தி 
யென்று உய்த்துணர்தற்கு ஆசிரியர்‌ பொதுவாகக்‌ குரங்கென்று 
கூறாது, “*மந்தி' தெளியாதிருக்கும்‌ இருகாடா”' என்றார்‌. 


இவ்வாறே, அகநானூற்றினும்‌ “விலங்குகளும்‌ குறியாத 
இன்பங்‌ கொள்கிற மலைகாடனே !? எனத்‌ தலைவனைத்‌ தோழி 
வீளிக்குமுகத்தான்‌, . தலைவன்‌. பேரின்பத்துக்குரியன்‌ என 
“உள்ளுறை கொள்ள வைத்ததுபோற்‌ கொள்க. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 5138 


்‌-கோழிலை. வாழைக்‌ கோண்மிகு பெருங்குலை. 

ஊழுறு இங்கனி உண்ணுநர்த்‌ தடுத்த 

சாரற்‌ பலவின்‌ சுளையொ டூழ்படு 8 லு 

பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேறல்‌ 

அறியா துண்ட கடுவன்‌ அயலது 

கறிவளர்‌ சாந்தம்‌ ஏறல்செல்‌ லாது 

நனறுவீ அடுக்கத்து மகிழ்ந்‌ துகண்‌ படுக்கும்‌ 

குறியா இன்பம்‌ எளிதின்‌ நின்மலைப்‌ 

பல்வேறு விலங்கும்‌ எய்தும்‌ நாட 7: 

உன்னை ஒளியாது - உன்னை மறைக்காமல்‌ உன்னுருக்காட்டு 

எனக்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. ஐதலை, பைதலை யென்பன 
ஐந்தலை; பைந்தலையென இசை இன்பம்பெற மெலி விரிந்து 
கின்‌ றன. (௬௧௯) 


வாகுகன்‌ கார்க்கோடகன்‌ தந்த ஆடைகளை உடுத்தல்‌ 
௪௦௩. அரவாசன்‌ தான்கோடுத்த அம்பூந்‌ துகிலின்‌ 
ஒருதுகிலை வாங்கி உடூத்தான்‌-— ஒருதுகிலைப்‌ 
போர்த்தான்‌ பொருகலியின்‌ வஞ்சனையால்‌ பூண்டளிக்கும்‌ 
கோத்தாயம்‌ முன்னிழந்த கோ. 


இ-ள்‌.) (இவ்வாறு இருதுபன்னன்‌ வேண்டியகாலை) 

பொருகலியின்‌ வஞ்சனையால்‌ - பகைமையை விளைவிக்கும்‌ கலியி ' 
னது வஞ்சச்‌ சூழ்ச்சியினால்‌, பூண்டு அளிக்கும்‌ மீகா தாயம்‌ மூன்‌ 
இழக்க கோ-கூதுவிளையாடலைத்‌ தனக்கு உரிமையாகக்‌ கொண்டு 
தான்‌ யாவரையும்‌ பாதுகாக்கின்ற அரசாட்சியுரிமையை அக்‌ 
காலத்தில்‌ (எளிதாக) இழந்துவிட்டவனான ஈளமன்னன்‌, அரவு 
அரசன்‌ தான்‌.கொடுத்த ௮ம்‌. பூரீ. துகிலின்‌ - பாம்புக்கு வேந்த 
னான கார்க்கோடகன்‌ தனக்கு முன்பு தந்த. அழகிய மெல்லிய 
ஆடைகளுள்‌, ஒரு துகிலை வாங்கி உடுத்தான்‌ ஒரு துகிலை போர்த்‌ 
தான்‌ - ஓர்‌. ஆடையை யெடுத்துத்‌. (தன்‌. அரையில்‌) கட்டிக்‌ 
கொண்டான்‌, மற்றொன்றை (மேலாடையாகப்‌) போர்த்துக்‌ 
கொண்டான்‌. 


(௧ - து.) இவ்வாறு இருதுபன்னன்‌ வேண்டியகாலை, 
களமனனன்‌, தனக்குக்‌. கார்க்கோடகன்‌ மூன்புகொடுத்த 





574 நளவெண்பா ்‌  [கலிநீங்கு 


ஆடைகள்‌ இரண்டில்‌ ஒன்றை அரையில்‌ எடுத்துடுகது 
னான்‌; மற்றொன்றை மேலாடையாகப்‌  போர்த்தினான்‌ 
என்பதாம்‌. 


(வி - ரை.) ௮ம்‌-அழகு. பூ-பொலிவு. பொலிந்து தோற்ற 
மனீப்பது தன்‌ மென்மைத்‌ தன்மையினாலாகலான்‌ மென்மை 
யென்று பொருள்கூறப்பட்டது. துகில்‌ - மெல்லிய ஆடையென்‌ 
பதற்கு; 

**வட்டும்‌ வழு. துணையும்‌ போல்வாரும்‌ வாழ்வரே 
பட்டும்‌ துகிலும்‌ உடுத்து” 
என்று பிறர்‌ துகில்‌ என்று கூறுமாற்றால்‌ தெளிக. உடுத்தான்‌- 
உடுத்து என முற்றெச்சமாகக்‌ கோடலுமாம்‌. பொருதல்‌-போர்‌ 
செய்தல்‌, போருக்குக்‌ காரணமான பகையைப்‌ போரென்றது 
காரியவாகு பெயர்‌. நளனுக்கும்‌ புட்கரனுக்கும்‌ ஈட்பேயன்றிப்‌ 
பகைமையில்லை. . கலியின்‌ வஞ்சத்தால்‌ பகைமை உண்டாக்கிச்‌ 
சூதாடச்‌ செய்வித்தானாகலான்‌ “பொருகலியின்‌” என்றார்‌. கோ- 
அரச. தாயம்‌-உரிமை. தன்‌ வழிவழியாக வாழையடி வாழை 
டோல்‌ தவறாமல்‌ உரிமையாகக்‌ கிடைத்த அரசாட்சி. அதனைச்‌ 
சூதாடித்‌ தோற்க மேர்க்ததை “இழந்த கோ” என்றார்‌. (௪௦) 


வாகுகன்‌ உரு நீங்கி, நளன்‌ உருவாகத்‌ தோன்றல்‌ 
௪௦௪. மிக்கோன்‌ உலகளந்த மேய்யடியே சார்வாகப்‌ 
புக்கோர்‌ அருவினைபோல்‌ போயிற்றே-—அக்காலம்‌ 
கானகத்தே காதலியை நீத்துக்‌ கரந்துறையும்‌ 
மானகத்தேர்ப்‌ பாகன்‌ வடிவு. | 


(இஃ ள்‌.) (இவ்வாறுகளன்‌ அவ்வாடைகளை அணிந்தவுடன்‌) 
அக்காலம்‌-அந்தக்‌ காலத்தில்‌, காதலியை கானகத்தே நீத்து- 
தன்‌ காதலியாகிய தமயந்தியைக்‌ காட்டிடத்தே விட்டுப்‌ 
பிரிந்து, கரந்து உறையும்‌ மான்‌ அகம்‌ தேர்ப்பாகன்‌ வடிவு- 
மறைந்து வாழ்கின்ற குதிரை பூட்டிய தேர்ப்பாகனாகிய வாகுகன்‌ 
உருவமான அ, மிக்கோன்‌-தேவர்களுட்‌ சிறந்தவனாகிய இரு 
மாலின்‌, உலகு அளந்த மெய்‌ அடியே சார்வு ஆக-உலகம்‌ 
முழுதையும்‌ (குறளுரு வெடுத்து மூவடி. யளவினதாக) அளந்த 
உன்மைத்‌ திருவடிகளே பற்றுக்கோடாகக்‌ கொண்டு, புக்கோர்‌ 
அருவினைபோல்‌ போயிற்றே - ' (விடாதுபற்றிச்‌) சார்ந்த 
ய த்வைதம்‌ பப்பப்பயி பட்‌. 


1. நாலடியார்‌, ௨௬௪௫. ௨ 


1 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 815 


அடியார்களின்‌ தீராத இவினைகள்‌ தீர்ந்து ஓழிவதுபோல விட்டு 
நீங்கிற்று. (பழைய தன்னுருவம்‌ வக்தெய்திற்று.) 


(க - து.) அக்காலத்தில்‌ தன்‌ மனைவியைப்‌. பிரிந்தது 
முதல்‌ மறைந்து வாழும்‌ வாகுகனாகய ஈளனுக்குத்‌ இரு 
மாலின்‌ இருவடிககளாப்‌ பற்றுக்கோடாகக்‌ கொண்டு வாழும்‌ 
மெய்யடியார்களின்‌ இராத இவினைகள்‌ இரந்து ஒழிவது 
போல,த்‌ தன்‌ உண்மை வடிவும்‌ வந்தது என்பதாம்‌. ' 


(வி-ரை.) மிக்கோன்‌: மிகு என்னும்‌ உரிச்சொல்லடி 
யாகப்‌ பிறந்த பண்புப்‌ பெயர்‌. திருமால்‌ தேவர்களுள்‌ சிறநக்தவ 
னாதலான்‌, “மிக்கோன்‌. என்றார்‌. . “தேவில்‌ திருமால்‌ எனச்‌ 
சிறந்த தென்பவே' எனத்‌ திருவள்ளுவ மாலையினும்‌ திருமாலைத்‌ 
தேவர்களுட்‌ சிறந்தானென உரைத்தலால்‌, மிக்கோன்‌ என்ப 
தற்குத்‌ தேவர்களுள்‌ சிறந்தவன்‌ என்று பொருள்‌ கூறப்பட்டது. 
உலகளந்த மெய்யடி என்பது, மாவலியரசன்பால்‌ வாமன வடி 
வெடுத்து மூவடி. மண்‌ பெற்று, உலக முழுதையும்‌ தன்‌ அடிக 
ளால்‌ ஈரடியளவினதாக அளந்த பாகவதக்‌ கதைபற்றிய வர 
லாற்றைச்‌ கொண்டுரைத்தார்‌. ஊழி பெயராப்‌ பிறவா இறவாப்‌ 
பெருமையன்‌ என்பாராய்‌ அவன்‌ திருவடிமேல்‌ வைத்து 
“மெய்யடி”: என்றார்‌. இறைவன்‌ திருவடி சார்பாகப்‌ ப.ற்றுக்கொண் 
டொழுகுவார்களுக்குப்‌ பந்த பாசங்கள்‌ நீங்கி என்றும்‌ மாறா 
இறையடி. இன்பத்தில்‌ திளைத்திருப்பது உறுதியாகலான்‌, அவ்‌ 
வுறுதிப்பாட்டின்‌ உண்மைதோன்ற “புக்கோர்‌ அருவினைபோல்‌” 
என்றார்‌. நளன்‌ கார்க்கோடகன்‌ ஈந்த ஆடைகளைப்‌ புனைந்த 
வுடன்‌ அவன்‌ கொண்டிருந்த “வாகுகன்‌” என்னும்‌ பெயர்‌ தாங்கிய 
கரிய வடிவம்‌ துடுமென நீங்கி ஈளனுக்குரிய உண்மை உருவம்‌ 
தோன்றிய காட்சிக்கு உவமங்‌ கொடுத்தார்‌. திருமால்‌ அடியைச்‌ 
சேர்ந்தார்‌ இவினை நீங்கி உண்மை யொளி பெற்று இன்புறுதல்‌ 
போல, நளனும்‌ தான்‌ இடையிற்கொண்ட கரிய உரு நீங்கி 
இயற்கையான செவ்விய வடிவுபெற்று கின்றானென உவமத்‌ துக்‌ 
கேற்ற உவமேயம்‌ விரித்துக்கொள்க. . 


அக்காலம்‌-பண்டறிசுட்டாய்க்‌ காட்டில்‌ பிரிந்த நிக ழ்ச்சிக்கு 
அடிப்படையாக நின்ற காலத்தைக்குறித்தது. கரந்து உறைதல்‌- 
களன்‌ தன்னை இன்னானென யாரும்‌ தெரியாவாறு மறைந்து 
வாழுதல்‌. மான்‌-குதிரை. அகம்‌-அதனை உள்ளிட்டது என்னும்‌" 
பொருட்டாகக்‌ கொண்டு பூண்ட என உரை வகுதீதுரைக்கப்‌ 
"பட்டது. ஈளன்‌ செலுத்தும்‌ தேர்‌, நல்ல இலக்கணம்‌ வாய்ந்த 
குதிரைகளைத்‌ தேர்ந்தெடுத்து! மனரிலை ,, தெரிந்து... ஒட்டுக்‌ 


516 நளவெண்பா [ கலிநீ ங்கு 


குரிமைபெற்றதாதலால்‌, அச்சிறப்புக்‌ குறிக்க மானகத்‌ தேர்‌? 
எனக்‌ கூறப்பட்டது. பிறரெல்லாம்‌ மால்‌ “ நகம்‌ தேர்‌2மான 
கத்‌ தேரெனக்‌ கொண்டு பெரிய மலைபோன்ற தேர்‌ என உரைத்‌ 
தார்‌. அப்பொருள்‌ தேரின்‌ பெருமையையும்‌ உயரத்தையும்‌ 
குறிப்பதன்றிச்‌ சிறந்த பொருளின்‌.று. பெரிய உருவத்தால்‌, றப்‌ 
பில்லை, குதிரைகளின்‌ மனகிலை வேகம்‌ முதலியன தேர்க்தறிக்து 
ஓட்டுவதுதான்சிறப்பு. இச்சிறப்பை நளன்‌ தேரோட்டிச்‌ சென்ற 
காலை, இருதுபன்னன்‌ வியந்ததாக நைடத நூலாசிரியர்‌ 
உரைக்கும்‌ உரை இதையே மிக்க சறப்புடையதாகக்‌. குறிக்‌ 
கின்றது. 

**கூந்தல்‌ மாவுளம்‌ அறிதலின்‌ சாலிகோத்‌ இரனோ 
ஆய்ந்த கேள்வியின்‌ மாதலியோ அன்றி £ளனாம்‌ 
ஏந்தல்‌ வேற்றுரு எடுத்தன னோஎன எண்ணி 
வேந்தர்‌ வேந்தனும்‌ மணிமுடி துளக்கினன்‌ வியந்தான்‌” 


என்பதால்‌ உணர்க. பாகன்‌-பகுதியறிவோன்‌ என்னும்‌ பொருட்‌ 
டாய்‌ ஈண்டுத்‌ தேர்ச்சாரதிக்கு ஆயிற்று. (௭௧) 
நளன்‌ புதல்வர்கள்‌, தந்தையைக்‌ காண்டல்‌ 
௪௦௫. . தாதையைமுன்‌ காண்டலுமே தாமரைக்கண்‌ நீரரும்பப்‌ 
போதலரும்‌ குஞ்சியான்‌ புக்கணைக்து--கோதிலாப்‌ 
போன்னடி யைக்‌ கண்ணிற்‌ புனலாற்‌ கழுவினான்‌ 
மின்னிடையா ளோடும்‌ விழுந்து. 

... (இ-ள்‌.) போது அலரும்‌ குஞ்சியான்‌-நாளரும்புகள்‌ மலர்‌ 
கின்ற மயிர்முடிப்பையுடைய இந்திரசேனன்‌, தாதையை முன்‌ 
காண்டலும்‌ - தன்‌. தந்தையாகிய நள னைக்‌ கண்டவுடனே, 
தாமரைக்கண்‌ நீர்‌ அரும்ப - (அன்பினால்‌) தாமரை மலர்போன்‌ ற. 
தன்‌ கண்களிலிருந்து நீர்‌ பெருக, மின்‌ இடையாளோரடும்‌ - மின்‌ 
னற்கொடி போன்ற இடையையுடையதன்‌ தங்கை இக்திரசேனை 
ப யுடனும்‌, புக்கு அணைந்து - சென்று தன்‌ தந்தையைக்‌ கட்டித்‌ 
தழுவி, . விழுந்து - கீழ்விழுந்து வணங்க, கோதிலா பொன்‌ 
அடியை கண்ணின்‌ புனலால்‌ கழுவினான்‌ - குற்றமற்ற அழகிய 
திருவடிகளைத்‌ தன்‌ கண்ணீரால்‌ அலம்பினான்‌. 

(க - து.) இந்திரசேனன்‌ கன்‌ துந்தையைக்‌ கண்ட 
வுடன்‌, தன்‌ தங்கை இக்இரசேனையுடன்‌ சென்று: கட்டிக்‌ 
1. நைடதம்‌; கலிநீங்கு : ௧௦ 


காண்டம்‌ | மூலமும்‌ உரையும்‌ ௦772 


கழுவிக்‌. கீழ்விழுந்து தன்‌: கண்ணீர்‌. அவன்‌ அடிகளை 
கனைக்கும்படி அழு கரற்நினான்‌ என்ப காம்‌. 


(இ-ள்‌.) தாதை - தந்‌ைத. முன்‌ - நேரில்‌: தாமரைக்‌” 
கண்‌ : உவமைத்‌ தொகை. குஞ்ச-ஆண்பாலாரின்‌ தலைமயிர்‌. 


“குஞ்சி ஆண்மயிர்‌ புட்பார்ப்புக்‌ 
குன்றியின்‌ கொடிமுப்‌ பேரே” 
என்னும்‌ சூடாமணி கிகண்டானும்‌, 
“குஞ்சி அழகும்‌ கொடுந்தானைக்‌ கோட்டழகும்‌' 


என்னும்‌ நாலடியாரானும்‌ “குஞ்சி” இப்பொருள்‌ தருதலை அறிக. 
மின்‌ இடையாள்‌-மின்போன்ற இடையாள்‌ என்பது. மகளிரின்‌ 
பொதுப்பெயராயினும்‌ உடனிகழ்ச்சிப்‌ பொருளாக ஓடு என்‌ 
னும்‌ மூன்றனுருபும்‌ எச்சவும்மையும்‌ கொடுத்துரைத்தலால்‌ 
சிறப்பாக இந்திரசேனன்‌ தங்கையைக்‌ குறித்தது. மிகைப்பட்டு 
அழுங்காலைக்‌ கண்களின்றும்‌ வழிந்த நீர்‌ பெருகி ஈளன்‌ கால்‌ 
களை நனைத்ததை இலக்கணை வழக்காகக்‌ “கண்ணிற்‌ புனலாம்‌ 
கழுவினான்‌” என்றார்‌. (௭௨ ) 
தயமந்தி, நளன்‌ காலடியில்‌ வீழ்‌ ந்தழுதல்‌ 

௪௦௬. பாதித்‌ துகிலோடு பாய்ந்திழியும்‌ கண்ணீரும்‌ 

சீதக்‌ களபதனம்‌ சேர்மாசும்‌ -போத 

மலர்ந்ததார்‌ வேந்தன்‌ மலாடியில்‌ வீழ்ந்தாள்‌ 

அலர்ந்ததே கண்ணீர்‌ அவற்கு. 

(இ-ள்‌) (தமயந்தி தன்‌ கணவனைக்‌ கண்டதும்‌) பாதி 
அகிலோடு பாய்ந்து இழியும்‌ கண்‌ நீரும்‌-(நளன்‌ அறுத்துவிட்டுச்‌ 
சென்றதான கிழிந்த) அரை ஆடை உடுத்த கோலத்துடன்‌ ழே 
பாய்நீதோடுகின்‌ ற கண்களின்‌ நீரும்‌, சீத களபதனம்‌ சேர்மாசும்‌- 
குளிர்ச்சி பொருந்திய கலவைச்‌ சாந்தணிகின்ற கொங்கைளில்‌ 
படிந்துள்ள அழுக்கும்‌, போத - (தன்‌ உடலில்‌) பொருந்த, 
மலர்ந்த தார்‌ வேந்தன்‌ மலா அடியில்‌ வீழ்ந்தாள்‌ - அரும்பு விரிந்த 
பூமாலை யணிந்த நளமன்னனின்‌. தாமரை மலர்போன்‌ ற திருவடி 
களில்‌ வீழ்ந்து வணங்கினாள்‌, அவற்கு கண்நீர்‌ அலர்ந்தது - அம்‌ 
நளமன்னனுக்கும்‌(இதைக்கண்டவுடன்‌) கண்களிலிருந்து தாரை 
தாரையாக நீர்‌ பெருக்கெடுத்தோடிற்று. 

1. சூடாமணி கிகண்டு, ரகர : டு. ட நாலடியார்‌ : ௧௩௪. 


518 | நளவெண்பா [கலிநீங்கு, 


(௧ - து.)  தமய௩்‌,தி தன்‌ கணவனைக்‌ கண்டதும்‌ அவன 
காலடிகளில்‌ வீழ்ந்தாள்‌; அதைக்‌ கண்டதும்‌ நளனுக்கும்‌. 
கண்ணீர்‌ பெருக்கெடு க கோடிற்னு என்பதாம்‌ 


.. (வி- ரை.) ஈளன்‌, வனத்தில்‌ தமயந்தியை விட்டுப்பிரியும்‌ 
போது இருவருக்கும்‌ ஓராடையாக இருந்ததை இரண்டு துண்‌ 
டாக்கிக்கொண்டு வெளியேறினா னாகலான்‌, அதனை முதலில்‌ 
வைத்துப்‌ “பாதித்‌ துகலோடும்‌” என்றார்‌. தன்‌ கணவனைக்‌ 
கண்டதும்‌ அன்பு மேலீட்டினாலும்‌, துயர மிகுதியாலும்‌ தன்னை 
யறியாது கண்கள்‌. நீரைச்‌ சொரிந்து கொண்டிருந்ததால்‌ *பாய்க்‌ 
இழியும்‌ கண்ணீரும்‌' என்றார்‌. நளனைப்‌ பிரிந்தது முதல்‌, நன்கு 
உண்ணாதும்‌ உடுக்காதும்‌ நீராடாதும்‌ ஒப்பனைகொள்ளா தும்‌ 
இருந்து வந்தா ளாதலான்‌, மார்பிடமெல்லாம்‌ அழுக்குப்படிநீ 
துளது. : அதனால்‌ “தனம்‌ சேர்‌ மாசும்‌” என்றார்‌. தமயந்தி வந்த. 
போது அவள்‌ தோற்றம்‌ அரை ஆடை, இடையறாத கண்ணீர்‌, 
நீராடாத மேனி இவைகளே பார்ப்பவர்க்குப்‌ புலனாயின. இவை 
களை உடனிகழ்ச்சியாக வைத்துக்கூறினார்‌. இவ்வாறே கண்ணகி 
யாரின்‌ கண்கொள்ளா அவலக்காட்சியைப்‌ படம்‌ பிடித்ததுபோல்‌ 
அசிரியர்‌ இளங்கோவடிகளார்‌ சித்திரித்துள்ள காட்சி போல: 
வென்க. என்னை ? 


்‌டுமய்யிம்‌ பொடியும்‌ விரித்த கருங்குழலும்‌ 
கையில்‌ தனிச்சிலம்பும்‌ கண்ணீரும்‌' 

என்றதூஉம்‌ காண்க. “பிரிந்தவர்‌ கூடினாற்‌ பேசல்வேண்டுமோ” 

என்பதற்கேற்ப நளனும்‌ தமயந்தியும்‌ ஒருவரை ஒருவர்‌ நேரிற்‌ 

கண்டகாலை நெருப்பிலிடு வெண்ணெயென . நெஞ்சுருகி நின்று 
ராதலால்‌ இருவர்‌ தன்மைகளையும்‌ ஒன்றாக்கி, “கண்ணீரும்‌....... 

கண்ணி ரவற்கு” என்று கூறினார்‌. (௪௩) 

| இதுவும்‌ அது ட. 

௪௦௭. வெவ்விட்த்தோ டொக்கும்‌ விழியிரண்டும்‌ வீழ்துயில்கொள்‌ 
அவ்விடத்தே நீத்த  அவரேன்றே--இவ்விடத்தே 
வாரார்‌ முலையாளம்‌ மன்னவனைக்‌ காணாமல்‌ 
நீரால்‌ மறைத்தனவே நின்று. 

(இ-ள்‌.) வெவ்விடத்தோடு ஓக்கும்‌ விழி இரண்டு - 
கொடுமையுடைய நஞ்சை ஐஓத்திருக்கின்ற கண்கள்‌ இரண்டும்‌, 
ம்‌. சிலப்‌. ௨௦: இறுதி வெண்பா - ௩. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 519 


வீம்‌ துயில்கொள்‌ அவ்விடத்தே நீத்த அவர்‌ . என்று - சோர்ந்த 
தூக்கத்தின்போது அந்தக்‌ காட்டினிடத்தே விட்டுப்‌ பிரிந்தவ 
ரென்று (பார்க்க நாணுவதுபோல்‌), இவ்விடத்தே - இங்கு வீம 
மன்னன்‌ அரண்மனையில்‌, வார்‌ ஆர்‌ முலையாள்‌ அம்மன்னவனைக்‌ 
காணாமல்‌ - கச்சார்ந்த மார்பினயுடையவளாகிய தமயந்தி அந்த 
ஈளமன்னனை (ஈன்கு) காண்டற்கியலாவண்ணம்‌, நீரால்‌ மறைத்‌ 
தனவே நின்று - தம்‌ நீரினால்‌ இடையே தம்‌ ஒளியை மறைத்து 
விட்டன. (தமயந்தி கண்களில்‌ நீர்‌ பெருக்‌ கெடுக்கலாயிற்று 
என்றபடி.) 


(௧ - து.) ஆழ்ந்த தூக்கத்தில்‌ விட்டுப்‌ பிரிக்‌ தவரே 
இவரென்று தமயந்தியின்‌. கண்கள்‌ இரண்டும்‌ பார்க்க 
காணுவதுபோல்‌ தம்‌ நீரினால்‌ ஈளனுருவைக்‌ காணா குவா 
ஒளியை மறைத்துவிட்டன என்பதாம்‌. 


(வி - ரை.) வெம்மை--விடம்‌--வெவ்விடம்‌ எனப்‌ புணர்நீ 
தது. ஓடு-ஈண்டு இரண்டனுருபாகிய ஒப்புப்பொருளில்‌ வருத 
லால்‌ வேற்றுமை மயக்கம்‌. வீழ்தல்‌ - விரும்புதல்‌; . தங்குதல்‌ 
என்னும்‌ பொருளது. உறக்கத்துக்குத்‌ தங்குதலாவது மிகவும்‌ 
தூங்குதல்‌; உணர்வு தெளியாத நிலை. அவ்விடம்‌ - பண்டறி 
சுட்டாய்க்‌ காட்டை உணர்த்திற்று. அவர்‌ : பிரிந்தவன்‌, இரக்க 
மில்லாதவன்‌ எனச்‌ செறழ்‌ பொருளாக வந்த உயர்வு குறிக்கும்‌ 
பன்மை. “கசையடி பெறுவீர்‌ காகாயீரே!' என்பதுபோலச்‌ 
சிறப்பால்‌ மகிழ்ச்சியால்‌ உயர்வு குறிப்பதும்‌ உண்டு. 

4“செந்தார்ப்‌ பசுங்கிளியார்‌ சென்றார்க்கோர்‌ இன்னுரைதான்‌ 
.தந்தாரேல்‌ தந்தார்‌? -: 


எனச்‌ இந்தாமணியினும்‌ கிளியை உயர்வு கொடுத்துப்‌ பேசியதாக 
வருதல்‌ காண்க. வார்‌ - கச்சு, இதுகாலை வழக்கில்‌ இரவிக்கை 
யென வழங்குவர்‌. தமயந்தி நளனைக்‌ கண்டதும்‌ *மலரடியில்‌ 
வீழ்ர்தாள்‌ என்றார்‌. வருத்தம்‌ மிகுதியினால்‌ நீர்‌ பெருகிக்‌ கண்‌ 
ணொளியை மறைத்தது. அதனைத்‌ தற்குறிப்பேற்ற அணியாகக்‌ 
கொண்டு காட்டில்‌ விட்டுத்‌ தன்னச்தனியாக்கிச்‌ சென்ற கல்லி 
னும்‌ வல்லென்ற நெஞ்சினாரைப்‌ பார்த்தல்‌ தகாதெனக்‌ கருதித்‌ 
தமயந்தியின்‌ கண்கள்‌ இரண்டும்‌ ஒன்றுபட்டுத்‌ தம்‌ நீரைக்‌ 
கொண்டு தம்‌ ஒளியை மறைத்து ஈளனுருவைத்‌ தமயந்தி காணா 
வாறு செய்துவிட்டன. என்னே ! “கட்புலன்களின்‌ உணர்ச்சி 
யென நகைச்சுவையும்‌ சொன்னயமும்‌ பொருள்‌ ஈயமும்பொதுள 





1. வககிந்தாமணி, குணமாலை : ௧௮௬. 


520 நளவெண்பா | கலிநீங்கு 


“மன்னவனைக்‌...22ஃஃ22 22௦ நீரான்‌ மறைத்தன” : என்றார்‌. தமயந்தி 
யின்‌ கண்கள்‌ இரக்கப்பண்பு: வாய்ந்த இன்கண்கள்‌ ; ஈளன்‌ 
உருவைக்‌ காணாதவாறு கண்ணீரால்‌ மறைத்த கொடுந்தன்மை 
கருதி அவைகளை “வெவ்விடத்தோ டொத்த விழி இரண்டும்‌” 
என்றார்‌, விட த்துக்கு உல்ல தன்மை இல்லாத காரணங்கொண்டு. 
இங்குத்‌ தாம்‌ செய்யாத தன்மையவான கண்களைச்‌ செய்வது 
போல்‌ கூறியது, **சகோயும்‌ இன்பமும்‌” என்னும்‌ பொருளியல்‌ 
(௨) நாற்பாவில்‌ ௪ உணர்வுடையதுபோல்‌' என்னும்‌ பகுதிக்கண்‌ 
வரும்‌ உணர்வில்லாததை, அஃதுடையதபோல்‌ ஏற்றிக்‌ கூறுவ 
தாகச்‌ சொன்ன விதியால்‌ அமைத்துக்‌ கொள்க, ஆல்‌ என்னும்‌ 
மூன்றனுருபு கண்ணொளியை மறைத்தலாகியகருவிப்‌ பொருளில்‌ 
வம்தது. இவ்வாறே இளங்கோவடிகளும்‌ தற்குறிப்பேற்ற அணி 
யாகக்‌ கோவலன்‌ மதுரைக்குச்‌ சிலம்பு விற்றற்குத்‌ தன்‌ காதலி 
கண்ணகியாரோடு சென்றகாலை மதுரை நகரத்தின்‌ மாடக்‌ 
கொடிகள்‌ காற்றால்‌ அசைவதைக்‌ *கோவல ! இங்கே வாராதே” 
என்று பின்விளைவறிந்து: தடுத்துக்‌ கைகாட்டித்‌ . திரும்பிச்‌ 
செல்லச்‌ சொல்வதுபோழ்‌ காட்சியளித்ததாகக்‌ கூறுவதும்‌ இக்‌ 
_ கருத்தோடொத்ததே என்க. அது: 
“போருழம்‌ தெடுத்த ஆரெயில்‌ நெடுங்கொடி 
வாரல்‌ என்‌ பனபோல்‌ மறித்துக்‌ கைகாட்ட” 
என்பதாகும்‌. (௭௪) 
வானவர்‌, நளன்மேற்‌ பூமாரி பொழிதல்‌ 
௪௦௮. உத்தமரில்‌ மற்றிவனை ஓப்பார்‌ ஒருவரிலை 
இத்தலத்தில்‌ என்றிமையோர்‌ எம்மருங்கும்‌-கைத்தலத்தின்‌ 
தேமாரி பெய்யும்‌ திருமலர்த்தார்‌ வேந்தன்மேல்‌ 
பூமாரி பேய்தார்‌ புகழ்ந்து. 

(இ-ள்‌) இமையோர்‌ - தேவர்கள்‌, இத்தலத்தில்‌ உத்தம 
ரில்‌ இவனை ஒப்பார்‌ ஒருவர்‌ இலை. - இம்மண்‌ ணுலகத்தில்‌ சிறந்த 
வர்களுள்‌ இவனோடொத்த பண்புடையார்‌ எவருமே இல்லை, 
என்று புகழ்நீது - என்று கூறிக்‌ கொண்டாடி, தேமாரி பெய்யும்‌ 


திருமலர்த்தார்‌ வேந்தன்மேல்‌ - தேனானது மழைபோல்‌ பெய்‌ 
கின்ற அழகிய மலர்மாலையணீந்த ஈளவேந்தன்மீது, கைத்தலத்‌ 





1. தொல்‌. பொருளியல்‌ : ௨. 
&. சிலப்‌. ௧௩ : ௧௮௯ - ௧௦, 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 521 


தின்‌. பூமாரி எம்மருங்கும்‌ பெய்தார்‌-தத்தம்‌ கைகளினால்‌ அள்ளி 
அள்ளி எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ மலர்மாரியைப்‌ பெய்தார்கள்‌. 


(௧ - து.) உலகில்‌ களன்‌ ஒருவனே உயர்ந்த பண்‌ 
பாடுடையான்‌, இவனையொப்பார்‌ ஒருவருமில்லையென்று 
புகழ்ந்து தேவர்கள்‌ தம்தம்‌ கைகளினால்‌ அள்ளி அள்ளி 
மலர்‌ மாரி தூற்றினார்கள்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.) உத்தமன்‌ - ஆண்களில்‌ சிறந்தவன்‌. சிறப்பா 
வது தன்னுயிர்போல மன்னுயிரையும்‌ எண்ணிப்‌ பாதுகாக்கும்‌ 
பண்புடைமையும்‌, இன்சொற்‌ கூறலும்‌ ஈகையுடையனாதலும்‌, 
அன்பு, நாண்‌, கண்ணோட்டம்‌ முதலியவற்றினையுடையனாக , 
இருத்தலும்‌ முதலிய அரிய செயல்கள்‌. மற்று: வினைமாற்றுப்‌ 
பொருளில்‌ வந்தது. ஓருவரும்‌ இலை என்பதிலுள்ள உயர்வு 
அஇறப்புக்‌-குறிக்கும்‌ உம்மை, செய்யுள்‌ விகாரத்தால்‌ தொக்கது. 
.இத்தலத்தில்‌ என அண்மைச்‌ சுட்டாக வருதலால்‌ விண்ணுலகத்‌ 
தினும்‌ என்று கூறுதலும்‌ பொருந்தும்‌. எம்மருங்கும்‌ - எல்லாப்‌ 
பக்கமும்‌. தலம்‌ - இடம்‌ என்னும்‌ பொருளது. தேன்‌ மாரி 
தேமாரி; நிலைமொழி னகரம்‌ கெட்டுப்‌ புணர்ந்தது. நளன்‌ 
அன்றலர்ந்த நாண்‌ மலரால்‌ தொடுக்கப்பட்ட மாலையணிதலால்‌ 
மாலையிலிருந்து தேன்‌ பெருக்கெடுத்து மழைத்தாரைபோல்‌ வழி 
-கின்‌ றதென்று நளன்‌ அணியும்‌ மாலையேற்றங்‌ கூறினார்‌. தேவர்‌ 
கள்‌ எல்லா இடங்களினும்‌ மலர்களை வாரி வாரி இறைத்து நளன்‌ 
சிறப்பை மகிழ்ந்து கொண்டாடுவதால்‌ பூக்கள்‌ எங்கும்‌ மழைத்‌ 
தாரைபோல்‌ சளசளவென்று விழுவதைப்‌ “பூமாரி பெய்தார்‌” 
என்றார்‌. (௭௫) 


கலிமகன்‌ நளனை வரம்‌ பெற்றுக்‌ கொள்ளுமாறு வேண்டுதல்‌ 


௫௦௯. தேவியிவள்‌ கற்புக்கும்‌ செங்கோல்‌ முறைமைக்கும்‌ 
பூவுலகில்‌ ஒப்பாயார்‌ போதுவார்‌- காவலனே! 
மற்றேன்பால்‌ வேண்டும்‌ வரங்கேட்டுக்‌ கொள்ளென்றான்‌ 
முற்றன்பால்‌ பாரளிப்பான்‌ முன்‌. 

(இ-ள்‌.) (கலியானவன்‌) முற்று அன்பால்‌ பார்‌ அளிப்‌ 
பான்‌ முன்‌ - நிறைந்த அன்பினால்‌ உயிர்களைப்‌ பாதுகாக்கும்‌ ஈள 
மன்னன்‌ முன்னிலையில்‌ (தோன்றி), காவலனே-நளமன்னனே!, 
தேவி இவள்‌ கற்புக்கும்‌ செம்கோல்‌ முறைமைக்கும்‌ - உன்‌ மனை 
அாளாகய இத்தமயந்தியின்‌ கற்பு மேம்பாட்டுக்கும்‌ உனது ஆட்சி 
முறையினுக்கும்‌, ஒப்பு ஆக பூ உலகில்‌ போதுவார்‌ யார்‌- ஈடா 


522 கள வெண்பா [கலிநீ ங்கு. 


இர்கிலவுலகத்தில்‌ இனித்‌ தோன்றுவார்‌ எவர்‌?, என்பால்‌ வேண்‌ 
டும்‌ வரம்‌ கேட்டுக்கொள்‌ என்றான்‌ - (ஆதலால்நீ ) என்னிடத்தில்‌ 
விரும்பிய வரத்தைக்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்வாயாகவென்று 
வேண்டினான்‌. 

(௧ - து.) கலிவேக்கன்‌ ஈளன்முன்பு தோன்றி,. 
“அரசே! உன்‌ மனைவி தமயந்தியின்‌ கற்பு மேம்பாட்டுக்கும்‌, 
உன ஆட்சி ஒழுங்குக்கும்‌ ஒப்பாக உரைத்தற்கு எவ: 
ருமே இல்லை ; ஆ கலால்‌. உனக்கு வரங்கொடுக்க. விரும்பு" 
கிறேன்‌; வேண்டிய வரத்தைக்‌ கேள்‌; தரு" னென்று 
கூறி வேண்டினான்‌ என்ப தாம்‌. 


(வி - ரை.) தேவி இவள்‌ : இருபெயரொட்டுப்‌ பண்புப்‌ 
பெயர்‌; இவள்‌: அண்மைச்‌ சுட்டுப்பெயர்‌. செங்கோல்‌: நேர்மை. 
யான அரசாட்சி... “ஒப்பா யார்‌ போதுவார்‌' என்பது இனி 
எதிர்காலத்தில்‌ ஒருவரும்‌ இருக்கப்போவதில்லை என நளன்‌ 
ஆட்சிச்சி றப்பை வியந்தான்‌. கணவன்‌, மனை வியராகிய நீவிர்‌ இரு. 
வரும்‌. உயர்ந்த பண்புடையவர்கள்‌. பெண்பிறவியின்‌ விழுமிய 
பண்பு, கற்பு நெறியில்‌ ஓழுகுதல்‌. ஆண்‌ பிறவியின்‌ விழுமிய 
பண்பு தமவும்‌ பிறவும்‌ ஒப்ப நாடி நடுகிலை பிறழாது வாழ்தல்‌ ; 
முறை செய்தல்‌. இவ்விருவேறு பிறப்பின்‌ மேன்மையை உங்கள்‌ 
இருவர்‌ பாலும்‌ கண்கூடாகக்‌ சண்‌ டனணென்று கலி புகழ்ந்து 
கூறி வரங்கொடுக்கக்‌ கருதி, “வரங்கேட்டுக்கொள்‌' ளென்று 
வேண்டினான்‌... என்க. தன்‌ அன்பினால்‌ ஆட்‌ புரிகின்ற 
வனேயன்றித்‌ தன்‌ கடுகடுத்த மொழியினாலும்‌ கை இகந்து. 
தண்டத்தினாலும்‌ ஆள்கின்‌ றவனில்லை யென்பாராய்‌ *“முற்றன்‌ 
பால்‌ பாரளிப்பான்‌” என்றார்‌. இவ்வாறே அன்பானும்‌ அறத்‌ 
தானும்‌ பண்டைக்காலத்‌ தமிழ்வேந்தர்கள்‌ ஆண்டமை ஆவின்‌ - 
கன்றை அறியாது கொன்ற குற்றத்துக்குத்‌ தன்‌ மகனைத்‌ தேர்க்‌ 
காலிற்கிடத்திச்‌ கொன்றும்‌, கதவைத்‌ தட்டிச்‌ சோரனென ஜயு' 
மச்‌ செய்த குற்றத்துக்காகத்‌ தன்‌ கை குறைத்துப்‌ பொன்கை 
கொண்டும்‌ நெறிமுறை நிலையை உயர்த்திய சோழ பாண்டியர்‌ 
களின்‌ வரலாறும்‌ காண்க. இவ்வரலாற்றை வழக்குரை காதை. 
யில்‌ ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌, 

“வாயிற்‌ கடைமணி நடுநா நடுங்க 
ஆவின்‌ கடைமணி உகுநீர்‌ நெஞ்சுசுடத்‌, தான்‌ நன்‌ 
அரும்பெறற்‌ புதல்வனை ஆழியின்‌ மடி.த்தோன்‌” 





மீ. சிலப்‌. ௨௦ ௫௩௧-௫. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 523 


1, குறைத்த செங்கோற்‌ குறையாக்‌ கொற்றத்து 

இறைக்குடிப்‌ பிறந்தோர்‌” 

என்றும்‌ அருள்வது காண்க. (௭௬) 

நளன்‌, கலியின்பால்‌ வரம்‌ வேண்டுதல்‌ 

௪௧௦. உன்சரிதம்‌ செல்ல உலகாளும்‌ காலத்தும்‌ 
மின்சொரியும்‌ வேலாய்‌ மிகவிரும்பி--என்சரிதம்‌ 
கேட்டாரை நீயடையேல்‌ என்றான்‌ கிளர்மணிப்பூண்‌ 
வாட்டானை மன்னன்‌ மதித்து. 


(இஃள்‌.) ளெர்மணிபூண்‌ வாள்தானை மன்னன்‌ மதித்து - 
ஒளிவிடுகின்ற கல்லிழைத்த அணிகளணிக்த வாட்படையைக்‌ 
கொண்ட சேனைகளையுடைய களமன்னன்‌ (௩ன்கு) எண்ணி, மின்‌ 
சொரியும்‌ வேலாய்‌ - ஓளிவீசுகன்‌ ற வேற்படையேர்திய கலியே; 
உன்‌ சரிதம்‌ செல்ல உலகு ஆளும்‌ காலத்தும்‌ - உன்‌ ஆளுகையே 
எங்கும்‌ நடக்கும்படி நீ உலகையெல்லாம்‌ ஆட்சிபுரிகன்ற கவி 
காலத்துங்கூட, என்‌ சரிதம்‌ மிக விரும்பி கேட்டாரை நீ அடை 
யேல்‌ என்றுன்‌ - என்‌ வரலாற்றை மிகவும்‌ விருப்பங்கொண்டு 
கேட்பவர்களை நீசேராது இருப்பாயாகவென்று வரங்கேட்டான்‌. 


க-து.) களன்‌ கலியை நோக்கி, “மின்சொரியும்‌ 
வேலாய்‌! உன்‌ பெயரால்‌ வழங்கப்போகும்‌ கலியுக தஇனும்‌ 
என்‌. வரலாற்றை விரும்பிக்‌ கேட்டாரைச்‌ சேர்ந்து வருத: 
தா இருக்கும்‌ வரம்‌ தருக” வென்று கேட்டான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.3 உன்‌ என்னும்‌ முன்னிலைச்‌ சொல்‌, கலிக்கு 
ஆயிற்று, அவனிடமே நளன்‌ பேசுகின்றா னாதலின்‌. சரிதம்‌-ஈண்டு 
ஆட்சிக்கு ஆகுபெயர்‌, செல்லுதல்‌ - முட்டின்றி நடத்தல்‌. கலி 
காலமுறை, முறைபிறழ்நீது௩டக்க , எங்கும்‌ இமையே பல்கியிருக்‌ 
கும்‌ என்னும்‌ கொள்கையை உட்கொண்டது. கலிகாலத்தில்‌ நல்‌ 
லார்‌ பொல்லா ரென்பதையறியாது மக்கள்‌ நடப்பர்‌ ; அதனால்‌ 
அறங்குன்றி எங்கும்‌ பாவமே தலைவிரித்தாடும்‌. அப்பாவகிலை 
சூழ்ந்தபோது கலி, மக்களை ஆட்டி அலைத்து வறுமைத்‌ துன்பத்‌ 
துக்காளாக்குவன்‌, அக்காலத்தினும்‌ என்‌ வரலாற்றை விரும்பிக்‌ 
கேட்பாரிடத்து நீ சேர்ந்து துன்புறுத்தாதே என்னும்‌ இவ்‌ 
வரத்தைத்‌ தன்னலங்கருதாது மக்கள்‌ நஈலனொன்றையே கருதி. 
வேண்டினான்‌. ஆதலால்‌ நளன்‌ உயர்ந்த அருள்முறை இதனால்‌ 





1. சிலப்‌ ௨௩: ௫௧-௩. 


சி நளவெண்பா ~ [ கவிநீ ங்கு 


குறிக்கப்‌ பெறுவதறிக. மதுரைமாககரை அரசமுறை கோடாது 
ஆண்ட மீனாட்சியம்மையார்‌ இறப்பைக்‌ குறிக்கக்‌ குமரகுருபரர்‌, 
அம்மையார்‌ பிள்ளைத்‌ தமிழ்க்கண்‌, 

**அதிரப்‌ பொருது கலிப்பகை ஞன்தமிழ்‌ நீர்காடாளாமே' 
ஏன்றருளியதும்‌ கலியின்‌ கொடுமையைக்‌ குறிக்கவே என அறிக. 
நல்லோர்கள்‌, ்‌ ட்‌ 

“*தங்குறைகர்‌ வுள்ளார்‌ தளர்ச்து பிறர்க்குறூ உம்‌ 

வெங்குறைதர்க்‌ கற்பார்‌ விழுமியோர்‌ 

என்னும்‌ விழுமிய வுரைக்கு இலக்காக இலகுவர்‌, நளன்‌ செயலும்‌ 
அவ்வாறு இருப்பதை ஓர்க. நல்லோர்‌ நல்லனவற்றையே நாடிப்‌ 
பிறர்‌ ஈலத்தையே விரும்புவர்‌ என்பதற்கிலக்காக அயோத்தி 
யேந்தல்‌ இராமன்‌, தன்‌ தந்த தெய்வ வடிவில்‌ இலங்கைக்குப்‌ 
போந்து வரங்கொடுக்க எண்ணி, நீ விரும்பிய தொன்றைக்‌ 
கேளென வுரைத்தபோது, அவன்‌ பிறவற்றை எதுவும்‌ 
வேண்டாது கைகேயிபால்கொண்ட வெறுப்பும்‌, பரதன்‌ பால்‌ 
வைத்த மனக்கசப்பும்‌ நீங்கி, அவ்விருவரும்‌ எனக்குத்‌ தாயும்‌ 
தம்பியும்‌ ஆகும்‌ வரத்தையே தருகவென வேண்டி நின்றதும்‌, 
இப்பயன்‌ கருதாப்‌ பரந்த மனகிலையை உணர்த்துதல்‌, அறிக. 
அதைக்‌ குறிக்கும்‌ செய்யுள்‌ கருத்துக்குரியதாதலான்‌;, ஈண்டு 
அதைக்‌ குறிக்கின்றாம்‌. 

“ஆயி னும்‌உனக்‌ கமைந்ததொன்‌ றறையென அழகன்‌ 

தய ளென்றுநீ துறந்தஎன்‌ தெய்வமும்‌ மகனும்‌ 
தாயும்‌ தம்பியும்‌ ஆம்வரம்‌ தருகெனத்‌ தாழ்ந்தான்‌' 
என்பது, இவ்வாறே களன்‌ செயலும்‌ என்பதை உணர்க, (௪௭) 
கலிமகன்‌, நளன்‌ விரும்பியவாறே வரமளித்தல்‌ ்‌ 
கக.  என்காலத்‌ துன்சரிதம்‌ கேட்டாரை யானடையேன்‌. 
மின்கால்‌ அயில்வேலாய்‌ மேய்யேன்று--நான்காவி 
மட்டிறைக்கும்‌ சோலை வளகாடன்‌ முன்னின்று . 
கட்டுரைத்துப்‌ போனான்‌ கலி. 


(இ-ள்‌. கலி- கலியானவன்‌, (இவ்வாறு கூறிய ௩ளனணை 
நோக்கி) மின்கால்‌ அயில்வேலாரய்‌-ஒளிவிட்டெறிக்கின் ற கூர்மை 
1. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, ௩௨. 2. ஈன்னெறி, ௪௦. 

8. கம்பராமா, உயுத்த, மீட்‌, ௧௨௧. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 525 


பொருந்திய வேற்படையையுடைய வேந்தே, என்‌ காலத்து-என்‌ 
ஆட்சி நடக்கின்ற கலிகாலத்தும்‌, உன்‌ சரிதம்‌ கேட்டாரை யான்‌ 
அடையேன்‌ - உன்‌ வரலாற்றை (விரும்பிக்‌) கேட்பவரிடத்தே. 
நான்‌ சார்நீது துன்புறுத்தமாட்டேன்‌, மெய்‌ என்று - இஃது: 
உண்மையாகச்‌ சொல்கின்றேனென்று, நன்‌ காவி மட்டு இறைக்‌ 
கும்‌ சோலை வள நாடன்‌ முன்கின்று-ஈல்ல குவளை மலர்கள்‌ தேன்‌ 
சுரநீது பெருக்கெடுத்தோடிச்‌ செல்கின்ற சோலைகள்‌ சூழ்ந்த. 
வளப்பம்‌ பொருந்திய - நிடதநாட்டு அரசனாகிய நளனுக்கு 
முன்பாக நின்று, கட்டு உரைத்துப்‌ போனான்‌ - உறுதிமொழி 
கூறிச்‌ சென்றான்‌. 


(௧ - து.) கலியானவன்‌; களனுக்கு நேராகத்‌ தோன்றி 
நின்று, “நிடதநாட்டுக்கு வேந்த! என்‌ காலமாகிய கலி 
யுககஇனும்‌ உன்‌ வரலாற்றைக்‌ கேட்போரிடதக்துச்‌ சேர்ந்து: 
துன்புறு த்தேன்‌; இஃது உண்மை” - யென்று உறுதிமொழி 
யுரைகதுச்‌ சென்றான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) என்‌ காலம்‌ என்பது, கவி ஆட்சிக்‌ காலமாயெ. 
கலியுகத்தைக்‌ குறித்தது. கேட்டாரை அடையேன்‌ என்பதி 
அள்ள எச்சவும்மை விகாரத்தால்‌ தொக்கது, ஆதலால்‌ கேட்டா 
ரையும்‌ அடையேனென்று உம்மைத்‌ தொகையாகக்‌ கொண்டு 
சரிதம்‌ எழுதினாரையும்‌ படித்தாரையும்‌ . படிப்பித்தாரையும்‌ 
எழுதுவித்தாரையும்‌. அடையேன்‌ . என்று கலி கூறியதாகக்‌ 
கொண்டு பொருளுரைக்க. 


“ஒருமொழி ஒழிதன்‌ இனங்கொளற்‌ குரித்தே” 
என்பது விதியாகலான்‌. மின்கால்‌ - மின்னலைக்‌ கக்குகின்ற என்‌ 
னும்‌ பொருளது. கக்குதலாவது, ஓளியை மிகுதியாகத்‌ தருதல்‌. 
அயில்‌ - கூர்மை. காவி-நீலோற்பலமலர்‌: ஆகுபெயர்‌. கட்டுரை- 
பொருள்பொதிந்த சொல்‌. நளனுக்கு, *என்காலத்து......... ம்‌ 
யான்‌ அடையேன்‌' என்று உறுதிப்பட உண்மையுரை பகர்ந்த. 
மையால்‌ அது பொருள்‌ பொதிந்த சொல்லாயிற்று. உயர்ந்த 
பண்புடையவர்‌, சொற்களைத்‌ திறம்படப்‌ பேசுதல்‌ வேண்டும்‌. 
பயனில்சொல்‌, பொய்யுரைத்தல்‌ முதலியன, மக்கட்‌ பண்‌ 
புடையவர்க்குச்‌ சாலாதது; அவைகளை நீக்கி உண்மை பேசுதல்‌: 
வேண்டும்‌; அவரே இறவாத புகழ்படைத்தோராவர்‌ என்று 
அறநூல்கள்‌ முழங்கும்‌. ல்‌ (௭௮% 





1. நன்னூல்‌, ௩௫௮. 


526 நளவெண்பா _ [கலிநீங்கு 


வீமன்‌; நளனுக்கும்‌ தமயந்‌ திக்கும்‌ குழந்தைகட்கும்‌ 
விருந்தளித்தல்‌ 
௫௧௨. வேத நெறிவழுவா வேந்தனையும்‌ பூந்தடங்கண்‌ 
கோதையையும்‌ மக்களையும்‌ கோண்டூபோய்த்‌-தாது 
புதையத்தேன்‌ பாய்ந்தோழுகும்‌ பூஞ்சோலை வேலி 
விதையக்கோன்‌ செய்தான்‌ .விருந்து. 


(இ-ள்‌.) தாது புதைய - மகரந்தப்பொடி மறைய, தேன்‌ 
பாய்ந்து ஒழுகும்‌ பூஞ்சோலை வேலி-தேன்‌ பெருக்கெடுத்து ஓடு 
இன்ற மலர்கள்‌ செறிந்த சோலைகளையே வேலியாகக்‌ கொண்ட, 
விதையக்கோன்‌ - விதர்ப்பநாட்டு அரசனான வீமனானவன்‌, வேத 
நெறிவழுவா வேந்தனையும்‌ - வேதநெறியைக்‌ கடந்து நடவாத 
ஓழுக்கமுடைபவனான ஈளமன்னனையும்‌, பூர்‌ தட்ம்கண்‌ கோதை 
யையும்‌ மக்களையும்‌ - தாமரை மலர்போன்ற பெரிய கண்களை 
யுடைய சமயந்தியையும்‌ அவர்தம்‌ குழந்தைகளையும்‌, கொண்டு 
போய்‌ விருந்து செய்தான்‌ - (மடைப்பள்ளிக்‌ கண்ணின்றும்‌) 
அழைத்துக்கொண்டு அரண்மனைக்குச்‌ சென்று விருந்துண 
ஆட்டினான்‌. 

க-து.) விதர்ப்பகாட்டு வேந்தனான வீமன்‌, அன்‌ 
மருகனான களமன்னனையும்‌ கமயந்தியையும்‌ அவா மக்களை 
யும்‌ அரண்மனைக்கு அழைத்துச்‌ சென்று விருந்து செய்‌ 
கான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) வேதகெறி-மழைகள்‌ கூறிய ஓழுக்கவழி. நளன்‌ 
அற நூல்களில்‌ விதிக்கப்பட்ட நல்லனவற்றைகச்‌ செய்து தீயன 
வற்றை நீக்கி யொழுகுவோனாகலான்‌, “வேதநெறி பிழையா 
வேந்தன்‌? என்றார்‌. பூ - அழகு என்னலுமாம்‌. தடம்‌ - அகலம்‌. 
நல்லிலக்கணம்‌ வாய்ந்த பெண்டிர்க்குக்‌ கண்கள்‌ பெரிதாக 
இருப்பது சிறந்ததென்பது உடற்கூறுவல்லார்‌ கண்ட முடிபு. 
நாம்‌ கண்கூடாகக்‌ கண்டு வருவதுமாகும்‌. 

.*4அகலல்குல்‌ தோள்‌ கண்‌ ணென மூவழிப்‌ பெருக: 
என்றார்‌ பிறரும்‌. தமயந்தி இவ்விலக்கணமெல்லாம்‌ பொருந்த 
அமைந்த பேர மகுடையளா தலின்‌ *பூகடங்கண்‌ கோதை” என்றார்‌. 
மக்கள்‌ என்றமையால்‌ அவ்விருவர்‌ மக்களைக்‌ குறித்தது: ஒன்‌ 
றொழி பொதுச்‌ சொல்‌. உம்மைகள்‌ எண்ணுப்‌ பொருளில்‌ 


1. கலித்தொகை, ௧௦௮. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 527 


வந்தன. தாது-பூந்துகள்‌. புதைதல்‌-மறைதல்‌. விதர்ப்பநாடு மீர்‌ 
வளனும்‌ கிலவளனும்‌ மிக்குடையது என்பதுதோன்ற, “பூஞ்‌ 
சோலை வேலி விதையம்‌” என்றார்‌. விதையம்‌ - விதர்ப்பநாடு 
என்பதன்‌ மரூஉ. விருந்து-புதுமை என்னும்‌ பொருளது. ஆகு 
பெயராய்‌ நளன்‌ தமயந்தி குழக்சகை இவர்கட்கு உபசரித்து 
உணவூட்டிக்‌ கொண்டாடிய செயலைக்‌ குறித்து நின்றது. நளன்‌ 
மருகன்‌ ஆதலானும்‌, வேந்தனாதலானும்‌ முகமன்‌ உரைகூறி 
விருந்தளித்தான்‌ எனக்‌ கொள்க. (௪௯) 
இருதுபன்னன்‌, தன்‌ நகர்போய்ச்‌ சேர்தல்‌ 
௪௪௩. உன்னையான்‌ ஒன்றும்‌ உணரா துரைத்தவேலாம்‌ 
போன்னமரும்‌ தாராய்‌ போறுக்கேன்று-பின்னைத்தன்‌ 
மேனீர்மை குன்றா வெறுந்தேர்‌ மிசைக்கொண்டான்‌ 
மானீர்‌ அயோத்தியார்‌ மன்‌. 


(இ-ள்‌.) மால்நீர்‌ அயேத்தியார்‌. மன்‌ - சிறந்த நீர்வள 
முள்ள அயோத்தி நகரத்தார்கட்கு வேந்தனான இருதுபன்னன்‌ 
(களனைப்‌ பார்த்து), பொன்‌அமரும்தாராய்‌- அழகுமிக்க மாலையை 
யுடைய வேந்தே, உன்னை யான்‌ ஒன்றும்‌ உணராது உரைத்த 
எலாம்‌ பொறுக்க என்று-( நீ என்னிடம்‌ தேரோட்டுந்‌ தொழிலில்‌ 
அமர்க்திருந்ததால்‌) உன்னை இன்னாரென்று அறியாமற்‌ பேசிய 
அல கடுஞ்சொற்களையெல்லாம்பொறுத்தருளல்வேண்‌ டுமென்று 
கூறி (மன்னிப்புக்‌ கேட்டுக்கொண்டு), பின்னை தன்‌ மேல்நீர்மை 
குன்றா வெறும்‌ தேர்மிசை கொண்டான்‌. அப்பால்‌ (தமயந்தி 
சுயம்வரமென்று நினைந்து வந்த) தன்மேல்‌ பகட்டுத்‌ தன்மை 
யெல்லாம்‌ ஒடுங்கி, பொலிவற்றிருக்கின்ற தன்‌ தேர்மீதேறி 
(அயோத்திக்குச்‌) செல்லப்‌ புறப்பட்டான்‌. 

(க - து.) இருதுபன்னன்‌ களனை கோக்கு, “அரசே! 
உன்னை: இன்னாரென அறியாது யான கூறிய கடுமொழிகளை 
யெல்லாம்‌ பொறு த்துக்கொள்க” வென்றுகூறி, மன்னிப்புக்‌ 
கேட்டுக்கொண்டு தன்‌ நகருக்குத்‌ தன தேரில்‌ புறப்பட்‌ 
டான்‌ என்பதாம்‌. 

(வி-ரை.) ஒன்றும்‌-சிற்றளவேனும்‌ என்னும்‌ பொருளது. 
களன்‌. இருதுபன்னனிடத்துத்‌ தேரோட்டியாகவும்‌ மடைத்‌ 
தொழில்‌ புரிபவனாகவும்‌ இருந்து. பணிபுரிந்தான்‌.. பணிஞனை 
ஒருமைச்‌ சொல்லால்‌ அழைத்தலும்‌ கடுஞ்சொற்‌ கூறிக்‌ கண்டித்‌ 
தலும்‌ அவற்குத்‌ தலைமையாயினாரது இயல்பு. இங்கே ஈளனை 


628 களவெண்பா [கலிநீங்கு, 


அம்‌ முறை பில்‌ தான்‌ அழைத்தமை, பேசியமை யெல்லாம்‌ தன்‌ 
மனத்தில்‌ இருதுபன்னன்‌ எண்ணி, “உன்னை இன்னாரென உண 
ராதகிலையில்‌ இவை கிகழ்வுற்றனவாகும்‌. அதனை மனத்தில்‌ கரு. 
தாது நான்‌ செய்த இப்பிழைபாட்டைப்‌ பொறுத்து மன்னிக்க 
வேண்டுமென நளனை வேண்டினானென்பாராய்‌, *பொன்னமரும்‌ 
தாராய்‌ பொறுக்க” என்றான்‌ என்றார்‌. பொன்‌-அழகு; திருமகள்‌ 
என்றலுமாம்‌. இயற்கையழகு பொருந்திய பொருள்களிலெல்‌ 
லாம்‌ திருமகள்‌ குடிகொண்டிருப்பன்‌; மலர்‌ ஒவ்வொன்றினும்‌ 
அவள்‌ தன்‌ சாயல்‌ பொரும்‌ தியிருப்பது என்பதே தபிழ்ப்பெரு 
மாந்தர்‌ கொண்ட முடிபு, “திருவளர்‌ தாமரை” என்ற சிற்றம்பலக்‌. 
கோவைப்‌ பாட்டில்‌, £திரு கண்டோரால்‌ விரும்பப்படும்‌ தன்மை 
கோக்க முடையது” எனப்‌ பேராசிரியர்‌ கூறும்‌ உரையும்‌ காண்க 

ஆகலான்‌, திருமகள்‌ அமரும்‌ என்ற பொருள்‌ பொருந்தும்‌. 

பொறுக்க என்பதில்‌ பொறுக்கெனக்‌ கடை அகரம்‌ செய்யுளிசை 
நோக்கித்‌ தொக்கது. மேல்‌-வெளி. என்னும்‌ பொருளது; புறத்‌ 
தில்‌ என்பதாகும்‌. நீர்மை - தன்மை; இயல்பு. குன்றா - குன்றி 
யென்னும்‌ பொருளது; செய்யாவென்னும்‌ வாய்பாட்டு வினை 
யெச்சம்‌. தமயக்திக்கு இரண்டாம்‌ சுயம்வரம்‌ நிகழ்வதாகல்‌ 
கேள்வியுற்று வந்தான்‌; நிகழ்ந்தது இவ்வாறு. அதனால்‌ தன்‌ 
அகக்கிளர்ச்‌சி குன்றிற்று; குன்ற, வெளியே தன்னை அழகு 
படுத்திப்‌ பல்வகை அணி ஆடை முதவியன புனைதலும்‌ இலனா௫' 
வருந்‌ தியிருந்தான்‌. அசனால்‌ வெளித்‌ தோற்றமும்‌ இழக்திருந்தா 
னென்பாராய்த்‌ தன்‌ மேல்நீர்மை குன்றா” என்றார்‌. அரசன்‌ புறப்‌ 
படுங்கால்‌ தேரைப்பல்வசை அழகிய ஆடை, மாலை, கொடுங்கை 
முதலியவற்றால்‌ அழகுபடுத்திக்‌ குதிரைகளையும்‌ ஈன்கு தடவிக்‌ 
கொடுத்து அதற்கு வேண்டும்‌. அணிமணி. சதங்கை யெல்லாம்‌ 
அமைத்துப்‌ பூட்டுதல்‌ இயற்கை. ஆனால்‌ இங்கே இருதுபன்னன்‌ 
கருதினது வேறு, கிகழ்ந்தது வேறாக முடிந்தது. . தன்‌. தேர்க்‌ 
குரிய சாரதியும்‌ வேந்தனாக மாறினன்‌. தேரைக்‌ தெரிந்‌ தஅழகு 
படுத்துவார்‌ எவர்‌? ஒருவருமிலர்‌. ஆதலால்‌ “வெறுந்தேோர்‌” என்றார்‌. 
வெறுமை - பொவீவுகுன்றுதல்‌. மிசை- மேல்‌: கொள்ளல்‌. 
ஏறுதல்‌ : தேரிலேறினான்‌ என்பது பொருள்‌. (௮0௦) 


நளன்‌, தன்‌ மனைவி மக்களுடன்‌ நிடததாட்டுக்குச்‌ செல்லல்‌ 
௪௧௪. விற்றானை முன்செல்ல வேல்வேந்தர்‌ பின்சேல்லப்‌ 
போற்றேர்மேல்‌ தேவியோடூம்‌ போயினுன்‌-முற்றாம்பல்‌ 
தேனீர்‌ அளித்தருகு சேந்நேல்‌ கதிர்விளைக்கும்‌ 
மாநீர்‌ கிடதத்தார்‌ மன்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 529 


(இ ள்‌.) . முற்று ஆம்பல்‌ தேன்மீர்‌ அளித்து - மலரும்‌ 
பருவ அல்லி. அரும்புகள்‌ மலர்ந்து. தேனாய்‌ . நீரை ஒழுக்கு, 
' அருகு செம்கெல்‌ கதிர்விளைக்கும்‌-தன்‌ பக்கத்திலுள்ள செம்‌ 
நெற்‌ பயிர்களை வளர்த்துக்‌ கதிர்கள்‌. கொண்டு விளையச்‌ செய்‌ 
இன்ற, மா நீர்‌ கிட்தத்தார்‌ மன்‌-மிக்க... நீர்வளம்‌ பொருந்திய 
-நிடதநாட்டுக்கு அரசனான களன்‌, வில்தானை முன்செல்ல வேல்‌ 
வேந்தர்‌. பின்செல்ல.- விற்படை கொண்ட படைவீரர்கள்‌ 
தனக்கு முன்புறமாகப்‌ போகவும்‌ வேற்படை ஏக்திய :அரசர்கள்‌ 
தனக்குப்‌ பின்புறமாகத்‌ (தொடர்ந்து). வரவும்‌, பொன்‌ தேர்‌ 
மேல்‌.தேவியொடும்‌ போயினான்‌. - பொன்னாற்‌ செய்த தேரின்‌ 
மேலேறிக்கொண்டு. தன்‌ மனையாளோடும்‌ (தன்‌. நகர்‌ 
கோக்கிப்‌) புறப்பட்டுச்‌ சென்றான்‌. ்‌ 
்‌ (௧ - து.) களமன்னனானவன்‌, தனக்கு முன்பு வில்‌ 
வீரர்கள்‌ போகனும்‌, தனக்குப்‌. பின்பு வேல்வேக்‌ கர்கள்‌ 
கொடர்ந்து வரவும்‌, பொன்னானியன்ற கதெரில்‌ கன்மனையா 
ளோடும்‌ ஏறிக்கொண்டு கன்‌ நகர நோக்கிப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றான்‌ என்ப தாம்‌. 
(வி- ரை.) வில்‌ தானை -- விற்றானையெனப்‌ புணர்ந்தது? 
விகாரப்‌ புணர்ச்சி. இஃது உருபும்‌ பயனும்‌ உடன்‌ தொக்க 
தொகை. எறிபடையினும்‌ விடுபடை சிறந்ததாகலின்‌, அதனை 
மூன்‌ அரசர்க்குரிய உறுப்புக்கள்‌ ஆறனுள்‌, படையே முதன்மை 
யானது; அரசர்கட்குப்‌ பாதுகாப்பாக இருத்தலின்‌. வள்ளு 
வரும்‌ அரசர்கட்கு வகுத்த உறுப்பு ஆறனுள்‌, 
1 புடைகுடி. கூழமைச்சு நட்பரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு? 


என, முதற்கண்‌ படையை வைத்தோதினமையும்‌ அறிக. 
அரசர்கள்‌ புறப்படுங்கால்‌ அவர்‌ தம்‌ உரிமைச்‌ சின்னங்களை 
அனுப்பிப்‌ பின்னரே செல்லுதல்‌ அரசர்‌ மரபாகக்கொள்வது 
யண்டுதொட்ட மரபு. 
“அரசர்தம்‌- உரிமை போக்கி அதன்‌ பின்னே செல்வர்‌? 
எனத்‌ திருத்தக்கதேவர்‌ சிந்தாமணியினும்‌, 
ரை சுற்றித்‌ திருமகள்‌ பீன்செல 
மூரி விற்கை இளையவன்‌ முன்செல 
காரை ஓத்தவன்‌ போம்படி கண்டவள்‌ 
ஊரை உற்ற துணர்த்தவும்‌ ஒண்ணுமோ? 
1. திருக்குறள்‌, ௩௮௧.  . 
க. கம்பராமா. நகர்நீங்கு, ௨௨௪. 
5.94 





520 நளவெண்பா [ கலிரீங்கு 


எனக்‌ கம்பநாடர்‌ இராமாயணத்தும்‌ கூறுதலால்‌ அறிக. இம்‌ 
முறையில்‌ விற்றானை முன்சென்றது. பின்புறத்தில்‌ அரசன்பால்‌ 
அன்புபூண்டொழுகும்‌ வேந்தர்கள்‌ வில்லேந்திய கையினராய்‌ 
வருவாராயினர்‌. அதனை, “வேல்வேந்தர்‌ பின்செல்ல” என்றார்‌. 
இங்கே சிறப்புப்பற்றி ஆட்படையாகய விற்படை வேற்படை 
களைக்‌ கூறினாரேனும்‌ “ஒருமொழி ஓழிதன்‌ இனங்கொளம்‌ 
குரித்தே' என்பது கொண்டு யானைப்படை குதிரைப்படை 
கேர்ப்படைகளும்‌ சென்றனவெனக்‌ கொள்க. பொன்‌ தேர்‌ - 
அழகிய தேர்‌ என்னலுமாம்‌. பொன்னானியன்ற தேராவது 
பொற்றகடுகளால்‌ அமைக்கப்பட்ட தேரெனக்‌ கொள்க. 
பொன்னால்‌ தேர்‌ செய்தல்‌ கூடுமோ எனின்‌, அரசர்கட்கு 
அஃ்தொரு பெரிதில்லை யென்பது அறிந்த தொன்றாகலான்‌, 
பொன்தேரென்றே கொள்க. 
3 உருண்ட வாய்தொறும்‌ பொன்னுருள்‌ 
உரைத்துரைத்‌ தோடி 
இருண்ட கல்லையும்‌ தன்னிற மாக்கிய இரதம்‌” 

என்னும்‌ கம்பர்‌ காட்டும்‌ கருத்தும்‌ இதற்கு அரண்‌ செய்யும்‌. 
தேவியொடும்‌ என்ற எச்சவும்மை குழந்தைகளையும்‌ குறித்தது. 
நிடதநாட்டின்‌ நீர்வளனும்‌ கிலவளனும்‌ பல்லிடங்களிற்‌ குறித்‌ 
தமைபோல ஈண்டும்‌ காட்டுச்‌ செழிப்பினையும்‌ வேலியாயிரம்‌ 
விளையும்‌ மேம்பாட்டையும்‌ விளக்கற்கு “ஆம்பல்‌ தேனீர்‌.......- 
செர்கெல்‌ கதிர்‌ விளைக்கும்‌” என்றார்‌. மா-கருமை. நீரின்‌ தெளி 
வுக்குக்‌ கருமை நிறத்தைக்‌ கொள்வது வழக்கம்‌. கருமையாவது 
நீலநிறம்‌. இதனைத்‌ திருவள்ளூவர்‌, “*மணி நீரும்‌” என்றார்‌. 
-மாசறத்‌ தெளிந்த மணிநீர்‌ இலஞ்சி? என்றார்‌ மணிமேகலை 
யினும்‌. மன்‌- நிலைபேறு: அதனையுடையனாகிய  அரசற்கு 
ஆகுபெயர்‌. (௮௧) 


தமயந்தி, நளனிடம்‌ “நம்நகர்‌ எவ்வளவு தூரம்‌?? 
என வினவல்‌ 
௪௧௫. தானவரை வேல்லத்‌ தரித்தநேடு வைவேலாய்‌ 
எனைநேறித்‌ தூரமினி எத்தனையோ --மானேகேள்‌ 
இந்த மலைகடரந்‌ தேழுமலைக்‌ கப்புறமா 
விந்தமேனும்‌ நம்பதிதான்‌ மிக்கு. 





ம்‌ 1. கம்பராமா. வரைக்காட்டுப்‌. ௮. ல 
2. திருக்குறள்‌, ௭௪௨. 8. மணிமேகலை, எ... 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 531 


(இஃள்‌.) (இவ்வாறு... கிடதகாட்டுக்குச்‌. செல்லுங்கால்‌ 
'தமயந்தி நளனை நோக்கி) தானவரை வெல்ல தரித்த நெடு வை 
வேலாய்‌-அரக்க நெறியினரை வெல்வதற்குக்‌ கொண்ட நீண்ட 
கூர்மை பொருந்திய -வேற்படையையுடைய வேந்தே!, எனை 
நெறிதூரம்‌ இனி எத்தனையோ - (இன்னும்‌ நம்‌ ஈகர்‌ செல்வத்‌ 
குக்‌ கடந்து செல்லவேண்டிய) வழித்‌ தூரம்‌ எவ்வளவிருக்கின்‌ 
றதோ (என்று வினவினாள்‌ ), (அதற்கு நளன்‌). மானே கேள்‌ - 
மான்‌. போன்றவளே கேட்பாயாக, இந்த மலைகடக்து ஏழு 
மலைக்கு அப்பு றம்‌-இதோ ஈம்‌ கண்முன்‌ தோன்றுகின்ற இந்தப்‌ 
பெரிய மலையைத்‌ தாண்டி அதற்கப்பாலுள்ள ஏழமுமலைகளையும்‌ 
கடந்து அதன்‌ பின்னுள்ள இடத்தே, மாவீந்தம்‌ எனும்‌ நம்‌ 
பதிதான்‌ மிக்கு-மாவிந்தமாநகரமென்னும்‌ நம்‌ நகரம்‌ கிறந்து 
விளங்குகின்றது (விரைவில்‌ காண்போம்‌ என்றான்‌. ) 


(௧ - து.) களனைதக்‌ தமயக்து கோக்க, “வேந்தே! ௩ம்‌ 
ககர்‌. இன்னும்‌ எவ்வளவு அரம்‌ உள்ளது” என்று வினவி 
னாள்‌. அதற்கவன்‌ “மானே! இதோ தெரிகின்ற மலைக்கு 
அப்புறம்‌ ஏழு மலைகள்‌ உள்ளன; அவைகளைக்‌ . கடக்கால்‌ 
அப்புறம்‌ இருப்பது நம்‌ நகரமே” என்றான்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) தானவர்‌-அரக்க நெறியினர்‌. அரக்க நெறி 
யாவது எவ்வுயிருக்கும்‌ இரக்கங்கொள்ளாத வல்லென்ற நெஞ்‌ 
சத்தன்மை. 

1 “இரக்கமென்‌ றொருபொருள்‌ இலாத நெஞ்சினர்‌ 

அரக்கர்‌ 


என்றார்‌ கம்பரும்‌. இத்தகைய கொலையிற்‌ கொடியாரை வேந்தர்‌ 
ஒறுத்தல்‌ செங்கோன்‌ முறைமை. . அம்முறையை நிறுவ வேற்‌ 
படை தாங்கியவனாகலான்‌,  *தரித்த நெடு வைவேலாய்‌” எனத்‌ 
தமயக்தி விளித்தாள்‌. பெண்மை மனம்‌ மிக்க மென்மையுடை 
யது; எதினும்‌ விரைவில்‌ இளகும்‌ தன்மைத்து; துன்பத்தினும்‌ 
இன்பத்தினும்‌ சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ ஆகும்‌ தன்மையது. 
ஆதலால்‌ எதையும்‌ தாங்கும்‌ மதுகை இன்று. அத்தன்மை 
வாய்க்த பெண்ணருங்கலமாகிய தமயக்திக்கு வழிச்செலவு 
போகப்போகத்‌ தொலையாத பெருவழியாகத்‌ தோன்றுகின்றது. 
உடனே தன்‌ காதற்‌ கணவனை கோக்க, “அரசே! ஏனை ெதி 
தூரம்‌ இனி எத்தனையோ” என மறுக்கங்கொண்டு கேட்டாள்‌? 
அதற்குப்‌ பெண்‌ மனஙிலையறிந்த களன்‌, இவ்வளவு தூரம்‌ இருக்‌ 





1. கம்பராமா. ஆரணிய. அகத்திய. ௧௨. 


532 நளவெண்பா [ கலிரீங்கு, 


கின்றதென 'அறுதியிட்டுரைப்பின்‌, அதனால்‌. மனம்‌ . கலங்க 
வருநீதுவள்‌ என்பதை உட்கொண்டு, (இதோ அண்மையில்‌ தெரி: 
கின்றதே மலை, இந்த மலையைக்‌ கடந்தால்‌ இதற்கப்புறம்‌ ஏழு 
மலைகள்‌ இருக்கின்றன. அவைகளைக்‌ கடந்ததும்‌ நம்‌ மாவிந்த: 
மாநகரமே என்று அவள்‌ மனத்துக்கு ஏற்பக்‌ கூறி, அவளுக்குக்‌ 
களர்ச்சியூட்டினான்‌. இதனை அசிரியர்‌, ' “சுராங்கச்சொல்லி 
விளங்க வைத்தல்‌” என்னும்‌ அழகு தோன்ற; *இந்த மலை கடம்‌. 
தேழு மலைக்கப்புறும்‌ மாவிந்தம்‌' என்றார்‌. இவ்வாறே கற்புக்‌ 
கொழுந்தாகிய கண்ணகியார்‌ தம்‌ கணவன்‌ கோவலனேடு 
மதுரைக்குப்‌ புறப்பட்ட காலை, காவிரிப்பூம்பட்டின நகரைக்‌ 
கடந்து வழியிற்‌ கால்‌ வைத்தபோதே “மதுரை மூதூர்‌ யாதென 
வினவ” அது காலை, 
* அறைங்‌ காதம்கம்‌ அகல்நாட்‌ டும்பர்‌ 
நாறைங்‌ கூந்தல்‌ நணித்து” 
என்று, அவ்வினாவிற்குக்‌ கோவலன்‌ ஆறுகாதம்‌ ஐந்துகாதம்‌ 
சான உரைத்து வழித்தூரம்‌ மிகைதோன்றாதவா று சொன்ன தும்‌. 
'மிதிலைச்‌ செல்வி தன்‌ கணவன்‌, கருமுகில்‌ வண்ணனோடு நாடு 
கடந்து காடு சென்ற காலை, அயோத்திககர்‌. மதிற்புர வாயிலைக்‌, 
கடக்குமுன்‌ எது காடு என வினவியதை, 
2: அண்டககர்‌ ஆரையொடு வாயிலக லாமுன்‌ 
யாண்டையது கான்‌” 


என்‌ ற தும்‌ இக்கருத்தோடொப்ப கோக்கி மகிழற்பாலன. (2உy 
தளன்‌ செல்லுங்கால்‌ சூரியன்‌ கீழ்த்திசையில்‌ எழுதல்‌ 
௪௧௬. . இக்கங்குல்‌ போக இகல்வேல்‌ நளன்‌ளறிநீர்‌ 
சேய்க்கங்கு பாயும்‌ திருநாடு -— புக்கங்‌ 
கிருக்குமா காண்பான்‌ போல்‌ ஏறினான்‌ குன்றில்‌ 
செருக்குமான்‌ தேர்வேய்யோன்‌ சென்று. 

(இ- ள்‌.) இகல்‌ வேல்‌ களன்‌ - வீரம்‌ பொருந்திய வேற்‌: 
படையையுடைய நளமன்னன்‌, எறிநீர்‌ செய்கங்கு பாயும்‌ திரு 
காடு- கரைகளை மோதுகின்ற நீரானது வயல்களின்‌... வரம்புவரை 
பாய்ந்து செல்கன்‌ 2-அழகிய. நிடதநாட்டில்‌, இக்கங்குல்போக: 
புக்கு அங்கு இருக்குமா காண்பான்போல்‌-இன்றிரவு நீங்கும்படி. 
ல அடும்‌ அம பதன்‌ ராரா , ல 
2. கம்பராமா. சுந்தர : உருக்காட்டு: , ௬ 


காண்டம்‌ | மலமும்‌. உரையும்‌ 583. 


சென்று அவ்விடத்தே தங்கியிருக்கன்ற' நிலையைப்‌ பார்க்க வரு 
.இன்‌்றவன்போல, செருக்குமான்‌ தேர்‌ வெய்யோன்‌ சென்று 
குன்றில்‌ ஏறினான்‌ - ஓட்டம்‌ மிக்க குதிரை பூட்டிய: தேரின்மீது. 
பகலவன்‌ போய்த்‌ தோன்றும்‌ மலையாகிய கீழ்த்‌ 'திசைக்கண்‌ 
ணின்று புறப்பட்டான்‌. 

(௧ - து.) களன்‌ தன கிட தநாட்டிற்‌ புகுந்து தங்கி 
யிருப்பதைக்‌ காண வருவான்போல, சூரியன . தனது 
ஏதரில்‌ எழ்த்தசையாகிய தோற்‌ றத்துக்குரிய. ' மலைமேல்‌ 
புறப்பட்டான்‌ என்ப காம்‌. 


(வி-ரை.) இக்கங்குல்‌ - இவ்விர வுப்பொழுது, ஈ௩ளனும்‌ 
தமயந்தியும்‌ இவ்வாறு. வழித்தூரத்தைப்‌ பேசிக்கொண்டே 
செல்லுங்காலை, ' பகற்பொழுது போய்‌ இரவு வந்து, அதுவும்‌ 
யாமம்‌ யாமமாகக்‌ கழிந்து விடியற்காலை. வகத்தது. சூரியனும்‌ 
தோன்றினான்‌ என்பது: இதனாற்‌ பெறப்படுகின்‌ றது. ஆசிரியர்‌ 
ஒரோ இடங்களில்‌ வரலாற்றுப்‌ போக்கைச்‌ சுருக்கக்கொண்டே. 
-செல்கின்றாராதலின்‌, இங்கும்‌ சூரியன்‌ மறைந்ததும்‌ இருள்‌ வந்த 
தும்‌ பிறவும்‌ கூறாது, சூரியன்‌ தோற்றத்தை மட்டும்‌ சுட்டி “இக்‌ 

கங்குல்‌” என்று துவங்கி, “தேர்‌ வெய்யோன்‌ சென்று” என்று 
முடித்தார்‌. இதன்‌ உள்ளுறை பொருளாக அமைந்த த; சூரியன்‌ 
தோன்றிய காட்‌ச...ஈளன்‌ தன்‌ கிடதநாட்டி ற்சென்று தங்கியிருப்‌ 
பது எவ்வளவு சிறப்பாக இருக்கின்‌ றது என்பதை நன்கு கண்டு 
உணர்தற்குப்‌ புறப்பட்டுவர ஆயத்தஞ்செய்து விரைபரி பூட்டிய 
தன்‌ தேர்‌ மீதேறிக்‌. எழ்த்திசைக்கண்‌ தோன்றினானெனத்‌ 
தற்குறிப்பேற்ற அணி தோன்றக்‌ குறித்தார்‌. இருக்கும்‌ ஆ 
இருக்குமாறு; ஈறுகெட்டது; **கொள்ளுமா கொள்வோர்க்கு” 
என்புழிப்போல. சூரியன்‌ தோற்ற மளிக்குங்கால்‌ செக்கிறத்‌ 
தோடு பல்வகை மேகப்படலங்கள்‌. மலைகள்போல்‌ உயர்ந்தும்‌ 
தாழ்ந்தும்‌ வான்‌ தோற்றமளித்தலால்‌ குன்றென்று கூறுவர்‌. 
அதன்போல்‌ பகலவன்‌. தோன்றிக்‌ காட்சியளிப்பது! மலைமேல்‌ 
ஏறி வருவதுபோல்‌ தோன்றும்‌. . மாலைப்பொழுதும்‌ இவ்வாறே. 
தொன்றும்‌. ' ஆகவே : இவையிற்றை வடநூலார்‌ உதயகிரி 
அத்தகிரி யென்பர்‌.' அதனால்‌ “ஏறினான்‌ குன்றில்‌” என்றார்‌. ஏலி. 
னான்‌ என்னும்‌ சொல்லினால்‌ சூரியன்‌ தோற்தமென்பது பெறப்‌. 
பட்டது. குன்றில்‌ ஏறுவதுபோன்று தோற்றமளிப்பதை மக்கட்‌ 
குச்‌ சுவையீன்பம்‌ பயக்க இவ்வாறு அழகு மிக்க தொடராக 
அமைத்து ஆசிரியர்‌ கூறினார்‌; “இலக்கணக்‌ கவிஞர்‌ சொல்‌ 
இன்பந்‌ தேடுவர்‌' என்பதற்கேற்ப. (௮௩) 


1. நீதிநெறி விளக்கம்‌, ௨௮. 





534 களவெண்பா [கலிரீங்கு 


தளன்‌, மாவிந்த நகரின்‌ ஒரு சோலையில்‌ தங்கு தல்‌ 

௫௪௪. மன்றலிளங்‌ கோதையோடூ மக்களும்‌ தானுமோரு 
வேன்றி மணிநேடூந்தேர்‌ மேலேறிச்‌_— சென்றடைந்தான்‌ 
மாவிந்தம்‌ என்னும்‌ வளந௩கரம்‌ சூழ்ந்தவோரு 
பூவிந்தை வாழும்‌ போழில்‌. 


(இ-ள்‌ மாவிந்தம்‌ என்னும்‌ வளககரம்‌ சூழ்ந்த-மாவிந்த. 
மாநகரமென்னும்‌ பெயரமைக்த வளப்பம்‌ பொருந்திய : நகரக்‌ 
தைச்‌ சுற்றியமைந்துள்ள, பூ விந்தை வாழும்‌ ஒரு பொழில்‌ - 
மலர்கள்‌ வெவ்வேறு காட்சிகளுடன்‌ தோழ்றமளிக்கின்‌ று 
ஒப்பற்ற சோலையிடத்தே, (நளமன்னனானவன்‌ ), மன்றல்‌ இளங்‌: 
கோதையொடு மக்களும்‌ தானும்‌ - மணங்கமழுகின்ற மெல்லிய: 
கூந்தலையுடைய தன்‌ மனையாளாகிய தமயந்தியுடன்‌ குழந்தை: 
களும்‌ தானும்‌, வென்றி மணி நெடுந்தோமேல்‌ ஏறி சென்று: 
அடைந்தான்‌ - வெற்றி பொருந்திய மணிகள்‌ கட்டிய நீண்ட 
தேரின்மேல்‌ ஏறிப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 


(க-து நளன்‌ தன்‌ மனைவி மக்களோடு ஒரு வெற்றி 
யொரும்‌,திய தேரின்‌. மீதெறிச்சென்னு; அழகிய மலர்கள்‌ 
பூததிருக்கன்ற மாவிந்த மா௩கர்ச்‌ சோலையைச்‌ சென்‌ 
றடைகந்தான என்பதாம்‌. 


“(விஃ ரை.) மன்றல்‌ - மணம்‌: இளமை. ஈண்டு மென்மை 
யென்னும்‌ பொருட்டு. கூந்தலுக்கு மணமுள்ள எண்ணெய்‌: 
பூசுதலாலும்‌ பல்வகை மணமலர்கள்‌. கூட்டுதலாலும்‌ மணம்‌ 
தங்குவதாயிற்று. அதனால்‌ தமயந்தியின்‌ கூந்தல ழகுச்‌ சிறப்புக்‌ 
கூறினார்‌. கோதை-கூந்தல்‌: ஆகுபெயர்‌. தான்‌: நளன்‌. வென்றி 
வெற்றி. நளன்தேர்‌ வென்றே மீளும்‌ சிறப்புடையது. .ஆக 
லான்‌, ஈளன்‌ தன்மைக்கு வெற்றி மேம்பாட்டுக்கு எடுத்துக்‌ 
காட்டு. “வெல்லும்‌ அத்தனை அல்லது தோற்றிலா விறலோன்‌' 
என்றார்‌ கம்பரும்‌. பூவிந்தை என்பதற்குப்‌ பூவில்‌ வீற்றிருக்கின்ற 
திருமகளென்று கூறலுமாம்‌. அஃது அவ்வளவு பொருட்சிறம்‌ 
பின்று. இங்கே சோலைக்கு ஏற்றங்கூறுகின்‌ ந இடம்‌; சோலைக்குச்‌: 
சிறப்பு பல்வகை மரச்செறிவும்‌ அம்மரங்களிடையே தளிரும்‌ 
இலையும்‌ பூவும்‌ பிஞ்சும்‌ காயும்‌ கனியும்‌ பல்கி அவைகளை 
விரும்பி வருகின்ற வண்டும்‌ கிளியும்‌ பிற பறவைகளும்‌ குயிலும்‌ 
மயிலும்‌ சேர்ந்து வாழ, அதனால்‌. பார்ப்பவர்‌  கண்ணுக்கனிமை 
ப டப றி iL i sc அ பகைய்ஙிவா்‌ 


1. கம்பராமா. உயுத்த, முதற்போர்‌ - ௨௪௮... 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 525 


யும்‌ காதுக்கின்பமும்‌ பல்க இருக்குமாதலால்‌, அச்சிறப்புத்‌ 
தோன்றவே *பூவிந்தை' என்றார்‌. விந்தை - வியப்பு; பல்வகை 
நிறமும்‌ குணமும்‌ மணமும்‌ பெற்ற தன்மை. வாழ்தல்‌ - 


நிலைத்திருத்தல்‌. பொழில்‌ - சோலை. ஒரு - ஒப்பற்ற, 2 


என்னும்‌ எண்ணுப்‌ பொருளினும்‌ வந்தது. ௮௪) 
நளன்‌, புட்கரனுக்குத்‌ தூ.தனுப்பி அவனை அழைத்துவரக்‌ ... 
கூறுதல்‌ 


௪௧௮. மற்றவனுக்‌ கென்வரவு சோல்லி மறுசூதுக்‌ 
குற்ற பணையம்‌ உளதென்று--கோற்றவனைக்‌ 
கொண்டணைவீர்‌. என்று குலத்தூ தரைவிடூத்தான்‌ 
தண்தெரியல்‌ தேர்வேந்தன்‌ தான்‌. 


(இ-ள்‌.) தண்தெரியல்‌ தேர்வேந்தன்‌-குளிர்ச்சி பொருந்‌ 
இய மலர்‌ மாலையணிந்த தேரினையுடைய. ஈளமன்னன்‌,; கொற்ற 
வனுக்கு என்‌ வரவு சொல்லீ-வெற்றிவேந்தனான புட்கரனுக்கு 
என்‌ வருகையை அறிவித்து; மறு சூதுக்கு உற்ற பணையம்‌ 
உளது என்று-என்னிடத்தில்‌ இரண்டாம்‌ சூதுக்குப்‌ பந்தயப்‌ 
பொருள்‌ இருக்கின்‌ றதென்று கூறி, அவனை கொண்டு அணைவீர்‌ 
என்று குல தூதரை விடுத்தான்‌ - அவனை அழைத்துக்கொண்டு 
வருவீர்களாக வென்று கூறிச்‌ 9 றந்த தூதர்களை அனுப்பினான்‌. 

(க - து.) நளன்‌ தூதர்களை அழைத்து, “தூதர்களே 
நீவிர்‌ புட்கரமன்னனிடம்‌ போய்‌ என்‌ வருகையைக்‌ கூறி 
என்பால்‌ மறு சூதாடுதற்குரிய பந்தயக்‌ பொருள்‌ இருக 
கின்றகதென்று அறிவித்து அவனை அழைத்துக்கொண்டு 
வாருங்கள்‌” என்று சொல்லிக்‌ தூதர்களை அனுப்பினன 
என்பதாம்‌. ்‌ 


(வி-ரை.) மற்று: அசைநிலை. அவனுக்கு: பண்டறி சுட்டு 
உருபேற்றது. பணையம்‌-பந்தயப்பொருள்‌. உளது - உள்ளது. 
கொற்றவன்‌ - வெற்றியுடையவன்‌. ஈண்டு அரசனைக்‌ குறித்தது. 
குலத்தூதர்‌ - தாதுபோதற்கேற்ற தகுதி வாய்ந்தவர்‌. தூது 
செல்வார்க்குத்‌ தகுதியாவது, அன்பு, ஈற்குடிப்பிறப்பு, அரசர்க்கு 
மனங்கொள்ளும்படி சொல்லும்‌ சொல்வாய்ப்பு முதலியன 
வாகும்‌. இதனைத்‌ திருவள்ளுவரும்‌ அமைச்சரின்‌ சிறப்புக்கு 
எடுத்துக்காட்டாக *சொலல்வல்லன்‌ சோர்விலன்‌' என்று கூறிய 
தோடமையாது தூதனுக்கும்‌, 


586 ்‌ நளவெண்பா | கலிநீங்கு 


* அன்புடைமை அன்ற குடிப்பிறத்தல்‌ வேந்தவாம்‌ 
பண்புடைமை தூதுரைப்பான்‌ பண்பு? 
2 “தொகச்சொல்லித்‌ தூவாத நீக்கி நகச்சொல்லி 
நன்றி பயப்பதாம்‌ தூது” 
என, அருளுமாற்றால்‌ அறிக. தண்மை - குளிர்ச்சி. தெரியல்‌- 
மாலை. தேர்‌ வேந்தன்‌ என்பதற்கு முதனிலைத்தொழிற்‌ பெய 
ராகக்கொண்டு தேர்ச்சி (தெளிதல்‌? ஆராய்தலை)யுடைய அரசன்‌ 
என்று பொருள்‌ கூறலுமாம்‌. (௮௫) 


புட்கரன்‌, நளனிடம்‌ வருதல்‌ 
௪௧௯. மாய நேடூஞ்‌ சூதில்‌ வஞ்சித்த வல்நேஞ்சன்‌ 
தூய ௩றுமலர்ப்பூஞ்‌ சோலைவாய்‌--ஆய 
பெருந்தானை சூழப்‌ பேடைநடையா ளோடும்‌ 
இருந்தானைக்‌ கண்டான்‌ எதிர்‌. 


(இ-ள்‌.) மாயகெடும்‌ சூதில்‌ வஞ்சித்த வல்‌ நெஞ்சன்‌ - 
வஞ்சமிக்க சூதாட்டத்தில்‌ (களனை ஏமாற்றி அவனுடைய காடு 
தகர்‌ முதலியவற்றைக்‌) கைப்பற்றி வஞ்சஞ்செய்த கல்நெஞ்சை 
யுடையனாகிய புட்கரன்‌, தூயகறுமலர்‌ பூ சோலைவாய்‌-தூய்மை. 
யான மணம்‌ பொருந்திய பூக்களையுடைய பொலிவுற்ற சோலை 
யினிடத்தே, ஆய பெரும்தானை குழ-சிறந்த பெரிய படைகள்‌ 
சூழ்ந்து நிற்க, பெடை நடையாளோடும்‌ இருந்தானை-அன்னப்‌ 
பேடுபோன்ற . மென்னடையுடைய . தமயந்தியோடும்‌ தங்கி 
யிருந்த நளமன்னனை, எதிர்கண்டான்‌-கேரிற்‌ போய்ப்‌ பார்த்‌ 
கான்‌. 

(க - து.) ௩ல்ல சோலையிடூத்தே சேனைகள்‌ சூழ்ந்து 
நிற்கத்‌ கமயந்தியோடும்‌ ,தங்கியிருந்‌த ஈளமனனனைப்‌ புட்‌ 
சரன்‌ போய்‌ நேரிம்‌ கண்டான்‌ என்பதாம்‌. 


(வி-ரை.) மாயநெடும்‌ - நெடுமாயம்‌ என மாற்றி மிக்க 
வஞ்சம்‌ என்று பொருள்‌ கொள்ளலுமாம்‌. நெடுமாயமாவது, கலி 
யால்‌ தான்‌ வென்ற சூழ்ச்சிமிக்க வஞ்சம்‌. வல்‌-வலிமை. வலிமை 
யெல்லாவற்றினும்‌ மிக்க வலிமையும்‌ நகெகிழாத தன்மையும்‌ 
உடையதாகலான்‌ வல்‌ என்ற சொற்குக்‌ கல்‌ என்று பொருள்‌ 
கூறப்பட்டது: ஆகுபெயர்‌. தூய்மைஃபரிசுத்தம்‌. மலர்மாசற்றது; 
மென்மையுடையது;: கண்டாரால்‌ விரும்பப்படும்‌ தன்மை. 





1, 2. இருக்குறள்‌, ௬௮௧, ௬௮ட. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 587 


யுடையது; ஆதலால்‌ தூய என்னும்‌ அடைபுணர்த்துக்‌ கூறப்‌ 
பட்டது. பெடை-பெட்டை; பெண்‌ என்னும்‌ பொதுமைப்‌ 
பெயராயினும்‌ நடையென்ற வினையால்‌ அன்னப்‌ பேடெனப்‌ 
பட்டது. பெண்கள்‌ நடைக்கு அன்னப்‌ பறவையின்‌ நடையினைத்‌ 
தொழிலுவற்மாகத்‌ கூறுவது ஆன்றோர்‌ மரபு. *“பேட்டன 
மடவ நடைபயில்‌ பிடியை” என்றார்‌ பிறரும்‌. இருக்தானை- 
நளனை: வினையாலணையும்‌ பெயர்‌; உருபேற்றது. எதிர்‌-எதிர்ப்‌ 
புறம்‌. நேராக என்னும்‌ பொருள ௮. (௮௯) 


புட்கரன்‌, நளனை நலம்‌ வினவல்‌ 
௪௨௦. செங்கோன்‌ அரசன்‌ முகம்நோக்கித்‌ தேர்ச்சியிலா 
வேங்கோல்‌ அரசன்‌ வினாவினான்‌-—அங்கோலக்‌ 
காவற்‌ கொடைவேந்தே! காதலற்கும்‌ காதலிக்கும்‌ 
யாவர்க்கும்‌ தீதிலவே என்று. 


(இ-ள்‌.) தேர்ச்சி இலா வெம்கோல்‌ அரசன்‌-தெளிவ ற்ற 
கொடுங்கோல்‌ மன்னனான புட்கரன்‌, செம்கோல்‌ அரசன்‌ முகம்‌ 
மதோக்க-முறையொடு பொருக்தியஆட்சியையுடைய நளமன்னன்‌ 
முகத்தை ஏறெடுத்துப்‌ பார்த்து, அம்கோல காவல்‌ கொடை 
வேந்தே - அழகிய வடிவமும்‌ உலகையாளும்‌ சிறப்பும்‌ ஈகைத்‌ 
தன்மையும்‌ கொண்ட அரசனே, காதலற்கும்‌ காதலிக்கும்‌ 
யாவர்க்கும்‌-உன்‌ புதல்வனும்‌ புதல்வியும்‌ (மற்ற உன்‌ மனையாள்‌ 
முதலிய ) யாவரும்‌, தீது இலவே என்று வின வினான்‌-நலந்தானே 
ன்னு (கலம்‌ பற்றிக்‌) கேட்டான்‌. 

(௧ - து.) புட்கரன்‌. களமன்னனை. கோக்கு, “வேந்தே, 
உன்‌ மக்கள்‌ இருவரும்‌, உன்‌ மனையாளாயெ தமயந்தியும்‌, 
மற்ற யாவரும்‌ நலக்கானே?” என்று ஈலம்பற்றி உசாவினான்‌ 
என்பதாம்‌. 

-  (விஃரை.) ஈளனின்‌ கோல்முறை.  கோடாது. ஆட்சி 
செய்யும்‌ சிறப்பும்‌ முறைமாறிக்‌ கொடுங்கோல்‌ மன்னனாய்‌ 
நாட்டை வருத்தும்‌ புட்கரன்‌ ஆட்சிக்‌ கொடுமையும்‌ தோன்ற 
முறையே, “செங்கோல்‌ அரசன்‌,” “வெங்கோல்‌ அரசன்‌” என்றார்‌. 
அம்கோலம்‌ - அழகிய வடிவம்‌. ஈளன்றன்‌ உடலழகு. உரைத்த 
வாறு. காவல்‌ கொடை: உம்மைத்‌ தொகை; காவலும்‌ கொடை 
யும்‌ என... விரிக்க. காதலற்கும்‌ காதலிக்கும்‌ என்பதற்கு, 
க்வி கு அ nod பபற படத பப கட்த 

1. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, க. 


588 நளவெண்பா [கலிரீங்கு 


காவலனாகிய உனக்கும்‌ காதலியாகிய தமயநீதிக்கும்‌ என்று 
பொருள்‌ உரைப்பர்‌ சிலர்‌. அதற்கு முன்னிலைப்‌ படர்க்கை, 
இடவமுவமைதியென இலக்கணமும்‌ - கூறுவர்‌. அவ்வாறு 
பொருள்கூறல்‌ சாலாது. அது பொருட்‌ சிறப்புமின்று. பழகிய 
ஒருவரோ; : அறிமுகமானவர்‌ ஒருவரோ பன்னெடுங்காலம்‌ 
பிரிக்து இருந்து எதிர்ப்பட்டபோது முதலில்‌ அவர்களை வின 
வது *உன்மக்கள்‌ நலமா!” என்பதுவே. இவ்வாறே புட்கரனும்‌. 
முன்பு ப்ழகியவன்‌, இருவரும்‌ அண்ணன்‌ தம்பி முறைகொண்டு' 
அளவளாவியவர்‌ இடையில்‌ கலியின்‌ சூழ்ச்சியால்‌ மாறுபட்டுச்‌ 
சூதாடினர்‌. ஆயினும்‌ பழைய நட்புமுறை தோன்ற இவ்வாறு 
வினவினான்‌ என்க. காதலர்க்கும்‌ காதலிக்கும்‌ என்பன 
வேற்றுமை மயக்கம்‌. ஈண்டு கான்க௧னுருபு முதலுருபோடு- 
மயங்கிற்று. தீது இலவே நலந்தானே? என்னும்‌ பொருளது... 
ஏகாரம்‌ வினாப்பொருளில்‌ வந்தது. (௮௭) 


நளனும்‌ புட்கரனும்‌ சூதாட முனைந்து பணையம்‌ வைத்தல்‌ 


௪௨௧. தீது தருகலிமுன்‌ சேய்ததனை ஓராதே 
யாது பணையம்‌ எனஇயம்பச்‌-சூதாட 
மையாழி யில்துயிலும்‌ மாலனையான்‌ வண்மைபுனை: 
கையாழி வைத்தான்‌ கழித்து. 1 


(இ-ள்‌): (களனும்‌ புட்கரனும்‌ மறுசூதாட இசைகந்தனர்‌;. 
அப்போது புட்கரன்‌ களனை கோக்க) தீதுதரு கலிமுன்‌ செய்த. 
அதனை ஓராது - கேட்டைத்தரும்‌ கலியான்வன்‌ (தனக்கு முன்‌ 
காலத்தில்‌ சூதில்‌) வெல்லும்‌ தன்மையைச்‌ செய்த செயலை எண்‌ 
ணீப்பாராமல்‌, சூதுஆட யாது பணையம்‌ என இயம்ப - (நாம்‌ 
இருவரும்‌) மறுசூது ஆடுதற்கு என்ன பந்தயம்‌ வைக்கிறாய்‌" 
என்று கேட்க, மை ஆழியில்‌ தயிலும்‌ மால்‌ அனையான்‌ - கருங்‌. 
கடலில்‌ -:யோகமித்திரை செய்கின்ற திருமாலை யொத்தவனான 
நளமன்னன்‌, வண்மை புனை கை ஆழி கழித்து வைத்தான்‌ - 
கொடைக்‌ கடமை பூண்ட தன்‌ (வலக்‌) கைவிரலி லணிட்திருந்த- 
மோதிரத்தைக்‌ கழற்றிப்‌ (பணையப்‌ பொருளாக) வைத்தான்‌. 

(௧ - து.) நளனும்‌ புட்கரனும்‌ மறுசூ தாட இசைந்து, 
புட்கரன்‌ அப்போது நளனை நோக்கி, “மறுசூ தாடுவ ற்கு. 
என்ன பணையம்‌?” என்று கேட்க, நளன்‌ கண்‌: (வலகிகை: 
விரல்‌ மோதிரத்தைக்‌ கழற்றிப்‌ பணையமாக வைத்தான்‌. 
என்பதாம்‌. 


காண்‌ டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 532 


(வி - ரை.) கலி ஈலஞ்செய்பவனல்லன்‌ என்பதை விளக்‌ 
கத்‌ *இதுதரு கலி” என்றார்‌. புட்கரன்முன்‌ சூதால்‌ வென்றது, 
தன்‌ ஆற்றலால்‌ அன்று. கலியின்‌ உதவியொன்றினாலேயே.. 
அதனை யெண்ணாது தன்‌ அறியாமையால்‌ இன்னும்‌ வெல்லலா 
மென்று கருதினானென்பாராய்‌, *ஓராதே யாது......- இயம்ப” 
என்றார்‌. மை-கரு நிறம்‌. கடல்நீர்‌ கறரியகிறமுடைமையால்‌: 
மையாழி . எனப்பட்டது. பாற்கடலில்‌ திருமால்‌ அறிதுயில்‌ 
கொள்கின்றார்‌ என்பது வைணவ சமயக்‌ கொள்கை. ஆனால்‌ 
இங்கே மையாழியென்ற  தென்னையெனின்‌? கடலென்னும்‌ 
பொதுமை நோக்கிச்‌ கூறினார்‌. இவ்வாறே கம்பரும்‌ இராமா. 
யணப்‌ பெருங்காப்பியத்தில்‌, 

1 கருங்கடம்‌ பள்ளியில்‌ கலவி நீங்கிப்போய்ப்‌ 

பிரிந்தவர்‌” 
என்றதாஉம்‌ காண்க. இதில்‌ கருங்கடல்‌ என்றதுபோலக்‌ 
கொள்க. அரசர்கட்குத்‌ திருமாலை உவமமாகக்‌ கூறுதல்‌ மரபு... 
8: இருவுடை மன்னரைக்‌ காணின்‌ திருமாலைக்‌ கண்டேனே 
என்னும்‌” என்று ஆழ்வார்‌ கூறுதலானும்‌, 

முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 

இறையென்று வைக்கப்‌ படும்‌” 
என வள்ளுவர்‌ வகுத்துரைத்தலானும்‌, இவ்வாசிரியரே பிறிதோ 
ரிடத்தில்‌ “செங்கண்மால்‌ அல்லனேல்‌ தேர்வேந்தர்‌ ஓப்பரோ” 
என்று கூறுதலானும்‌ ஈண்டும்‌ ஈளன்‌ றன்‌ காத்தற்‌ சிறப்புப்பற்றி 
“மாலனையான்‌' என்றார்‌. கை ஆழி-கையாழி. கை, விரலுக்கு. 
ஆகுபெயராக வந்தது. : ஆழி - மோதிரம்‌. வண்மை - கொடை. 
இல்லையென்றிரந்தோர்க்கு இல்லையென்னாது ஈயும்‌ கைக்கு 
அடைமொழி... கழித்தல்‌ - நீக்குதல்‌. கையிலிருந்து கழற்று 
தலுக்கு ஈண்டு வந்தது. (௮௮). 


நளன்‌, வெற்றிகொண்டு தன்‌ நாடு நகரைக்‌ கைப்பற்றல்‌ 
௪௨௨. அப்பலகை ஒன்றின்‌ அருகிருந்தார்‌ தாம்மதிக்கச்‌ 
சேப்பரிய செல்வத்‌ திரு௩கரும்‌ - ஒப்பரிய 
வன்‌ தானை யோடு வளநாடும்‌ வஞ்சனையான்‌ 
வேன்றானை வேன்றானவ்‌ வேந்து. 
1. கம்ப. பால. மிதிலைக்‌: ௩௮. 2. திருவாய்மொழி, ௩0௪௭. 
8. திருக்குறள்‌, ௩௮௮. 


540 “நளவெண்பா [கலிநீங்கு 


(இ-ள்‌.) அப்பலகை ஒன்றின்‌ - அந்தச்‌ (சொற்கேட்‌ 
பான்‌ சூதுக்‌) கருவிப்‌ பலகை ஆட்டம்‌ ஒன்றிலேயே. அருகு 
இருந்தார்‌ மதிக்க - தன்‌ பக்கத்திலிருந்த மன்னர்‌. முதலிய 
எல்லோரும்‌ நன்கு மதிக்கும்படி. செப்ப அரிய செல்வ திருக 
ரும்‌-புகழ்ந்துரைத்தற்‌ கருமையான செல்வமிக்க அழகிய தன்‌ 
நகரத்தையும்‌, ஒப்பு அரிய வன்‌ தானையோடு வளகாடும்‌-இணை 
யற்ற வலிமைமிக்க (நால்வகைப்‌) படைகளுடன்‌ நீர்வள நிலவள 
முள்ள தன்‌ நிடதநாட்டையும்‌, வஞ்சனையால்‌ வென்றானை - முன்‌ 
மாயச்சூதினால்‌ வென்ற புட்கரமன்னனை, அவ்வேந்து வென்றான்‌ - 
அந்த களமன்னன்‌ வென்று அவைகளைத்‌ தனக்குரிமையாக்‌ 
*இனான்‌. ] 

(௧ - து.) களமன்னனானவன்‌, ஒரே சொற்கேட்டான்‌ 
ஆட்ட ததின்‌ முதற்‌ சூதில்‌ வென்ற புட்கரளை மறு சூதில்‌ 
வென்ன தன்‌ அழகிய நகரம்‌ சேனை நாடு... முதலிய எல்லா 
வற்றையும்‌ தனக்குரிமையாக்கினான்‌ என்ப தரம்‌. 

(வி-ரை.) அப்பலகை - அந்தப்‌ பலகை என முன்‌ ஆடிய 
சூதாட்டத்தைப்‌ பண்டறி சுட்டாகக்‌ குறித்தது. பலகை: ஆகு 
பெயர்‌. அருகு இருந்தார்‌. மன்னர்கள்‌, அரசன்‌ அதலால்‌ 
பக்கத்தில்‌ பிறர்‌ இருத்தல்‌ பொருந்தாது. . அவர்களும்‌ வியக்கும்‌ 
படி என்பாராய்த்‌ “தாம்‌ மதிக்க” என்றார்‌. செப்ப அரிய செல்வ 
முள்ள திருககராவது, 

* “கலத்தினும்‌ காலினும்‌ தருவனர்‌ ஈட்டக்‌ 

குலத்திற்‌ குன்றாக்‌ கொழுங்குடிச்‌ செல்வர்‌” 
மிக்க நகர்‌. செப்புதல்‌-புகழ்தல்‌ அன்றிச்‌ சொல்லல்‌ என்றலு 
மாம்‌. ஓப்பு- உவமை. தானை-சேனை. யானை குதிரை தேர்‌ ஆள்‌ 
ன்னும்‌ நால்வகைப்படை. அரசர்க்குரிய அங்கங்கள்‌ ஆறனுள்‌, 
படை ஓன்றாகலான்‌, அதனையும்‌ வென்றானென்க. வளநாடு - 
“வேலியாயிரம்‌ வினை கின்ற சிறப்புமிக்க நிடதநாடு. (௮௯) 
புட்கரன்‌ நளனிடம்‌ நாடுநகர்களைக்‌ கொடுத்துவிட்டுத்‌ 
தன்‌ நாடு செல்லல்‌. ' டத்‌ 
௪௨௨௩. அந்த வளநாடும்‌ அவ்வாசும்‌ ஆங்கொழிய 
வந்த படியே வழிக்கோண்டான்‌--செந்தமிழோர்‌ 
காவேய்ந்த சோல்லால்‌ நளனென்று போற்றிசைக்கும்‌ 
கோவேந்தற்‌ கெல்லாம்‌ கொடுத்து. 
1. சிலப்‌, ௨:௭ - ௮. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 547 


(இ-ள்‌.) செந்தமிழோர்‌ காஏய்க்த சொல்லால்‌ - செக்‌. 
தமிழ்ப்‌ புலமைமிக்க அறிஞர்கள்‌ தம்‌ நாவிற்‌ பொருந்திய சொற்‌ 
பொருள்‌ மிக்க பாவகையினால்‌, நளன்‌ என்று போற்றி இசைக்‌ 
கும்‌-௩ளமன்னனென்று வாழ்த்திப்‌ பாடுகின்ற, கோவேந்தற்கு -- 
மன்னர்‌ மன்னனாகிய நளனுக்கு, அத்த வளநாடும்‌ ௮ அரசும்‌ 
ஆங்கு ஒழிய - அவ்வளப்பம்‌ பொருந்திய சிடதகாடும்‌ அடம்‌ 
நாட்டின்‌ ஆட்சியும்‌ அவ்விடத்தே சூதினால்‌ தன்னைவிட்டு நீங்கும்‌. 
படி; எல்லாம்‌ கொடுத்து - மற்ற அரண்மனையிலுள்ள செல்வங்‌ 
கள்‌ யாவற்றையும்‌ நளனுக்கே சாரும்படி தோற்றுவிட்டு, வந்த 
படியே வழிக்கொண்டான்‌ - தான்‌ வெறுங்கையோடு வந்தது 
போலவே தன்‌ நகருக்குப்‌ புட்கரன்‌ சென்றான்‌. 


க-து.) புட்கரமன்னன்‌, மணுசூ.தில்‌ நிட தநாடு ககர 
மேதலிய செல்வங்களை யெல்லால்‌ களனுக்கே சாரும்படி.. 
சூ.இல்கோற்றுவிட்டு த்‌. தான்‌ வெறுங்கையோடு முன்வக்‌ தத 
போலவே கன்‌ ந௩கர்க்குத்‌ திரும்பிச்‌ சென்றான்‌ என்ப தாம்‌. 


(வி-ரை.3) அந்த என்பது, ௮ என்னும்‌ சுட்டின்‌ மரூஉ. 
ஒழிய - தனக்கு உரிமையில்லாது போக, வந்தபடி என்பது, 
புட்கரன்‌ முன்பு கலியோடு வரும்போது எப்பொருளும்‌ தான்‌ 
தனக்குரிமையாகக்கொண்டு வந்தானில்லை; வந்தான்‌; சூதாடி 
னான்‌; வென்றான்‌; அரசனானான்‌; ஆட்சிபுரிந்தான்‌. இக்கால்‌- 
மறுசூதில்‌ அவைகளைத்‌ தோற்றான்‌; யாவும்‌ ஈளனுக்கே உரிமை 
யாகத்‌ தான்‌ சென்றான்‌. ஆகவே, “வந்தபடியே வழிக்கொண் 
டான்‌” என்றார்‌. வழிக்கொள்ளல்‌ - செல்லும்‌ வழியே போதல்‌, 
வழிக்கொள்ளல்‌: ஒரு சொல்‌; அழுக்காறு, வன்கண்மை, இடுக்‌ 
கண்‌ என்பனபோல்‌. செம்மை தமிழோர்‌, செவ்விய தமிழுக்‌ 
குரியோர்‌. செவ்விய தமிழாவது, வேற்றுச்‌ சொற்கள்‌ கலவாத. 
தூய தமிழ்ச்‌ சொல்‌. . அதற்குரிமையாக அதனைக்‌ . கற்றுத்‌ 
துறைபோய அறிஞரைச்‌. *செந்தமிழோர்‌' என்றார்‌. காஎய்ந்த 
சொல்‌ - நாவிற்‌ பொருந்திய சொல்லானியன்ற செய்யுள்‌... 
அஃதாவது சொன்னலங்‌ கனிந்து கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகை 
அவாவிக்‌ கேளாரும்‌ விரும்பிக்‌ கேட்டின்புறுமாறு இயன்றது. 
சொல்லானாகிய  பாவிற்குக்‌ . கருவி ஆகுபெயர்‌. இதனைக்‌. 
கம்பரும்‌, 1 & 

்‌ புவியினுக்‌ கணியாய்‌ ஆன்ற.பொருள்தந்து 
ன புலத்திற்‌ றாகி, ட்ட 
அவியகத்‌ துறைகள்‌--,தாங்கி ஐந்திணை நெறி அளாவிச்‌ 


7. கம்பரரமா. ஆரணிய, சூர்ப்ப: ௧. _ 





542 நளவெண்பா [ கலிநீங்கு 


சவியுறத்‌ தெளிந்து தண்ணென்‌ நொழுக்கமும்‌ 
தழுவிச்‌ சான்றோர்‌ 
கவி 
அன்பர்‌. 
+ புலவர்‌ பாடும்‌ புகமுடையோர்‌ 
வலவன்‌ ஏவா வான ஊர்தி எய்துப” 
எனப்‌ புறம்‌. கூறுமாறு, களன்‌ செந்தமிழ்ப்புலவர்‌ பாடும்‌ 
புகமூடையான்‌ என்றார்‌. புலவர்‌ மீக்கூறும்‌ மேன்மை ஒரு 
வனுக்கு வருவதாயின்‌, அவன்‌. அன்பும்‌ அறனும்‌ உடையனாய்க்‌ 
காண்டற்கு எளியனாய்‌, கருது பேரளியனாய்‌ இருத்தல்‌ 
"வேண்டும்‌. அத்தகைய சிறப்புமிக்கவன்‌ நளன்‌ என்பாராய்‌ 
ஆசிரியர்‌, *நர்‌ ஏய்ந்த, வக்க -போற்றிசைக்கும்‌' என்றார்‌. 
“கோவேந்தன்‌ என்றார்‌, மன்னர்‌ மன்னன்‌ என்பதைக்‌ காட்டற்கு. 
இதனை ஏகசக்கிராபதி என்பர்‌. எல்லாம்‌. என்பதில்‌ முற்று 
உம்மை விகாரத்தால்‌ தொக்கது; : இதனை எல்லாமும்‌ என 
விரிக்க. எல்லாம்‌ என்பது, ஒன்றும்‌ விடாது செல்வமெல்லாம்‌ 
தோற்றுப்‌ போனான்‌ என்பதற்குத்‌ தெளிவுபட வந்தது. (௬௦) 
நளன்‌, தன்‌ நகரத்தை யடைதல்‌ 
௪௨௫. ஏனை முடிவேந்தர்‌ எத்திசையும்‌ பசய்‌ 


சேனை புடை சூழத்‌ தேரேறி---ஆனபுகழ்ப்‌ 

பொன்னகரம்‌ எய்தும்‌ புரந்தரனைப்‌ போற்பொலிந்து 

நன்னகரம்‌ புக்கான்‌ நளன்‌. 

(இ-ள்‌.) எனை முடிவேர்தர்‌ எத்திசையும்‌ போற்றி 

இசைப்ப - புட்கரனொழிந்த மற்ற அரசர்கள்‌ எல்லாப்‌ பக்கங்‌ 
களினும்‌ புகழ்ந்து வாழ்த்துரை கூறவும்‌, சேனை புடைசூழ - 
படைகள்‌ ஒரு பக்கமாகச்‌ சூழ்நீது வரவும்‌, நளன்‌ தோர்ஏ.றி, 
நளமன்னன்‌ தன்‌ தேரின்மேல்‌ ஏறி இருந்துகொண்டு, ஆன 
புகழ்‌ பொன்‌ நகரம்‌ எய்தும்‌ புரந்தரனைப்‌ போல்‌ பொலிந்து - 
கிலைத்த புகழையுடைய தேவருலகத்தைச்‌ சேரும்‌ இந்திரன்‌ 
என்னும்படி விளங்கி, நல்நகரம்‌ புக்கான்‌ - தனக்கேயுரிய 
மாவிந்தமெனும்‌ நல்ல நகரில்‌ சென்று சேர்ந்தான்‌. 


(௧ - து.) மன்னர்களும்‌ படைகளும்‌ தன்னைச்‌ 
சூழ்ந்‌ அ பின்தொடர்ம்‌ துவர, மிக்க ப ல்‌ ன 





1 புறம்‌: ௨௭. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 548 


யுகும்‌ இந்திரன்போலக்‌ தனக்கே உரிமையான மாவிந்த 
ஈகரில்‌ சென்று சேர்ந்தான்‌ என்பதாம்‌. 

(வி- ரை.) ஏனைமுடிவேந்தர்‌ - மற்றவரசர்‌, ஈகளனுக்குப்‌ 
பகைமையுடையவன்‌ புட்கரனானதால்‌ “ஏனை என்ற சொல்‌ 
அவனை யொழித்து கின்றது. எல்லோரும்‌ என்பதிலுள்ள உம்மை 
முற்று. சேனை-நால்வகைப்‌ படைகள்‌. ஆன-முடிந்த: அறுகுறை 
யில்லாத, எனவே நிலைத்த புகழ்‌ என்று பொருள்‌ கூறப்பட்ட து; 
“முடித்த கேள்வி” என்பதுபோல. பொன்‌ நகரம்‌ - தேவருலகம்‌. 
மனன்‌ தன்‌ சேனைகள்‌ புடைகும; அரசர்கள்‌ புகழ்மாலை குட்டிப்‌ 
போற்றி இசைப்ப, தன்‌ நகரில்‌ புகுந்த காட்சி, இந்திரன்‌ தன்‌ 
பொன்னகரில்‌ புகுந்த காட்சிபோல்‌ இருந்ததென ஒப்பிட்டு 
உரைத்தார்‌. புக்கான்‌: பகுதி தன்‌ னொற்றிரட்டி இறந்தகாலங்‌ 
காட்டிற்று. புக்க விடத்தச்சம்‌' என்புழித்‌ தன்னொற்றிரட்டி 
இறந்த காலப்‌ பெயரெச்சமாதலை உணர்க. அதுபோற்‌ 
கொள்க. 2 (௧௯௧) 


தளன்‌, மனைவி மக்களுடன்‌ வரக்கண்ட நகரமா ந்தர்‌ மகிழ்தல்‌ 
௪௨௫. கார்பேற்ற தோகையோ கண்பேற்ற வாள்முகமோ 
நீர்பேற்‌ றுயர்ந்த நிறைபுலமோ--பார்பேற்று 
மாதோடூ மன்னன்‌ வாக்கண்ட மாநகருக்‌ 
கேதோ உரைப்பன்‌ எதிர்‌. 


(இ-ள்‌) பார்‌ பெற்று மாதோடு மன்னன்‌ வரக்கண்ட 
மாநகருக்கு - தான்‌ முன்‌ இழந்த நாடு நகர்‌ முதலியவற்றை 
மீட்டிக்கொண்டு, தன்‌ மனையாளாகிய தமயந்தியுடன்‌ திரும்பி 
வரக்கண்ட பெருமைமிக்க மாவிந்த நகருக்கு, எதிர்‌ ஏதோ 
உரைப்பன்‌ - ஒப்பாக எதைத்‌ துணிந்து சொல்லுவேன்‌, கார்‌ 
பெற்ற தொகையோ - (நெடுங்காலம்‌  எதிர்பார்த்திருந்த) 
(மேகத்தைக்‌ கண்ட மயிலென்பேனோ?, கண்பெற்ற வாள்‌ 
முகமோ - இழந்த கண்களைப்‌ பின்‌ மீண்டும்‌ பெற்ற ஓளி 
பொருந்திய முகமென்றுரைப்பேனோ, நீர்‌ பெற்று உயர்ந்த 
அகிறைபுலமோ-(கெடுங்காலம்‌ எதிர்பார்த்‌ திருந்த மழைபெய்ய), 
அந்நீரை ஏற்று வளர்ந்த நெற்பயிர்கள்‌ என்று கூறுவேனோ? 
(அதற்கு யாதும்‌ ஒப்புச்‌ சொல்ல இயலாது என்றபடி.) 

(௧ - து.) ஈளமன்னன்‌ கான்‌ இழந்த ஆட்சியை 
மீண்டும்‌ பெற்றுத்‌ தமயந்தியோடு வரக்கண்ட மாவிந்கத. 
மாநகரமக்கள்‌ கொண்ட பெருமகிழ்‌சசிக்கு மேகக்கைக்‌ 


544 நள வெண்பா [கலிநீங்கு, 


கண்ட. மயில்‌ .முதலியனவற்றின . மகிழ்ச்சியையும்‌ உவமை. 
சொல்ல இயலாது; அதஇினும்‌ . மிக்க மஇழ்ச்சியுற்றார்‌ 
என்பதாம்‌. ்‌ 

(வி-ரை.) களன்‌ வரச்கண்ட மாவிந்த மாஈகர மக்கள்‌ 
கொண்ட அளவற்ற மகிழ்வுக்கு, மேகத்தைக்‌ கண்ட மயிலின்‌: 
மகிழ்வும்‌, கண்ணையிழந்த முகம்‌ மீண்டும்‌ அதைப்‌ பெற்றுச்‌ 
சிறந்த தோற்றப்‌ பொலிவும்‌, நீரின்றி வாடிக்டெந்த நெற்பயிர்‌ 
களுக்கு மழைபெய்து நீர்பெரு வளர்ச்சியுற்ற நிலையும்‌ உவம்‌: 
மாகக்‌ கூறப்பெற்றன. ஒவ்வொன்றன்‌ இறுதியிலும்‌ வந்த. 
ஓகாரங்கள்‌ இன்னதென்று துணிந்து சொல்லற்கியலாத நிலையில்‌ 
இருந்தனவென்று பொருள்‌ தருதலால்‌, ஐயப்பொருளிலும்‌ 
வியப்புப்‌ பொருளிலும்‌ வந்தன. மேகத்தைக்‌ கண்டவுடன்‌: 
மயில்‌ மகிழ்வதுபோல, நளன்‌ தன்‌ மனைவி மக்களோடு வரச்‌: 
கண்டதும்‌ நகரமாந்தர்‌ மகிழ்ந்தனரென்றும்‌, கண்ணொளி 
யிழந்த முகம்‌ மீண்டும்‌ அவ்வொளியைப்‌ பெற்றுக்‌ கிளர்ச்சி 
கொண்டு அழகு மிகுவதுபோல, தன்னைவிட்டுப்‌ .பிரிந்து 
காடே மீண்டும்‌ வரக்கண்டு ஏற்ற ஈகரம்‌, மிக்க சிறப்புப்‌: 
பொலியக்‌ காட்சியளித்ததென்றும்‌, நெற்பயிர்கள்‌; ஈரப்பசை: 
கூட இல்லாத வயலில்‌ இருந்து எப்போது நீர்‌ கடைக்கும்‌: 
கிடைக்குமென்று வாடி வதங்கி எக்கற்று கின்று விரும்பியவாறு 
மழை பொழிந்தவுடன்‌, அம்மழைநீரை யேற்றுக்‌ கிளர்ச்சியும்‌ 
தெளிவுங்கொண்டு வளர்ச்சியடைவதுபோல, நகரமாநீதா” 
என்றிணி நம்‌ வேந்தனைக்‌ காண்பேம்‌; என்று மீண்டும்‌ இவ்வாட்‌ 
சியைப்‌ பெறுவார்‌ என்று ஏங்கி ஏங்கி வருந்திக்‌ கடந்தனர்‌; 
அவர்‌ விரும்பியவாறு மீண்டும்‌ தம்‌ வேந்தன்‌ வரக்கண்டதும்‌ 
மனவாட்டட்‌ தீர்ந்து மகிழ்வுகொண்டு உடற்பூரிப்புற்றுத்‌ தலை 
கிமிர்நீது வீறுற்று சின்றாரென்றும்‌ உம்மைக்கேற்பப்‌ பொருள்‌: 
விரித்துக்‌ கொள்க. 
| தலைவன்‌ பிரிவால்‌ வாடியிருந்தாள்‌ தலைவி; அவள்‌ வரவு 
கண்டதும்‌, “நீ, ஓராண்டுக்‌ கொருமுறையாவது இங்கே வந்து. 
போவது, நீரின்றி வாடிக்டெக்கும்‌ நெற்பயிர்களுக்கு இடை. 
விடாது அளிக்கின்ற மழைத்‌ துளி போன்‌ றிருக்இன்ற” தென்று 
கலித்தொகைத்‌ தலைவி கூறும்‌ கருத்து, இக்கருத்தோடொத்தலை 
அறிக. அக்கலித்தொகை வருமாறு 2 

* “மாரிக்கு அவாவுற்றுப்‌ பீள்வாடும்‌ நெல்லிற்காங்கு 
ஆராத்‌ அவலை அளித்தது போ லும்நீ | 
ட ஓர்யாட்‌ டொருகால்‌ வரவு” 


மீ கலித்தொகை, எக. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 545 


தோகை முகம்‌ புலமென்பன ஆகுபெயர்களாக அவ்வச்‌ செயல்‌ 
கள்‌. முதலியவற்றிற்கு வந்தன. “மாது ஓடு”. என்பதில்‌ உள்ள 
அம்மை விகாரத்தால்‌ மறைந்து கின்றது. அதனை மாதோடும்‌ 
என இறந்தது தழீஇய எச்சமாகக்கொண்டு குழந்தைகளோடும்‌ 
என்று விரித்துப்பொருள்‌ காண்க. ஆசிரியர்‌ கூற்றாக உவமை 
கூறி முடித்தற்கயலாத கிலையில்‌ “ஏதோ உரைப்பன்‌ எதிர்‌? 
என்றார்‌. அம்மகிழ்ச்சிக்கு ஒரு வரையறை கூற இயலாதென்னும்‌ 
கருத்தால்‌. இவ்வாறுரைத்தார்‌. அகநானூற்றில்‌ வரும்‌ தோழி 
கூற்றாக நல்லிசைப்புலவர்‌ கபிலரும்‌ அவள்‌ கொண்ட மகிழ்‌ 
வுக்கு ஓர்‌ எல்லைக்கோடமைத்து, *ம்ழையின்றிப்‌ பல்லாண்டு 
அன்பு ற்ற உயிர்கள்‌, மழை பெய்தவுடன்‌ அடைந்த மகிழ்ச்சிகளை 
யெல்லாம்‌ ஒன்றுபடுத்தி என்‌ உள்ளத்தில்‌ அடைத்தால்‌ எவ்‌ 
வளவு பெறியதா? அவ்வளவு பெரியது என தலைவிக்குக்‌ குறித்த 
வாறு திருமணம்‌ நடக்கப்போவது குறித்து, * என்று கூறுவதாக 
மகிழ்ச்சிக்கு அளவு காட்டி உரைத்தார்‌; ஆசிரியர்‌ புகழேந்தியார்‌ 
மகிழ்ச்சிக்கு ஓர்‌. அளவெடுத்குக்‌ காட்டி. அவைகளிலெல்லாம்‌ 
ஐயத்தைப்‌ பெய்து, இறுதியில்‌ மகிழ்ச்சி வரையறையற்றது; 
அவர்‌ மனங்கொண்ட அளவே அளவு என்று நாம்‌ கண்டுணரு 
மாறு கபிலரையும்‌ விஞ்சி “ஏதோ உரைப்பன்‌” என்றுரைத்துச்‌ 
சுருங்கச்சொல்லி விளங்கவைத்தார்‌. அன்றி வியாசர்‌ கூற்றுக்‌ 
இனுமாம்‌. (௯௨) 


வியாசமுனிவர்‌ “இதுதான்‌ நளன்‌ கதை” என்று கூறித்‌ 
தருமனை வாழ்த்திச்‌ செல்லல்‌ 
௪௨௬. வேன்றி நிடதத்தார்‌ வேந்தன்‌ சரிதையீ . 
தென்றுரைத்து வேத இயல்முனிவன்‌ - நன்றிபுனை 
மன்னா பருவாலை மாற்றுதியேன்‌ றாசிமோழி 
பன்னா நடந்திட்டான்‌ பண்டு. 
(இ-ள்‌). பண்டு வேத இயல்‌ முனிவன்‌-முற்காலத்தில்‌ 
வேதநடையைச்‌. சிக்கறுத்து ஓழுங்குபடுத்திய வியாசமுனிவரர்‌ 
தேருமனைப்பார்த்து),. நன்றி புனை மன்னா-ஈல்லொழுக்கத்தையே 
கடமையாகக்கொண்டு. நடக்கின்ற  தருமராசனே!, வென்றி 
நிடதத்தார்‌ வேந்தன்‌ சரிதை ஈது என்று உரைத்து-வெற்றிமாலை 
சூடிய கிடதநாட்டினர்க்கு மன்னாகிய நளன்‌ வரலாறு இஃதாகு 
மென்று (விரித்துக்‌) கூறி, பருவரலை மாற்றுதி என்று-நீ (சூதால்‌ 
நடந்ததை நினைத்து வருந்துகின்ற) துன்பத்தை இனி விட்டு 
விடுக என்று கூறி, ஆசிமொமி பன்னா நடந்திட்டான்‌-(ஆனுதல்‌ 
மொழி பகர்ந்து) வாழ்த்துரை கூறிவிட்டுச்‌. சென்றார்‌. s 
௩.—35 


546 நளவெண்பா [கலிநீங்கு 


(௧ - து.) வியாசமுனிவரானவர்‌, “இதுதான்‌ வெற்றி 
மாலை சூடிய களமன்னன்‌ வரலாறாகும்‌; இதனால்‌ நீ 
வரும்‌ தா இரு,” என்று தருமராசனுக்குத்‌ தேறுதல்‌ சொல்‌ 
வித்‌ தேற்றி, வாழ்த்துரை மொழிந்துவிட்டுப்‌ போயினார்‌ 
என்பதாம்‌. 

(வி- ரை.) வென்தி-வெற்றி: மெலித்தல்‌ விகாரம்‌. 
இயல்‌-இயற்கை: நடக்கை. வென்றியால்‌ சூடிய மாலைக்கு ஆகு 
பெயர்‌. *“வாகை வனமாலை” என்றார்‌ பிறரும்‌. அம்மாலை 
வெற்றி கொண்டமைக்கு அடையாளமாகப்‌ புனைவது. நன்றி- 
ஈன்மையென்னும்‌ பொருளது. பண்புப்பெயர்‌; அதனால்‌ ஆகிய 
ஒழுக்கத்துக்கு ஆகுபெயர்‌. புனைதல்‌-அணிதல்‌ என்னும்‌ 
பொருட்டு. இடைவிடாதுகொண்டிருக்கும்‌ உயர்ந்த செயல்‌ 
கட்கு இவ்வாறு கூறுதல்‌ அடிப்பட்ட ஆன்றோர்‌ மரபு. “அருங்‌ 
கலை வினோதன்‌ அமரா பரணன்‌? என்னும்‌ நன்னூற்‌ சிறப்புப்‌ 
பாயித்தில்‌ போர்‌ செய்தலை அணியாகப்‌ பூண்டவன்‌ என்றுரைக்‌ 
தல்‌ கொண்டு தெளிக. சரிதை-வரலாறு; வடசொல்‌. இது, 
ஈதெனச்சுட்டு முதல்‌ நீண்டது. பருவரல்‌-துன்பம்‌, மாற்றுதி: 
முன்னிலை ஏவல்‌ ஒருமை வினைமுற்று. ஆசி-வாழ்த்துரை; 
இதுவும்‌ வடசொல்‌. பன்னா-பன்னி; சொல்லி: செய்யா என்னும்‌ 
வாய்பாட்டு இறந்தகால வினையெச்சம்‌. நடந்திட்டான்‌ என்‌ 
ப.தில்‌ இடு. பகுதிப்பொருள்‌ விகுதி. பண்டு-முற்காலம்‌. ஈண்டு 
துவாபரயுகத்தில்‌ வேதத்தைச்‌ சக்கறுத்து ஒழுங்குபடுத்தினார்‌ 
வியாசமுனிவர்‌ என்பது வரலாறுகக்‌ கூறுவர்‌ ஆதலான்‌, அதனைக்‌ 
குறித்தது இச்செய்யுள்‌. கொண்டுகூட்டாகப்‌ பொருள்‌ கொள்ளக்‌ 
கிடைத்தலின்‌, சொற்களைப்‌ பொருள்கோடற்3கற்றவாறு சேர்த்‌ 
தமைத்துப்‌ பொருள்‌ உரைக்கப்பட்டது. (௬௩) 

இந்நூலின்‌ வாழ்த்து 
௪௨௭. வாழி அருமறைகள்‌ வாழிகல்‌ அந்தணர்கள்‌ 
வாழிஈகளன்‌ காதை வழுத்துவோர்‌--வாழிய 
மள்ளுவநாட்‌ டாங்கண்‌ வருசக்‌ திரன்சுவர்க்கி 
தேள்ளுறமேய்க்‌ கீர்த்தி சிறந்து. 

(இ-ள்‌.) அருமறைகள்‌ வாழி-(ஓதற்கும்‌ அறிதற்கும்‌) 
அரியதான நான்‌ மறைகள்‌ வாழ்வதாக, நல்‌. அந்தணர்கள்‌ வாழி- 
நல்ல ஒழுக்கத்தை விடாதொழுகும்‌ முனிவரர்கள்‌ வாழ்க, நளன்‌ 
காதை வழுத்துவோர்‌. வாழி-ஈளமன்னன்‌ வரலாறும்‌ அவ்‌ 

1. முத்தொள்‌. ௨௦. 2. ஈன்னூல்‌ சிறப்புப்பாயிரம்‌. 


காண்டம்‌] மூலமும்‌ உரையும்‌ 547 


வரலாற்றைக்‌ கூறுவோரும்‌ கேட்போரும்‌ வாழ்க; மள்ளாவநாடு 
ஆங்கண்வரு - மள்ளுவநாடென்னும்‌ நீர்வளப்பமிக்க இடத்தில்‌ 
தோன்றி ஆட்சி புரிகின்ற, சந்திரன்‌ சுவர்க்கி தெள்‌உற மெய்‌ 
கீர்த்தி சிறந்து வாழிய-சந்திரன்‌ சுவர்க்கியென்னும்‌ வேந்தன து 
குற்றமற்ற உண்மைப்‌ புகழ்‌ கிறப்புற்றோங்கி நெடுநாள்‌ வாழ்க 


(௧ - து.) மறைகள்‌ வாழ்க; மறையுணர்ந்‌த முனிவர்‌ 
கள்‌ வாழ்க; ஈளன்‌ கதை படிப்போர்‌ வாழ்க; மள்ளுவகாட்‌ 
டில்‌ கோன்றி அரசாளுகின்ற சந்திரன்‌ சுவர்ககமன்னன்‌ 
மெய்ப்புகழ்‌ வாழ்க என்பதாம்‌. 

(வி - ரை.) வாழி.வாழியவென்பதன்‌ ஈற்றுயிர்மெய்‌ கெட 
கின்ற வியங்கோள்‌ வினைமுற்று. அது வாழ்க என்னும்‌ 
பொருளது. எந்நூல்‌ ' செய்யினும்‌ நூலின்‌ முதற்கண்‌ கடவுள்‌ 
வாழ்த்துக்கூறித்‌ தொடங்குதலும்‌, முடிவின்கண்‌ உலகநலவங்‌ 
கருதி வாழ்த்துரை கூறி முடித்தலும்‌ ஆன்றோர்‌ கொண்ட . 
மரபாகலான்‌, இவரும்‌ அவ்வாறே வாழ்த்துரை கூறி இந்நூலை 
மூற்றுவித்தார்‌. முதற்கண்‌ : மறைகளை வாழ்த்தினார்‌. மறை: 
காண்டற்கெலா அரிய கருத்துக்களையும்‌ உலகியற்‌ பழக்க வழக்க 
அறமுறைகளையும்‌ உணர்த்துவது. அந்நூலை என்றும்‌ மக்கள்‌ 
பயின்று வந்தால்‌ அதனால்‌ நாட்டில்‌ அறங்கள்‌ பெருகி, மக்கள்‌ 
உயர்ந்த குறிக்கோளுடன்‌ வாழ்வாராகலின்‌; முதல்‌ முதலில்‌ 
மறையை வாழ்த்தினார்‌. அம்மறைப்பொருளை உணர்ந்து 
கற்றோர்க்குத்‌ தாம்‌ வரம்பாகிய தலைமையராய்த்‌ தமக்கென 
வாழாப்‌ பிறர்க்குரியாளராய்‌ வாழும்‌ பெற்றியுடையார்‌ பெரி 
யோர்கள்‌. அப்பெரியோரே அந்தணரெனப்படுவார்‌. அவர்‌ 
வாழின்‌ உலகமக்கள்‌ நன்னெறியினின்று வழுவாது வாழ்வர்‌. 
ஆகவே, இசண்டாவதாக அந்தணர்‌ வாழ்த்தப்பட்டனர்‌. இக்‌ 
காதைத்‌ தலைவன்‌ ஈளவேந்தன்‌, கோல்முறைகோடாக் கொற்ற 
வன்‌; காண்டற்கெளியன்‌; தமவும்‌ பிறவும்‌ ஒப்பநாடி ஒருபாற்‌ 
சாராத கடுகிலைத்தகையோன்‌? இத்தகையோன்‌ வரலாற்றைத்‌ 
தெரிந்‌ துணர்க்தால்‌, நாடு நல்வழியில்‌ அவன்போல்‌ வாழும்‌. 
ஆதலால்‌,மூன்றாவதாக நளன்காதை படிப்போர்கள்‌ வாழ்த்தப்‌ 
பெற்றனர்‌. இறுதியாக அசிரியர்‌ தமக்குச்‌ செய்த நன்றியை 
மறவாத . கடப்பாடுடையராய்ச்‌  சந்திரன்சுவர்க்கி அரசனை 
வாழ்த்தினார்‌. இந்நூற்கண்‌ பல்லிடங்களில்‌ அவன்‌ உயர்பண்‌ 
பைப்‌ பாராட்டிக்‌ கூறியதுபோலவே ஈண்டுங்‌ கூறி, நாலை 
முற்றுவிப்பாராயினார்‌. 

பிற ஆசிரியர்களும்‌ தாம்‌ பாடும்‌ நூல்களின்‌ முடிவில்‌ வாழ்த்‌ 
துரை கூறி மூடிப்பதுவே மரபாகக்‌ கொண்டுள்ளனர்‌. ஆசிரியர்‌ 


௦49 நளவெண்பா 


இளங்கோவடிகள்‌ தாம்‌ மக்கட்பயன்‌ கருதி ஆக்கியருளிய சிலப்‌ 
பதிகாரச்‌ செஞ்சொற்‌ காப்பியத்தில்‌, துவக்கத்தில்‌. உலக உயிர்‌ 
கட்குல்‌ கண்ணொளி கதுவத்‌ தன்‌ ஒளிக்கதிரால்‌ தட்பத்தையும்‌ 
வெப்பத்தையும்‌ தந்து அவ்வெப்பத்தால்‌ நீரை ஆவியாக்கிக்‌ 
கொண்டுசென்று பின்‌ மழையாகப்பெய்து தட்பத்தையும்‌ தந்து, 
அத்தட்பத்தால்‌ பல்வகை விளைபொருளும்‌ பெருக. விளைந்து 
உயிர்கள்‌ பசியின்றி வாழ உறுதுணை புரிதலால்‌, ச 
* திங்களைப்‌ போற்றுதும்‌ திங்களைப்‌ போற்துதும்‌ 
கொங்கலர்தார்ச்‌ சென்னி குளிர்வெண்‌ குடைபோன்றிவ்‌ 
அங்கண்‌ உலகளித்த லான்‌” 
என, முதலில்‌ திங்கள்‌ வாழ்த்தும்‌, அதற்கடுத்து, 
“ஞாயிறு போற்றுதும்‌ ஞாயிறு போற்றுதும்‌ 
காவிரி நாடன்‌ திகிரிபோல்‌ பொற்கோட்டு 
மேரு வலந்திரித லான்‌” 
என, ஞாயிற்றின்‌ வாழ்த்தும்‌ கூறி, நூலின்‌ இறுதியில்‌ வாழ்த்துக்‌ 
காதை என, ஓரு தனிக்காதை அமைத்து வாழ்த்தியும்‌ இருப்பது 
அறிக. 
தேவாரமென்னும்‌ திருமறையை உலகு பயன்கருதி அருளிச்‌ 
செய்த. திருஞான சம்பந்தரும்‌ வாழ்த்துரையாகப்‌ பதிகஞ்செய்‌ 
திருப்பதும்‌ இக்கொள்கையை வலியுறுத்துவதரகும்‌. 
2 “வாழ்க அந்தணர்‌ வானவர்‌ ஆனினம்‌ 
வீழ்க தண்புனல்‌ வேந்தனும்‌ ஓங்குக 
ஆழ்க தீயதெல்‌ லாம்‌அரன்‌ நாமமே 
சூழ்க வையக முந்துயர்‌ தீர்கவே' 
என, வாழ்த்துவதுபோன்று நாமும்‌ உலகம்‌ நலம்பெறவாழ்த்தி, 
இவ்வுரையை முடிப்பாம்‌. 
கலிநீங்கு காண்டம்‌ முற்றிற்று. 
நளவெண்பா மூலமும்‌ உரையும்‌ முற்றுற்றன. 








2. சிலப்‌. மங்கல வாழ்த்து :௧-௬. 
..... & இருஞானசம்‌. தேவாரம்‌. 


செய்யுள்‌ மூதற்குறிப்பு அகரவரிசை 
| [எண்‌ : பக்க எண்‌] 


அங்கண்‌ விசும்பின்‌ 9278 
அங்கவர்கள்‌ வேண்டும்‌ 108 
அங்கி அமுதம்நீர்‌ 107 
அங்கை கெடுவேற்கண்‌ 161 
அங்கை வரிவளையாய்‌ 178 
அங்கை வேல்மன்னன்‌ 244 


அஞ்சல்‌ மட அனமே 38 
அஞ்சனந்தோய்‌ கண்ணில்‌ 312 
அஞ்சாயல்‌ மானே 169 
அடற்கதிர்வேல்‌ மன்னன்‌ 259 


அடையும்‌ கடுங்கானில்‌ 877 
அந்த நெடுஞ்சுரத்தின்‌ 332 
அந்த வளநாடும்‌ 540 
அந்தா மரையி 299 
அப்பலகை ஒன்றின்‌ 5389 


அம்பொற்‌ கயிலைக்கே 17 
அம்மொழியைத்‌ தூதர்‌ 457 
அரவரசன்‌ தான்கொடுத்த 513 


-அலர்ந்த மலர்‌ சிந்தி 223 
அல்லியந்தார்‌ மார்பன்‌ 369 
அவ்வளவில்‌ ஆதிப்‌ 291 


அழகு சுமந்திளைத்த 66 


அழல்வெஞ்‌ சிலை3வடன்‌ 39638 
அழுவார்‌ விழுவார்‌ 413 
அள்ளிக்‌ கொளலாய்‌ 197 
அறத்தைவேர்‌ கல்‌ லும்‌ 202 


அறம்கிடந்த நெஞ்சும்‌ 60 
அறம்பிழைத்தார்‌ பொய்த்‌ 329 
அறையும்‌ பறையரவம்‌ 289 


அற்ற துகிலும்‌ 396 
அன்றில்‌ ஒருகண்‌ 142 
அன்னக்‌ குலத்தின்‌ 7 
அன்னங்காள்‌ நீங்களுமவ்‌ 123 
அன்னம்‌ உரைத்த 04 


அன்னம்‌ தனைப்பிடித்தங்‌ 87 
அன்னம்‌ துயிலெழுப்ப 


அன்னமேநீ உரைத்த 47 
அன்னம்‌ மிதிப்ப 459 
அன்னம்‌ மொழிந்த 41 
ஆங்கவர்‌ சொன்ன 498 
ஆங்கவளும்‌ ஏக 398 
ஆங்கவன்றான்‌ அவ்வா 434 
ஆடி வரிவண்‌ 138 
ஆண்டிரண்டா றெல்லை 52 
ஆதித்‌ தனிக்கோலம்‌ ஸீ 
ஆத கெடுந்தேர்ப்‌ 490 
ஆதி மறைநூல்‌ 491 
ஆமை முதுகில்‌ த்ருதி 
ஆயம்‌ பிடித்தாரும்‌ 606௦ 
ஆரும்‌ திரியா 428 
ஆருயிரின்‌ தாயே 267 
ஆருயிரும்‌ நானும்‌ 283 
ஆவ துரைத்தாய்‌ 92 
ஆழிவடி. யம்பலம்ப 165 
ஆற்றல்‌ அரவரசே 438 
இக்கங்குல்‌ போக 282 
இசைமுகந்த வாயும்‌ 94 
இடைச்சுரத்தில்‌ தன்னை 498 
இணையாரும்‌ இல்லான்‌ 443 
இத்தாழ்‌ பணையில்‌ 401 
இந்து நுதலி 366 
இயமரம்‌ நின்றார்ப்ப 103 
இருவர்‌ உயிரும்‌ 819 
இவ்வளவிற்செல்லுங்கோல்‌52 
இற்றது நெஞ்சம்‌ 59 
இனிச்சூ தொழிந்தோம்‌ 278 
இன்றுன்னைக்‌ காண்ப 489 
இன்னுயீர்க்குரேரே 200 
ஈங்கிவளிவ்‌ வாறிருப்ப 402 
சங்குவர வென்னென்‌ 193 
ஈர மதியே 13838 
உங்கள்‌ அரசொருவன்‌ 499 


520 நளவெண்பா 


உடுத்த அகிலரிந்த 360 
உடைய மிடுக்கெல்லாம்‌ 147 
உண்டோர்‌ அழுகுரல்‌ என்‌ 879 
உத்தமரில்‌ மற்றிவனை 520 
உய்ஞ்சு கரையேற 96 
உருவளிக்கும்‌ உண்மை 264 
உள்ளம்போய்‌ நாண்போய்‌ 111 
உன்சரிதம்‌ செல்ல 5238 
உன்‌ தலைவன்‌ தன்னை 401 
உன்னை யான்‌ ஒன்றும்‌ 027 


ஊக்யெ சொல்லார்‌ 188 
ஊபி பலவோர்‌ 181 
ஊன் தின்‌ றுவகையால்‌ 141 


எக்குலத்தாய்‌ யார்மடக்‌ 898 
எங்கண்‌ உறைந்தனைகொல்‌் 466 


எங்காம்‌ புகலிடம்‌என்‌ 235 
எங்கோன்‌ மகளுக்‌ 470 
எண்ணிய எண்ணம்‌ 250 


எக்தை கழல்‌ இணையின்‌ 502 
எழுந்திருக்கும்‌ ஏமாந்து 145 
எழுவடுகதோள்‌ மன்னா 42 
எற்றித்‌ திரைபொரகொக்‌ 824 
என்காலத்‌ துன்‌ சரிதம்‌ 524 
என்மேல்‌ எறிகின்ற 474 
என்றும்‌ நுடங்கும்‌ 45 
என்றுரைத்த அவ்வளவில்‌ 482 
என்னுரையை யாதென்‌ .. 102 
என்னை இருங்கானில்‌ 460 
என்னைத்‌ தனிவனத்திட்‌ . 400 
ஏந்தும்‌ இளமுலையாள்‌ 257 
எசடிப்பார்‌ கோலெடுப்ப 483 
ஏழுலகும்‌ சூழிருளாய்‌ 143 


எற்ற முலையார்க்‌ 221 
ஏனை முடிவேந்தர்‌ 242 
என்றோம்‌ இதுவாயின்‌ ௨60 
ஒண்தொடி தன்னை 464 
ஒருவர்‌ உடலில்‌ 204 
ஒற்றைக்‌ தனியாழித்‌ 477: 
ஒற்றைக்‌ துகிலும்‌ 851 
ஓடாத தானை a8 


ஓடும்‌ புரவித்தேர்‌ 
கடப்பார்‌ எவரே 
கணிமொழிந்த நாளில்‌ 


கண்ணிமைத்த லாலடிகள்‌ / 


கண்ணிழந்து மாயக்‌ 
கக்தனையும்‌ கன்னியையும்‌ 
கருங்குமலார்‌ செங்கையி 
கருவிக்கு நீங்காத 

கலாப மயிலிருந்த 
கற்பின்‌ மகளிர்பால்‌ 
கன்னி ஈறுந்தேறல்‌ 
கன்னியர்தம்‌ வேட்கையே 
கன்னிறத்த சிந்தைக்‌ 
காண்டா வனம்திக்‌ 

காத லவர்மேலே 
காதலியைக்‌ காரிருளில்‌ 
காதல்‌ இருவரையும்‌ 
காதல்‌ கவறாடல்‌ 

காமர்‌ கயல்புரளக்‌ 
காயும்‌ கடகளிற்றாய்‌ .. 
காரிகைதன்‌ வெந்துயரம்‌ 
காறிருளிற்‌ பாழ்மண்ட 
காரேயும்‌ கூந்தலார்‌ : 
கார்பெற்ற தோகையோ 
காவலரைக்‌ தன்சேடி 
காவலனுக்‌ கேவற்‌ 
காவலன்‌ தன்‌ தூதர்‌ 
காவல்கடம்‌ தெங்கள்‌ 
காவழ்‌ குடை வேந்தைக்‌ 
காவிபொரு நெடுங்கண்‌ 
காவிபோல்‌ கண்ணிக்கும்‌ 
கானகத்துக்‌. காதலியைக்‌ 
கானும்‌ தடங்காவும்‌ 
குழைமேலும்‌ கோமான்‌ 
குறையாத கற்பினாள்‌ 
குற்றமில்‌ காட்சிக்‌ 
கூட்டுமை போழ்‌ சிறந்த 
கூந்தல்‌ இளங்குயிலும்‌ 
கூனிறால்‌ பாயக்‌ 
கூன்சங்கின்‌ பிள்ளை 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


கெட்ட சிறுமருங்குல்‌ 81 
கேடில்‌ விழுச்செல்வம்‌ 20 
கேட்ட செவிவழியே 78 
கைதவந்தான்‌ நீக்கிக்‌ 900 


கொங்கை அளைந்து 506 
கொங்கை இள நீரால்‌ of 
கொங்கை முகங்குழையக்‌ 208 
கொங்கை முகத்தணையக்‌ 224 
கொம்பார்‌ இளங்குருகே 446 
கொய்த குவளை 22D 
கொய்த மலரைக்‌ 520 
(கொழுநன்‌ கொழுந்தாரை 227 


கொள்ளைபோ கின்ற 128 
கொற்றக்‌ கயற்கண்‌ 328 
கொற்றக்‌ குமரனையும்‌ 505 


கொ ற்றவன்தன்‌ ஏவலினால்‌ 76 
கொற்றவன்‌ தன்‌ தேவிக்குக்‌ 66 


'கொற்றவன்பால்‌ செல்‌ 291 
கொற்றவேல்‌ தானைக்‌ 14 
கோதை சுமந்த 66 
கோதை சுயம்வரநாள்‌ 79 
கோதை நெடுவேல்‌ 494 


கோதை மடவார்தம்‌ 1212) 


கோயிலும்‌ அந்தப்‌ 411 
கோல நிறம்‌ விளர்ப்பக்‌ 201 
அங்க நிதிபோல்‌ 362 


.சடைச்‌ செந்நெல்‌ பொன்‌ 88 
சந்தக்‌ கழல்தா 293 
சந்திசெயத்‌ தாள்விளக்கத்‌ 258 


சாதி மணித்துகில்‌ நீ 441 
சாதுரங்கம்‌ வென்றேன்‌ 2738 
சிக்தூரத்தாள்‌ தெய்வ 353 
.இல்லரிக்‌ இண்‌ கணிமென்‌ 240 
சிறுக்கன்ற வாள்முகமும்‌ 290 
இனக்கதிர்வேல்‌ கண்மட 805 


சீத மதிக்குடைக்கழ்ச்‌ 29 


சீரியாய்‌ நீயெடுப்பச்‌ வ 
சூதக்‌ கனியூறல்‌ 47 
செக்கர்‌ நெடுவானில்‌ 212 


செங்கண்‌ மதயானைத்‌ ' 90 


661 


செங்கோலாய்‌ உன்றன்‌ 398 
செங்கோல்‌ அரசன்‌ 597 
செந்தடையும்‌ வண்டுறை 74 
செந்திருவின்‌ கொங்கை 203 
செந்தேன்மொழியாள்‌ 46 
செப்பிளங்‌ கொங்கைமீர்‌ 125 
செம்மனத்தான்‌ தண்ணளி 59 
செய்தபிழை ஏதென்னும்‌ 3568 
செய்ய கமலத்‌ - 89 
செருக்கதிர்‌ வேல்‌ கண்ணி 198 
செவ்வண்ண வாயாளும்‌ 416 
செவ்வாய்‌ மொழிக்கும்‌ 579 
செழுநீலம்நோக்கெறிப்பச்‌24 
சேதி நகர்க்கே 995 
சேமங்‌ களிறுபுகத்‌ 139 
சேமவேல்‌ மன்னனுக்குச்‌ 21 
சேலுற்ற வாவித்‌ 216 
சேவல்‌ குயிற்பெடைக்குப்‌ 58 


சொன்ன கலையின்‌ 302 
சோர்புனலின்‌ மூழ்கி <1 
தங்கள்‌ புலவி 239 
தந்தை திருமுகத்தை 811 
தந்தையைமுன்‌ காண்ட 475 


தவளத்‌ தனிக்குடையின்‌ 219 
தன்மகள்‌ ஆவ 409 
தன்வாயின்‌ மென்மொழி 290 


தாங்கு கிலவின்‌ 134 
தாதையைமுன்‌ காண்ட 516 
தாமம்சேர்‌ ஓதித்‌ 405 
தாருஎனப்‌ பார்மே 958 
தானவரை வெல்லத்‌ ௦50 


கிசைமுகந்த வெண்கவிகை 40 


திண்டோள்‌ வயவேந்தர்‌ 189 
தீக்கடவுள்‌ தந்த 429 
திக்கண்‌ புலிதொடரச்‌ 388 
திக்கானகத்துறையும்‌ 256 
தீது தருகலிமுன்‌ 558 
திது வருக 06 
தீய வனமும்‌ 547 
தீராத காமத்‌ 101 


852 களவெண்பா 
தூதுவந்த காதலனைச்‌ 109 புண்டரிகம்‌ தியெரிவ 174 
தூயதன்‌ மக்கள்‌ 295 பல்லும்‌ வரிவண்டைக்‌ 218 


தெரியில்‌ இவன்‌ கண்டாய்‌ 167 
கதெரிவன நூல்‌ என்றும்‌ 25 


தேங்குவளை தன்னிலே 95 
தேமருதார்க்‌ காளை 168 
தேரின்‌ துகளைத்‌ 99 
தவர்‌ பணிதலைமேல்‌ 91 
தேவியிவள்‌ கற்புக்கும்‌ 921 
தேன்பிடிக்கும்‌ தண்‌ 220 
தையல்‌ தளிர்க்கரங்கள்‌ 209 
தையல்‌ துயர்க்குத்‌ 266 
தொண்டைக்‌ கனிவாய்‌ 298 
நமையொமுக வண்டுறை 284 
நன்னெறியில்‌ குதால்‌ 255 


நாடிமட அன்னத்தை 86 
காட்டின்கண்‌ வாள்வைத்‌ 18 
காராய ணாய 254 
காற்குண மும்‌ நாற்படையா 48 
நித்திலத்தின்‌ பொற்றோடு 156 
கிறையில்‌ கவறாடல்‌ 268 


கினைப்பென்னும்‌ காற்று கதத 
நின்று புயல்வானம்‌ 24 
தீண்ட கமலத்தை 97 
நீல நெடுங்கொண்கூ 7 
கீலம்‌ அளவே 959 
நீள்கிறத்தால்‌ சோலை 94 
நெஞ்சால்‌இம்‌ மாற்றம்‌ 500 
நெற்றித்‌ தனிக்கண்‌ 64 


நேசரிதங்‌ கூர... ஈசன்‌ 1 
ேசரிதங்‌ கூர...... பேசரிய 8 
பண்டை வினைப்பயனைப்‌ . 888 
பல்லா யிரம்புரியும்‌ ௧75 
பனியிருளில்‌ பாழ்மண்ட 417 
பாண்டவரின்‌ முன்தோன்‌ 18 
பாதித்‌ துகிலோடு 577 
பாரார்‌ நிடத 9 


பாவையர்கை தீண்டப்‌ . 216 
பானலே சோலைப்‌ 451 
பானு நெடுந்தேர்‌ 993 


புள்ளின்‌ மொழியினொடு 61 
புள்ளுறையும்‌ சோலைகளும்‌ 79: 


புற்கென்றார்‌ அந்தி 119 
புன்கண்‌ கூர்‌ யாமத்துப்‌ 842 
புன்னை நறுந்தாது 447 
புன்னை நறுமலரின்‌ 256 
பூசுரர்தம்‌ கைம்மலரும்‌ 151 
பூணுக்‌ கழகளிக்கும்‌ 183 


பூமணைவாய்‌ வாழ்கின்ற 48 


பூவின்வாய்‌ வாளி 113 
பெய்ம்மலர்ப்பூங்‌ கோதை 3846 
பேதை பிரியப்‌ 310° 
பேதை மடமயிலைச்‌ 107 
பேதை மடவன்னம்‌ 95 
பேரரசும்‌ எங்கஅ 19 
பேரழகு சோர்கின்ற 69 
பைக்தலைய நாக 811 
பைக்தெறியல்‌ வேல்வேட்‌ 686 
பைக்தொடியாள்‌ ஆவி 121 
பொய்கையும்‌ வாசப்‌ 2௦0 
பொய்தற்‌ கமலத்தின்‌ 22 
பொய்யடையாச்‌ சிந்தை 468: 
பொற்புள்‌ அதனைப்‌ : 321 
பொன்னி அமுதப்‌ 162 
பொன்னுடைய ரேனும்‌ 801 
பொன்னுடைய வாசப்‌ 220 
போதரிக்கண்‌ மாதராள்‌ 704 
போதலரும்‌ கண்ணியான்‌ 508 
போதுவார்‌ நீறணிரந்து 423 
போயகலா முன்னம்‌ 297 
போய்‌ஒருகால்‌ மீளும்‌ 852 
போர்வாய்‌ வடிவேலால்‌ 168 
போவாய்‌ வருவாய்‌ 453 
பேர்‌ ற்றரிய செல்வம்‌ 304 
மக்களை முன்‌ காணா 49> 
மங்கை ஒருத்தி [ர இ 
மங்கை சுயம்வரநாள்‌ 70 
மங்கையர்கள்‌ வாச௪ : 215 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


மங்கை விழிநீர்‌ 406 
மண்ணின்மீ தென்றனை 4383 
மயங்கும்‌ தெளியும்‌ 149 
மல்லல்‌ மறுகின்‌ 190 


மல்லிகையே வெண்சங்கா 118 
மாறைமுதல்வ நீயிங்கே 15 
மற்றவனுக்‌ கென்வரவு 585 
மற்றித்‌ திருநகர்க்கே 508 
மற்றொடுத்த தோள்பிரிக்‌ 376 
மனைக்குரியார்‌ அன்றே 26 
மன்றலந்தார்‌ மன்னர்‌ 185 
மன்றலிளங்கோதையொடு584 


மன்‌ றல்‌ இளங்கோதை 287 
மன்னராய்‌ மன்னர்‌ 307 
மன்னவரில்‌ வைவேல்‌ 194 
மன்னர்‌ குலமும்‌ 161 
மன்னர்‌ பெருமை 504 
மன்னர்‌ விழித்தார்‌ 159 
மன்னன்‌ நிடதத்தார்‌ 496 
மன்னன்‌ புயஙின்‌ 65 
மன்னன்‌ மனத்தெழுக்த 62 
மன்னன்‌ விடுத்த 58 
மன்னா உனக்கபயம்‌ ' 426 


மன்னாகத்‌ துள்ளழுந்தி 99 
மாநீர்‌ நெடுங்கயத்து ) 
மாமனுநூல்‌ வாழ்‌ 56 
மாமுத்த வெண்குடையான்‌ 77 


மாய நெடுஞ்சூதில்‌ 536 
மாயிரு ஞாலத்‌ 116 
மாரி பொருகூந்தல்‌ 407 


மால்வரையை வச்சிரத்தால்‌ 87 
மான்தேர்த்‌ தொழிற்கும்‌ 456 


மிக்கோன்‌ உலகளந்த 574 
மின்னாடு மால்வரையும்‌ 462 
மின்னுந்தார்‌ வீமன்றன்‌ . 165 


மீண்டோர்‌ சுயம்வரத்கை 469 

முகம்பார்த்‌ தருள்‌ நோக்கு 75 

முந்தை மறைநூல்‌ 211 

முந்தை வினைகுறுக 478 

முரைசெறிந்த நாளேழும்‌ 154 
* 


~ 


553 


முன்‌ றில்தனில்‌ மேற்படுக்க3844 
முன்னீர்‌ மடவார்‌ 404 
முன்னை வினையான்‌ 475 
முன்னை வினையின்‌ 394 
மூரி இரவும்‌ போய்‌ 237. 
மூலப்‌ பழமறைக்கு 421 


மெய்த்திருவந்‌ துற்றாலும்‌. 76 


மென்கால்‌ சிறையன்னம்‌ 279 
மேலாடை வீழ்ந்த 460 
மையிட்ட கண்ணருவி 185 


மோட்டிளங்‌ கொங்கை 44 
வஞ்சக்‌ கலிவலியான்‌ 9.42... 
வடங்கொள்வன முலையாள்‌ 159 
வடியேறு கூரிலைவேல்‌ 5686 
வண்டாடும்‌ தார்களனை . 288 
வண்டார்‌ வளவயல்சூழ்‌ 484 
வண்ணக்‌ குவளை 170 
வண்கமிழ்வா ணர்ப்பிறை 390 
வழிமேல்‌ விழிவைத்து 75 


வாகு குறைந்தமையான்‌ 442 
வாக்கினான்‌ மன்னவனை 468 
வாங்குவளைக்‌ கையார்‌ 31 
வாய்மையும்‌ செங்கோல்‌ 19? 
வாரணியும்‌ கொங்கை 96 
வார்வெஞ்‌ சலையொழிய 98 
வாவி உறையும்‌ 64 
வாழி அருமறைகள்‌ 546 
வாளர வின்‌ வாய்ப்பட்டு 874 
வான நெெடுவீதி 367 
வானவர்கோன்‌ ஏவல்‌ 105 
வான்தோய நீண்டுயர்க்த 246 
வான்முகிலும்‌ மின்னும்‌ 364 
விடக்கதிர்வேல்‌ காளை 171 
விட்டொளிர்‌ வில்‌ வீசு 269 
விண்ணரசர்‌ நிற்க 188 
விண்ணரசர்‌ எல்லாரும்‌ 195 


விண்ணவர்‌ தம்‌ ஏவலுடன்‌ 106 
விரிகின்‌ ற மெல்லமளி 145 
விரைமலர்ப்பூ மெல்லணை 840 
வில்லி கணையிழப்ப 153 


554 


விழுது படத்திணிந்த 150 
விற்றானை முன்செல்ல 528 
வீமன்‌ தி௫...... மென்முலை 51 
வீமன்‌ தரு...... விண்ண 845 
வீமன்‌ மடந்தை மணத்தின்‌ 85 
வீமன்‌ மடந்தை விழிமுடி. 484 
வீரர்‌ விறல்வேர்தர்‌ 85 


வீரனக லச்செறுவின்‌ டடக்‌ 
வெங்கட்‌ சனவிடையின்‌ 258 
வெங்கதிரோன்‌ தன்னை 129 
வெங்கதிரோன்‌ தானும்‌ 199 


வெஞ்சிலையே கோடுவன 24 
வெந்தறுகண்‌ வேழத்தை 6 
வெய்ய அரவின்‌ 280 
வெய்ய தரையென்னும்‌ 3862 
வெவ்விடத்தோ டொக்கும்‌518 
வெள்வாளைக்‌ காளைமீன்‌ 177 
வெறித்த இளமான்கள்‌ 370 


நளவெண்பா 


வெற்றித்‌ தனித்தேரை 
வென்றிச்‌ சன அரவின்‌ 
வென்றி நிடதத்தார்‌ 
வென்றி கிலமடந்தை 
வென்றி மதவேடன்‌ 
வேடன்‌ அழைப்ப 
வேட்ட கரியை 

வேத கெறிவழுவா 
வேத முனிஒருவன்‌ 
வேத மொழிவாணன்‌ 
வேரி மமைகுளிக்கும்‌ 
வேலை கரை இழந்தால்‌ 
வேலை பெறாவமுதம்‌ 
வையம்‌ உடையான்‌ 
வையம்‌ துயர்‌ உழப்ப 
வையம்‌ பகல்‌இழப்ப 


ஆட நிரல்‌ கறை நூலைக்‌ 


அறை வரி எண்‌ ட பத. 4 


தெ.பெ.., 
2129 27 ரல 


வரி எ. 


வரி: ஏ: 


வகை வரிசை எண்‌ 2 


_———— ககக, 


186 02 5 489 6-௮. 


16% ௪64 விடு 6 


486 
875 
045 
164 

92 
267 
372 
526 
430 
471 
246 
805 
191 
271 
337 
380 
114 


